





சிவரகசியம்‌ 


ஓம்‌ 
ஸ்ரீ கணேயாய நம: 


மஹேதிஹாஸமாகிய 


சிவரகசியம்‌ 


முதலிரண்டாம்‌ அம்சங்களும்‌ 
மூன்றாம்‌ அம்சத்தின்‌ பூர்வபாகமும்‌ 


இஃது 
பிரம்ஹஸ்ரீ 
மருவூர்‌ - கணேச சாஸ்திரியார்‌ அவர்களால்‌ 
மொழிபெயர்த்து 


கயப்பாக்கம்‌ - சதாசிவசெட்டியார்‌ பி.ஏ. 
அவர்களால்‌ 


சென்னை: 
கிச்சினர்‌ அச்சியந்திரசாலையில்‌ 
பதிப்பிக்கப்பட்டது. 


ஸாதாரண ௫ தநூரவி. 


Registered Copy Right. 














சிவரகசியம்‌ 





உ 
சிவமயம்‌ 


திருச்சிற்றம்பலம்‌. 
உபோத்காதம்‌. 


மஹேதிஹாஸமாகிய சிவரகசியம்‌ பூர்வம்‌ பரமசிவனால்‌ உமாதேவியார்க்கு 
மஹா கைலாஸத்திலும்‌, முருகக்கடவுளால்‌ மஹாதபஸ்வியாகிய ஜைகிஷவ்ய 
முநிவருக்கு ஸ்கந்தகிரியிலும்‌, அதிரஹஸ்யமாய்‌ உபதேசிக்கப்பட்டது. 


பின்னர்‌ அது, முருகக்கடவுளால்‌ நந்திதேவருக்கும்‌, அவர்‌ தம்மை வழிபட்ட 
நாராயணமூர்த்திக்கும்‌, அவர்‌ தமது புதல்வராகிய பிரம்மதேவருக்கும்‌, அவர்‌ தமது 
புதல்வர்களாகிய ஸநகாதியர்களுக்கும்‌, அவர்‌ நாரத மஹாமுனிவருக்கும்‌, அவர்‌ 
வியாஸ மஹாமுனிவருக்கும்‌, அவர்‌ கூதபெளராணிகர்க்கும்‌, முறையே உபதேசிப்ப 
நிலவுலகில்‌ வந்து நிலவியது. 


இம்‌ மஹேதிஹாஸம்‌, வேதவாக்கியங்களை அநுகரணஞ்‌ செய்வதாயும்‌, 
உபநிதர்த்த விசாரத்தை மேற்கொண்டதாயும்‌, உபாஸநா காண்ட ஞாந காண்ட 
ரஹஸ்யத்தை விளக்குவதாயும்‌, திரிபுரதாபிரி முதலிய உபநிஷத்‌ விஷயங்களின்‌ 
உண்மையை விளக்கும்‌ பாஷ்யமாயும்‌, முனிவர்களும்‌ மஹரிஷிகளும்‌ பிறரும்‌ 
சிவோபாஸனையாலேயே மஹிமை பெற்றவர்‌ என்பதையும்‌, அச்சிவோ 
பாஸனையே வைராக்கிய உற்பத்தி ஹேதுவாயுள்ள தென்பதையும்‌, புராதன ஸ்தல 
தீர்த்த அரண்யாதிகளின்‌ மஹிமைகளையும்‌ பிரகாசப்‌ படுத்துவதாயும்‌, சிவாபராதம்‌, 
யமலோகம்‌, யமதண்டனை முதலியவற்றை விவரணஞ்‌ செய்வதாயும்‌, நந்தியாதி 
பிரமத மஹா கணங்களின்‌ அத்புத சரித்திரங்களையும்‌, உண்மை நாயன்மார்களாகிய 
அறுபத்துழவாது சரித்திரங்களையும்‌ தன்னகத்தே கொண்டதாயும்‌, பாணலிங்கம்‌, 
பில்வ பத்திரம்‌, விபூதி, ருத்திராக்ஷம்‌ முதலிய சிவஸாதனங்களையும்‌, பிரதோஷ 
முதலிய சைவ விரதங்களையும்‌, சிவபூஜை, சாம்பவ பூஜை, சிவதர்மம்‌ முதலிய 
வற்றின்‌ பிரபாவங்களையும்‌ விஸ்தரிப்பதாயும்‌, தனக்கு ஒப்புயர்வின்றிப்‌ 
பிரகாசிக்கும்‌ பெருமையுடையதாம்‌. 


இப்பரமேதிஹாஸம்‌, ஓரிலக்கத்துக்கு மேற்கொண்ட கிரந்த ஸங்கியையுடை 
யதாயும்‌, ஸஹஸ்ராத்யாயி என்னும்‌ ஆயிரம்‌ அத்தியாயங்களாலான மஹேஸம்‌, 
பலம்‌, ஹாரம்‌, சிவம்‌, பர்க்சம்‌, சங்கரம்‌, உக்ரம்‌, பீமம்‌, ஸதாசிவம்‌, ஈங்வரம்‌, மஹா 
தேவம்‌, ஈறம்‌ எனப்பெயரிய பன்னிரண்டு அம்சங்களை புடையதாயும்‌ சொல்லப்‌ 
பட்டிருக்கிறது. 


இனி யிப்பன்னிரண்டு அம்சங்களும்‌ முறையே திக்‌, லோக, அமர, 


பிரம்ஹவேத, ருது, திங்நாக, ஷண்முகநேத்ர, சங்கர, ஷண்முக நேத்ர, முநி 
இவைகளின்‌ ஸங்கியா கிரந்தங்களைக்கொண்டனவாகக்‌ கூறப்பட்டிரு க்கின்றன. 














சிவரகசியம்‌ 





ஆயினும்‌ வட மொழியில்‌ கிரந்தத்துக்கு அக்ஷர சங்கியை முப்பத்திரண்டாகச்‌ 
சொல்லப்பட்டிருப்பினும்‌, இச்‌ சிவரஹஸ்யத்தில்‌ பலவேறு வகைப்பட்ட 
ச்லோகங்களும்‌, கத்தியங்களும்‌ விரவியிருத்தலானும்‌, திக்‌ முதலிய பதங்களுக்குப்‌ 
பலபடி அர்த்தம்‌ பண்ணக்‌ கூடியதாயிருத்த லானும்‌, அத்தியாயங்கள்‌ 
ஒன்றோடொன்று விரவி யிருப்பதாக வேற்படுகின்‌ றமையானும்‌, இப்போது 
கிடைத்துள்ள பிரதிகளின்‌ ஸங்கியைகளோடு அவை பொருந்தாமை யானும்‌, 
அத்தியாய ஸங்கியையும்‌ அம்சங்களின்‌ கிரந்த ஸங்கியையும்‌ நிஷ்கர்ஷை செய்ய 
முடியவில்லை. 


இவ்விதிஹாஸ்‌ ரத்னாகரத்திற்‌ காணப்படும்‌ ஸ்துதிகளெல்லாம்‌ 
மஹாத்புதமாயும்‌, வேசஸார ரஹஸ்யமாயும்‌, நித்ய பாராயணாநு குணமாயு 
மிருப்பதால்‌ அவையிற்றை யெல்லாம்‌ தொகுத்து அச்சிட்டுபகரிக்க வேண்‌ 
டுமென்னும்‌ அபிப்பிராயத்தினால்‌ அவற்றின்‌ விஷயங்களே மொழி பெயர்த்து 
எழுதப்பட்டன. 


இவ்வரிய பெரிய நூல்‌ இருமொழிகளிலும்‌ வெளிப்படாததும்‌, வேதாந்‌ தார்த்த 
விசாரமுடையதும்‌, மீமாம்ஸா பரிபாஷைகள்‌ நிரம்பப்‌ பெற்றதும்‌, அதியத்புதமான 
சையையுடைய ச்லோகங்களாலாகியதும்‌, வேறு நூல்களிற்‌ காணப்படாத 
எண்ணிறந்த நூதன விஷயங்களைக்கொண்டது மாயிருக்கின்ற மையின்‌ சிற்சில 
விடங்களில்‌ அர்த்த நிச்சயம்‌ செய்வது சிரமமாகக்‌ காணப்படினும்‌, அபுத்தி பூர்வமாய்‌ 
நேர்ந்தவைபோக மற்றப்படி ஒன்றும்‌ விடாமல்‌ உள்ள வாறே ச்லோகார்த்தங்களைப்‌ 
பிண்டமாய்த்‌ திரட்டி எழுதப்படுவதன்றித்‌ திரித்தல்‌, விலக்கல்‌, கூட்டல்‌ 
முதலியாயாதொரு தோஷத்தை யும்‌ உரையாசிரியரிடத்தும்‌ ஏழையேனிடத்தும்‌ 
ஆரோபணஞ்‌ செய்தற்கு இடமிராது. 


உண்மை நாயன்மார்களாகிய அறுபத்துமூன்று நாயன்மாரது சரித்திரம்‌ 
சிவரஹஸ்யத்தில்‌  நவமாம்சத்தில்‌  சிவபெருமானாரால்‌  உமாதேவியார்க்கு 
முன்னரே கூறப்பட்டுளது என்று ஸாதுக்கள்பாற்‌ கேட்ட வளவிலேயே, இந்நூல்‌ 
வெளிவந்து நிலவவேண்டுமென்னும்‌ ஓரவா நாயினேனுக்குப்‌ பலவாண்டுகளுக்கு 
முன்னரே தோன்றிற்று. எனினும்‌ பிரதிகளைத்‌ தேடிக்கி டைக்கப்பெறாது 
வருந்தியபோதெல்லாம்‌ அவ்வவா சிறிதுங்‌ குறைவுபடாமல்‌ நாளுக்கு நாள்‌ 
வளர்ந்தோங்கி நின்றது. இப்படி நிகழு நாட்களில்‌ வேண்டு வார்‌ வேண்டுவதே 
ஈந்தருளும்‌ பெருங்கருணைத்‌ தடங்கடலாகிய சிவபெரு மானது திருவருட்‌ 
சகாயத்தால்‌ நிரம்பாத பிரதியொன்று காஞ்சீபுரத்திற்‌ கிடைக்கப்பெற்றேன்‌. பிறகு 
இதன்‌ பொருட்டே மேற்கொண்ட சிவத்தல யாத்திரைக்‌ காலத்தில்‌ தஞ்சையில்‌ 
சமக்ரமான ஒருபிரதி கிடைக்கப்பெற்றுப்‌ பெருமிதியுடையவ ஸனாயினேன்‌. மேல்‌ 
அதனைப்‌ பலர்க்கும்‌ பிரயோஜனப்‌ படுத்தவேண்டு மென்னும்‌ அவாவினால்‌ மொழி 
பெயர்த்து அச்சிடத்‌ தொடங்கிப்‌ பொருட்‌ குறை முதலியவற்றால்‌ மடங்கினேன்‌. 
இதனால்‌ இடையிடையே காலம்‌ வீணே கழிந்தது. திருவருட்‌ பிரகாசப்‌ பரவெளி 
மண்டபத்திற்‌ றிருநடனஞ்‌ செய்கின்ற எம்பெருமாரது திருவருட்‌ பிரேரக வெள்ளத்‌ 
தின்‌ வழிச்செல்லும்‌ துரும்புகளாகிய ஆத்துமவர்க்கத்துட்‌ கடைப்‌ பட்ட ஏழையேன்‌ 
செய்யத்‌ தக்கது யாது! 

3 














சிவரகசியம்‌ 





எய்ப்பிடத்துதவும்‌ வைப்பாகிய இறைவன்‌ இந்நூல்‌ இனிது முடிவுற வேண்டு 
மென்பதனாலோ அன்றி ஏழையேனை நன்னெறிப்‌ படுத்தவேண்டு மென்பதனாலோ 
செய்யுஞ்‌ செயலொன்றின்றித்‌ துயர்க்கடலு எழுந்தியிருந்த வென்னைக்‌ 
கரையேற்றும்‌ பொருட்டுத்‌ திருவாவடுதுறையில்‌ ஞானதேசிக 
மூர்த்தியாயெழுந்தருளி யிருக்கும்‌ ஸ்ரீலஸ்ரீ - அம்பலவாணதேசிக சுவாமிகளது 
மஹாசந்நிதானத்தை யடைவித்தருளினன்‌. 


ஏழையேனும்‌ அவ்வாறே மஹா சந்நிதானத்தை யடைந்து திருவருணோக்‌ 
கஞ்‌ செய்யப்பெற்றுச்‌ சிவரஹஸ்ய விஷய விண்ணப்பஞ்‌ செய்து பணிந்து நின்றேன்‌. 
மஹா சந்நிதரனமும்‌ இப்பரமேதிஹாஸத்தைத்‌ தாங்களே பிரசுரஞ்செய்யவேண்டு 
மென்று திருவுளங்கொண்டிருந்த தாகக்கட்டளை யிட்டு, ஏழையேனது முயற்சியை 
எவ்விதமான சஹாயங்களையுஞ்‌ செய்து முன்னின்று முடிப்பதாக அநுக்கிரகஞ்‌ 
செய்து வடமொழி மூலத்தையும்‌ வெளிப்படுத்தவேண்டுமென்று குறிப்பித்து, 
ஆதீனத்து மூலப்பிரதியையும்‌ உவந்து உதவியருளின்ர்கள்‌. 


பிறகு மஹா சந்நிதானங்‌ கட்டளையிட்டவாறே சிவரஹஸ்ய 
மஹேதிஹாஸத்தை மொழி பெயர்த்துத்‌ தமிழிலும்‌, மூலத்தை வடமொழியிலும்‌ 
வெளிப்படுத்துவதே பிறவியாலாய பெரும்பய னென்று கருதிச்‌ சிவஸ்தலயாத்திரை 
செய்துப்‌ பிரதிகளுக்கான நன்முயற்சியைச்‌ செய்து, சென்னைக்குத்‌ திரும்பி எனது 
லெளகிகத்தினின்றும்‌ விடுதலை யடைந்து, இவ்வேலையொன்றையே 
செய்வேனாய்‌ முதல்‌ இரண்டாவது அம்சங்களையும்‌ மூன்றாவது அம்சத்தின்‌ 
பூர்வபாகத்தையும்‌ அச்சிட்டு முடித்து ஒரு புத்ததமாகக்‌ கட்டி முதற்‌ புத்தகமாக 
வெளிப்படுத்துவ தாயினேன்‌. 


இப்புத்தகம்‌, வடமொழியினின்றும்‌ மொழிபெயர்த்ததாகலானும்‌, அநேக 
ஸ்தல தீர்த்த அரண்ய முதலிய மாஹாத்மியங்களைக்‌ கூறுவதாகலானும்‌, வைதி 
சைவ பரிபாஷைகளும்‌, மீமாம்ஸா நியாயங்களும்‌ நிரம்பப்‌ பெற்றதா கலானும்‌, 
ஏராளமான தோத்திரங்களையுடைய தாகலானும்‌ வடமொழிப்‌ பதங்களும்‌ 
அரும்பதங்களும்‌ ஆங்காங்கு விரவப்பெற்றுள்ளது. ஆகையால்‌ இதற்கு ஒரு 
அரும்பதவுரை யகராதி எழுதிச்‌ சேர்க்க விரும்பினனேனும்‌ ஸாவகாச மின்மை 
யானும்‌, சிலஸ்தல முதலியவை நன்கு விளங்கா திருக்கின்றமையானும்‌ 
மூன்றாதுவஅம்ச உத்தரபாக முடிவிற்‌ சேர்க்கலா மென நிறுத்தினேன்‌. 


இனி யிப்புத்தகத்தை மிக்கசுலபமானவிலைக்கு யாவரும்‌ எளிதிற்‌ பெறுமாறு 
ஸுஹாயஞ்‌ செய்யவேண்டுமென்னும்‌ அபிப்பிராயம்‌ என்னகத்துக்‌ 
குடிகொண்ளெதெனினும்‌ கிரந்த விஸ்தீரணத்தினாலும்‌, மொழி பெயர்ப்பு முதலிய 
செலவினாலும்‌ அது அநுகூலப்படாதிருக்கின்றமையின்‌ பொருட்‌ பேறுடைய 
அபிமானிகள்‌ யாவரும்‌ ஸஹாயஞ்‌ செய்ய முன்‌ வருவரேல்‌ அச்‌ சஹாயங்களைக்‌ 
கொண்டு பின்வரும்‌ புத்தகங்களை மிக்க குறைந்த விலைக்குக்‌ கொடுப்பதன்றி வட 
மொழி மூலத்தையும்‌ அச்சிட்டு முடிக்கும்‌ அநுகூலமுடையவனாவேன்‌. 


EZ 














சிவரகசியம்‌ 





ஒன்றிற்கும்‌ பற்றாத சிறியனேன்‌ இப்பெருமுயற்சியை மேற்கொண்டது 
அவாகாரணமன்றி மற்றெதனாலுமன்றென்று ஸாதுக்கள்‌ அறிவர்‌. இம்முயற்சியில்‌ 
இவ்வேழையேன்‌ சிற்றறிவிற்‌ கெட்டாத பல குறைபாடுகள்‌ இப்புத்தகத்துட்‌ 
காணப்படுவதியல்பேயாமாகையால்‌ “குண நாடிக்குற்றமுநாடி யவற்றுண்மிகை நாடி 
மிக்க கொளல்‌” என்னும்‌ பிரமாணப்படி இதனைப்‌ பொருணாடிக்‌ கொண்டு இவனை 
ஆசீர்வதித்தருளு வர்‌ பெரியோரென்று அன்னவர்‌ பொன்னடிக்கமப்‌ 
பொடியணிந்தடிமை பூண்டவனாகின்றேன்‌. 


இங்ஙனம்‌: 

கயப்பாக்கம்‌ - சதாசிவன்‌, 
"சிவ ரஹஸ்ய மந்திரம்‌" 
நெ. 497, தங்கசாலை தெரு, 
சென்னை, 














சிவரகசியம்‌ 


உ 
சிவமயம்‌ 


சிறப்புப்பாயிரம்‌. 


சித்தாந்தசரபம்‌ - அஷ்டாவதானம்‌ 
பூவை - கலியாணசுந்தர முதலியாரவர்கள்‌ 
இயற்றிய 


நிலைமண்டில வாசிரியப்பா. 


திக சைவர்‌ வைதிக சைவர்‌ 

திக மிறும்பூ தறைகுதுங்‌ கேண்மின்‌ 
நாமுன்‌ னிழைத்த நயத்த சுகிர்தற்‌ 

தாமுன்‌ றோன்றிச்‌ சமைந்தவாக்‌ கேண்மதி 
குமுத விதர்ப்புக்‌ குலாஅய்‌ நிமிரும்‌ 


அமுதவம்‌ பரமே யாகா ரமெனாசத்‌ 
துவளச்‌ சாயையின்‌ றமிழ்மண மோச்சிச்‌ 
சிவவமு ன்னதலஞ்‌ சிகரியிற்‌ நெரிக்கும்‌ 
இரசதா சலத்தி னிறைவ னனாதியிற 
பிரச நுவுற்சியாற்‌ பெரிது முவந்து 


மெச்சிய மறையின்‌ விளைவைத்‌ தொகுத்துப்‌ 
பச்சிளங்‌ கிள்ளைப்‌ பராபரை யார்க்கும்‌ 
ஒருதிரு முருக னுபயசம்‌ புக்குநீ 

திகருநந்தி தேவன்‌ றிருநா தனுக்கும்‌ 

பதும்‌ நாபன்‌ பரமே. டிக்குஞ்‌ 


சதுர்‌ மறை வேதன்‌ சனகா தியர்க்கும்‌ 
நகமுறை யத்தவர்‌ நாரத முனிக்குஞ்‌ 
சுகமிகு மகதியன்‌ றுவைபா யனற்குஞ்‌ 
சுருதி வகுத்தோன்‌ சூதன்‌ றனக்குக்‌ 
கருதி யிசைத்த கனகப்‌ பொக்கிஷம்‌ 


மாதவர்‌ தமழுஉ மகேதி காசம்‌ 

வேச வூகம்‌ விளங்கு நிலயம்‌ 

உபுநிட தார்த்த முரைக்கும்‌ பாஷியஞ்‌ 
சுபசிவோ பாசனை துளிர்கற்‌ பகத்தமு 
உண்மைநா யன்மா ௬.யறிய சரிதை 


20 


25 

















சிவரகசியம்‌ 


திண்மை மிளிர்சகு சிவசா தனங்கள்‌ 
நவநவ மாக நலக்கப்‌ பயக்குந்‌ 
தவமா ராற்ற றழங்கு மிருநிதி 
இத்தகு மந்‌ தண மினிது மிழற்றுற்‌ 
தத்துவ முறுசிவ ரகசியந்‌ தன்னைக்‌ 


கடனிகர்‌ விபுலக்‌ கலைய தான 

வடமொழி யாட்சியின்‌ மல்கக்‌ கண்டு 
மோன முனிவர்‌ மொய்த்துப்‌ பரசும்‌ 

ஞான ராஜ தானியாத்‌ தோன்றும்‌ 

ஒருவாக்‌ கலைவிரை யொருங்கு கம்மெனுர்‌ 


திருவா வடுதுறைச்‌ தெய்வப்‌ புதியிற்‌ 
சுடுவா வொடுசெழுங்‌ கடுக்கை யொர்‌இ 
மடலவிழ்‌ குவளை மலர்த்தார்‌ நிறீதிப 
பால லோசனம்‌ பனிமதிக்‌ கோடும்‌ 
நீலக்‌ கறையு நேராது பொதிந்து 


நீத குருமணி வரேற்திர ரத்தினஞ்‌ 

சுந்தரப்‌ பெம்மான்‌ சுஞ்ஞான பானு 

அமுநிதி பிரண்டு மழுக்கா றடைவான்‌ 
பெருங்கொடை பொழிந்து பிறங்கும்‌ வள்ளல்‌ 
ஆசி றாய வம்பல்‌ வாண 


தேசிகன்‌ றிருவடி திருவருள்‌ பெற்றுத்‌ 
தன்னுள்‌ எத்தைத்‌ தகவினியம்ப 
அன்னதே செய்கவென்‌ சாரிய னறைந்து 
மூலப்‌ பிரதியை முறைமைய னளித்துச்‌ 
சால சகாயந்‌ தருவமென்‌ றருளக்‌ 


கேட்டா அந்தக்‌ கிளர்ச்சி பொங்க 
ஈட்டா நிதிய மேய்ந்த தென்னக்‌ 
கருவூர்‌ கமுமங்‌ கலக்கியாட்‌ கொஞேஉம்‌ 
மருவூர்‌ வைப்பு வந்த விப்பிரர்‌ 
குலத்திற்‌ கணியாக்‌ குலவிய தினமணி 


நலத்திற சிறந்த நவமணி யென்னா 
ஆரிய வம்பர வருந்‌ முண்டு 

பேரிய வையம்‌ பெய்கொண்‌ மூநற்‌ 
குணேசன்‌ கஞ்சக்‌ குரவை நிகர்த்த 
கனணேோசத்‌ கலைஞனாங்‌ காவலற்‌ கொண்டு 


30 


35 


40 


45 


50 


55 


60 

















சிவரகசியம்‌ 


கண்டு சீனிதேன்‌ கன்ன லுடன்‌ முப்‌ 
பாண்டு பாகு பாலினு மினிக்க 
அமிழ்தச்‌ சுவையினு மதிக மேய்ந்த 
தமிழிற்‌ பெயர்த்துச்‌ சதிமுற வச்சில்‌ 
ஏற்றிமே தாவிய ரினிதுமீக்‌ கூற 


நாற்றிஸச முற்று நல்கின னம்ம 

இந்திர னுலகிற்‌ கிடரியற்‌ நிடுவான்‌ 
புந்தியி னிவர்ந்த பன்மா டத்தில்‌ 
அயர்ப்பொன்‌ றில்லா வான்றோர்‌ வதியுங்‌ 
கயப்பாக்கத்திற கன தன வைசியர்‌ 


நாடற்‌ குரிய நற்றபோ தனரிற்‌ 

கூடற்‌ கிழாநற்‌ கோத்தி ரத்திற்‌ 

சிரத்தை யுடனே சிவப்பி யாற்றிய 
இரத்தினக்‌ கோமா னிருந்தவுத்‌ தோன்றல்‌ 
இலக்கண விலக்கிய மெனும்பயோ துதியில்‌ 


நலக்க வாடு நற்றயிழ்க்‌ குஞ்சரஞ்‌ 
ஸசவுசித்‌ தாந்தச்‌ தனிப்பெருஞ்‌ சாகர்‌ 
தெய்வத்‌ தொண்டிற்‌ றிளைத்த புனிதன்‌ 
பொய்மை மறுத்த புலவர்‌ சிகாமணி 
மெய்மை நிறுத்து மேட்டிமை யாளன்‌ 


கங்கை வேணிக்‌ கண்ணுதன்‌ மூர்த்தி 
மங்கை பாகன்‌ மருவிய மனத்தன்‌ 
சிவனடிச்‌ செல்வறைச்‌ சிவமென ஏன்னி 
அனர்பதம்‌ பராவு மரும்விர தத்தன்‌ 
பூதிருத்‌ திராக்கம்‌ பொருளென்‌க்‌ கொடூஉ 


நீதியைந்‌ தெழுத்தை நிகழ்த்து நாவினன்‌ 
திருமறை பாரா யணமே சீர்த்தித்‌ 
துமுமெனுங்‌ கொள்கைத்‌ தவறாச்‌ திறலோன்‌ 
பகர்சுதந்‌ தரனாம்‌ பரசிவ முதலென்ப 
புகல்பவர்‌ தொடர்பைப்‌ பொருந்தி யுறைவோன்‌ 


மரகதக்‌ கெழுமை மகரா லயத்துத்‌ 
தரளத்‌ திரளைசத்‌ தண்டிரைக்‌ கொழிச்‌ 
தத்துஞ்‌ சென்னையிற்‌ சைவ சமய 
பத்த ஜன்சபை பண்பிறா பித்தோன்‌ 
இன்பு வாய்ந்தா னியைபு வாய்ந்தான்‌ 


65 


70 


75 


80 


85 


90 


95 














சிவரகசியம்‌ 


அன்பு வாய்நீதா னடக்கம்‌ வாய்ந்தான்‌ 

புத்தியிற்‌ சிறந்தான்‌ புகழிற்‌ சிறந்தான்‌ 

பத்தியம்‌ சிறந்தான்‌ பண்பிற்‌ சிறந்தான்‌ 

உதார வண்மை யொருங்கே நிரம்பிய 

சதாசிவ வறிஞன்‌ றக்கநூா வலனே. 100 























சிவரகசியம்‌ 





அத்தி 
யாயம்‌ 


ஓம்‌ 
ஸ்ரீ கணேசாயநம: 


மஹேதிஹாஸமாகிய 


சிவரகசியம்‌ 


விஷய சிகை. 
முதலாம்‌ அம்சம்‌. 


விஷயம்‌ 








ட 


ஸூதாகமனம்‌ 





ஜைகிஷவ்ய தபச்சரியை 





சிவோபாஸனாமகிமை 





விஷ்ணுவாதிதேவர்‌ வாக்கியம்‌ 





இறைவன்‌ ஜைகிஷவ்யருக்குப்‌ பிரசன்னராதல்‌ 





ஜைகிஷவ்ய வரப்பிரசாதம்‌ 





ஜைகிஷவ்ய ஸ்கந்தஸமாகமம்‌ 





ஸ்கந்த தரிசனம்‌ 





மீ (௦ l~ [ஓ;(ச ௩ மல 


ஸ்கந்த சிவகண சமாகமம்‌ 





சிவானுக்யை 





பன்னிரு அம்சவரலாறு 





கைலாஸவர்ணனம்‌ 





கைலாஸேங்வர பிரதோஷ பூஜாவர்ணனம்‌ 





கைலாஸப்ராகாரவர்ணனம்‌ 





சைலப்பிராகாரவர்ணனம்‌ 





பஞ்சப்ரம்ஹப்ராகாரவர்ணனம்‌ 





கைலாஸப்ரசாதவர்ணனம்‌ 





கைலாஸமெளளிவர்ணனம்‌ 





கைலாஸவர்ணனம்‌ 





க்ஷேத்ரவர்ணனம்‌ 





பிராணிகதி நிரூபணம்‌ 





கைலாஸலிங்கவர்ணனம்‌ 





கைலாஸவர்ணனம்‌ 





கைலாஸவர்ணனம்‌ 





கைலாஸவர்ணனம்‌ 











கைலாஸவர்ணனம்‌ 

















சிவரகசியம்‌ 








27 


தேவி பூஜா சரிதம்‌ 


88 





28 


சைலப்பிராஸாதவர்ணனம்‌ 


90 





29 


அஷ்டசைலோவர்ணனம்‌ 


92 





30 


அஷ்டசைலோவர்ணனம்‌ 


94 





31 


சதுர்த்துவாரவர்ணனம்‌ 


96 





32 


ஸூபாவர்ணனம்‌ 


97 





33 


சபாநடனவர்ணனம்‌ 


99 





34 


சதுர்விதபுருஷார்த்த மண்டபவர்ணனம்‌ 


101 





35 


கைலாஸ்‌ லிங்கவர்ணனம்‌ 


102 





36 


கைலாஸேங்வரலிங்க பூஜா கதனம்‌ 


104 





37 


கைலாஸவாஸ மஹிமை 


106 





38 
39 


கைலாஸ்‌ லிங்க மண்டல பூஜாகதனம்‌ 
லிங்கவைபவ கதனம்‌ 


108 
109 





40 
41 


கைலாஸ்‌ ப்ராக்த்வார லிங்கநாமகதனம்‌ 
கைவாஸு தக்ஷணத்வார லிங்க கதனம்‌ 


111 
113 





42 
43 


பச்சிமத்வார லிங்க கதனம்‌ 
கைலாஸ்‌ உத்தரத்வார லிங்க நாமகதனம்‌ 





115 
117 





44 


கைலாயகிரி தவமியற்றல்‌ 





45 


கைலாஸகிரி வரப்ரதானம்‌ 





46 


கைலாஸ்‌ கர்வபங்கம்‌ 





47 


வேதரஹஸ்ய கதனம்‌ 





48 


லிங்ககோற்பவ ரகஸ்யகதனம்‌ 





49 


சிவஸ்வரூப கதனப்ரார்த்தனை 





50 


விபூதி கதனாரம்பம்‌ 





51 


விபூதி கதனம்‌ 





52 


விபூதி கதனம்‌ 





53 


தேவி வெளிப்படுதல்‌ 


141 





54 


உபநிஷதஸ்துதி 


143 





55 


உபநிஷதப்ரதிபாதநம்‌ 


145 





56 


தேவர்கள்‌ சிவபூஜை செய்தது 


148 





57 


மகாலிங்க தரிசனம்‌ 


150 





58 


ஆத்மலிங்க கதனம்‌ 


151 





59 


உபநிஷது லிங்க கதனம்‌ 


154 








60 





உபநிஷத லிங்க பூநாமகிமை 


158 











முதலாம்‌ அம்சம்‌ முற்றிற்று. 











சிவரகசியம்‌ 


ஓம்‌ 
ஸ்ரீ கணேசாயநம: 


இரண்டாம்‌ அம்சம்‌. 








அத்தி 
யாயம்‌ 


விஷயம்‌ 


பக்கம்‌ 





— 


விநாயகர்‌ வணக்கம்‌ 


163 





தேவி தவமுரைத்தல்‌ 





தேவி விப்ரசம்வாதம்‌ 


167 





அம்பிகேசாலய தரிசனம்‌ 


172 





அம்பிகேச பூஜாகதனம்‌ 


176 





ஈஸ்வராகமனம்‌ 





இறைவன்‌ தேவியை உபசரித்தல்‌ 


182 





மணித்விப சிருஷ்டி 


184 





மீ (௦ l~ [o> [al[fIlw (IN 


மணித்வீப கமனம்‌ 


186 





மணித்வீப கமனம்‌ 


189 





அமராபய தானம்‌ 


191 





மணித்வீப வர்ணனம்‌ 


194 





மணித்விபப்‌ பிரவேஸம்‌ 


196 





ஸ்ரீ சக்ராலய தரிசனம்‌ 


197 





இறைவனும்‌ இறைவியும்‌ காமேஸ்வர காமேஸ்வரியாய்க்‌ 
கிரீடித்தல்‌ 


200 





ஸ்ரீ சக்ராலயஸ்வரூப வர்ணனம்‌ 


202 





ஸ்ரீ சக்ராலய வாசம்‌ 


204 





ஹிமவான்‌ கைலாயகிரி யடைதல்‌ 





ஹிமவானது சிவதரிசனம்‌ 


208 





தேவி மேனையோடு கைலாயத்தில்‌ சஞ்சரித்தல்‌ 


211 





தேவி விலாசம்‌ 


213 





ஹிமவான்‌ கைலாயப்‌ பிரதேச தரிசனம்‌ 


215 





ஹிமவான்‌ கைலாயப்‌ பிரதேச தரிசனம்‌ 





ஹிமவான்‌ சப்தத்விபங்களையும்‌ பார்த்தல்‌ 


219 





ஹிமவானது ப்ரார்த்தனை 


222 





இறைவன்‌ இமவானுக்கருளுதல்‌ 


224 





தூர்வாச தபோவர்ணனம்‌ 


226 





தேவி ஹிமாலயாகமனம்‌ 


229 





தூர்வாசர்‌ செய்த தேவிஸ்துதி 


232 











தேவஸ்திரீகள்‌ தேவியை யடைந்து துதித்தல்‌ 











இரண்டாம்‌ அம்சம்‌ முற்றிற்று. 














சிவரகசியம்‌ 





ஓம்‌ 
ஸ்ரீ கணேசாயநம: 


மூன்றாம்‌ அம்சம்‌ - பூர்வ பாகம்‌ 














































































































அத்தி விஷயம்‌ பக்கம்‌ 
யாயம்‌ 
1 சிவரகசிய வரலாறு 239 
2 காயத்திரி வரப்ரசாதம்‌ 244 
3 வியாசமுனி சம்வாதம்‌ 249 
4 தேவி கைலாஸஞ்‌ செல்லுதல்‌ 253 
5 தேவி கைலாயஞ்‌ செல்லுதல்‌ 256 
6 தேவி கைலாயஞ்‌ செல்லுதல்‌ 258 
7 தேவி கைலாயஞ்‌ செல்லுதல்‌ 262 
8 தேவி நாட்டியங்காணல்‌ 267 
9 நந்தீசகணாதிப சம்வாதம்‌ 271 
10 கணேச சிவசந்நிதான சமாகமம்‌ 274 
11 கணேச பிரார்த்தனை 276 
12 சிவகணேச சம்வாதம்‌ 279 
13 சிவகணேச சம்வாதம்‌ 283 
14 ஸ்கந்தர்‌ சிவசந்நிதான மடைதல்‌ 286 
15 ஸ்கந்த கணேசர்‌ தேவியை யடைதல்‌ 289 
16 நந்திய்வர குமார சம்வாதம்‌ 293 
17 குமாரர்‌ சிவாபராத முரைத்தல்‌ 299 
18 பிருங்கி முனிவரது வருகை 304 
19 தண்டி வருகை 307 
20 சிவகேளி விலாசம்‌ 310 
21 இறைவன்‌ குமாரர்களுக்‌ கருளுதல்‌ 313 
22 சிவநிவேதன மகிமை 319 
23 சிவநிவேதன மகிமை 324 
24 சிவபெருமான்‌ ரேவாநதிக்கரையை யடைந்தது 328 
25 சாம்பசிவ பூஜை 332 
26 சிவபூஜாமகிமை 336 
27 சிவபூஜாமகிமை 341 
28 நந்திகேசர்‌ தேவர்சளுக்குச்‌ சிவ மகிமை யுரைத்தது 345 
29 நந்திகோர்‌ சிவதர்ம முரைத்தது 349 
30 சிவபக்தர்‌ மகிமையுரைத்தது 354 
31 சிவபக்தர்‌ மகிமையுரைத்தது 358 
32 சிவபக்தர்‌ மகிமையுரைத்தது 362 
33 சிவநைவேத்ய போஜன பலன்‌ 366 
34 நாரதர்‌ சிவதர்மங்‌ கூறியது 370 














சிவரகசியம்‌ 








35 


அகஸ்தியர்‌ ஸ்ரீ சைலநாதரைத்‌ துதித்தது 





36 


தீர்த்தேச லிங்கமஹிமை யுரைத்தது 





37 


தக்ஷயாகம்‌ 





38 


தக்ஷயாகம்‌ 





39 


தக்ஷயாகம்‌ 





40 


தீர்த்தேஸார்ச்சகர்களுக்கு அனுக்கிரகித்தது 





41 


கமலலோசனையின்‌ சிவோபாசனை 





42 


நந்திதேவர்‌ சாம்பவரை அறிவித்தது 


412 





43 


யாக்ஞவல்கிய ஜனக சம்வாதம்‌ 


417 





44 


ஜனகன்‌ முத்திஸாதனம்‌ வினாவியது 


421 





45 


ஜனகன்‌ சிவோபாசனை செய்யாமைக்‌ கிரங்கல்‌ 


426 





46 
47 





யாக்ஞவல்கியர்‌ சிவக்ஞான ஹேது கூறிய 
குரு சதாநந்த சம்வாதம்‌ 





436 









சூரசேன சரித்திரம்‌ 
பிரதோஷ பூஜாமஹிமை 


439 

















தர்மதர்மங்‌ கூறிய 


மூன்றாம்‌ அம்சம்‌ பூர்வபாகம்‌ 
முற்றிற்று. 


























சிவரகசியம்‌ 





2 
ஸ்ர்சீணேசாயநம: 


மஹேதிகாஸமாகிய 


சிவரகசியம்‌. 
முதலாம்‌ அம்சம்‌. 
முதலாம்‌ அத்தியாயம்‌ 
ஸ்ரீ ஸூதாகமனம்‌. 


வாசனையாகிய இருளுக்கு ஆதித்தியர்களாய்‌ விளங்கும்‌ சாம்பவர்களது 
பாதாரவிந்த தூளிகளை யாம்‌ சிரசால்‌ வணங்குகின்றோம்‌. 


பூர்வம்‌ மாகேற்வரமெனும்‌ மகா வேள்வியானது நடந்தேறி வருங்‌ காலத்தில்‌ 
அங்கு தெய்வகதியாய்‌ எழுந்தருளிய பைப்பலாதரெனும்‌ தரை வாஜங்ரவசர்க 
ளாகிய அவ்யாககர்த்தர்களான முனிவர்கள்‌ எல்லோரும்‌ கண்டு மகிழ்ச்சியெயதினர்‌. 
கிருஷ்ணாஜினமெனும்‌ மான்றோலைத்தரித்தவர்களும்‌ பஸ்மோத்தூளன திரிபுண்ட 
ரங்களால்‌ விளங்கும்‌ மேனியுடையவர்களும்‌, உருத்திராக்ஷா பரணங்களைத்‌ 
தரிப்பவர்களும்‌, யக்ஞேய்வரனாகிய மகாருத்திரனை வேள்வியாலும்‌, சிவலிங்கத்தி 
லும்‌, அக்னியிலும்‌, ஆதித்தியனிலும்‌ மகாபக்தியுடன்‌ பூஜிப்பவர்களும்‌, ருத்திர சூக்த 
ஜபத்தில்‌ பேராவலுடையவர்களும்‌, பஞ்சாக்ஷரத்தை ஆவர்த்தி செய்பவர்களும்‌, 
சிவநாம பராயணர்களும்‌, பஞ்சவக்திரராகிய பரமேய்வரனைத்‌ தியானம்‌ செய்பவர்க 
ளுமாகிய அம்முனிவர்கள்‌ சூதரை அர்க்கியம்‌ ஆஸனம்‌, போஜ்யம்‌ முதலியவைக 
ளால்‌ பூஜித்துக்‌ குசலப்ரங்னம்‌ செய்து வணங்கி நிற்கையில்‌ அவர்களுள்‌ மகாதபஸ்‌ 
வியாகிய மெளனிபார்க்கவர்‌ என்னும்‌ முனிவர்‌ கூதரைநோக்கி, ஓ பைப்பலாதரே! 
மாகேய்வரமாகிய யாகத்தைச்‌ செய்கின்ற யாங்கள்‌ உமது வரவினால்‌ தன்யரானோ 
ம்‌. நீர்‌ ஸ்கந்தர்‌ நந்தி இவர்களுக்கு நிகரான சிவபக்தரன்றோ? பூர்வம்‌ ஜைகிஷவ்ய 
ரெனும்‌ மகாதபஸ்வியாகிய சந்நியாசியானவர்‌ ஸ்கந்தரிடம்‌ சிவாக்ஞரப்பிரபாவத்‌ 
தால்‌ சிவரகஸ்யமெனும்‌ இதிஹாஸோத்தமத்தை சிரவணம்‌ செய்தாரன்றோ? 
முக்கண்ணரது அபார சரிதம்‌ அடங்கியதும்‌, பன்னிரண்டு அம்சங்களுடன்‌ கூடியதும்‌ 
ஆகிய அவ்விதிகாசத்தை மகோபாசகராகிய நீர்‌ அபாரபக்தியால்‌ எளிதில்‌ யறிந்தீரன்‌ 
றோ? எண்ணிறந்த முனிவர்கள்‌ இருக்க நீரொருவரே யதனை யறிதற்கு அருகரானீர்‌. 
சிவசம்பந்தமான ரகஸ்யமும்‌, சிவமகிமாரத்தினங்களுக்கு மஹா கோசமுமாகிய 
அவ்விதிகாசமானது பூர்வம்‌ சிவபெருமானால்‌ உமாதேவியாருக்கும்‌, பிறகு 
அவ்வுமாதேவியாரால்‌ ஸ்கந்தருக்கும்‌, பின்னர்‌ ஸ்கந்தரால்‌ மகாசாம்பவரும்‌ உமது 
குருவுமாகிய ஜைகிஷவ்யரின்‌ பொருட்டும்‌ உபதேசிக்கப்பட்டுளது என்னும்‌ 
விருத்தாந்தத்தை நாங்கள்‌ கேள்விப்பட்டிருக்கின்றோம்‌. அதனை நீர்‌ எங்களிடம்‌ 














சிவரகசியம்‌ 





கருணை கூர்ந்து உபதேசித்தருளல்‌ வேண்டும்‌. அதுமிக்க ரகஸ்யமாயினும்‌ 
சிவபெருமானிடம்‌ மகாபக்தியுடையவர்களாகிய எங்களுக்கு உரைக்கத்தக்கதே. 
யாங்கள்‌ மாகேஸ்வரயாகத்தால்‌ பாவனராயிருக்கின்றோம்‌. எங்களுக்கு சுவர்க்க 
முதலிய உலகங்களிலும்‌, சரீரத்திலும்‌, புத்திரமித்திர களத்திராதிகளிலும்‌ விருப்பமி 
ல்லை. விரக்தர்களாகிய எங்களுக்கு அச்சிவரகஸ்யத்தைக்‌ கூறியருளும்‌. நீர்‌ ஞான 
தானஞ்செய்யும்‌ குருவாதலின்‌ சிவசமானராகின்றீர்‌. நீரே எங்களுக்குத்‌ தாய்‌ தந்தை 
யராதலின்‌ கருணைகூர்ந்து எங்களுக்குக்‌ கூறுங்களென்று வேண்டிக்கொண்டனர்‌. 
அவ்வாறு அஞ்சலிபந்தஞ்செய்து கேட்டுக்கொள்ளும்‌ முனிவர்களது ஒப்புயர்வற்ற 
சிவபக்தியைநினைத்து அகமகிழ்ந்தவராய்‌ சூதர்‌ சொல்வாராயினர்‌. 


ஓ முனிவர்களே: மகேஸ்வரனது கிருபைக்கு பாத்திரராகிய நீங்கள்‌ 
யாகத்தாலும்‌, தானங்களாலும்‌, தவத்தாலும்‌ பரிசுத்தமானவர்கள்‌. அன்றியும்‌ 
இப்பொழுது தீஷாவபிருதங்களால்‌ மிகத்தூய்கமையுடையவர்களாய்‌ வேதாந்த 
சாரார்த்த விசாரத்தில்‌ நிஷ்டை பெற்றிருக்கின்றீர்கள்‌, உங்களுக்கு உரைப்பதில்‌ யாது 
தடையுளது? அதனுள்‌ முதலாம்‌ அம்சத்தைக்‌ தைக்‌ கேட்பீராக. பகவானது பேரருளுக் 
காளாகிய ஜைகிஷவ்யரெனும்‌ எனது குரு பூர்வம்‌ மகாருத்திரனைக்குறித்து 
அபாரபக்தியுடன்‌ ஆஹாரமின்றிப்‌ பதினாயிரவருடகாலம்‌ அருந்தவம்‌ புரிந்து 
அற்புதமாகிய சிவப்பிரஸாதத்தைப்பெற்றனர்‌. 


முதலாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 

















சிவரகசியம்‌ 





உ 
கஜாநநாய நம: 


இரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
ஜைகிஷவ்யதபச்சரியை. 


சூதர்‌, ஓமுனிவர்களே! பஞ்சவக்திரராகிய பரமசிவனது வதனகமலங்களில்‌ 
மகரந்தம்போல்வனவும்‌ மரணமென்னும்‌ பிணியை யகற்றுவனவுமாயுள்ளன ஐந்து 
சுருதிகளாம்‌. இவ்வைந்து சுருதிகளின்‌ சாரமும்‌ ஏனைய சகல வேதபாகங்களின்‌ 
கருத்துமாயுள்ள சிவரகஸ்யாமுதசாரத்தை, ஓ அந்தணவரர்களே! வேண்டுமளவும்‌ 
அருந்துவீர்களாக. பஞ்சவதனனை தியானிப்பதால்‌ பரிசுத்தமுள்ளவர்களாகிய ஓ 
முனிவர்களே! இதனைச்சிரவணஞ்‌ செய்தால்‌ பஞ்சபாதகங்களினின்று விடுபட்டு 
முத்தியடையலாகும்‌. பஞ்சபூதங்களையும்‌ பஞ்சகோசங்களையும்‌ கடந்தவனாகிய 
பரசம்புவினது கிருபைக்குக்‌ காரணமாயுள்ள இச்சிவரகஸ்யத்தைக்கேட்டு ஜன்மம்‌ 
ஜரை முதலிய துக்கங்களினின்று விடுவித்துக்கொள்ள முயலாதவன்‌ தன்‌ வாய்க்‌ 
கெட்டிய பாயசான்னத்தை விடுத்து அசுத்தமாகிய எலிமூத்திரத்தைப்‌ பானம்‌ 
பண்ணினவனாகின்றான்‌. அவன்‌ மகாமோகங்கொண்டவனாய்க்‌ காமக்குரோத 
ஜராதிகளால்‌ பீடிக்கப்பட்டவனாய்‌, பாபங்களை யார்ச்சித்து யமன்‌ வசப்பட்டு அல்லற்‌ 
படுவானென்று கூறினார்‌. 


அதனைக்கேட்ட முனிவர்கள்‌ அதிகசந்தோஷத்துடன்‌ சூதரை நோக்கி, ஓ 
சூதரே! சர்வ குருவாகிய ஜைகிஷவ்ய மகாமுனிவர்‌ எப்படிப்‌ பரமசிவனைத்‌ 
தவத்தினால்‌ திருப்தி செய்வித்து என்ன பயனைப்‌ பெற்றனர்‌? அதனை எங்களுக்கு 
விஸ்தாரமாகக்கூறியருளும்‌. சாம்பவ சரித்திரத்தைக்‌ கேட்பதில்‌ நாங்கள்‌ மிகவும்‌ 
விருப்பமுற்றிருக்கின்றனம்‌ என்று பிரார்த்திக்க அதனைக்‌ கேட்டு மிகவும்‌ 
மனமகிழ்ந்தவராகிய சூதர்‌ தமது ஹ்ருதயகமல மத்தியத்தில்‌ பரமேங்வரனைத்‌ 
தியானித்து, அபாரமான ஞானத்தை யளிப்பதான அத்‌ திவ்ய சரித்திரத்தைக்‌ 
கூறுகின்றேன்‌. ஓ முனிவர்களே! வாயு சலிப்பதும்‌, சூரிய சந்திர நக்ஷத்திரங்கள்‌ 
சுற்றி வருதலும்‌, சமுத்திரம்‌ அணைகடவாருத்தலும்‌ சம்புவினது லீலாப்பிரபாவமே 
யன்றோ? ஜைகிஷவ்யரது தவவரலாற்றைக்‌ கேட்டவர்களுக்கு ஜன்மதாரணமா 
மன்றோ என்று கூறலாயினர்‌. 


பூர்வம்‌ ஜைகிஷவ்ய மகாமுனிவர்‌ ஹிமயகிரியையடைந்து,பாசுபதவிரதம்‌ 
பூண்டு, அக்கினிரிதி என்றற்‌ றொடக்கத்தனவாகிய மந்திரங்களால்‌ விபூதி பூசித்‌ 
திரிபுண்டரமணிந்து, சிரம்‌ கண்டம்‌ கை முதலிய விடங்களில்‌ ருத்திராக்ஷ 
கிரீடஹார கங்கணங்களை யணிந்து பஞ்சாக்ஷரத்தைத்தியானித்து, ருத்திரத்தை 
யாவர்த்திசெய்துகொண்டு வேனிற்காலத்தில்‌ பஞ்சாக்னி மத்தியிலும்‌, மாரிக்‌ 
காலத்தில்‌ வெளியியிலும்‌, பனிக்காலத்தில்‌ ஜலமத்தியிலும்‌ நின்றும்‌, கனி, இலை, 
ஜலம்‌, காற்று இவற்றைப்‌ புசித்தும்‌ மிக்க கடூரமாய்ப்‌ பதினாயிர வருடம்‌ தவஞ்‌ 
செய்தனர்‌. இங்ஙனம்‌ ஸ்ரீ ருத்திரமூர்த்தியிடம்‌ மிக்க தீவிரமாய்‌ லயித்த சித்த 














சிவரகசியம்‌ 





முடையவராகிய அம்முனிவரது கோரிக்கையை இன்னதென்றறிய பிரம்மா, 
விஷ்ணு, இந்திரன்‌ முதலிய சகலதேவர்களும்‌ வந்தனர்‌. அப்படி வந்தவர்களைச்‌ 
சிறிதும்‌ பாராது சிவபரராயும்‌, ஜீதேந்திரியராயும்‌, ஊர்த்துவரேதஸராயும்‌, ருத்திர 
சூக்தத்தைச்‌ சிந்தித்தவராயுமிருந்த முனிவரை அவர்‌ யாவரும்‌ தத்தம்‌ வாகனங்‌ 
களின்‌ மீதிவர்ந்து சர்வாபரண பூஷிதர்களாய்ச்‌ சூழ்ந்து நின்று அவரது அருந்‌ 
தவத்தைக்கண்டு ஆச்சரியமுற்று இருக்கும்‌ போது அவர்களுள்‌ பிரம்மதேவர்‌ , ஓ 
பிள்ளாய்‌! எழுந்திரு. உனது தவத்தால்‌ மிக்க திருப்தியடைந்தோம்‌. உனக்குக்‌ 
கொடுக்கக்கூடாத பொருள்‌ முவுலகிலும்‌ ஒன்றும்‌ இல்லை. உனக்கு நிகராகிய 
ஜிதேந்திரியனும்‌ மகாதபஸ்வியும்‌ ருக்திராவர்த்திசீலனும்‌ உலகில்‌ எவனுமில்லை. 
நீஜராமரணமற்றவனாய்‌ எம்மூலகினும்‌ வைகுண்டசுவர்க்க முதலிய விடங்களினும்‌ 
இஷ்டப்படி போகங்களைப்‌ புசித்துக்கொண்டு சஞ்சரிப்பாயாக. சுவர்க்கலோகத்தில்‌ 
நந்தனவனத்தில்‌ எந்த அப்சரஸ்திரீகளோடுங்‌ கூடியவனாய்ப்‌ பலகாலும்‌ ரமித்துக்‌ 
கொண்டு அமுதத்தையும்‌ புசிப்பாயாக. பற்பல யக்ஞங்களால்‌ அடையக்கூடியதாகிய 
இந்திரசதசில்‌ நிகரற்றவனாய்‌ விளங்குவாயாக. எண்ணிறந்த பசுக்களையும்‌ 
அறுவகையுண்டிகளையும்‌, ஏனையவைகளையுங்‌ கொடுத்தலாகிய பதினாறு 
வகைத்தானங்களாலும்‌, சாத்திரம்‌, மண்டபம்‌, மடம்‌, படித்துறை, உத்தியானம்‌ 
இவைகளைக்‌ கட்டுதல்‌, சாலை மரங்கள்வைத்தல்‌, பில்வம்‌ முதலிய புண்ணிய 
விருக்ஷங்களை வளர்த்தல்‌, எண்ணிறந்த கன்னிகைகளைத்‌ தானஞ்செய்தல்‌, பற்பல 
விரதங்களை யனுஷ்டித்தல்‌ இவை முதலிய புண்ணியங்களாலுமே கிடைக்கக்‌ 
கூடியதாகிய எம்முலகிலும்‌ போகங்களை யனுபவிப்பாயாக. ஓ பிள்ளாய்‌! 
வஜ்ஜிரதரனாகிய இந்திரனும்‌ ஜராவதாரூடனாய்‌ உனக்கு வேண்டியவைகளைக்‌ 
கொடுக்க வந்திருக்கின்றனன்‌. இனி யான்‌, எப்படிப்பட்டவனென்று நினைக்கின்‌ 
றினை? சர்வஜகத்தையும்‌ உண்டாக்குகின்றவனும்‌ வாக்தேவிக்குக்கணவனுமாகிய 
உத்தமன்யானென்பதையறியாயோ? எனது புதல்வர்கள்‌ சகலலோகங்களையும்‌ 
சிருஷ்டிக்கும்‌ புலஸ்தியன்‌, புலகன்‌, அத்திரி, கங்யபன்‌, மனு, அங்கிரஸ்‌”, நாரதன்‌, 
தக்ஷன்‌, வீதிஹோத்திரன்‌ என்னும்‌ பிரசித்திபெற்ற நவப்பிரஜாபதிகளன்றோ? 
சாக்ஷாத்‌ நான்முகனாகிய யானே உனக்கு வர முதவவந்திருக்கின்றேன்‌. எழுந்து 
வேண்டியதைப்‌ பெற்றுக்கொள்வாயென்று கூறினார்‌. 


அப்பொழுதுகருடாரூடராகிய விஷ்ணுமூர்த்தி அருகில்வந்து ஒ 
ஜைகிஷவ்யா! உனக்கு வேண்டியதுயாது? சகலாதாரனும்‌ சங்க சக்ரகதாதரனுமாகிய 
யானே உனக்கு வரமளிக்க வந்தேன்‌. எனது மகிமையை நீயறியாயோ? எனது 
சாரங்கத்தின்‌ தொனியைக்‌ கேட்டமாத்திரத்தில்‌ சகல அசுரர்களும்‌ நடுங்கி 
ஒடுங்குகின்றனர்‌. வராகம்‌, நரசிம்மம்‌ முதலிய உருவத்தோடு ஹிரண்யாக்ஷகசி 
புக்களை வதஞ்செய்தும்‌, முரன்‌, மது, கைடபன்‌, இராவணன்‌ முதலிய பல 
கொடியரையும்‌ யுத்தத்தில்‌ செயித்தும்‌ தேவர்களைக்‌ காப்பாற்றியவன்‌ 
லக்ஷமீபதியாகிய யானே! பாற்கடல்‌ நிலயமும்‌, ஆதி சேஷப்பாயலும்‌ எனக்கன்றோ 
வாய்ந்துள்ளன? எத்திசையும்‌ பரவிய காந்தியுடைய கெளஸ்துபமென்னும்‌ மணி 
மார்பிலும்‌, ஆயிரம்‌ ஆரங்களுடைய சக்ராயுதம்‌ கையிலும்‌ தரித்திருக்கின்றேன்‌. 
சிறகுக்காற்றினால்‌ சப்தசமுத்திரங்களையும்‌ வற்றச்செய்யும்‌ பராக்கிரமசாலியாகி 
யகருடனே எனது வாகனம்‌. எனது நாபிகந்தத்தில்‌ தோன்றியனே சகலசராசரங்‌ 
களையும்‌ சிருஷ்டிப்பவன்‌. எவ்வுலகிலும்‌ எனது கீர்த்தியே வியாபித்துளது. எனது 


து 














சிவரகசியம்‌ 





பிரசாதத்தாலேயே சகலருக்கும்‌ சகலசித்திகளும்‌ உண்டாகின்றன. அப்படிப்பட்ட 
யான்‌ உனது கோரிக்கையை நிறைவேற்ற எதிர்வந்திருக்கின்றேன்‌. சற்று கண்விழித்‌ 
துப்பார்ப்பாயாக. யான்‌உனது தவத்தால்‌ பிரசன்னமானேன்‌. இனி உனக்குத்தவம்‌ 
யாதுக்கென்றனர்‌. 


இவ்வார்த்தைகளைக்கேட்ட காமாரியினது தியானத்தினால்‌ சகல 
காமங்களையும்‌ உதறிய சுந்தரராகியஜைகிஷவ்யமாமுனிவர்‌ சகல தேவர்களையும்‌, 
முன்னே நிற்கும்‌ விஷ்ணுவையும்‌ பார்த்து ஓ விஷ்ணோ! நீரும்‌, பிரமனும்‌ 
கூறியனவெல்லாம்‌ உண்மையே. இந்திரனுடைய ஐஸ்வர்யமும்‌ ஆச்சர்யகாமானதே 
யாயினும்‌ அவை நிஷ்காமனாகிய எனது சித்தத்தை பிரமிக்கச்செய்யா. 
மகாமேருவை சாமானியவாயுவேர்களைந்து எறியமாட்டாததுபோல உமது 
வார்த்தையால்‌ என்‌ மனம்‌ சிறிதுஞ்சலிப்பிக்கப்படுவதல்ல. ஹே விஷ்ணோ! 
செம்படவசந்நிகையின்‌ புதல்வனும்‌, ஏனையத்னிஜர்‌, அசுரர்‌, அரசர்‌, பாலர்‌ 
முதலியவர்களுமே உமது அவதார மகிமையையறிவார்‌! நாங்கள்‌ அறிகின்றிலம்‌! 
ஹரரதுபாதாரவிந்தத்தைத்தியானித்துச்‌ சுத்தசத்துவமாதல்‌ ஒன்றையேயறிவோம்‌. 
ஓ கதாதரரே! சாம்பவர்களிடம்‌ நீர்கர்விக்கக்‌ கூடாதன்றோ? யாம்‌ நித்தியா 
நித்தியத்தை நன்கறிந்து சகல காமங்களையும்‌ துச்சமென்று தள்ளியவர்களன்றோ? 
காமங்களைக்‌ கருதியவர்களே நீர்கூறிய உலகங்களையடை தல்வேண்டும்‌. 
உ.ம்முலகிலும்‌ சத்தியலோகத்திலும்‌, சுவர்க்கத்திலும்‌ வசிப்பவர்‌ காலாந்தரத்தில்‌ 
கிழ்நழுவுகின்றவரேயன்றோ? பலகோடி ஜன்மங்களில்‌ பற்பல துக்கங்களை 
யனுபவித்துப்‌ பின்னர்‌ ஏதோ புண்ணியவசத்தால்‌ கிடைத்த மானுடப்பிறவியில்‌ 
விங்வேசனது கிருபாவசத்தால்‌ வித்தையும்‌ ஞானமும்‌ வாய்ந்தவனன்றோ 
முத்தியடைபவன்‌? விஷ்ணுப்‌ பிரமேந்திராதிகளது லோகபோகம்‌ புண்ணிய லேசத்தி 
னாலேயே கிடைக்கக்கூடியது. அரம்பை முதலியவர்களோடு போகித்தலாலும்‌, 
மாலை, சந்தனம்‌, வஸ்திரம்‌, ஆபரணம்‌ முதலியவைகளாலும்‌ என்ன சுகம்‌? ஹே 
விஷ்ணோ! உமது போதனையால்‌ நிஷ்காமர்களாகிய ஸ்ரோத்திரியர்களது மனஞ்‌ 
சலிக்கப்பெறாதன்றோ? சம்சாரத்தில்‌ மூழ்கிய மனதுடைய பாமரர்களே காமவசர்க 
ளாய்க்‌ கலக்கமுற்று எப்போதும்‌ போகத்தையே வேண்டுவர்‌. வீணில்போககோலா 
ஹலஞ்‌ செய்து நரகவாயிலில்‌ அகப்பட்டுத்தவிக்கும்‌ செய்கையுடையவர்களுக்குத்‌ 
தத்துவத்தில்‌ புத்தி செல்லாது. சந்திரமெளளியின துபாதாரவிந்தத்தில்‌ செலுத்திய 
மனமுடையவர்களுக்குக்காமவசனங்களால்‌ சலனமும்‌ நரகதுக்கமும்‌ எப்படி வரும்‌? 
அவர்களே நிர்ப்பயர்களான அமரர்களாவார்‌. ஹரனது பாதத்தில்‌ விருப்பமுடையவர்‌ 
களும்‌ விங்வபூதான்மாக்களுமாகிய எங்களுக்குக்‌ கரணவிஷயமாய்க்‌ கிடைக்கும்‌ 
போகங்களில்‌ சிறிதும்‌ விருப்பமில்லை. இந்திரனும்‌, பிரம்மாவும்‌, நீரும்‌ பிரகிருதி 
பரவசர்களே. நீங்கள்‌ அனைவரும்‌ பசுபதியின்‌ பிரசாதத்தாலேயே இப்பதங்களைப்‌ 
பெற்றிருக்கின்றீர்‌ என்பதை நான்‌ அறிந்திருக்கின்றேன்‌. பசுக்களுட்சிறந்தவராகிய 
உங்களது வரத்தால்‌ எனக்கு வேண்டியது யாது? பசுபதியின்‌ சரணாரவிந்தத்தைத்‌ 
தியானிப்பதில்‌ விருப்பமுள்ள மனமுடைய எனக்குப்பவத்தில்‌ ஆசை எங்ஙனம்‌ 
வரும்‌? திரிநேத்திரனிடஞ்சென்று பிரசன்னமாகிய மனமுடைய எனக்கு உங்கள 
துபதங்களால்‌ என்ன பயன்‌? சகலமும்‌ விங்வேங்வரனிடமிருந்து உதித்து நின்று 
அவனிடமே மீண்டும்‌ ஒடுக்குகின்றன. தேவர்களும்‌ சகலசராசரமுங்‌ கயிற்றிற்‌ 
கற்பிக்கப்பட்ட அரவம்போன்றது. முக்காலத்தினும்‌ உள்ளது கயிறொன்றே. 


இதி 














சிவரகசியம்‌ 





அதனிடம்‌ தோன்றிய அரவம்போல இவ்வுலகெல்லாம்‌ எனும்‌ புத்தியானது 
முத்தியின்‌ பொருட்டாகும்‌. அப்படிப்பட்ட புத்தியானது சம்புவின்‌ கிருபையால்‌ 
உதிப்பதாம்‌. சங்கரகதாமுதபானம்‌, சிவலிங்கார்ச்சனை, விபூதிதாரணம்‌, ருத்திராக்ஷ 
மாலாதாரணம்‌, சதருத்திர நாமார்த்த விசாரம்‌ முதலியவைகளுக்கு அந்நியமாய்‌ 
வேறெதனையும்‌ விரும்பாத சாம்பவர்களே ஜன்மதவங்களால்‌ இப்பூமண்டலத்திற்‌ 
பாவனர்களாயுள்ளவர்கள்‌. மாரனது அபாரமாகிய சரங்களாகிய குங்குமங்களுக்குச்‌ 
சிலைபோன்றவரும்‌, சராசரத்தை விசாரித்துத்‌ தீரமாகிய சித்தமுடையோரும்‌, 
விங்வாத்சனைப்‌ பூசிப்போரும்‌, பாபங்களைத்‌ தொலையச்செய்பவர்களுமாகிய ஹர 
பக்தர்களே சம்சார ஸமாகரத்தினின்றுந்‌ தாரணஞ்செய்விப்பவர்‌. அங்ஙனமாகிய 
எங்களிடம்‌ நீர்காம்பபோகங்களைச்‌ சிறப்பித்துக்கூறி மயக்க முடியுமா என்றனர்‌. 


இவ்வாறு கூறியஜைகிஷவ்யருடைய உதாரமாகிய வசனாமுதத்தைக்‌ கேட்டு 
விஷ்ணுவாதி சகலதேவர்களும்‌ பரமானந்தமடைந்து அஞ்சலிபந்தஞ்‌ செய்து 
அருகில்‌ வந்து நின்று வணங்கி அவரது சித்தம்‌ சிவனிடம்‌ சென்றிருப்பதையும்‌ 
உணர்ந்து, ஓ முனிவரே! சர்வேசனது பாதாரவிர்தந்தத்திற்‌ சென்ற மனமுடைய நீரே 
சாம்பவபுங்கவர்‌. உமது மனதைப்‌ பரிக்ஷிக்கவெண்ணி ஏதோதவறாய்ச்‌ சில 
சொன்னோம்‌. நிஷ்காமரும்‌ நிரங்குசரும்‌ ஸ்வாத்மராமரும்‌, சகல போகங்களையுந்‌ 
துச்சமாய்த்தளளியவருமாகிய நீர்‌ எங்களது அபராதத்தை க்ஷமித்துக்கொள்ள 
வேண்டுமென்‌ றுகூறி தங்கள்‌ தங்கள்‌ வாகனங்களினின்றுமிறங்கி முனிவரை 
யாலிங்கனம்‌ செய்து யாமே தன்யர்கள்‌ என்று மகிழ்ந்து, ஆனந்தபாஷ்பம்‌ பெருக 
நமஸ்கரித்து அம்முனிவர்வாக்கினால்‌ சிவசரித்திரத்தைக்‌ கேட்க விரும்புகின்றோம்‌ 
என்பதைத்‌ தெரிவித்துக்கொண்டு நின்றனர்‌. 


இரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 

















சிவரகசியம்‌ 





உ 
கணாத்யக்ஷாய நம: 


மூன்றாம்‌ அத்தியாயம்‌. 
சிவோபாஸ்னாமஹிமை. 


ஜைகிஷவ்யர்‌ விஷ்ணுவாதிதேவர்களை நோக்கி, ஓ தேவர்களே எனது 
மனதிலுள்ள பொருள்‌ இன்னதென அறியக்‌ கூறுகின்றேன்‌, கேட்பீராக. ஸர்வக்ஞத்து 
வமானது எவனிடத்துளதோ அவனே என்‌ மனதிலுள்ள பொருளாகின்றான்‌. எவன்‌ 
சகல வேதாந்தங்களாலும்‌ அறியப்படுகின்றவனோ, எவனை முமுக்ஷுக்கள்‌ தியானி 
க்கின்றனரோ, அவனது மூச்சுக்காற்று நான்கு வேதங்களோ, எவன்‌ பிரம்ம விஷ்ணு 
ருத்திரர்களுக்கு ஜனகனோ, தரியாக்கினி சந்திரேந்திரவாயுவாதி தேவர்களைத்‌ 
தோன்றச்செய்தவனோ பரமேய்வரனாகிய அவ்விறைவனுக்குக்காரணம்‌ யாதுமில்‌ 
லை. அவனே சகலத்திற்குங்‌ காரணம்‌. எவன்‌ விப்பிரர்களாற்‌ பற்பல வேறுபட்ட 
கிரியைகளால்‌ ஆராதிக்கப்படுகின்றானோ, எவன்‌ அக்கினிஷ்டோமத்தால்‌ 
அருளுகின்றானோ, எவன்‌ சகல பூதங்களிலும்‌ அசங்கனாய்‌ உள்ளவனோ, விகாரப்‌ 
பொருள்களுள்‌ நிர்விகாரனாய்‌ உள்ளவனோ, எவனை ராகமற்றவர்கள்‌ சக்ஷம 
புத்தியாற்‌ காண்கின்றனரோ, எவன்‌ தியான ஜபயக்ஞ உபவாசங்களாற்‌ காணப்படு 
கின்றானோ, எவன்‌ இந்திரியங்களையும்‌ மற்றுமறியப்‌ படூம்‌ பொருள்களையும்‌ 
அறிகின்றானோ, எவன்‌ மனோவாக்குகளுக்கு அகோசரனோ, எவனிடமிருந்து 
சராசரங்கள்‌ தோன்றி நிலைபெறுகின்றனவோ, கற்பாந்தத்தில்‌ எவனிடம்‌ ஒடுங்குகி 
ன்றனவோ அவன்‌ ஒருவனே பரமேஸ்வரன்‌. எவனுக்குக்கால்‌ கைகள்‌ இல்லையோ, 
எவனுக்குக்‌ கண்காதுகள்‌ இல்லையோ, எவன்‌ அருகிலும்‌ தூரத்திலும்‌ உள்ளும்‌ 
புறம்பும்‌ உள்ளவனோ அவன்‌ சத்தியக்கியானானந்தன்‌; ஹேயகுணங்களற்றவன்‌; 
குணங்கடந்தவன்‌, ஸ்வதந்திரன்‌; பூர்ணன்‌; அவனாலேயே இச்சகமெலாம்‌ 
நிரம்பியுள்ளது; அவன்‌ நித்யன்‌; சேதனர்களுக்குச்‌ சேதனன்‌; பதிகளுக்கும்‌ பதியாகிய 
ஈஸ்வரன்‌ ; எவ்விறைவனொருவனே சிலந்திப்பூச்சி நூற்களை உண்டாக்குதல்போல 
சராசரமாகியஜசத்தையுண்டாக்குகின்றானோ, எவனது சொரூபத்தை யறியாததனால்‌ 
தேகத்தை யான்மாவென்று எண்ணுகின்றனரோ, எவனது உருவத்தையறியாது 
இந்திரியங்களையும்‌ மனதையும்‌ ஆன்மாவாயெண்ணுகின்றனரோ, எவனது சொரூப 
த்தை யறியாமற்‌ பூதங்களை யான்மாவென்கின்றனரோ, எவனது சொரூபத்தை 
யறியாமல்‌ எல்லாவற்றையும்‌ ஆன்மாவென்கின்றனரோ, எவனுக்கு ஆகாசம்‌ 
சரீரமோ, எவனை ஆகாசம்‌ அறிந்திலதோ, எவனுக்குப்‌ பூமிசரீரமோ, எவனை 
பூமியறிந்திலதோ, எவன்‌ மனம்‌ சகஷ முதலியவைகளை நியமனஞ்‌ 
செய்கின்றவனோ, எவனது காந்தியால்‌ சோம சர்யாக்கினிகளுடன்‌ கூடிய ஜகம்‌ 
விளங்குகின்றதோ, எவனிடத்தில்‌ பயத்தினால்‌ வாயுமுதலியவர்‌ தத்தந்தொழின்‌ 
முகத்தனராகின்றனரோ, எவனது மாயையின்‌ விலாசமானது சராசரமாகிய ஜகமோ, 
அவனே மாயையையுடைய பரமேசானன்‌; அவனாலேயே இச்சகம்‌ நிலை பெறுகி 
ன்றது. அசரீரனும்‌ அலிங்கனுமாகிய யாதொருவன்‌ யோகிகளால்‌ காணப்படுகின்‌ 
றானோ, எவனையறிந்தமாத்திரத்தில்‌ சகலமும்‌ அறியப்பட்ட தாகின்றதோ, 














சிவரகசியம்‌ 





ஞானமாயும்‌, ஆன்மாவாயும்‌, யானாயும்‌ உள்ளவனவனே. பரமான்மா அவன்‌ 
ஒருவனே ஏனைய பற்பலவிதமான பின்னப்பொருள்‌ யாதுமில்லை. எவனொருவனே 
ஞானவானாய்‌ ஈசானீகளாகிய சக்திகளால்‌ ஆளுகின்றானோ, மகாருத்திரனாகிய 
எவனொருவனே எங்கும்‌ வியாபித்துள்ள புருனோ அவ்வான்மா ஒருவனையே 
ஏனைய பொருள்களை விடுத்து அறியவேண்டும்‌. எவனை யறிந்தமாத்திரத்தால்‌ 
மனிதர்களுக்கு மனோமோகம்‌ நீங்குகின்றதோ, எவனது ஏகத்வத்தை யறிந்து 
மனிதன்‌ துக்கத்தைத்‌ தாண்டுகின்றானோ ஜோதிகளுக்குச்‌ சோதியும்‌ தமஸுக்குத்‌ 
தமஸும்‌ அவனே, அவனொருவனே சகல பூதங்களிலுமிருந்து மாயையால்‌ 
பலவாய்த்தோன்றுகின்றான்‌. எவன்‌ ஜாக்கிரம்‌ சுவப்னம்‌, சுழுத்தி முதலியவைகளில்‌ 
மறைபட்டுக்‌ காணப்படுவதில்லையோ, எவன்‌ தனதருளாலேயே க்க்ஷ்மமாகிய 
புத்தியைத்தந்து தன்னைக்காண்பிக்கின்றனனோ, அவன்‌ தவத்தினாலேயே யறிய 
வேண்டியவனன்றி ஏனையகர்மங்களால்‌ அறியப்படுபவனல்லன்‌. எவன்‌ 
வேதாதியில்‌ ஸ்வரமெனும்‌ பிரணவமாயுள்ளவனோ, எவன்‌ வேதாந்தங்களில்‌ நிலை 
பெற்றுள்ளவனோ, சகல பூதங்களும்‌ சுஷுப்தியடைந்திருக்கும்‌ போது எவனொரு 
வனே விழித்திருக்கின்றனனோ, எவனிடமிருந்து பிராணமனங்கள்‌ உதித்தனவோ, 
எவன்‌ எக்காலத்திலும்‌ மாறாதவனோ, எவனிடமிருந்து பஞ்சப்பிரம்மங்கள்‌ 
உதித்தனவோ, எவனிடமிருந்து சகலதேவர்களும்‌ பிரமவிஷ்ணு ருத்திரேந்திராதியர்‌ 
களும்‌ பிறந்தனரோ, எவனொருவன்‌ பிரம்மமோ, பிரம்மவித்தோ, எவனையறிந்த 
மாத்திரத்தினால்‌ இம்மையிலேயே பிரம்மத்தை யடைகின்றனரோ அவனே பிரமா 
விஷ்ணு மற்றுமுள்ள தேவர்களுமாய்‌ விளங்குகின்றான்‌. அவ்விறைவனே ஹேது. 
அம்மகாதேவன்‌ ஒருவனே இந்திரன்‌ மித்திரன்‌ முதலிய தேவர்களென மாயையால்‌ 
எண்ணப்படுகின்றனன்‌. இச்சகத்தை எவன்‌ சிருஷ்டித்து அதனுட்பிரவேசித்து 
நாமரூபங்களை நிலவுவித்து விவகாரமுடையவன்‌ போல்‌ தோன்றுகின்றானோ, 
எவன்‌ போக்தாவாயும்‌ போக்கியமாயும்‌, சகலங்கலையும்‌ நடாத்துவானயும்‌ 
உள்ளவனோ, எவனுக்கு அன்னியமாய்‌ வேறுகதியில்லையோ, அசரீரியாயினுந்‌ 
தன்மாயையால்‌ சரீரிபோல்‌ இருக்கின்றானோ, எத்தேவன்‌ அன்னபானாதி 
போகங்களை அடைந்து போகிபோற்றோன்றுகின்றானோ, சர்வேந்திரியாதீதனும்‌ 
அவ்யக்தனுமாயினும்‌ எவன்‌ வியக்தனாய்த்தோன்றி லீலையாகவே ஜகத்தைப்‌ 
போஷிக்கின்றானோ, அவித்தையினின்றும்‌ முத்தியடைவிக்கின்றானோ, எவன்‌ 
ஆதாரமற்றவனாயினும்‌ சகலத்திற்குமாதாரனோ, எவன்‌ தனத மகிமையில்‌ நிலை 
பெற்றவனோ, யதிகள்‌ வேதாந்தங்களால்‌ எவனைச்‌ சிரவணஞ்செய்தும்‌ மோகிக்கின்‌ 
றனரோ, எவனொருவன்‌ அவ்விறைவனை அடைகின்றனனோ அவனுக்கே ஆன்மா 
விளங்குகின்றான்‌. பண்டிதர்களுக்கும்பாமரர்களுக்கும்‌ பாதொருவன்‌ ஆத்ம பூதனாய்‌ 
இருக்கின்றானோ, ஜகத்தின்‌ ஜன்ம மரணங்களால்‌ எவன்‌ சிறிதும்‌ மாறுபாட்டை 
வதில்லையோ, ஜகத்தின்‌ சுகதுக்கங்களோடு எவன்‌ சிறிதும்‌ சம்மந்திப்பதில்லையோ, 
எவனை யறிந்தால்‌ அறியவேண்டியது யாதுமில்லையோ, எந்த விங்வேச்வரனை 
அறியாது துக்கத்தைத்‌ தொலைப்தில்லையோ, யாதொருவன்‌ ஸ்தாணுபோற்‌ 
சலனமற்றுளனோ, யாதொருவன்‌ ஜீவனல்லனாய்‌ எவ்வுபாதியுமற்றவனாகின்‌ 
றானோ, எவன்‌ எப்போதும்‌ ஆனந்தகரனோ, யாதொருவன்‌ இரண்டாவன்‌ மூன்றாவன்‌ 
முதற்பலவானவனுமல்லையோ அவனே பரமானந்தன்‌. ஓ சுரர்களே! 
இச்சகமெல்லாம்‌ பொய்யாய்ப்போவதே. யாதொருவன்‌ தமசுகடந்தவனும்‌, 
மனோவாக்குக்கு அதீதனுமானவனோ, எவனது பலவாகிய சக்தியானது சுபாவமாய்‌ 


2 














சிவரகசியம்‌ 





ஞானமளிப்பதோ, யாதொன்‌ சதசத்பக்ஷமற்று வேதாந்தமொன்றிற்கே கோசரனாய்‌ 
மகாமேதாவிகளால்‌ சக்ஷமமாகிய புத்தியால்‌ காணப்படுகின்றவனோ, யாதொருவன்‌ 
ஜீவகோடிகளின்‌ முத்தியின்பொருட்டு முக்கண்ணனும்‌ கறைக்கண்டனும்‌ 
பெண்ணொருபாதியனும்‌, பிரமதநாதசேவியனும்‌ விநாயகசுப்ரமண்ய ஜனகனுமாய்‌ 
ஸ்ரீகைலாசகிரியையடைந்து  அருளிக்கொண்டிருக்கின்றானோ, எவ்விறைவனது 
லிங்கார்ச்சனத்தினால்‌ திரிலோகாதிபத்தியம்‌ கிடைக்கின்றதோ, ஓ விஷ்ணோ! 
எவனது அருளால்‌ உம்மால்‌ விஷ்ணுத்வமும்‌, சக்கராயுதமும்‌, பிரம்மனால்‌ 
சிருஷ்டிசாமர்த்தியமும்‌, இந்திரனால்‌ அசுரஜயமும்‌ தேவராஜ்யபோகமும்‌ 
அடையப்பட்டுளதோ, எவன்‌ ஹிரண்யபாகுவும்‌ ஹிரண்யபதியும்‌ தேவதேவனுமான 
ஈசானனோ, அவ்விறைவெனொழிந்த, ஏனைய பிரம்ம விஷ்ணு ருத்திராதி 
தேவர்களெல்லோரும்‌ கர்மதேவர்களாய்‌ அவனது ஆணைக்கடங்கி இருக்கின்றவர்‌ 
களன்றோ? பிரமனது சிரசு லீலையாகவே அவனால்‌ சேதிக்கப்பட்டது. இந்திரனது 
புஜமும்‌ எந்த தயாளுவால்‌ ஸ்தம்பமாய்ச்‌ செய்யப்பட்டதோ, எவனது பக்தனுடைய 
சாபத்தால்‌ ஓ விஷ்ணோ! உமக்குப்‌ பத்துப்பிறவிகள்‌ வந்தனவோ, வராகம்‌, 
நரசிம்மமுதலிய அவதாரங்களும்‌ எவனால்‌ சிக்ஷிக்கப்பட்டனவோ, அவையெல்லாம்‌ 
யானறிகின்றேன்‌. நீங்களெல்லோரும்‌ ஞானமிகுந்த பசுக்களேயன்றோ? பசுபதியே 
எம்மிறைவன்‌. அவனையே சரணமடைந்துள்ள என்போன்றவாடஞ்்‌ சிறிதுங்‌ கர்வங்‌ 
கொள்ளாதேயுங்கள்‌. இனியான்‌ தியானத்தைவிடுத்து உங்களோடு வசனிப்பதுந்‌ 
தகுதியல்ல என்று சொல்லி அம்முனிவர்‌ முன்போல்‌ தியானபாராகவிரும்பி 
அவ்விறைவனது மகிமையை நினைந்து ஆனந்தபரவசராய்‌, ஓ பகவனே! 
பிரம்மமாகிய யாதொருவனின்றி ஜகமில்லையென்று எவர்‌ ஈற்வரனாகிய உம்மை 
யறிகின்றனரோ அவர்‌ சம்புபதத்தையடைந்து சுகிப்பாரன்றி துக்கஹேதுவாகிய 
இவ்வுலகையடைவதில்லை. உமது பாஹுக்களுக்கும்‌ தனுஸுக்கும்‌ கையிற்‌ 
கொண்ட பாணங்களுக்கும்‌ பயப்படாதவர்‌ யாரிருக்கின்றனர்‌? உமது 
பாணங்களுக்கும்‌ லக்ஷயமாயிருக்கிறவர்களுக்கும்‌ நமஸ்கரிக்கின்றேன்‌. ஓ சுவாமி! 
உமது நாணை தனுஷ்கோடியினின்றும்‌, இறக்குங்கள்‌. சரங்களையும்‌ ஆயுதங்களை 
யும்‌ அம்பராத்தூணிகளையும்‌ தூரத்தில்‌ வைத்துவிட்டூுக்‌ கருணையுடன்‌ 
நோக்குங்கள்‌. சிவசம்மதர்களாகிய சாம்பவர்கள்‌ பயப்படக்கூடாதன்றோவென்று 
துதித்து, விஷ்ணுவை நோக்கி, ஒ விஷ்ணோ! சாம்பவர்களுக்கு உமது வரங்களால்‌ 
என்ன பயன்‌? ஈய்வரனது பாதாரவிந்தத்தைத்தவிர வேறெதையுஷ்‌ சிந்திப்பாரில்லை. 
யாம்‌ அற்பமாகிய பயன்களை நாடுகின்றிலேம்‌. என்‌ போன்ற சந்திரசூடார்ச்‌ 
சகர்களாகிய மகாபாக்கியவான்களுக்கு உமது பதத்திலாவது பிரம்மேந்திரலோக 
போக்கியத்திலாவது வாசனை சிறிதும்‌ நிகழுவதில்லை. மகாபர்வதத்தின்‌ 
கொடுமுடியில்‌ வசித்து மதயானைகளைப்பிளந்துகொண்டிருக்கும்‌ சிம்மமானது 
புல்லைப்புசிக்குமோ? அதுபோலவேயன்றோ உம்மிடம்‌ வரங்களை விரும்புதலா 
மென்று சொல்லி நின்றனர்‌. 


மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 

















சிவரகசியம்‌ 





உ 
விக்நராஜாய நம: 


நான்காம்‌ அத்தியாயம்‌. 
விஷ்ணுவாதிதேவர்‌ வாக்கியம்‌. 


தேவர்கள்‌ முனிவரைப்பார்த்து ஓ முனீச்வரரே! உமது மனோபாவத்தை அறிய 
வந்தனம்‌. இதுகாறும்‌ நீர்போற்றிய இறைவனே சகலவேண்டுதலையும்‌ 
நிறைவேற்றுவோன்‌. அங்ஙனமாகிய இறைவனைச்‌ சரணமடைந்த உமக்குக்‌ 
கூடாதகாரியம்‌ இம்மூவுலகில்‌ யாதுளது? உமது மனம்‌ எப்பொழுதும்‌ சிவபாதார 
விந்தத்தையே தியானிக்கின்றதன்றோ? எவர்‌ மனதில்‌ விற்வேசனது பாதாரவிந்தம்‌ 
விளங்குமோ அவர்களுக்கு விநற்வரங்களாகிய காமபோகக்களில்‌ விருப்பம்‌ 
வருமோ? அவர்கள்‌ மஹேஸ்வரனது கிருபையால்‌ அபாரமான பக்தியுதித்தவர்களாய்‌ 
முத்திபெறுவார்கள்‌, எந்தபக்தியினால்‌ முக்தர்களாய்‌ ஏனையோர்களையும்‌ முக்திய 
டைவிக்கலாகுமோ அத்தகைய பக்திவாய்ந்த சைவர்களே பெரியோர்களாவார்‌. 
விரூபாக்ஷனிடம்‌ பக்தியுடன்‌ சிவலிங்கத்தில்‌ பில்வபத்திரம்‌ கனி விபூதி 
இவைகளுள்‌ ஒவ்வொன்றாலும்‌ பூஜித்தால்‌ அது மஹாஜஸ்வர்யத்தையும்‌ 
முக்தியையும்‌ அளிக்கும்‌. பஸ்மம்பூசி திரிபுண்டாந்தரித்து ருத்திராக்ஷங்களாலாகிய 
கிரீடங்களையும்‌ மாலைகளையும்‌ அணிந்து பஞ்சாக்ஷரஜபாவர்த்தியும்‌ 
ருத்திரஜபத்தையும்‌ செய்பவர்களாய்ச்‌ சிவலிங்கார்ச்சகராய்‌ சிவக்ஷேத்திரவாசிகளாய்‌ 
சிவறைவேத்தியம்‌ புசிப்பவர்களாய்‌ மனோவாக்குக்காயங்களால்‌ வேறொன்றையும்‌ 
நாடாது சிவத்தியானத்தால்‌ ஆனந்தமெய்தி சிவகதாசிரவணஞ்செய்யும்‌ மஹாசாம்ப 
வர்கள்‌ கர்மதேவராகிய எங்களை ஒர்பொருளாக எண்ணுவதில்லையே. ஓ முநிவரே! 
உமது மனோநிலைமையைப்‌ பெற்ற முநிவர்‌ யாவருமில்லை. இரத்தின நிதியை 
ஏராளமாய்க்கிடைக்கபபெற்றவன்‌ மண்கட்டியையும்‌ விரும்புவனோ? சிறந்த பெரிய 
யானையின்‌ முதுகிலிருப்பவன்‌ கழுதை மேலேற விரும்புவனோ? கற்பகவனம்‌ 
கிடைக்கப்பெற்றவன்‌ எருக்கஞ்செடி நிறைந்த பூமியை விரும்புவனோ. இரத்ன 
மயமாகிய ஹாரத்தையணிந்தவன்‌ பித்தளைக்காசுமாலையை விரும்புவனோ. 
காமாரியைத்‌ தியானிக்கும்‌ புண்ணியவான்‌ கர்மதேவராகிய எங்களது போகத்தை 
விரும்புவனோ? ஓ முநிவரே! சைவோத்தமர்களுள்‌ நீரே பரமதன்யர்‌. உம்மைத்‌ 
தெரிசிப்பதனால்‌ சகலபாதகங்களும்‌ நீங்கும்‌. உலக வியாபாரத்தில்‌ விங்வேசரது 
ஆணையால்‌ ஏவப்பட்ட நாங்கள்‌ எப்பொழுதும்‌ கஷ்டப்பட்டுக்கொண்டு சிறிதும்‌ 
சாந்தியின்றி சம்சாரவிஷயங்களையே பரமென்று நாடுகின்றோம்‌. ஓ முநிவரே! 
உமது திவ்ய வசனாமுதத்தை யருந்தி இப்பொழுது சாந்தியடைந்து ஆனந்த 
நிலைமையைப்‌ பெற்றிருக்கின்றோம்‌. சாம்பவசிரேஷ்டர்களது சங்கமே பிரஹ்ம 
விஷ்ணு இந்திராதிகளாகிய எங்களாலும்‌ விரும்பப்படுகின்றது. சம்புவின துமகிமை 
யபாரமன்றோ? காலகூட விஷஜ்வாலையால்‌ தகிக்கப்பட்ட எங்களிடங்கருணையால்‌ 
அவ்விஷத்தையுண்டு ரக்ஷித்தவரும்‌, மிக்க குரூரத்தன்மைவாய்ந்த திரிபுரர்களை 
வதைக்க மாகாமேருவை வில்லாகவும்‌, விஷ்ணுவாகிய என்னைப்‌ பாணமாகவும்‌, 
சர்ப் ராஜனை நாணாகவும்‌, பிரமனைச்சாரதியாகவும்‌, வேதங்களைக்‌ குதிரை 














சிவரகசியம்‌ 





களாகவும்‌, சூரிய சந்திரர்களைச்‌ சக்கரங்களாகவும்‌, பூமியைத்‌ தேராகவும்‌, 
சகலதேவர்களையும்‌ சேனைகளாகவும்‌, வாயுவைக்குதிரைக்கயிறாகவும்‌, ஆக்கிக்‌ 
கொண்டுப்புறப்பட்டு அப்புரங்களை யெறித்தவனுமாகிய தேவனை விஸ்வாதிகன்‌ 
என்பதில்‌ என்ன தடையுளது? நாங்கள்‌ பசுக்கள்‌. சிவன்பசுபதி. பசுக்களாகிய எங்களை 
மாயையாகிய பாசத்தால்‌ கட்டியிருப்பவன்‌ அந்தசங்கரனே. எவனது லிங்கத்தைச்‌ 
சகல தேவர்களும்‌ யாமும்‌ பூஜிக்கின்றோமோ அவனுக்கு யாங்களெல்லோரும்‌ 
பரதந்திரர்களே, அவ்றவனே கருணையால்‌ சீவர்களை முக்தியடையச்‌ 
செய்கின்றான்‌. பூர்வம்‌ யான்‌ நேத்திரகமலத்தால்‌ அர்ச்சித்து அவ்விறைவனிடமிரு 
ந்தே சகலாசுரர்களையும்‌ தகிக்கும்‌ சக்கராயுதத்தைப்பெற்றுக்‌ கொண்டேன்‌. 
காலனுக்கு வசப்பட்ட மார்க்கண்டேயனையும்‌, அரசன்‌ புதல்வனாகிய ற்வேதனை 
யும்‌ காலபாசத்தினின்றும்‌ விடுவித்துக்காத்தருளியவன்‌ சிவனேயன்றோ? யானும்‌ 
பிரமனும்‌ லிங்க ரூபியாகிய எவனது அடிமுடிகளைத்தேடித்‌ தேடிக்காணாது வாட்ட 
முற்றனமோ, பூர்வம்‌ உபமன்யுவுக்குக்‌ காணாதிபத்தியத்தையும்‌, சிலாததனயனு 
க்குச்‌ சாரூப்யத்தையும்‌, மிக்க பக்தியுடையவனும்‌, அதற்கிடையூறு செய்வானிடம்‌ 
பெருங்‌ கோபமுடையோனுமாகிய சண்டீசனுக்கும்‌, அசுரன்‌ புதல்வனாகிய 
பாணனுக்கும்‌ காணாதிபத்யத்யை யருளியவனும்‌ அந்த ஈற்வரனேயன்றோ. நிந்தை 
செய்த பிரமனை வீரபத்திரரால்‌ சிக்ஷித்தவனும்‌, எனது அவதாரங்களாகிய மத்ஸிபம்‌ 
கூர்மம்‌ வராகம்‌ நரசிம்ஹம்‌ முதலிய வுருவங்களை சரபாதி வுருவங்களைப்பெற்று 
சிக்ஷித்தவனும்‌ சிவனே. இன்னும்‌ எண்ணிறந்த தேவாசுரமுநிவர்களது விபத்துகளை 
நீக்கியருளியவனும்‌, மன்மதன்‌ அந்தகாசுரன்‌ கஜாசுரன்‌ முதலியவர்களையும்‌ 
சிக்ஷித்து வதைத்தவனும்‌ அவ்விறைவனே. அவனருளே இந்த இந்திரனது கையை 
வயிரத்தூணுக்கு நிகராய்ச்செய்தது. அபாரமகிமையுடையோன்‌ அவனே. 
யாதொருவன்‌ அபரிச்சின்னனென்றும்‌, , வேதாந்தமொன்றுக்கே விஷயனென்றும்‌ 
உபநிடங்கள்‌ கூறுகின்றனவோ, எவனை மஹாஸத்திரமென்னும்‌ யாகத்தால்‌ 
பூஜிக்கின்றனரோ, எவனைத்தானங்களாலும்‌ தவத்தாலும்‌ பக்தியாலும்‌ பூஜையாலும்‌ 
உபவாசத்தாலும்‌ திருப்தி செய்வித்து தேவருஷிமுநிவர்கள்‌ விரும்பிய சித்திகளைப்‌ 
பெற்றிருக்கின்றனரோ, அவனே விங்வனும்‌, விங்வத்தைக்கடந்தவனும்‌, 
விங்வேசனும்‌, விங்வபாவனனுமாம்‌. அவனுக்குக்‌ காரியமுமில்லை. காரணமுமி 
ல்லை. கிரியையுமில்லை. விசித்திரமாகிய அவனது சத்தியே எல்லாமாய்த்‌ 
தோன்றுகின்றது. அவஎனது மாயையாலேயே சகல சுராசுரர்களும்‌ மோகித்து 
நிற்கின்றனர்‌. ஜன்மஜராமரண துக்கங்களை யனுபவிக்கின்றனர்‌. அவனது 
ஆஜ்ஞையாலேயே ஜகத்தாகிய சக்கரம்‌ சுற்றுகின்றது. அக்னி சகல தேவர்களுக்கும்‌ 
அவிர்ப்பாகங்களைக்‌ கொடுப்பதும்‌, சூரியசந்திர நக்ஷதிரங்கள்‌ சுற்றி வருவதும்‌, 
காற்று சலிப்பதும்‌, மேகம்‌ வருஷிப்பதும்‌, பூமி சகலத்தையும்‌ தரிப்பதும்‌, பதினான்கு 
உலகங்களையும்‌ சேஷன்‌ சுமப்பதும்‌, யான்‌ சகல ஜகங்களையும்‌ ரக்ஷிப்பதும்‌, 
பிரமன்‌ சிருஷ்டிப்பதும்‌, உருத்திரனழிப்பதும்‌, இந்திரன்‌ அசுரர்களை யடக்கிச்‌ 
சங்கரித்துத்‌ தேவர்களைக்காப்பதும்‌, யமன்‌ பாவிகளை வாட்டுவதும்‌, குபேரன்‌ 
நிதிகளைக்காப்பதும்‌, வருணன்‌ சகல தீர்த்தங்களையும்‌ ஆளுவதும்‌, ஈசானன்‌ 
ருத்திரர்களையும்‌, நிருதி அரக்கர்களையும்‌ ஆளுவதும்‌, அவ்விறைவனது 
ஆணைக்குப்‌ பயந்தேயன்றோ? சாமவேதத்தாலும்‌ சதருத்திரீயத்தாலும்‌, 
மஹோபநிஷத்வாக்கியங்களாலும்‌ சிவனே பரம்பொருளென்றும்‌ 
நன்றாயறியலாகின்றதே. அப்படிப்பட்ட இறைவனைப்‌ பற்றிய உமது மகிமையை 


ச 














சிவரகசியம்‌ 





என்னவென்று கூறுவோமென்று போற்றி சகலதேவர்களும்‌ அம்முநிவரை வணங்கித்‌ 
தத்தமிடஞ்சென்றனர்‌. 


நான்காம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 

















சிவரகசியம்‌ 





உ 
விநாயகாயநம: 


ஐந்தாம்‌ அத்தியாயம்‌. 
இறைவன்‌ ஜைகிஷவ்யருக்குப்‌ பிரஸந்நராதல்‌. 


சூதர்‌ கூறுகின்றார்‌. ஒ ர௬ஷிகளே! இவ்வாறு போற்றப்பட்ட ஜைகிஷவ்ய 
மாமுநிவர்‌ பின்னும்‌ நெடுங்காலம்‌ முன்னிலும்‌ தீவிரமாகிய தவத்தை இயற்றிக்‌ 
கொண்டிருந்தனர்‌. அவர்மேல்‌ புற்றுவளர்ந்து புற்பூண்டுகளும்‌ வியாபித்துக்‌ 
கொண்டன. அவரது தவத்தால்‌ சகலலோகங்களுந்‌ தபிக்கப்பட்டன. அப்படியிருக்க 
நாரதர்‌ வீணையைக்கையிலெடுத்துக்கொண்டு சிவநாமங்களைப்பாடிச்‌ சஞ்சரித்துக்‌ 
கொண்டு தற்செயலாய்‌ இமயமலையின்‌ சிகரத்தில்வர, அங்கு புற்றடியிலிருந்து 
தவஞ்‌ செய்யும்‌ ஜைகிஷவ்யரைப்‌ புற்றின்‌ துவாரத்தாற்‌ கண்டு அவரது உருத்திரத்‌ 
தியானத்தையும்‌, உருத்திராத்தியாய்‌ அர்த்த விஞ்ஞானத்தையும்‌ அறிந்து ஆச்சரிய 
முற்றவராய்‌ அம்முநிவரை நோக்கிக்‌ கூறியதாவது:ட்‌ 


நாரதர்‌, ஒமுநிவரே! உமது தவத்தால்‌ உலகெல்லாம்‌ தகிக்கப்படுகின்றன. 
நிஷ்காமராகிய உமக்கு வேண்டப்படும்‌ பொருளொன்றுளதோ? உம்மைப்போன்ற 
நிஷ்காமபரிபாகியை யான்‌ கண்டுமிலேன்‌, கேட்டுமிலேன்‌. குமாரப்பருவமுதல்‌ 
பிரமசரியத்திலேயே உமது மனம்‌ நிலைபெற்றுளது. ஊர்த்துவரேதஸ்தன்மையானது 
உமக்கேயுளது. உம்மைத்‌ தெரிசித்ததனால்‌ கிருதார்த்தனாயினேன்‌, உமது 
பிரபாவமானது பிரமலோகம்‌ விஷ்ணுலோக முதலிய விடங்களிலும்‌ பரவி விளங்கு 
கின்றது. உமது உக்கிரமாகிய தபோநிஷ்டையைப்பார்த்துச்‌ சகல முநிவர்களும்‌ 
திகைத்திருக்கின்றனரென்றார்‌. இவ்வாறு நாரதர்‌ கூறியதைக்கேட்டதும்‌ அம்முனிவர்‌ 
ஜரேலெனவெழுந்துவந்து மரியாதைசெய்து உட்கார வுபசரிக்கவே, நாரதர்‌ 
உட்கார்ந்தனர்‌. உடனே ஜைகிஷவ்யர்‌ ஓ நாரதமஹாமுனிவரே! எவ்வுலகினும்‌ 
சஞ்சரிப்பவரும்‌, அபாரதபோமகிமை பெற்றவருமாகிய நீர்‌ யாதானும்‌ விசேஷச்‌ 
செய்தியிருந்தால்‌ அதை எனக்குக்‌ கூறுங்களென்றனர்‌. அதற்கு நாரதர்‌ ஒ முனிவரே! 
வைகுண்டம்‌ சத்தியலோகம்‌ சுவர்க்கலோகமுதலிய உலகங்களில்‌ சஞ்சரித்துக்‌ 
கொண்டிருக்கின்றேன்‌. அங்கு புண்ணிய போக்யங்களை யனுபவிக்க வந்திருக்கும்‌ 
எண்ணிறந்த அரசர்களையும்‌ முநிவர்களையும்‌ பார்த்திருக்கின்றேன்‌. புண்ணிய 
போக முடிந்தவுடன்‌ விழ்ந்து பற்பல யோனிகளிற்‌ பிறந்து அல்லற்படாதவனைக்‌ 
கண்டிலேன்‌. பிரசாதத்தால்‌ அபார ஜங்வர்யமாகிய சுவர்க்காதி போகங்களைப்‌ 
புசிக்கலாமோ அப்படிப்பட்ட பிரஹ்மவிஷ்ணுவாதிதேவர்களை நீர்‌ 
திரஸ்கரித்துவிட்டீர்‌. காமாரியின்‌ பாதாரவிந்தத்தையே தியானஞ்‌ செய்து சகல 
காமங்களையும்‌ துச்சமாய்நினைத்துத்‌ தள்ளிவிட்டீர்‌. உமது மனநிலைமையைக்‌ 
கண்டு பிரஹ்மவிஷ்ணு முதலிய தேவர்களும்‌ முனிவர்களும்‌ 
திகைத்திருக்கின்றனர்‌. இதோ யான்‌ கைலாயஞ்‌ சென்று உமது தவச்சரியையை 
ஜகதீங்வரனிடம்‌ விஞ்ஞாபனஞ்‌ செய்கின்றேனென்று கூறி உடனே அவ்விடம்‌ 
விட்டுப்‌ புறப்பட்டு எண்ணிறந்த ருத்ரகணங்களாலும்‌, நந்தி பிருங்கி மஹாகாளர்‌ 
முதலிய கணநாதர்களாலும்‌, உருத்திரகன்னிகைகளாலும்‌, அப்சரஸுகளாலுஞ்‌ 














சிவரகசியம்‌ 





சூழப்பட்டும்‌, கணபதி ஸ்கந்தர்களது ஆலயங்களாலும்‌, பாண 
சண்டீச்வராலயங்களாலும்‌, சுவர்ணமயமாயும்‌ ரத்னமய மாயும்‌ ஜ்வலிக்கும்‌ 
கோபுரகும்பங்களாலும்‌ விளங்குவதும்‌ பற்பல புஷ்பபலமுடைய விருகஷ 
வகைகளாலும்‌, மலர்ந்தபங்கஜ நீலோத்பலங்களால்‌ அழகிய சரசுகளாலும்‌, 
விருஷபக்கூட்டங்களாலும்‌, கிளி மயில்‌ குயில்‌ முதலிய பறவைசளின்‌ 
ஒலிகளாலும்‌, சங்கம்பேரி மட்டு மத்தளம்‌ துந்துபி முதலிய வாத்தியங்களின்‌ 
முழக்கத்தாலும்‌ குகையெல்லாம்‌ எதிரொலியிடப்‌ பெற்றதும்‌, இறைவனருகிலுள்ள 
மாளிகைகளில்‌ கந்தர்வர்‌ முதலியவர்களின்‌ கானங்களாலும்‌, வீணாநாதங்களாலும்‌, 
முரளி வாத்தியத்தால்‌ சரளிலீலாவிலாசகானஞ்செய்யும்‌ அப்சரக்கூட்டங்களாலும்‌, 
கின்னரமங்கையர்களின்‌ நடனங்களாலுந்‌ திவ்யானந்த விலாசம்‌ பொருந்தியதுமான 
கைலாசத்தையடைந்து நாரதமாமுனிவர்‌ அதன்‌ துவாரவாசலருகிற்‌ செல்ல அங்கு 
சடைமுடி புனைந்து விபூதி பூசித்திரி புண்டாமணிந்து கையிற்‌ பொற்பிரம்‌ 
பேந்தியவரும்‌, பிரமத கணங்களால்‌ சேவிக்கப்பட்டவரும்‌, சோதியே வுருக்கொண்டு 
வந்ததோவெனக்‌ காணப்படுவோருமாகிய நந்தீஸ்வரரைக்கண்டு அவரால்‌ மரியாதை 
செய்யப்பெற்று குசலவினாவினவி நந்தீசுவரருடன்‌ மிக்க சந்தோஷங்கொண்டு 
உட்செல்லுபவராய்‌ வீணையை மீட்டிக்‌ கொண்டு, 


சிவசிவஹரதேவ்‌ பமாஸ்றேய நசமரபாஹிதயாகடாக்ஷஸானை: 
பவபவஜநிதாம்குஜம்ஹராஸ்‌ ப்ரமதாதீம்வரவர்‌ தீரபாஹி. 
றைரிகிரிததயாஸகதோபகண்ட பீரபலகராமமந நீலநீலகண்ட 
ஹ்குதிபவயகதிநாம்‌ கிலோப்கண்ட பரதிசமஸோரகலோபிலோபி கண்ட. 


என்பனவாதிகானத்தைப்‌ பாடவே நந்தீங்வரரும்‌ ஏனையகணத்‌ தலைவரும்‌ 
அதைக்கேட்டுப்‌ பரமானந்தமெய்தினர்‌. உடனே நந்தீற்வரர்‌ கைகட்டி யஞ்சலிபந்தஞ்‌ 
செய்துகொண்டு பராத்பரனாகிய பரமேய்வரன்‌ சந்நிதானத்தையடைந்து 
சர்வசராசரங்களுக்கும்‌ அதீசராகிய சம்போ! தேவரீரது திவ்ய நாமாமுதத்தை 
எவ்வுலகினும்‌ பரவச்செய்யும்‌ தேவமுநிவராகிய ஸ்ரீ வீணாநாரதர்‌ தேவரீரது பாதார 
விந்தத்தைத்‌ தரிசிக்கப்‌ பேராவல்கொண்டுவந்திருக்கின்றனர்‌. அவர்‌ கோரிக்கையை 
நிறைவேற்ற ஆக்ஞாபித்தருள வேண்டுமென்று விஞ்ஞாபனஞ்செய்துகொள்ள 
அதனைக்‌ கேட்டு சர்வேற்வரன்‌ நாரத முநிவரைக்கடாக்ஷத்தினால்‌ நோக்கியருள 
உடனே நாரதரும்‌ ஆனந்தபாவசராய்‌ ஜயஜய தேவ மஹேச தூர்ஜ்டே! என்பதாதி 
நாமங்களைக்கூறிக்கொண்டு சகல வேதாந்தங்களாலும்‌ போற்றப்படும்‌ பாதார்விந்த 
முடைய பரம்பொருளே! சம்போ! மஹாதேவா! தேவரீரது பாதாரவிந்தங்களினின்றும்‌ 
சிறிதுஞ்‌ சலியாதசித்தமுடையோராய்‌ வெகுகாலந்‌ தொட்டு இமயகிரி சிகரத்தில்‌ 
தவஞ்செய்துகொண்டு தேவரீரது திவ்ய 'திருவுருவத்தைத்‌ தெரிசிக்க ஆவல்கொண் 
டிருக்கும்‌ ஜைகிஷவ்யமுநிவருக்கருளத்‌ திருவுளங்கொள்ள வேண்டுமென்று 
வேண்டிக்கொண்டனர்‌. மஹேஸ்வரர்‌ மிகவுந்‌ திருப்தியடைந்தவராய்‌ உடனே 
ஜைகிஷவ்யருக்‌ கருள்‌ செய்யத்‌ திவ்யவிருஷபாரூடராய்ச்‌ சகலவாத்தியங்களு 
முழங்க சத்திரசாமரதுவஜங்களைத்‌ தாங்கும்‌ கணங்களாலும்‌, சகல தேவர்களாலும்‌ 
சூழப்பெற்றவராய்க்‌ கணபதி ஸ்கந்தர்களுடன்‌ ஓர்‌ நொடிப்பொழுதில்‌ இமயகிரிக்கு 
வந்து தவஞ்செய்து கொண்டிருக்கும்‌ ஜைகிஷவ்ய முநிவருக்‌ கெதிரில்‌ பிரசன்னராய்‌ 
நின்று தமது திவ்யகடாக்ஷா முதமானது அம்முநிவரிடம்‌ பாலிக்கவருள்செய்தனர்‌. 


ச 














சிவரகசியம்‌ 





உடனே ஜைகிஷவ்யமுநிவர்‌ தவத்தினின்று மெழுந்து சாஷ்டாங்கமாய்‌ நமஸ்கரித்து 
அஞ்சலி பந்தஞ்செய்து ஓ மஹேஸ்வரா! மஹா பாபங்களையுமகற்றும்‌ பரமனே! 
த்ரிபுரமாரதகனனே! பவமென்னும்‌ கானகச்சுடருக்கு மஹாமேகம்போன்றவனே! 
சந்திரகலாதரா! காளதரகண்டனே! ஸகலதேவவந்திய சரணாரவிந்தா! மஹா 
விருஷபவாகனா! தக்ஷயாக சிக்ஷகா! பகநேத்ரஹர! சங்கரா! அமரவரோத்தமா! 
காலகர்வஹரா! ம்ருகண்டுதனய பூஜிதா! அந்தகாகூர சூதனா! அஹீந்திர கங்கணா! 1 
அர்க்க சந்திராக்னிநேத்ரா! அகிலவே தகீதா! அகிலா மரேசா! ஆசாம்பரா! 
யோகீந்திரஹ்ருதயசப்தித மட்டுநாதப்ரியா।! க்ருத்திவாஸா! போகிபூஷணா! 
முரஹரநயனார்ச்சிதபாதா! ரமாரமணசா! மகாமேருசாபா! சந்திரார்க்க சக்ராயுதரதா! 
வேதாஸ்வனே! விதிசாரதே! அடியேனைக்‌ காத்தருளுங்கள்‌. அடியேனது பாக்கியமே 
பாக்கியம்‌. என்‌ தந்தையே! என்னிறைவா! , என்னுயிரே! என்கண்ணே! கருணாநிதே! 
அடியேனைக்‌ காத்தருளுமென்றுதோத்திரஞ்‌ செய்தனர்‌. ஈங்வரன்‌ மிக்க திருப்தி 
யடைந்தவராய்‌ அவ்வாறு துதித்த முதிவரை நோக்கி ஓஜைகிஷவ்யா! உன துசித்தத்‌ 
தின்‌ திடபரிபாகம்போல்‌ உலகில்‌ யாருக்குமில்லை. முமூட்சுவாகிய நீ ஸகல 
மூநீற்வரர்களுக்குஞ்சிறந்தவனாய்‌ வேதாந்ததிஷ்டை பெற்றவனாய்‌ ஊர்த்துவரே 
தஸாய்‌ மதமானலோபமோகமற்றவனாய்‌ எனது திருவருளுக்காளாய்‌ விபூதிருத்ரா 
க்ஷந்தரித்தவனாய்‌ விமலனாய்‌ விளந்குகின்றனையாதலின்‌ உனது பாக்யமே 
பாக்யமென்றருளினர்‌. 


ஐந்தாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 

















சிவரகசியம்‌ 





பகி 
த்வைமாதுராய நம: 


ஆறாம்‌ அத்தியாயம்‌. 
ஜைகிஷவ்யவரப்பிரசாதம்‌. 


இவ்வாறு இறைவன்‌ அருளவே ஜைகிஷவ்யமுநிவர்‌ அவ்விறைவனை 
நோக்கி ஓதேவதேவேசா! தேவரீரே மாதாவும்‌ பிதாவும்‌, தேவரீரே ஸகலமும்‌, ஓ 
விங்வேய்வரா! தேவரீ ருக்கன்னியமாயாதையுங்‌ காண்கிலேன்‌. தேவரீரது சரணார 
விந்தத்தைச்‌ சரணமடைகின்றேன்‌. தேவரீர்‌ அடியேனுக்கருள வேண்டியவரம்‌ 
விநாயகரும்‌ ஸ்கந்தரும்‌ எனக்குச்‌ சகோதரர்களாகவும்‌ கணாதிபர்கள்‌ தோழர்களா 
கவும்‌ கெளரி அன்னையாகவும்‌ தேவரீர்‌ தந்தையாகவும்‌ இருத்தல்‌ வேண்டுமென்‌ 
பதே. இதற்கு அன்னியமாகிய வேறு எவ்வரமும்‌ வேண்டாம்‌. இப்படிப்பட்ட 
பெரும்பாக்யத்திற்‌ கேதுவாகிய தேவரீரது சரணாரவிந்த ஸகலதேவர்களும்‌ 
அசுரர்களும்‌ முக்தர்களாய்‌ ஏனையோர்களையும்‌ முக்திபெறச்‌ செய்கின்றவர்களாயி 
ருக்கின்றனரோ அப்பக்தியையே வேண்டுகின்றேன்‌. பிரமதேவன்‌ தேவரீரிடம்‌ 
வேதத்தை உபதேசம்‌ பெற்றவராய்‌ ஸத்யலோகாதிபராய்‌ ஸகல லோகங்களையுஞ்‌ 
சிருஷ்டிப்பவராயானதும்‌ அத்தகைய பக்தியினாலன்றோ ஸ்ரீமஹாவிஷ்ணு 
வைகுண்டாதிபத்யத்தையும்‌ லக்ஷமீநாதத்‌ தன்மையையும்‌ நேத்ராம்புகார்ச்‌ 
சனையால்‌ சக்கிரத்தையும்‌ பெற்றுத்‌ தைத்யர்களை வதைத்து உலகைக்காத்தலும்‌ 
தேவரீரது பக்தியினாலன்றோ? ருத்ரருக்குச்‌ சூலாயுதத்தை யளித்து ருத்ராதிபத்யத்தி 
லபிஷேகித்து இறுதியில்‌ சராசரங்களையும்‌ அழிக்கச்செய்வதும்‌ உமது பக்தியினால 
ன்றோ? இன்னும்‌ இந்திரன்‌ சசீபதித்வம்‌ த்ரிலோகராஜ்யம்‌ முதலியவையும்‌ குபேரன்‌ 
நிதிபதித்‌ வத்தையும்‌ யமன்‌ லோகபாலத்து வத்தையும்‌ வருணன்‌ ஜலாதிபதித்‌ 
வத்தையும்‌ சூரிய சந்திர வாயு வக்னிகள்‌ தத்தம்‌ பதப்பேற்றையும்‌ அடைந்தது உமது 
பக்தியினாலேயே. ஸகல தேவா சுரர்களும்‌ சிவலிங்கத்தையேயன்றோ பூசிக்கின்ற 
னர்‌? அகில கணமுக்யனாய்‌ ஆயிரம்பாஹுக்களை பாணன்‌ பெற்றதும்‌, 
பெளலஸ்திய ஸுதனாகிய ராவணன்‌ ஸகல லோகங்களையுஞ்‌ ஜெயித்ததும்‌, 
அகஸ்தியர்சமுத்திரத்தை ஆசமனஞ்செய்ததும்‌, ததீசிவிஷ்ணுவுக்கு விஸ்வரூபங்‌ 
காட்டியதும்‌, பிருகுவிஷ்ணுவைச்சபித்ததும்‌, குழந்தையாகிய உபமன்யு பாற்கட 
லைப்‌ பெற்றதும்‌, மிருகண்டு புதல்வரும்‌ ங்வேதரும்‌ கழுத்திற்சுற்றிய பாசத்தினின்‌ 
றும்‌ விடுபட்டுக்‌ காலனை யடக்கியதும்‌, சிலாசனர்‌ அயோனிஜரும்‌ தேவரீர்‌ 
முன்னிலையில்‌ நின்று ஸகல தேவாஸுரருஷி முனிகணர்களை ஆக்ஞாபனஞ்‌ 
செய்பவருமாகிய புதல்வரைப்பெற்றதும்‌, தந்தையைக்‌ கொன்ற சண்டீசர்‌ 
தேவரீருக்கருகில்‌ ஈங்வரத்வம்பெற்று விளங்குவதும்‌, மங்கணகர்‌ பூர்வம்‌ 
மஹாித்தி மஹிமைபெற்றதும்‌, சந்திரன்‌ ராஜயக்ஷமரோகத்தினின்றும்‌ 
விடுபட்டதும்‌, யாகத்தில்‌ தீக்ஷிதனாகிய தக்ஷன்‌ சிக்ஷிக்கப்பட்டவனாயினும்‌ 
அநுக்கிரகம்‌ பெற்றதும்‌, சதர்ச்சனர்‌ வியாக்கிரபாதர்‌ துர்வாஸர்‌ தத்தாத்திரேயர்‌ 
முதலியவர்களும்‌ பரசுராமர்‌ எனையவர்களாகிய ஸோம சூர்யவம்சத்திற்றோன்றிய 
அரசர்கள்‌ தேவர்‌ அசுரர்களுமாகிய இவர்களெல்லோரும்‌ அபாரமஹிமைபெற்றிருத்‌ 


இரு 














சிவரகசியம்‌ 





தலுமாகிய இத்தகையபாக்யங்களெல்லாம்‌ தேவரீரது சரணாரவிந்தத்திலுள்ள 
பக்தியினாலன்றோ? அ..தொன்றினாலேயே சுவர்க்கமோக்ஷங்கள்‌ கிடைக்கின்றன. 
இவ்விமயகிரியில்‌ என்னால்‌ ஸ்தாபிக்கப்பட்டு கேதாரத்துக்கு மேற்குப்‌ பாகத்தில்‌ 
விளங்கும்‌ இவ்விலிங்கமானது ஜைகிஷவ்யேங்வரர்‌ என்னும்‌ நாமம்பெற்றுளதாய்‌ 
தெரிசிப்பவரை அக்கணமே தேவரீரது திருவருளுக்‌ காளாக்குவதாயிருக்கும்‌ 
படிச்செய்து இவ்விலிங்கத்திலேயே தேவரீர்‌ நித்யசந்நிதி பெற்றிருந்தருளவும்‌ 
வேண்டுகின்றே னென்று வேண்டிக்‌ கொண்டனர்‌. இவ்வாறு ஜைகிஷவ்யர்‌ 
கூறியதும்‌ ஸ்ரீ மஹாதேவர்‌ ஜகதீங்வரியை நோக்கி ஓ கிரிஜே! ஜைகிஷவ்யரது 
மஹிமையைப்பார்த்தனையா? சம்சாரசமுத்திரத்தில்‌ மூழ்கியிருப்பவர்களைக்‌ 
கரையேற்றுவதின்‌ பொருட்டு ஓர்‌ திவ்யலிங்க ஆலயத்தை ஸ்தாபித்திருக்கின்றான்‌. 
ஓ தேவி! எவர்களால்‌ சிவாலயம்‌ ஸ்தாபிக்கப்பட்டுளதோ அவர்க ளில்லமே 
லக்ஷமிதேவிக்‌ கிருப்பிடமாகும்‌. அவராலேயே சருகுகளைப்‌ புசித்துப்‌ பலகாலஞ்‌ 
செய்யுந்‌ தவங்களும்‌ ஸகல யாகங்களும்‌ ஸகல வேதாத்யயனங்களும்‌ செய்யப்‌ 
பட்டனவாம்‌. ஒ சிவே! உன்‌ தந்தையின்‌ சிகரத்திலுள்ள கேதாரேசரென்னும்‌ லிங்கம்‌ 
முக்திஹேதுவாம்‌. அவ்விலிங்கத்துக்கு வடக்கில்‌ இம்முநிவனால்‌ பிரதிஷ்டிக்கப்‌ 
பட்டதும்‌ என்னால்‌ அவன்‌ சம்பந்தமான பெயரைப்‌ பெற்றதும்‌ ஆகிய லிங்கத்தைப்‌ 
பார்‌. எவனால்‌ பிரதிஷ்டிக்கப்பட்டாலும்‌ அவ்விலிங்கத்தில்‌ யான்‌ அதிஷ்டித்திருப்‌ 
பவனாவேன்‌. ஓ பவானி! முக்திக்குச்சாதனமாயுள்ள பிரதோஷசமயத்தில்‌ 
மனதினாலாவது காயத்தினாலாவது எவன்‌ என்னைப்‌ பூஜிப்பானோ அவனே 
சர்வோத்தமமாகிய பரிபாகம்‌ பெற்றவனாய்‌ என்னிடம்‌ வேண்டிய வரங்களைப்‌ 
பெற்றுக்கொள்ளதற்‌ குசிகனாவான்‌. யாவராயினும்‌ இம்மூவுலகில்‌ உத்துங்கமாகிய 
லிங்கத்தை மிக்கவழகான கோபுரத்து வாரகதவு தோரணப்பிராகார மண்டபங்களைச்‌ 
சொர்ணமயமாகிய கும்பங்களோடு கூட ஜ்வலிக்கும்படி யமைக்கின்றானோ அவன்‌ 
அநேககோடி ஜன்மங்களிற்‌ செய்த மஹாபாபங்களினின்றும்‌ முக்தியடைகின்றான்‌. 
அழகிய மலையிலாவது நதிக்கரையிலாவது கிராமத்திலாவது புரத்திலாவது திவ்ய 
தீர்த்தத்திலாவது வனத்திலாவது கங்கா தடத்திலாவது நர்மதாநதி தீரத்திலாவது 
மஹா க்ேத்திரங்களிலாவது  லிங்கப்பிரதிஷ்டைசெய்வானாயின்‌ அவனது 
மஹிமை அபாரமேயாகும்‌. வெகுகாலமாய்‌ உள்ளதாயினும்‌ நவீனமாயினும்‌ 
இந்துசேகரனாகிய என்னிடம்‌ பக்தியுடன்‌ சிவலிங்கத்திற்கு மண்‌ மரம்‌ சிலை 
செங்கல்‌ முதலியவைகளா லமைத்துச்‌ சுண்ணாம்புச்‌ சாந்திட்டு திவ்யரத்னத்தால்‌ 
அலங்கரிக்கப்பட்டதுமாகிய சிவாலயஞ்‌ சமைப்பானாயின்‌ உடனே முக்திபெறுவான்‌. 
உத்துங்கமாகிய சிவலிங்கத்தைப்‌ பிரதிஷ்டை செய்து சிவாலயத்தையுங்கட்டி 
வஸ்திரம்‌ சந்தனம்‌ பில்வமுதலியவைகளால்‌ அர்ச்சிப்பானாயின்‌ சிறந்தயானை 
சுவர்ணம்‌ பூமி குதிரை பசு ரத்னம்‌ இவைகளின்‌ தானங்களாலும்‌ எண்ணிறந்த 
யாகங்களாலும்‌ யோகங்களாலும்‌ விரதாதிகளாலும்‌ தவத்தாலும்‌ தீர்த்தாடனத்தாலும்‌ 
கன்னியாதானத்தாலும்‌ ஆகவேண்டியதுயாதுளது? அத்தருமங்களெல்லாம்‌ சில 
காலம்‌ வரையில்‌ சுகமாய்த்‌ தோன்றுமன்றிப்‌ பயனை அனுபவித்த பின்னர்‌ எந்த 
கஷ்டத்திற்கு ஹேதுவாகிய கதியை யடையலாகுமோ? ஹேதேவி! சிவாலயம்‌ 
தாபித்தவனுக்குப்‌ பின்னர்‌ துக்கபயமே யில்லை. சந்திரன்‌ நக்ஷத்திரம்‌ நதி 
சமுத்திரம்‌ முதலியவுள்ள காலம்‌ வரையில்‌ எனது கணத்தலைவனாயிருந்து 
பரமானந்தமெய்துவான்‌. அன்னியனால்‌ பிரதிஷ்டிக்கப்பட்டுப்‌ பின்னர்‌ 
கண்டமாயிலும்‌ பிளந்திருப்பினும்‌ ஜீர்ணமாயினும்‌ சிதறுபட்டதாயினும்‌ லிங்கத்தை 


அட 














சிவரகசியம்‌ 





எவன்‌ உத்தாரணஞ்‌ சிரத்தையோடு செய்கின்றானோ அவனது ஹ்ருதயத்திலேயே 
எப்பொழுதும்‌ யான்‌ வசிப்பேன்‌. அவனுக்கு யான்‌ முத்திதருவதிலையமேயில்லை, 
இது ரஹசியம்‌. எவன்‌ பிரதோஷசமயத்தில்‌ பில்வபத்ரங்களால்‌ சிவலிங்கத்தை 
அர்ச்சிப்பானோ அவன்‌ திரிலோகத்துக்கு மீசனாய்ப்‌ புத்ரமித்ரகளத்திரசகிதனாய்‌ தன 
தசன்னியங்களோடு ஸமிர்த்தனாய்ச்‌ சுகித்திருந்து பின்னர்‌ முக்தியடைவான்‌. 
தைலங்களாலாவது நெய்யாலாவது கவ்யத்தினாலாவது மிக்க பிரகாசமாகிய தீபவ 
ரிசைகளை நக்ஷத்திரங்கள்‌ விளங்குவன போல எனது ஆலய கோபுர 
பிராகாரங்களில்‌ அலங்கரித்து அகரு குங்கிலியம்‌ சாம்பிராணி முதலியவைகளால்‌ 
பரிமளிக்கச்‌ செய்பவன்‌ ஸகல பாபங்களையு முதறித்‌ தன்யனாய்‌ வேதாந்த 
வாக்கியத்தால்‌ கிடைப்பதாகிய திவ்ய ஞானத்தையும்‌ பெற்று முக்தனாவான்‌. 
கற்பூரக்‌ குவியல்களை மஹாலிங்கத்துக்கெதிரில்‌ தீபித்து விளங்கச்‌ செய்தவன்‌ 
பாபமஹாபர்வதங்களுக்கு வச்சிராயுதமாகின்றான்‌. சிறு கற்பூரத்தைத்‌ தீபமாக்கி 
அதனாலென்னை ஆராதிப்பானாயின்‌, அவனது குலம்‌ சத்புத்ரர்களால்‌ ஸகல 
ஸம்பத்துகளும்‌ வாய்த்ததாய்‌ விளங்கும்‌. கபிலகோவின்‌ கவ்யங்களாலும்‌ அல்லது 
இதர கோக்களின்‌ பாலாலும்‌ நெய்யாலும்‌ தயிராலும்‌ கனிரசத்தாலும்‌ தேனாலும்‌ 
கருப்பஞ்சாற்றாலும்‌ பரிமள தீர்த்தத்தாலும்‌ புஷ்பரத்ன சொர்ன தீர்த்தத்தாலும்‌ 
சிவலிங்கத்தை அபிடேகித்தவன்‌ முக்தியடைகின்றான்‌. கதலிக்கனியாலும்‌ இள 
நீராலும்‌ எ.லுமிச்சை ரசத்தாலும்‌ பலாக்கனியாலும்‌ பக்தியுடன்‌ காலையிலும்‌ 
மாலையிலும்‌ அபிடேகித்தவன்‌ முத்தி யடைகின்றான்‌. கிரீஷ்ம (வேனிற்‌) காலத்தில்‌ 
சிவலிங்கத்தில்‌ இடைவிடாது திவ்விய தீர்த்த தாரையாலும்‌ புஷ்ப ரசத்தாலும்‌ 
அபிஷேகிப்பவனுக்குக்கிடைக்கும்‌ பயனின்‌ மஹிமையைமொழிய யாவரால்‌ 
முடியும்‌? பலசென்மங்களிற்‌ செய்தபாவங்களெல்லாம்‌ பறந்துபோம்‌. மலர்ந்த 
தாமரை மலர்களாலும்‌ மல்லிகை மாலதி சாதி குந்தம்‌ பாடலி வெள்ளெருக்கு 
கல்ஹாரம்‌ நீலோத்பலம்‌ செவ்வரத்தை மாதளை புன்னாகை அர்ச்சுனம்‌ சண்பகம்‌ 
வகுளம்‌ மந்தாரம்‌ வால்ஹதகம்‌ மருதானை கருநீலம்‌ நந்தியாவர்த்தை வாகை. 
பில்வம்‌ ரக்தாற்வதரம்‌ நாகை வன்னி அறுகம்புல்‌ விஷ்ணுகிராந்தி குசம்‌ முதலிய 
மலர்களால்‌ அர்ச்சிப்பவன்‌ முக்தனாகின்றான்‌. 'ஹே கெளரீ! பிரதோஷ சமயத்திலும்‌ 
மற்றுமுள்ள புண்ணியகாலங்களிலும்‌ தினந்தோறும்‌ சிவலிங்கத்தை மவுக்கல்லியர்‌ 
சதர்ச்சனர்‌ அத்திரி பிருகு தெளமியருக்கு மூத்தவராகிய கெளதமர்‌ மார்க்கண்டேயர்‌ 
ததீசி கர்க்கர்‌ சுக்ரர்‌ முஞ்சர்‌ கரி செளனகர்‌ ஜமதக்னி துர்வாஸர்‌ அங்கிரர்‌ 
தத்தாத்திரேயர்‌ வியாக்கிரபாதர்‌ ஜாபாலி அகஸ்தியர்‌ முதலிய ருஷிகளும்‌ பலி 
முரபிது சக்கரன்‌. சூரியன்‌ அக்னி வாயு வருணன்‌ குபேரன்‌ யமன்‌ நிருதி ஈசானன்‌ 
முதலியவர்களும்‌ ஸ்கந்தர்‌ கணபதி நந்தி பிருங்கி தண்டு சண்டி ௬டி சுபத்திரகன்‌ 
வீரன்‌ மஹாபைரவன்‌ முதலியவர்களும்‌ விபூதிருத்ராக்ஷம்‌ தரித்தவராய்‌ 
ருத்திராவர்த்தி செய்கின்றவர்களாய்‌ லிங்கத்தை அருச்சித்து மஹிமை பெற்றனர்‌. 
மற்றுமுள்ள முதிவர்களும்‌ சம்சாரத்தினின்று விடுபட்டனர்‌, பற்பல தெய்வங்களைப்‌ 
பூஜிக்கும்‌ துர்ப்புத்திகள்‌ என்னையறிவதில்லை. ஹே உமே! வியாசன்‌ பூர்வம்‌ 
காசியையடைந்து என்‌ சந்நிதியில்‌ விதிவசத்தால்‌ கைகளைத்‌ தூக்கிக்கொண்டு 
ஹரியே தெய்வமென்றான்‌. ஆதலின்‌ எனது ரகஸ்யத்தை சற்பாத்திரங்களாகிய 
சிஷ்யர்களுக்கே உபதேசிப்பது நலம்‌. நீ விபூதி பூசி என்னிடம்‌ அபாரமாகிய 
பக்தியுடையோராய்‌ விளங்குவோருக்கே எனது ரஹஸ்யத்தைக்கூறுவாயாக. நீ 
சைவ ரஹஸ்யத்தை இந்த ஜைகிஷவ்ய முநிக்குச்சிரவணஞ்செய்து வைப்பாயாக. 


து 














சிவரகசியம்‌ 





இவனது மனம்‌ சகல வல்கப்பொருள்களையுந்‌ துச்சமாய்‌ வெறுத்துத்தள்ளியது. 
ஞானம்‌ வேண்டுமென்று சாந்தர்களாயும்‌ தாந்தர்களாயும்‌ வேதாந்தவாக்யங்களை 
விசாரிக்க விரும்புகின்றவர்களுமாகிய எனது பக்தவரர்களை நீ எப்போதும்‌ 
ரக்ஷிப்பாயாக. ப்ராக்ஞர்களென்பார்‌. அவர்களே. இம்முநிவனும்‌ அப்படிப்பட்டவனே. 
சிவபக்தியற்றவனுக்கு இதனை யுரைத்தால்‌ மஹாபாதகமேயாம்‌. ஆதலின்‌ அது 
வீணேயாபாசஹேதுவாமென்று கூறி இறைவன்‌ தேவியின்‌ முகத்தை நோக்கி ஹே 
புவனேஸ்வரி! இம்முநிவனை உனது புதல்வனாகப்‌ பார்த்தருளுவாயாக. இவன்‌ 
ஸகலவேத ரகஸ்யத்தையு மறிந்தவனாக வருளுவாயாக. இப்போது இவன்‌ நமது 
குழந்தையாகிய ஷண்முகனிடம்‌ அதனை உபதேசிக்கப்பெறுவானாகுக. பூர்வம்‌ யான்‌ 
இச்சிவரகஹஸ்யத்தைக்‌ கூறும்பொழுது உனது மடிமீ திருந்து ஸ்கந்தனும்‌ அதைக்‌ 
கேட்டிருக்கின்றான்‌. அவன்‌ அறுமுகங்களினின்றும்‌ வெளிப்படும்‌ அமிர்தரஸமாகிய 
சிவரஹஸ்யவாக்யங்களால்‌ இம்முநிவனைத்‌ திருப்திசெய்விப்பானாக. இச்சைகிஷ 
வ்ய முநிவன்‌ வாயிலாக மஹா சாம்பவர்களாகிய முநிவரர்கள்‌ உபதேசம்‌ 
பெறுவார்களாக. வேதாந்தார்த்த விசார ரகஸ்யசாரமாகிய இதனை ஓ ஜைகிஷவ்யா! 
உன்னை நினைத்தே தேவிக்குக்‌ கூறி யிருக்கின்றேன்‌. அசுரரை அடக்கினவனாகிய 
ஸகந்தனுக்குத்‌ தேவியின்‌ மூலமாய்‌ உபதேசிக்கப்பட்டது. நீ இப்பொழுது 
ஸ்கந்தனை யடைந்து அதனைக்‌ கேட்டுணர்வாயாக வென்றருளினார்‌. உடனே 
ஜைகிஷவ்ய முநிவன்‌ அகிலாண்டகோடி பிரமாண்டங்களுக்குத்‌ தாய்‌ தந்தையர்க 
ளாகிய அவ்விருவரையும்‌ வணங்கி சகல முநிவரும்‌ போற்றிப்பின்வர ஸ்கந்தரிடஞ்‌ 
சென்றனர்‌. ஈற்வரனும்‌ தேவியோடு கூடியவராய்‌ ஸகலதேவருஷி முநிகணங்க 
ளால்‌ போற்றப்பெற்றவராய்க்‌ கைலாஸஞ்‌ சென்றனர்‌. 


ஆறாம்‌ அத்தியாயம்‌ முற்றிற்று: 

















சிவரகசியம்‌ 





உ 
த்விமுகாய நம: 


ஏழாம்‌ அத்தியாம்‌. 
ஜைகிஷவ்ய ஸ்கந்தஸமாகமம்‌. 


சூதர்‌ கூறுகின்றார்‌. ஓ முனிவர்களே! இவ்வாறு அருளிச்‌ சிவபெருமான்‌ 
கைலாயமடையவே ஜைகிஷவ்யமுனிவர்‌ ஸ்கந்தர்சந்நிதியையடையப்‌ போவதை 
யுணர்ந்து பரமசாம்பவர்களாய்‌ அக்கினிரிதி என்பது முதலிய மந்திரங்களால்‌ விபூதி 
பூசுவோர்களும்‌ த்ரியாயுஷ மந்திரங்களால்‌ த்ரிபுண்டரமணிவோர்களும்‌ ருத்திராக்ஷ 
ங்களையே ஆபரணங்களாய்‌ அணிவோர்களும்‌ பஞ்சாக்ஷர ஜபதர்ப்பரர்களும்‌ 
அதர்வசிரசாலும்‌ அதர்வசிகையாலும்‌ கைவல்லியத்தாலும்‌ பிரணவாக்ஷரத்தாலும்‌ 
ஜாபால உபநிடதத்தாலும்‌ ப்ருஹதரதந்தாம்‌ வாமதேவ ஸாம முதலியவைகளின்‌ 
ஜபத்தாலும்‌ சம்ஹிதைகளாலும்‌ ருக்யஜுஸ்ஸம்ஹிதைகளாலும்‌ ருத்ராத்யாயத்தா 
லும்‌ பஞ்சப்பிரம்ஹத்தாலும்‌ பரமேங்வரனைத்‌ தோத்திரஞ்செய்கின்றவர்களும்‌ 
முப்பொழுதும்‌. லிங்கார்ச்சனை செய்கின்றவர்களும்‌ பஞ்சருத்திரபராயணர்களும்‌ 
பில்வாதிமலர்களால்‌ மஹேசனை அர்ச்சிக்கின்றவர்களும்‌ சிவநிவேதனசேஷத்‌ 
தைப்‌ புசிக்கின்றவர்களும்‌ மஹாவைராக்யபாக்யம்‌ பெற்றவர்களும்‌ நித்யாநித்ய 
வஸ்து விவேக முடையவர்களும்‌, வேதவேதார்த்த, தத்வ முணர்ந்தவர்களும்‌ 
அக்னிஹோத்ரர்களும்‌ யக்ஞாதிகளையியற்றியதனால்‌ மிக்க தூய்மை வாய்ந்தவர்‌ 
களும்‌ மஹாதபஸ்விகளுமாகிய மார்க்கண்டேயர்‌, மவுத்கல்யர்‌, ஜமதக்னி, பிருகு, 
துர்வாஸர்‌, ச்யவனர்‌; கர்க்கர்‌, வீதஹவ்யர்‌, அனலாசனர்‌, கெளதமர்‌, அத்திரி, 
பரத்வாஜர்‌, தால்ப்யர்‌, ஹயஸிரர்‌, மநு, உசித்தர்‌ அக்கினித்வஜர்‌, ததீசி, 
மெளனிபார்க்கவர்‌. வியாசர்‌, பராசரர்‌, குண்டர்‌, கவி, அங்கிரர்‌, மது, உபமன்யு, 
விசாகர்‌, துகண்டர்‌, கலசோடுபர்‌, ஜாபாலி, காங்யபர்‌, தும்புரு, நாரதர்‌, பர்வதர்‌, 
ஆணிமாண்டவியர்‌, தண்டர்‌, வியாக்ரபாதர்‌, ஹநுவேதகர்ப்பர்‌, வீதிஹோத்ரர்‌, 
கண்வர்‌, மேகாதிதி, தநு, செளநகர்‌, தாண்டகர்‌, மித்ரர்‌, விந்தர்‌, நுமித்ரகர்‌, ஹயக்ரீவர்‌, 
பிப்பலாதர்‌, தத்தாத்திரேயர்‌, அவிகத்தனர்‌, அகஸ்தியர்‌, அநிலாசர்‌, சதர்ச்சர்‌, 
ஆச்வலாயனர்‌, ஸநந்தர்‌, சநகர்‌, ஸநற்குமாரர்‌, ஸநாதனர்‌ முதலிய மஹாமுநீஸ்வர 
ர்களும்‌, மனைவியோடு கூடிய வரும்‌, சிஷ்யபிரசிஷ்யவர்க்கங்களோடுங்‌ கூடியவர்‌ 
களாய்‌ ஸரஸ்வதி தீரத்தில்‌ நீலாத்திரிசிகரத்திலுள்ள ஸ்கந்தா ஸ்ரமத்தை 
யடைந்தனர்‌. பற்பல கணங்களாலும்‌ தேவர்களாலும்‌ கந்தர்வர்களாலும்‌ 
விளங்குவதும்‌, பற்பல புண்ய விருக்ஷங்களாலும்‌ கோகில சுக சாரிகா. கபோத 
முதலிய பறவைகளின்‌ சப்தத்தாலும்‌ ம்ருதங்கமுரச முதலிய வாத்யங்களின்‌ 
ஒலிகளாலும்‌ தாளலயங்களுடன்‌ கூடிய வீணாவாத்யத்வனிகளாலும்‌ கின்னரமங்கை 
யரின்‌ நடனங்களாலும்‌ கல்யாணமே உருக்கொண்டு விளங்குகின்றதோவெனத்‌ 
தோன்றுவதுமான ஸ்கந்தாலயத்தைக்‌ கண்டனர்‌. ரத்னமயமாகிய கோபுரம்‌ 
அட்டாலம்‌ கொடுங்கை பிராகாரம்‌ முதலியவைகளால்‌ ஜ்வலிப்பதுமாகிய 
அவ்வாலயத்துக்குள்‌ ஜைகிஷவ்யர்‌ முன்னரும்‌ ஏனைய முநிவர்கள்‌ பின்னருமாய்ப்‌ 
பிரவேசித்தனர்‌. திவ்ய ரத்னங்களால்‌ ஜ்வலிக்கும்‌ மஹாமஞ்ச ஆசனத்தில்‌ 














சிவரகசியம்‌ 





வீற்றிருப்போரும்‌ கந்தர்வர்களால்‌ பாடும்‌ தோத்திரங்களால்‌ துதிக்கப்பட்டவரும்‌ 
திவ்யகிரீடங்களால்‌ ஜொலிக்கும்‌ அறுமுகமுடையோரும்‌ சுவர்ணபீதாம்பரத்தைத்‌ 
தரித்தவரும்‌ திவ்ய சாமரங்களால்‌ விசிறி உபசரிக்கப்பெற்றவரும்‌ திவ்ய 
ரத்னஹாரங்களை யணிந்தவரும்‌ சக்தியைக்‌ கையிற்பிடித்தவருமாகிய 
பராசக்தியின்‌ புதல்வரைத்‌ தரிசித்தனர்‌. அவரது ஆணைக்குநடுங்கி ஒடுங்கி மிக்க 
விநயத்துடன்‌ அருகிற்‌ சென்று ஜைகிஷவ்யர்‌ முதலிய முநிவர்கள்‌ 
ஸ்கந்தமூர்த்தியைச்‌ சாஷ்டாங்கமாய்‌ நமஸ்கரித்து அஞ்சலிபந்தஞ்செய்து நின்றனர்‌. 
உடனே ஸ்கந்தபகவான்‌ முநிவர்களை ஆசனத்திலிருக்க ஆக்யாபித்து 
ஜைகிஷவ்யரை மிக்க அன்புடன்‌ இறைவன்‌ தம்மிடம்‌ அனுப்பினாரென்பதை 
யுணர்ந்து அறுமுக நயனகமலங்களாலும்‌ நோக்கி ஆனந்தமடைந்து அவரது 
வைராக்யத்தை நினைந்து மிக்கமகிழ்ந்து கூறுவரானார்‌. ஸ்கந்தர்‌ ஓ ஜையகிஷவ்ய 
முனிவரே! உமதுவரவால்‌ நான்‌ மிக்க சந்தோஷமடைகின்றேன்‌. பூர்வம்‌ 
சிவரஹஸ்யதர்மம்‌ இறைவனாலுபதேசிக்கக்‌ கேட்டிருக்கின்றேன்‌. அதனை மீண்டுஞ்‌ 
சீலனை செய்வதில்‌ என்‌ மனம்‌ மிக்க ஆவலுடையதாயிருந்தது. அவ்வாறு அதனை 
மீண்டுஞ்‌ சீலனை செய்து ஆனந்திப்பதற்கு நீர்ஹேது வாய்வந்திருக்கின்றீர்‌. 
அபாரபுண்யம்‌ பெற்றுள்ளோராகிய உமது தவமேதவம்‌. இறைவனால்‌ மிக்க 
கருணையுடன்‌ என்னிடம்‌ அனுப்பப்பட்டவரன்றோ? உம்மிடம்‌ மஹேசனுக்கு 
இருக்குந்தயை போல எப்புவனங்களுள்ளும்‌ யாரிடமுமில்லை. நீர்சிவலிங்கார்ச்சனா 
துரந்தரரன்றோ வென்று சிலாகித்து மகிழ்ந்தனர்‌. 


ஏழாம்‌ அத்தியாயம்‌ முற்றிற்று. 

















சிவரகசியம்‌ 





உ 
ப்ரமுகாயா நம: 


எட்டாம்‌ அத்தியாயம்‌. 
ஸ்கந்த தரிசனம்‌. 


இவ்வாறு ஸ்கந்தர்‌ கூறியதைக்கேட்டதும்‌ அம்மூவர்களெல்லோரும்‌ மிக்க 
ஆனந்தமெய்தி ஸ்கந்தரைநோக்கி ஓ ஸ்வாமி! திரிபுர சம்ஹாரகதநயரே! க்ரெளஞ்ச 
சூரவிதாரணா! சிவக்ஞானநிதியே! சக்திதரரே ஓ குமாரக்கடவுளே! மாரநிப்ரே! 
பக்தவத்ஸலா! தேவியின்‌ திருமடிமீது விளங்கும்‌ திவ்யமாணிக்கமே! ஸர்வபூத 
ஹ்ருதயகுகையில்‌ விளங்குங்குகனே! வீரபாகு முதலிய கணங்களால்‌ 
சேவிக்கப்படும்‌ இறைவா! மயில்வாகனரே! தேவஸேனாபாலகா! மஹாப்ரபோ! 
ப்ரணவாதி மஹாவாக்ய ஸாரதத்வ முணர்ந்தவரே! பக்தர்களது சித்தவிருளை 
நீக்குஞ்‌ சோதிபுருஷனே! உமதுபாதாரவிந்தங்களைத்‌ தெரிசித்த எங்களது பாக்யமே 
பாக்யம்‌. ஜைகிஷவ்யரின்‌ தவத்தாலேயே தேவரீரைத்‌ தெரிசிக்கப்‌ பெற்றோம்‌. 
தேவரீரது வதனகமலங்களினின்றும்‌ சிவரகஸ்ய அமிர்தசாரத்தைச்‌ சிரவணஞ்‌ 
செய்ய ஜைகிஷவ்யரோடூ வந்திருக்கின்றனம்‌. பவமெனும்‌ காட்டுத்தீயிலகப்‌ 
பட்டுக்கொண்ட எங்களைத்‌ தேவரீரது கருணாமுதப்பிரவாகத்திருஷ்டியா 
லருளுங்களென்று வேண்டிக்கொண்டனர்‌. இவ்வாறு பிரார்த்திக்க ஸ்கந்தர்‌ 
மஹாசாம்பவர்களாகிய முநிவர்களுக்கருளுவாராயினர்‌. ஸ்கந்தர்‌ ஒ முநிவேர்களே! 
நீங்களெல்லோரும்‌ மஹேஸ்வர பக்தியிற்‌ சிறந்த மஹான்கள்‌. உங்களைக்‌ 
காணுவதினால்‌ எனது மனமெனுங்க மலம்‌ மலர்கின்றது. ஜைகிஷவ்யரது 
தவத்தையும்‌ அவருக்கு மஹா தேவனருளியதையும்‌ நினைக்க மிக்க மகிழ்கின்‌ 
றேன்‌. சிவாக்ஞையால்‌ இம்முநிவர்‌ மஹா சாம்பவர்களாகிய உங்களோடு கூட 
வந்திருக்கின்றதை யானறிந்தேன்‌. நீங்களே சற்பாத்திரர்கள்‌. மிக்கரஹஸ்யமாயுள 
தாயினும்‌ உங்களுக்குரைக்கத்தகும்‌. சிவனது ஹ்ருதயத்திலுள்ள அவ்விரஹஸ்யத்‌ 
தைப்‌ பூர்வம்‌ இறைவன்‌ எனதன்னைக்குரைத்தனர்‌. அன்னை மடி மீதிருந்தயான்‌ 
பன்னிரு அம்சத்தோடு கூடியதும்‌ மிக்க பாவனமும்‌ ஸகலவுபநிடத ஸாரமும்‌ 
பிரணவார்த்தமும்‌ மஹாபாதகங்களைத்‌ தொலைப்பதும்‌ தர்மகாமார்த்தமோக்ஷங்க 
ளுக்கு ஸாரமாயுமுள்ள அத்திவ்யகதாநகத்தைக்‌ கேட்டுணர்ந்தேன்‌. அதனை 
ஜைகிஷவ்யர்‌ முதலிய வுங்களுக்குக்கூறுகின்றேன்‌. இச்சரிதையைத்‌ தவிர 
வேறெதனையுங்கேட்கப்‌ பரமேங்வரனுக்குப்‌ பிரியமில்லை. ஏனெனின்‌ ஏனையவை 
களெல்லாம்‌ பிராகிருதமாகிய சரிதங்களென்பதேயாம்‌. ஸ்ருஷ்டி ஸ்திதிலயமடைந்த 
வர்களாகிய அரசர்களின்‌ சரிதங்களையுடையவும்‌ வர்ணாசிரமங்களையே கூறி 
ஆயாஸமாய்‌ முடிவனவும்‌ தர்மாபாசத்தைவிளக்குவனவுமாகிய ஏனையசரித்திரங்க 
ளைக்கேட்பதினா லென்னபயன்‌? இருளடர்ந்தபாழ்ங்கிணற்றில்‌ விழ்ந்த குருடன்‌ 
மற்றய குருடர்களைக்‌ கரையேற்றுவதுமுண்டோ? அதுபோலவே ஏனையசரிதங்களு 
மாம்‌. ஒ முநிவரே! புராணங்களுள்‌ பிறப்பிறப்புடையோர்களாகிய தேவர்களைக்‌ 
கூறும்‌ சரிதங்களே யுள்ளன. அவைகள்‌ ஜன்மஜராமரண முடையோர்களைத்‌ 
தாரணஞ்செய்து வைப்ப தெங்கனம்‌? ஸ்ரீம்ருத்யுஞ்சயனது கதைகளே மிருத்யுவின்‌ 














சிவரகசியம்‌ 





வசமாய்‌ அல்லற்படுதலையொழிக்கும்‌. சாம்பவர்களாகிய அந்தணர்களே 
சிவரகஸ்யத்தை அறிய விரும்புவார்கள்‌. அமுத ஸமுத்திரத்தின்‌ நடுவில்‌ 
ஆனந்திக்கின்றவன்‌ கிணற்று நீரையருந்த விரும்புவானோ? திவ்ய வீணாநாதத்தைக்‌ 
கேட்டுக்‌ காக்கையின்‌ துவனியையுங்‌ கேட்க விரும்புவனோ? திவ்யரத்னப்‌ 
புதையலைப்‌ பெற்றவன்‌ வளையல்‌ துண்டத்தை விரும்புவனோ யானை 
போலிருந்தவன்‌ மவத்தைப்‌ புசிக்கும்‌ பன்றியைப்போலாக விரும்புவனோ? 
சிம்ஹத்துக்கு நிகராயிருக்கின்றவன்‌ வானரம்போலாகவிரும்புவனோ? 
சிவகதாரஸத்தில்‌ விருப்புற்றவன்‌ இதரகதையை விரும்புவனோ ஸகல தேவர்களு 
ள்ளும்‌ மூவர்களுள்ளும்‌ ஸகல சராசரங்களிலும்‌ ஸகல வேதாந்தங்களால்‌ 
தெரிசிக்கப்பெற்ற மகாதேவனெப்படியோ அப்படியே இதிஹாஸசிரேஷ்டமாகிய 
சிவரஹஸ்யமுமாம்‌. சிவகண்டத்துக்கு ரத்னாபரணமா யுள்ளது இஃதே. பூர்வம்‌ 
கைலாஸ்‌ சிகரத்தில்‌ தேவனால்‌ தேவியின்‌ பொருட்டு இஃதுரைக்கப்பட்டது. 
அப்போது அம்பிகை மஹாதேவரை நோக்கிக்கூறியதாவது: ஹே சம்போ! விசவேசா! 
பர்க்கா! த்ரிநயனா! புரஹரா! காலகாலா! அந்தகாரே பாபாரே! பாலநேத்ரா! 
ஸ்மரஹரா! கரதரா! தேவர்களையும்‌ அந்தணர்களையும்‌ ரக்ஷியுங்கள்‌. உமது 
ரஹஸ்யத்தைக்‌ கூறியருளினால்‌ அதனால்‌ அவர்கள்‌ நற்கதியடைவார்கள்‌. ஒ 
ஸ்வாமி! ஸகல வேத சிரசுகளிலுமுள்ள சாரம்யாது? எனது செவிகளை ஸார 
ரகஸ்யத்தைக்‌ கூறுவதனால்‌ களிக்கச்செய்யுங்கள்‌. உலகம்‌ துக்கம்‌ நீங்கிச்‌ 
சுகிப்பதின்‌ பொருட்‌ டெனக்‌ குபதேசியுங்கள்‌. உமது பாதாதாரவிந்த பக்தியில்‌ மிக்க 
நிலை பெற்றுளேன்‌. ஆதலின்‌ இதனை அருளுங்களென்றிங்ஙனங்கூறிய தேவியின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டதும்‌ அவ்விறைவன்‌ தமது மடிமீதிருந்த பஹாதேவியை 
நோக்கிக்கூறியதை அவ்வம்மை மடிமீதிருந்து யானுங்கேட்டேன்‌. அவர்‌ 
கூறியதாவது ஓ தேவி! உனக்குக்‌ கொடுக்கக்கூடாதது இம்மூவுலகில்‌ யாதுமில்லை. 
தேகத்தினுடைய பாதியையும்‌ அதிகரித்துக்கொண்டவள்‌ நீயே. ஸகலத்தையும்‌ 
உண்டாக்குகின்றவளும்‌ காக்கின்றவளும்‌ ஸகல சக்தியும்‌ நீயே. உன்னால்‌ யான்‌ 
சக்திமானென்றும்‌ நிரீந்திரியனாகிய யான்‌ உன்னாலேயே தேகம்‌ பெற்றிருக்கின்றே 
னென்றும்‌ சுருதிகள்‌ கூறுகின்றன. யான்‌ கால்‌ கை யற்றவனாயினுங்‌ குன்றாத 
சக்தியுடையவன்‌. கண்ணில்லாதவனாயும்‌ பார்க்கின்றேன்‌. காதில்லாதவனாயினுங்‌ 
கேட்கின்றேன்‌. யான்‌ இவைகளெல்லாவற்றையும்‌ அறிகின்றவனாயினும்‌ என்னைத்‌ 
தேவர்களுமறிந்திலர்‌. ஜீரணங்களுள்‌ யான்‌ அஜீரணனாயிருக்கின்றேன்‌. யானே 
பிறவாதவன்‌. சரீரஹீனன்‌. எப்பொழுதும்‌ சகல வேதவேதாந்தங்கள்‌ என்னிடம்‌ வரச்‌ 
சக்தியற்றனவாய்‌ மனதோடு கூடத்திரும்புகின்றன. இங்ஙனமிருக்க 
வானரங்களைப்போல்‌ எப்பொழுதும்‌ காமலோபமாச்சர்ய முதலிய பாவசேஷ்டை 
களையுடையவர்களான பாமரர்கள்‌. எங்ஙனமறிவார்‌? சுராசுரபூசுரர்‌ யாவர்களும்‌ 
வீணிற்புலம்புகின்றனரேயன்றி வேறி யாதையுமடைவதில்லை. ஸ்கந்த நந்தீசன்‌ 
முதலியவர்களால்‌ ஆச்ரயிக்கப்பட்ட நீ யொருத்தியே என்னை யறிந்து ஆனந்த 
முறுகின்றனை பாவமொன்றிற்கே கிடைக்கக்கூடிய மூர்த்தியையுடையோனும்‌ 
வேதவேதாந்த வாக்யங்களால்‌ லகுவில்‌ காணக்கூடாதவனும்‌ சதாசுத்த புத்த 
சிதான்ந்த ரூபனும்‌ ஆகிய என்னை நீயேயறிகின்றனை. முக்கண்ணனும்‌ 
நீலகண்டனும்‌ உன்னோடு கூடியவனுமாகிய எனதுருவத்தை யோகிீந்திரர்கள்‌ 
காண்கின்றனர்‌. யான்‌ லோக திருஷ்டியாய்‌ இச்சைப்படி தேகத்தைச்‌ சிருட்டித்து 
இறுதியில்‌ உபஸம்ஹரித்துக்‌ கொண்டு தேவர்களாலு மறியக்கூடாத அவ்யக்த 


இத்‌ 














சிவரகசியம்‌ 





ரூபத்தை யடைகின்றேன்‌. எனது தத்‌ வத்தை யுள்ளபடி போதனை செய்யு மிக்கதை 
யை சாமான்யர்‌ கேட்க முடியாது. இதனை அசாம்பவனுக்குக்‌ கொடுக்காதே. இது 
ஓர்‌ திவ்ய பலமுடைய விருக்ஷமாகும்‌. இதனை அசாம்பவராகிய மறு பூமியில்‌ 
(பாலைவனத்தில்‌) ஸ்தாபிக்க விரும்பற்க, சாம்பவராகிய தாமரைத்தடாகத்திலுள்ள 
ஹ்ருதயமாகிய செந்தாமரைமலரை மலரச்செய்வதில்‌ ஆதித்தியனாகும்‌. 
சைவர்களுக்கே ஸந்தோஷத்தை யளிப்பதுமாம்‌. ஹ்ருதயத்திலுள்ள தமோ 
குணமாகிய மேகங்களுக்குப்‌ பிரசண்டமாருதமாகும்‌. பாபமார்க்க ஹேதுவாகிய 
காமமெனுஞ்‌ சேற்றை வற்றிவறண்டு போகச்‌ செய்யும்‌, ஆகலின்‌ இதனைப்‌ 
புண்யவான்கள்‌ தமது செவிக்கு மங்கள மாக்கிக்கொள்ளட்டும்‌. வேதஸாரமாகிய 
மதுவாயிருக்கு மிதனை சிவார்ச்சகர்களும்‌ சம்சாரமாகிய கடலை வற்றச்செய்கின்ற 
வர்களுமான பெரியோர்களெனும்‌ வண்டுகளே விரும்பும்‌, 


எட்டாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 

















சிவரகசியம்‌ 





உ 
எுமுகாயநம: 


ஒன்பதாம்‌ அத்தியயாம்‌. 
ஸ்கந்தசிவகணசமாகமம்‌. 


சூதர்‌ கூறுகிறார்‌. இந்தப்படி பரமேஹ்வரன்‌ தேவிக்குக்‌ கூறியதை ஸ்கந்தர்‌ 
ஜைகிஷவ்யாதி முநிவர்களுக்குக்‌ கூறலாயினார்‌. இதற்குமுன்னரே ஸ்ரீ நாரதர்‌ 
ஸகலதேவர்களிடமும்‌ பிரமவிஷ்ணுவாதி லோகங்களிலுஞ்‌ சென்று ஜைகிஷவ்யரு 
க்கு ஸ்கந்தரால்‌ சிவரகஸ்யோபதேசஞ்‌ செய்விக்கும்படி மகேற்வரன்‌ அருளியதைச்‌ 
சகலருக்குந்தெரிவித்தனர்‌. உடனே ஸகலதேவர்களும்‌, கருடன்‌ மீதேறிக்கொண்டு 
ஸ்ரீ மகாவிஷ்ணுவும்‌, திவ்விய ஹம்சத்தின்‌ மீதேறிக்கொண்டு பிரமனும்‌, 
ஐராவதத்தின்‌ மீதேறிக்கொண்டு அமரேசனும்‌, தத்தந்தேவிமாரோடு 
சிவரகஸ்யத்தைச்‌ சிரவணஞ்செய்யுமாறு ஸ்கந்தசபை வந்து சேர்ந்தனர்‌. அங்கு 
வந்ததும்‌ பிரம விஷ்ணு இந்திரர்கள்‌ ஸ்கந்தரைநோக்கி அஞ்சலி செய்து கொண்டு 
ஓ பகவானே! ஸகலதேவருஷி முனிகணங்களாலும்‌ வணங்கப்படும்‌ 
பாதாரவிந்தமுடைய ஸ்வாமின்‌! தேவரீரது வதனத்தினின்றும்‌ சிவரகஸ்ய 
சரிதங்களைக்‌ கேட்க விரும்பும்‌ எங்களுக்கு அங்ஙனம்‌ அருள்‌ புரியுமென்றனர்‌. 
உடனே ஸ்கந்தர்‌ ஸப்யர்களாய்‌ அங்குவந்துள்ளவர்களும்‌ விபூதி ருத்திராக்ஷந்தரித்‌ 
துச்‌ சொலிக்கின்றவர்களும்‌ சபாபதியைப்‌ பூசிக்கின்றவர்களும்‌ சிவபாதார 
விந்தங்களிற்‌ சென்ற சித்தமுடையோர்களுமாகிய விஷ்ணு பிரம்ஹாதி 
தேவர்களையும்‌ முநீந்திரர்களையும்‌ மகருஷிகளையும்‌ பார்த்து அளவிலடங்காத 
ஆனந்தமுடையோராய்‌ ஸ்கந்தர்‌ ஓ ஜைகிஷவ்ய முன்வரே! நீரே சாம்பவர்‌, உமது 
பக்தி மகிமையால்‌ இங்கு வந்திருக்குந்‌ தேவர்களும்‌ முநிவர்களும்‌ கேட்கலாகின்றது 
என்று கூறிக்கொண்டிருக்கும்போது கைலாஸகிரியினின்றும்‌ ஓர்‌ திவ்விய விமானத்‌ 
திலேறிக்கொண்டு, அநேககணகோடிகளால்‌ சேவிக்கப்பட்டவராய்‌ ஸ்ரீ விக்கின 
விநாயகராகிய மஹா கணபதி அங்கு வந்தருளினர்‌. அப்பொழுது நந்தி பிருங்கி 
மஹாகாளர்‌ பாணர்‌ சண்டீசர்‌ துகண்டர்‌ குண்டர்‌ ஸாநந்தர்‌ மஹாநந்தர்‌ 
ஆனந்தபைரவர்‌ துந்தர்‌ காலாக்கினி ருத்ரர்‌ சோமநந்தி முதலிய கணநாதர்கள்‌ பற்‌ 
பல கணகோடிகளால்‌ சூழப்பெற்றவர்களாய்‌ மஹேசராலேவப்பட்டூ வந்துசேர்ந்தனர்‌. 
இங்ஙனம்‌ ஸ்ரீ விக்னவிநாயகராகிய பராத்பர மூர்த்தியையும்‌ ஜடைமுடி பாலசந்திரர்‌ 
களால்‌ ஜவலிப்பவர்களும்‌ விபூதி ருத்திராக்ஷங்களால்‌ விளங்குகின்றவர்களும்‌ 
ஸகல திக்குகளிலும்‌ ஒலிக்கச்செய்யும்‌ திவ்னியநாதமுடைய டமருவை ஒலிக்கச்‌ 
செய்கின்றவர்களுமாகிய மஹாருத்ரகணாதீசர்களையுங்‌ கண்டவுடன்‌ ஸ்கந்த 
மூர்த்தி சரேலென அங்குள்ள தேவருஷி முநிகணங்களோடெழுந்து மிக்கபரபரப்புட 
னோடிவந்து விக்கின ராஜராகிய முதற்றெய்வத்தைச்‌ சாஷ்டாங்கமாய்‌ நமஸ்கரித்து 
அர்க்கியம்‌ ஆசனமுதலியவைகளாலுபசரித்து மோதகம்‌ அபூபமுதலிய பிரியபக்ஷண 
ங்களை நிவேதித்து கந்தாக்ஷாதிகளால்‌ அர்ச்சனை செய்து பின்னர்‌ ஏனைய நந்தியா 
திருத்திரகணாதீசர்களை ஸந்தோஷத்தோடு கட்டிக்கொண்டு அவரவருக்குத்தக்க 
ஆசனத்திலிருக்கச்‌ செய்தனர்‌. முநீந்திரரெல்லோரும்‌ ஸ்கந்தரைநோக்கி அஞ்சலி 














சிவரகசியம்‌ 





பந்தஞ்‌ செய்துகொண்டிருந்தனர்‌. அப்போது நந்திகேசர்முதலிய ருத்திரகணாதீசர்‌ 
கிரெளஞ்ச விதாரணனாகிய ஸ்கந்தமூர்த்தியை நோக்கி ஓ ஸ்வாமி! ஜைகிஷவ்யரது 
தவத்தால்‌ திருப்தியடைந்த இறைவன்‌ உமது திவ்விய வசனாமுதத்தால்‌ வெளி 
வரும்‌ சிவரகஸ்ய சரிதத்தைச்‌ சிரவணஞ்‌ செய்ய ஆவலுடையோர்களான 
எங்களைத்‌ தேவரீரிடமனுப்பினார்‌. பூர்வம்‌ தேவியின்‌ பொருட்டு இறைவனால்‌ ... 
றப்பட்ட சிவரஹஸ்யத்தை அவ்வம்மை மடிமீதிருந்து தேவரீர்‌ கேட்டவரன்றோ? 
பன்னிரு அம்சங்களோடு கூடியதும்‌ பசுபாச முக்திக்கு ஹேதுவாயுள்‌:ளதும்‌ அஃதே. , 
வேதம்‌ ஸ்மிருதி புராணம்‌ பாரதம்‌ ஆகமங்கள்‌ முதலிய நூற்களில்‌ பசுதர்மங்களுங்‌ 
கூறப்பட்டுள்ளன. பசுதர்மங்கள்‌ ஸம்ஸாரஹேதுவேயாம்‌. பதிதர்மமொன்றையே 
கூறுவதும்‌ வேதவேதாந்தஸாரமாயுள்ளதும்‌ ஸகல பாபங்களையும்‌ நீக்குவதும்‌, 
ஜாபாலவுபநிஷதசாரமும்‌ நேரில்‌ முத்தியளிப்பதுமாகிய சிவரகஸ்யம்‌ கூறப்பட்டுள்‌ 
ளது. அத்தருணத்தில்‌ அவ்வுபதேச இடத்தின்‌ சமீபத்திலுஞ்‌ செல்லுவதற்கின்றி 
ஏழுபிராகாரங்களின்‌ வெளியிலேயேயிருக்கும்படி நாங்களாக்ஞாபிக்கப்பட்டோம்‌. 
அப்போது கேட்கவேண்டுமென்று எங்களுக்கிருந்த ஆவலைக்‌ கூற முடியாது. 
அதனைத்‌ தேவரீர்‌ கேட்டிருந்தவராதலால்‌ இப்போது, எங்களுக்குபதேசித்தருளு 
ங்கள்‌. ஜைகிஷவ்யமா முனிவரின்‌ தவத்தினால்‌ திருப்தியடைந்த சம்பு 
அம்முநிவரை முன்னிட்டு யாங்களுங்கேட்கும்படியருளினார்‌. இனி அதனையுரை 
த்தருளுங்களென்று பிராத்தித்தனர்‌. 


இவ்வாறு நந்தீசர்வாக்கியத்தால்‌ ஸ்கந்தர்‌ சந்திரோதயகாலத்தில்‌ சமுத்திரம்‌ 
போல ஆனந்தம்‌ பொங்கியவராய்‌ அங்குள்ள ஸகலமான முநிவரையும்‌ 
கணேந்திரர்களையும்‌ அவ்வாறு ஆனந்திக்கச்‌ செய்து ஸகலத்திற்கும்‌ ஆதி 
பரமூர்த்தியாகிய ஸ்ரீ மஹா கணபதியை நமஸ்கரித்து அஞ்சலிபந்தஞ்செய்து 
கொண்டு தோத்திரஞ்செய்வாராய்‌ ஸகலதேவ முநிவர்களையும்‌ பார்த்து ஓ 
தேவர்களே! கஜசர்மதரராகிய இறைவரது புத்ரரும்‌ த்ரிபுண்டரத்தினால்‌ 
ஜ்வலிக்கின்றவரும்‌ யானை முகத்தினரும்‌ ஸகலகாரியங்களுக்கும்‌ நிகழும்‌ 
விக்கினங்களை சூரியனைக்கண்ட விருள்போலப்‌ பறக்கச்செய்கின்றவருமாகிய 
இறைவனை நமஸ்கரியுங்கள்‌. சிந்தூரம்‌ தூர்வா முதலியவைகளால்‌ அர்ச்சிக்கப்‌ 
பட்ட மஸ்தகத்தை யுடையோரும்‌ கபோலத்திற்றொங்குகின்ற சாமரங்களை 
யுடையோரும்‌ கர்னகுண்டலமாகச்‌ செய்யப்பட்ட தாமரைமொக்கால்‌ விளங்குவோ 
ருமாகிய விக்கினராஜனை நமஸ்கரிக்கின்றேன்‌. கன்னத்தினின்றும்‌ பெருகும்‌ 
மததாரையின்‌ வாசனையால்‌ மயங்கிச்‌ சிக்குண்டிருக்கும்‌. வண்டுக்கூட்டங்களை 
யுடையோரும்‌ நாககர்னபூஷணரும்‌ நாகயக்ஞோபவீதரும்‌ பசுபதியின்‌ 
முதற்புத்திரரும்‌ ஸகலவேதசாரமாயுள்ளவருமான விக்கினராஜரை யாம்‌ நமஸ்கரிப்‌ 
போமாக. அங்குசம்‌ கோடரி இவைகளைக்கையிலுடையோரும்‌ கிரிஜையின்‌ 
அருமைப்புதல்வரும்‌ விக்ஞானத்தை யளிப்பவரும்‌ மோதகராசிகளில்‌ மிக்கப்ரிய 
முள்ளவரும்‌ யானை முகத்தினரான தேவரீரை நமஸ்கரிக்கின்றேன்‌. 
பெருச்சாளியின்‌ மீது வீற்றிருப்பவரும்‌ பிரமன்‌ விஷ்ணு இந்திரன்‌ முனிவர்‌ 
முதலியவர்களால்‌ சேவிக்கப்பட்டவரும்‌ வேதராசிகளால்‌ துதிக்கப்பட்டவரும்‌ ஆதி 
புருஷரும்‌ யானைமுகத்தோருமாகிய தேவரீரை கத்தியபத்தியவுருவமான 
வாக்கியங்களால்‌ நமஸ்கரிக்கின்றேன்‌. ஸுூதர்‌ ஓ முனிவர்காள்‌! இவ்வாறு 
கஜமுகரை அறுமுகர்தோத்திரஞ்செய்து பரமேஸ்வரனையும்‌ பராசக்தியையும்‌ 


ட 














சிவரகசியம்‌ 





மனதினால்‌ வணங்கி ருத்திரகணங்களையும்‌, தேவகணங்களையும்‌ 
ருஷிகணங்களையும்‌ பார்த்து அவர்களுள்‌ முக்யராயிருக்கின்ற ஜைகிஷயவ்ய 
ரையும்‌ பார்த்து கணநாதரும்‌ தாய்‌ தந்தையருமாகிய மூவர்களது அநுமதியைப்‌ 
பெற்று கூறுவாராயினர்‌. ஸ்கந்தர்‌ ஓ முநிவர்காள்‌! பரமேஸ்வரனாகிய 
ஸமுத்திரத்தின்‌ சக்தியாகிய காற்றினால்‌ சலிக்கப்பெற்ற திவலைகளே பிரம இந்திர 
நாராயணர்களாகின்றனர்‌. அவர்களது சுதர்களால்‌ ஸ்ருஷ்டிகள்‌ நடக்கின்றன. 
அப்புதல்வர்களின்‌ வம்சத்திற்‌ றோன்றினவர்களே இவ்வரசராதியர்கள்‌. இவர்களின்‌ 
கதைகளால்‌ என்ன பயன்‌? இவைகளெல்லாம்‌ மஹாபூதவிகாரங்களே யாதலால்‌ 
பொய்யேயென்க. பொய்யாகிய பிரபஞ்சவாழ்க்கையி லடங்கியவர்ணாங்ரமதர்மங்‌ 
களையே பெரிதாய்‌ நினைத்து விசாரித்துத்‌ திரியுஞ்‌ சீலமுடையோர்களாகிய 
அவ்வரசர்களது சரித்திரம்‌ வீண்‌ ஸ்ரமத்தின்‌ பொருட்டேயாகும்‌. அதனைக்‌ 
கேட்பதினால்‌ ஞானமுதிக்குமோ? ஸகல தர்மங்களிலுங்‌ கடந்துள்ளவரும்‌ ஸகல 
தவங்களாலு பட்டையக்கூடிய வருமானவர்‌ சிவனொருவரே, ஜைகிஷவ்யர்‌ 
முதலியவராகிய முநிகணங்களும்‌ விஷ்ணுவாதிகளாகிய தேவேசர்களுமாகிய 
வுங்களுக்கு ஸ்ரீம%ஹாகணபதியினெதிரில்‌ ஸ்ரீகாலாசத்தில்‌ நடந்தபடி அபாரமான 
சிவ சரித்திரத்தைச்‌ சொல்லுகின்றேன்‌. 


ஒன்பதாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 

















சிவரகசியம்‌ 





உ 
க்ருதிநே நம: 


பத்தாம்‌ அத்தியாயம்‌. 
சிவானுக்யை 


சிவனது பாதாரவிந்த ஸ்ரீயாகிய யாதொரு தேவி ஸ்ரீயையும்‌ ஸ்ரீபதியையும்‌ 
பிரமனையும்‌ இந்திரனையும்‌ சந்திரனையும்‌ மற்றுமுள்ள தேவர்களையுமுண்டாக்கு 
கின்றனளோ அத்தேவியே சிவை எனப்படுபவளாம்‌. சூதர்‌ ஒ முனிவர்களே! ஸ்கந்தர்‌ 
இவ்வாறு வஸ்து நிர்த்தேசம்‌ செய்து பின்னர்‌ மகாஷ்டபத்யங்களால்‌ தனது 
ஹருதயகமலத்திலுள்ள சிவபெருமானைத்‌ துதித்துப்‌ பின்னர்‌ அகில ஜகங்களுக்கு 
மன்னையாகிய பராசக்தியையும்‌ திவ்ய பத்தியங்களால்‌ த்யானித்து 
வழிபட்டவுடனே அவ்வறுமுகக்கடவுளுக்கெதிரில்‌ திவ்யஜோதியால்‌ ஸகல திக்கு 
களையும்‌ ஜ்வலிக்கச்செய்கின்றவரும்‌ சத்ரசாமரங்களால்‌ உபசரிக்கப்பெற்றவரும்‌ 
எண்ணிறந்த கணங்களால்‌ ஸ்தோத்திரஞ்‌ செய்யப்பெற்றவரும்‌ திவ்ய புஷ்ப 
வருஷங்கள்‌ எங்கும்‌ வருஷிக்கப்‌ பெற்றவரும்‌ வ்ருஷபத்வஜரும்‌ நகாபரண 
பூஷிதரும்‌ நீலகண்டரும்‌ த்ரிணேத்ரருமாகிய பரமேங்வரன்‌ பார்வதியோடு கூட 
திவ்யரிஷபாரூடராய்‌ ஸ்கந்தருக்கு முன்னிலையில்‌ திவ்ய கோலாகலமாய்த்‌ 
திருவுருவங்கொண்டருளினர்‌. மலர்ந்த திவ்ய தாமரைமலர்மாலை விளங்கும்‌ 
மார்பினரும்‌ ஸகல திக்குகளிலும்‌ பரவும்‌ திவ்யவாசனையுடையோரும்‌ 
திவ்யரத்னமுத்துமாலைகளால்‌ ஜ்வலிப்பவரும்‌ கங்கணமாகிய நாகரத்னங்களின்‌ 
ஒளியால்‌ ஜ்வலிக்குங் கைகளையுடையவருமாகிய சதாசிவமூர்த்தி வெள்ளிமலை 
போன்ற வ்ருஷபத்தின்‌ மீது வீற்றிருப்பவரா யங்குதோன்றவே அங்குள்ள 
ஸுகலதேவருஷி முநிவர்களும்‌ ருத்திரகணாத்சர்களும்‌ ஸ்கந்தரும்‌ ஸ்ர்ீமஹாகணபதி 
யும்‌ தத்தம்‌ ஆசனத்திலிருந்து சரேலெனவெழுந்து சாஷ்டாங்கமாய்‌ நமஸ்கரித்து 
அஞ்சலிபந்தஞ்செய்துகொண்டு ஆனந்தவாரி பெருகி பரவசராய்‌ நின்றனர்‌. 
ஜைகிஷவ்ய முநிவரும்‌ ஸ்கந்தரும்‌ மற்றுமுள்ளவர்களும்‌ பரமேங்வரனைத்‌ 
தோத்திரஞ்‌ செய்தனர்‌. பரமேஸ்வரனும்‌ பார்வதியும்‌ அவ்வாறு நிற்கும்‌ ஸகல 
கணங்களையும்‌ ஜைகிஷவ்ய முநிவரையும்‌ ஸ்கந்தரையும்‌ ்ரீ மஹாகணபதியை 
யும்‌ கருணாரஸ்ஸாரமாகிய கடாக்ஷத்தாற்‌ பார்த்துத்‌ தமது புதல்வர்களைத்‌ 
தழுவிமுத்தமிட்டு ஸ்கந்தரைப்பார்த்துக்‌ கூறுவாராயினர்‌. 


பிள்ளாய்‌! நீ செய்த தோத்திரத்தினால்‌ நாங்கள்‌ திருப்தியடைந்தோம்‌. நீ 
பூர்வங்கேட்டபடி சிவரஹஸ்யத்தை மஹாபக்தராகிய இச்ஜைகிஷவ்யரை 
முன்னிட்டு ஸகல சுரமுனிகண சமூகத்துக்குங்‌ கூறுவாயாக. ஸ்கந்தா! 
இவ்விதிகாசத்தைக்‌ கூறுவதில்‌ இடையூறு யாதும்‌ வாராது. உனது மூத்தவனாகிய 
விக்நராஜன்‌ எதிரிலிருக்கின்றானன்றோ வென்று கூறி சிவன்‌ மஹாதேவியை 
நோக்கி புன்னகை கொண்டு ஓ தேவி! எண்ணிறந்த புற்பூண்டு பசுபக்ஷயாதி 
ஜன்மங்களிற்‌ சிக்குண்டு பலகோடிகாலஞ்‌ சுழன்றுழன்று இம்‌ மனிதப்பிறவி 
கிடைப்பதாகும்‌. அங்ஙனங்‌ கிடைப்பினும்‌ விப்பிரனாய்‌ வேதமோதினவனாய்‌ 














சிவரகசியம்‌ 





ஸதாசாரமுடையோனாய்‌ யாகம்‌ அன்னசத்திரம்‌ வாபிகூபஸ்தாபனமுதலிய 
புண்யங்களைச்‌ செய்பவனாய்ச்‌ சிவலிங்கத்தை மிக்க பக்தியுடன்‌ பூஜிக்கின்றவனா 
யிருப்பானா பின்‌ அவன்‌ முக்தனாவான்‌. பற்பலவேதவிதிகளிற்‌ காணப்படுவனவும்‌ 
முக்குணங்களுக்கு வயப்படுத்துவதுமான கர்மங்களையே பரமெனநினைத்து 
காமஸுக லீலையில்மூழ்கினவர்களாய்‌ மனனவிசாரஞ்‌ சிறிதுமற்றவராயிருக்கு 
மூடர்கள்‌ நரகவாயிலையோ சுவர்க்கத்தையோ வடைந்து சிலகால மங்கிருந்து 
யாதனைப்பட்டுக்கொண்டு கர்மசேஷத்தால்‌ மனிதலோகத்தையடைந்து எண்ணிறந்த 
யோனிகளிற்‌ பிறந்து துர்ப்புத்தியுடையவர்களாகின்றனரே! ஸகலவேதங்களாலும்‌ 
ஒன்றுக்கொன்று பேதிக்கும்‌ புராணராசிகளாலும்‌ சண்டையைக்கூறும்‌ 
பாரதாதிகளாலும்‌ அற்பமாகிய தர்மங்களாலும்‌ ஸாரமாகிய ஈசானனது சரித 
மற்றனைகளாலும்‌ ராமனது கதையைக்‌ கூறும்‌ காவியத்தாலும்‌ என்ன பயன்‌? மகா 
துக்கமேயன்றி வேறுபயன்‌ யாதென்றருளினர்‌. அதனைக்‌ கேட்டதுந்‌ தேவி அஞ்சலி 
பந்தஞ்செய்தவளாய்‌ ஸாதனரும்‌ ஜகதாதாரரும்‌ அநாதரருமாகிய ஜகதீங்வரனைப்‌ 
பார்த்து ஸ்வாமி! தேவரீரது கிருபைக்குப்‌ பாத்திரமானவர்களுக்குத்‌ துக்கம்‌ 
யாதுமில்லை. ஸ்கந்தன்‌ என்னிடமிருந்து வேதார்த்தமாகிய சிவரகஸ்யத்தைக்‌ 
கேட்டிக்கின்றான்‌. அதனைத்‌ தேவர்‌ ருஷிகள்‌ முநிவர்‌ ருத்திரகணங்கள்‌ 
இவர்களோடு கூட உமதுபக்தனாகிய ஜைகிஷவ்யனுக்‌ குபதேசிக்கும்படி பிரஸாதஞ்‌ 
செய்யுங்களென்று பிரார்த்தித்தனள்‌. அதனைக்‌ கேட்ட இறைவன்‌ உடனே 
மிக்கசந்தோஷங்கொண்டவராய்‌ தமது திருக்கரத்தை ஸ்கந்தருடைய ஸிரசிலும்‌ 
முநிவர்‌ சிரசிலும்‌ ஸ்பரிசித்தருளலும்‌ அவ்விருவர்களும்‌ சிவசரணாரவிந்தத்தை 
நமஸ்கரித்தனர்‌. அவ்விருவருள்‌ ஸ்கந்தர்‌ சிவசரணாரவிந்தத்தைத்தமது கரங்களாற்‌ 
றொட்டுக்கொண்டு “அயம்மேஹ்ஸ்த" என்ற மந்திரத்தை ஜபித்துக்கொண்டு 
கண்களிலிருந்து பெருகும்‌ ஆனந்தவெள்ளத்தால்‌ இறைவனது திருவடிகளை 
அபிடேகஞ்செய்பவராய்‌ வேறெதனையுஞ்‌ சிறிதுஞ்‌ சிந்திக்காது அவ்வடிகளிலேயே 
மனம்‌ லயிக்கப்பெற்றனர்‌. அங்ஙனமாகிய ஸ்கந்தரையும்‌ ஜைகிஷவ்யரையும்‌ 
பார்த்து ஈற்வரன்‌ ஓ ஸ்கந்தா! இம்முநிவன்‌ எனக்கு மிக்க திருப்தியுண்டு பண்ணி 
யிருக்கின்றான்‌. எனது கிருபாபிரவாகத்தால்‌ நன்கு நனைக்கப்பட்ட வனென்று கூறி 
கெளரியுடன்‌ ஸகலதேவர்களாலுந்‌ தோத்திரிக்கப்பட்டவராய்‌ கைலை சென்றனர்‌. 


பத்தாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 














சிவரகசியம்‌ 





உ 
எஃப்ரதீபாயநம 


பதினோராம்‌ அத்தியாயம்‌ 
பன்னிரு அம்றவரலாறு, 


சூதர்‌ கூறுகின்றார்‌. ஒ முநிவர்களே! சிவதரிசனத்தால்‌ ஆனந்த பரவசராகிய 
ஸ்கந்தர்‌ ஜைகிஷவ்யரைப்பார்த்து ஓ ஜைகிஷவ்யரே! தேவியின்‌ பொருட்டு 
சிவபெருமானால்‌ ரகஸ்யத்திலுரைக்கப்பட்ட சிவரகஸ்யத்தை அப்பிரமேயராகிய 
மஹாதேவனையும்‌ தேவியையும்‌ மஹா கணபதியையும்‌ சைவாசாரியர்களையும்‌ 
நமஸ்கரித்துக்‌ கூறுகின்றேன்‌. ஸகலதேவருஷி முனிகணங்களோடுங்கேட்பீராக. 
இவ்விதிஹாஸத்தில்‌ முதலாவது அம்சமானது மாஹேசாம்சமென்று கூறப்படும்‌. ஓ 
ஜைகிஷவ்யரே! இதில்‌ மஹேஹ்வரன்‌ உமக்கு அருளியதும்‌, தேவர்‌ முநிவர்‌ 
சிவகணம்‌ இவர்களின்‌ ஸமாகமமும்‌, என்னால்‌ இறைவன்‌ ஸ்தோத்திரஞ்‌ 
செய்யப்பட்டதும்‌, கைலாஸ்‌ வர்ணனமும்‌, தேவி மஹேசசம்வாதமும்‌, கிரிசிரேஷ்ட 
த்தில்‌ நடந்த தேவி தேவசரிதமும்‌, கைலாஸகிரீங்வர பூஜையும்‌ ஈஸ்வரன்‌ 
கணங்களுக்கும்‌ எனக்கும்‌ மஹாகணபதிக்கும்‌ தேவிக்கும்‌ துவாரப்பிரா 
காரங்களோடுகூடிய ஸ்தானத்தில்‌ இருக்கும்படியருளியதும்‌, ஸகஸ்ரலிங்காத்‌ 
யாயமும்‌, கைலாயம்‌ தவம்‌ புரிந்ததும்‌, இறைவன்‌ அவனுக்கருளியதும்‌, அவனது 
சிகரத்தை வாசஸ்தானமாய்க்கொண்டதும்‌, பரமேங்வரன்‌ ஸகல பர்வதங்களாலுங்‌ 
கைலாஸத்திற்கு அபிஷேகஞ்‌ செய்வித்ததும்‌, தேவர்கள்‌ ஞானத்தை விரும்பியதும்‌, 
தேவி ஆவிர்ப்பாவமாய்ஞானார்த்தத்தைக்கூறியதும்‌, ஆத்மலிங்க பூஜையும்‌ ஆகிய 
இவ்விஷயங்க ளடங்கிய கதைகள்‌ மஹேஸ்வரனாற்‌ கூறப்பட்டுள்ளன. இதில்‌ ஃ 
திக்சங்கியை கிரந்தங்களடங்கியுள்ளன. இரண்டாவது அம்சம்‌ பவாம்சமெனப்படும்‌. 
அதில்‌ தேவிதவஞ்செய்தலும்‌, மணித்விபம்‌ வருதலும்‌, கல்பவாடீநீபவனத்வீபங்‌ 
களை வர்ணித்தலும்‌, சிந்தாமணிமஹாமண்டபம்‌ ஸ்ரீபுரம்‌ இவைகளின்‌ வர்ணனமும்‌, 
கைலாயஞ்சென்றதும்‌ ஹரனும்‌ தேவியும்‌ காமேச காமேசியுருவத்தோடிருத்தலும்‌, 
தேவி இமாசலம்‌ வருதலும்‌, துர்வாஸது மஹிமையும்‌, அவர்‌ தவம்புரிதலுங்‌ 
கூறப்பட்டுள்ளன. இது மூவாயிரம்‌ ஸ்லோகங்களைக்கொண்டது. ஓ முநிவரே! 
மூன்றாவது அம்சத்தின்‌ பூர்வ பாகத்தில்‌ முநிவர்கள்‌ வியாசரைப்‌ பிரார்த்தித்தல்‌, 
காயத்திரி தவம்‌ புரிதல்‌, தேவிவருதல்‌, கணங்களையனுப்புதல்‌, தீர்த்தேசமஹிமை, 
ஸ்ர சைலமஹிமை, மானதபூஜை, யாக்ஞவல்கியஜனகசம்வாதம்‌, பத்மாவதி ரத்ன 
நிதிசம்வாதம்‌ இவைகளும்‌ உத்தரபாகத்தில்‌ ரத்ன நிதியின்‌ பூஜை, பார்வதி 
பரமேஸ்வரர்‌ யமலோக விருத்தாந்தமறிதல்‌, பார்வதி பரமேற்வரசம்வாதம்‌, பஸ்ம 





வடமொழியில்‌ கிரந்தத்துக்கு அக்ஷரசங்கியை முப்பத்திரண்டாகச்‌ சொல்லப்‌ 
பட்டிருத்தலானும்‌, இச்சிவரகசியத்தில்‌ பல வேறுவகைப்பட்ட்‌ ஸ்லோகங்களும்‌ 
கத்தியங்களும்‌ விரவியிருத்தலானும்‌ திக்‌ முதலிய பதங்களுக்குப்‌ பல படி அர்த்தம்‌ 
பண்ணக்கூடியதா யிருத்தலானும்‌ இப்போதுள்ள சங்கியையோடு பொருந்தாமை 
யானும்‌ பின்னர்‌ நன்கு பரிசோதித்து விளக்கப்படும்‌. 




















சிவரகசியம்‌ 





ருத்ராக்ஷ மஹிமை, கங்கையும்‌ நர்மதையும்‌ தவஞ்‌ செய்துவரம்‌ பெறுதல்‌, 
மஹேஸ்வர விரதம்‌, சைவார்ச்சனாதிக தனம்‌, சிவதுண்டி சரிதம்‌ ஆகிய விஷய 
சரிதங்களு மடங்கியுள்ளன. இம்மூன்றாவது அம்சம்‌ முப்பத்து மூவாயிரம்‌ கிரந்த 
சங்கியை கொண்டதாம்‌. பின்னர்‌ நான்காவது அம்சமானது சிவாம்சமெனப்‌ 
பெயரியது. அதில்‌ பிருஹச்ஜாபாலதர்ப முதலிய தசதர்ம முரைத்தல்‌, பஸ்மருத்தி 
ராக்ஷமஹிமை, சிவலிங்கார்ச்சனாமஹிமை, சிவபக்தமஹிமை, சாம்பவருக்‌ 
கன்னமளிப்பதின்‌ மகிமை, சிவக்ேத்திரவாச மஹிமை, பில்வார்ச்சனா மஹிமை 
ஆகிய இவைகள்‌ கூறப்பட்டுள்ளன. அதன்‌ கிரந்தசங்கியை நாலாயிரமுள்ளது. 
பின்னர்‌ பர்க்காம்சமெனப்பெயரிய ஐந்தாபம்சத்தில்‌ பன்னிருஜோதிர்லிங்க மஹிமை, 
வாமதேவோபதேசம்‌, சுருதி சித்தாந்தம்‌, கங்காஸாகரம்‌ பிரபாஸம்‌ புஷ்கரம்‌ எனும்‌ 
தீர்த்தமஹாத்மியம்‌, ஹரித்துவாரப்பிரபாவம்‌, சிவசஹஸ்ரநாமம்‌ எனுமிவ்‌ 
விஷயங்கள்‌ கூறப்பட்டுள்ளன. அவ்வம்சம்‌ ஆறாயிரம்‌ கிரந்தசங்கியைகொண்டது. 
பிறகு சங்கராம்சமெனும்‌ ஆறாம்‌ அம்சம்‌ திக்சங்கியா கிரந்தசங்கியை கொண்டதும்‌ 
ருத்ரோபவர்ணனம்‌, சிவலிங்கார்ச்சனவர்ணனம்‌, பஸ்மருத்திராக்ஷதாரிகளாகிய 
சாம்பவர்களின்‌ மஹிமை இவைகளை விஸ்தாரமாய்க்‌ கூறப்பட்டதுமாகவுள்ளது. 
ஏழாம்‌ அம்சம்‌ உக்ராம்சமெனப்பெயரியது, அதில்‌ மஹேங்வரதேவி சம்வாதம்‌, 
சஹஸ்ரநாமம்‌, அவிமுக்த மஹிமை, சதர்ச்சனர்தவம்‌ , அஷ்டோத்தரநாமமஹிமை, 
ஹரி செய்த மஹிமாஸ்துதி, புஷ்பதந்தர்‌ செய்த மஹிமாஸ்துதி, காடகோடா 
ஜர்சரிதம்‌, க்ஷேத்திரங்களின்‌ மஹிமை, ஸ்ரீசைலம்‌, அருணாசலம்‌, விருத்தாசலம்‌, 
தகஷிணகைலாசம்‌, புண்டரீகபுரம்‌, ஸ்ரீகாஞ்சி, கும்பகோணம்‌, மத்யார்ச்சனம்‌ 
இவைகளின்‌ மஹிமை எனும்‌ விஷயங்களடங்கியுள்ளன. அது பதினாலாயிரம்‌ 
கிரந்தசங்கியைகொண்டதாகும்‌. எட்டாவது அம்சம்‌ பீமாம்சமெனப்படுவதாம்‌. அது 
திக்நாகசங்கியாசஹஸ்ர கிரந்‌ தமுள்ளது. அதில்‌ பாதாளலோகலிங்க மஹிமை, 
ஹாடகேச மஹிமை, சேஷன்‌ தவம்புரிதல்‌, மஹேஸ்வரன்‌ சேஷனுக்குப்‌ 
பூபாரதாரணத்தையருளுதல்‌ எனும்‌ விஷயங்களடங்கியுள்ளன. ஒன்பதாமம்சம்‌ 
ஸதாசிவாம்சமெனப்படும்‌. அதில்‌ சம்புவின்‌ சரிதம்‌, தேவியின்‌ பொருட்டு 
சிவபெருமான்‌ கூறிய ஸஹஸ்ரநாமம்‌, கலியில்‌ சைவாசாரத்தால்‌ முக்தியளித்தல்‌, 
மஹாசாம்பவதர்மம்‌ ஆகிய இவ்விஷயங்கள்‌ கூறப்பட்டுள்ளன. அது எனது 
முகங்களின்‌ சங்கியை கொண்டது, பத்தாமம்சம்‌ ஈயங்வராம்சமெனப்பெயரியது. 
அதில்‌ தசதர்மகீர்த்தனம்‌ பில்வார்ச்சனம்‌ ருத்திரஜபம்‌ பஞ்சாக்ஷரம்‌ சிவலிங்கார்ச்‌ 
சனம்‌ பஸ்மருத்திராக்ஷம்‌ சாம்பவர்கள்‌ சிவக்ஷேத்திரம்‌ சிவபக்தார்ச்சனம்‌ சிவநாம 
ஸ்மரணம்‌ இவைகளின்‌ மஹிமை கூறப்பட்டுளது. ஓ முநிவரே! அது சங்கராக்ய 
சங்கியா கிரந்தசங்கியையுள்ளது. பதினோராவது மஹாதேவாம்சமெனப்படும்‌. அதன்‌ 
கிரந்தம்‌ எனது நேத்ரசங்கியா சங்கியைகொண்டது, அதில்‌ சிவ பூஜாக்கிரமம்‌ 
அபிஷேக பலன்‌ புஷ்பகீர்த்தனம்‌ பத்துவித பக்தியின்‌ விளக்கம்‌ எனும்‌ 
விஷயங்களடங்கியுள்ளன. கடைசி அம்சமானது முனிசங்கியா கிரந்தங்கொண்டது. 
அப்பன்னிரண்டாம்‌ அம்சத்தில்‌ சிவநாம சஹஸ்ரமுரைத்தல்‌, சங்கராநுக்ரஹம்‌, 
எனதறுக்கிரஹம்‌, சிவரத்னாகரகதா மகாத்மியம்‌, முநிவர்‌ மகிழ்தல்‌ எனும்‌ விஷயங்‌ 
களடங்கியுள்ளன. ட்‌ ஆயிரம்‌ அத்தியாயமுள்ள சிவரஹஸ்யமெனும்‌ 
இவ்விதிஹாஸம்‌ சிவபெருமானால்‌ தேவிக்குக்‌ கூறப்பட்டுள்ளது. ஸதாசிவனுக்குச்‌ 
சமானமானதெய்வம்‌ மூவுலகிலு மிராதது போலவே சிவரகஸ்யத்துக்கு நிகராகிய 
கிரந்தம்‌ யாதுமில்லை. இது சைவாசார மஹாரத்னங்களுக்கு ஓர்‌ கோசமாகும்‌; 


து 














சிவரகசியம்‌ 





பரமபாவனமும்‌ பக்திஸாரமுமாகிய கதையையுடையது; ஸம்ஸாரத்துக்குளடங்கிய 
வர்ணாச்சிரமவிசாரமுதலிய சிரமஹேதுவாகிய கதைகளற்றதும்‌ அத்யாங்ரம 
தர்மங்களுக்கு இருப்பிடமும்‌ பரமானந்த ஹேதுவுமாய்‌ லக்ஷத்திற்குமேற்பட்ட 
கிரந்தசங்கியையுடைய துமான இதிஹாஸோத்தமுமாயுள்ளது. சைவஸாரக 
தாரத்னமாகிய இவ்விதிஹாஸத்தில்‌ மஹேஹ்வரனுக்குள்ள பிரியம்‌ ஸ்கந்தரிடமும்‌ 
கஜானனரிடமும்‌ கெளரியிடமுமுள்ள பிரியம்‌ போன்றது. இதை ஓ. முநிவரே! 
அபரிபாகிகளுக்குக்‌ கூறலாகாது. அங்ஙனம்‌ எமதடிகளில்‌ . பிரமாணஞ்‌ செய்வீராக, 
இல்லாவிடில்‌ உமது தலை சிதறிவிடும்‌. வேதாந்த ஸார ரகஸ்யமும்‌ சிவபக்தியை 
விளக்குவதுமாகிய இதனைப்‌ பக்தனாகிய புத்திரனும்‌ அகங்காரமற்றவனும்‌ ஸாம்ப 
வனுமாயுள்ள விப்ரனுக்குக்கூறவேண்டும்‌. சிஷ்யனாயிருந்தால்‌ ஒருவருஷங்‌ கூட 
விருந்து பார்த்துத்‌ தக்க பரிபாகி, சிவத்யானஞ்‌ செய்யத்தக்கவன்‌ என்பதைத்‌ தெரிந்து 
கொண்டு பின்னருபதேசிக்கவேண்டும்‌. ஸுகலஜகத்துக்கும்‌ தந்‌தையாயுள்ள 
இறைவன்‌ சராசரமாதாவாகிய தேவியை நோக்கி ஸகலதுக்கப்பிரளங்களையும்‌ 
வற்றச்செய்யும்‌ சூர்யனாகிய இச்சிவரஹஸ்ய ரத்னத்தைச்கூறினார்‌. ஸம்ஸா 
ரமெனும்‌ கானகத்தியையொழிப்பதாகிய அதனையே உங்களுக்குக்‌ கூறுகின்றேன்‌. 





* அத்தியாயங்கள்‌ ஒன்றோடொன்று விரவியிருப்பதாக வேற்படுகின்றமையின்‌ 
அத்தியாய சங்கியை போதிக்கின்றது, 


சிவரஹஸ்யத்தை அரைக்ஷணமாவது மிக்கசிரத்தையுடன்‌ கேட்கின்றவனெவனோ 
அவனே ஸுகலஸம்பத்துக்குமிருப்பிடமானவனும்‌ மஹாபுண்யாவானும்‌ 
ஸகலவேதாத்யயனஞ்செய்தவனும்‌ எண்ணிறந்ததானங்களாலும்‌ கடல்‌ சூழ்ந்தவுலக 
முழுதுந்தானஞ்செய்வதாலுங்‌ கிடைக்கும்‌ புண்ணியமுடையோனும்‌ சிவகணநாய 
கனுமாவான்‌. பற்பலவர்ணாஸ்ரம தருமங்களைக்கூறும்‌ கதைகளாற்பயனுண்டோ? 
மலைபோன்ற நெல்லுமிக்குவியலைச்‌ சேதிப்பதால்‌ அரிசிகிடைக்குமோ? சிவகதை 
யின்றி மனிதருக்குச்‌ சமம்‌ கிடைக்குமோ? சிவானந்தரஹஸ்ய ஸமுத்திரத்திற்கு 
மஹாத்விபம்‌ போலுள்ளது இப்பன்னிரு அம்சங்களும்‌. அவற்றிற்குச்‌ சங்கரராலிடப்‌ 
பட்ட நாமங்களைக்‌ கூறுகின்றேன்‌. முதலாவது மாஹேசம்‌,இரண்டாவது பவம்‌, 
மூன்றாவது ஹாரம்‌, நான்காவது சிவம்‌, ஜந்தாவது பர்க்கம்‌, ஆறாவது ஸங்கரம்‌, 
ஏழாவது உக்ரம்‌, எட்டாவது பீபம்‌, ஒன்பதாவது ஸதாசிவம்‌, பத்தாவது ஈங்வரம்‌, 
பதினோராவது மஹாதேவம்‌, பன்னிரண்டாவது ஈசமெனப்படும்‌. வேதாந்த 
ஸாரமாகியதும்‌ மஹாபாபங்களையெல்லாந்‌ தொலையச்‌ செய்வதுமாகிய சொற்க 
ளாலும்‌ அழகிய வாக்யங்களாலும்‌ அற்புதமாகிய அத்யாயங்களாலும்‌ திக்‌, லோக, 
அமர, பிரம்ஹவேத, ருது, திங்நாக, எனது முகம்‌, நேத்திரக்கிரமம்‌, சங்கர, எனது 
நேத்ரம்‌ , முநி இவைகளின்‌ சங்கியையுங்கொண்ட சக்கியையோடு கூடிய 
அம்சங்களாலுந்‌ தேவிக்குக்‌ கூறப்பட்டுளது என்றருளினர்‌. 


பதினோராம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 

















சிவரகசியம்‌ 





உ 
சுகநிதயே நம: 


பன்னிரண்டா மத்தியாயம்‌. 
கைலாஸவர்ணன்‌ம்‌. 


சூதர்‌:- ஓ முநிவர்காள்‌ சிவனால்‌ நிர்மிக்கப்பட்டுள்ள கைலாஸ்‌ மாளிகைகள்‌ 
கோபுரங்கள்‌ இவைகளின்‌ பிரமாணத்தையும்‌ லிங்கசமூகங்களது பிரமாணத்தையும்‌ 
ஆலயங்களின்‌ நீர்மாணத்தையும்‌ ஸ்கந்தர்‌ ஜைகிஷவ்யருக்குக்‌ கூறியபடி 
யுங்களுக்குக்‌ கூறுகின்றேன்‌. கேளுங்கள்‌. ஸ்கந்தர்‌ ஜைகிஷவ்யரைப்பார்த்து ஓ 
முவரே! சிவன்‌ ஸர்வ வியாபகராயிருப்பாராயிலும்‌ அவருக்கு ஸ்தானமாய்‌ அநேக 
சிகரங்களோடு கூடி விளங்குங்‌ கைலாயமென்றோரிடமுளது. ஈசானர்‌ முதலிய 
கணத்தலைவர்க்கிடமாயுள்ள கைலாயம்‌ தக்ஷிணாஸ்ரமமென்று கூறப்படும்‌. ஓ 
முநிவரே! தேவர்களுக்கிருப்பிடம்‌ மேரு எனப்படும்‌. கீழே பதினாறுகிளையாயும்‌ 
மேலே முப்பானிரண்டு வகையாயும்‌ பிரிந்துள்ள இம்மேருவானது மஹாகைலாஸத்‌ 
தினெதிரில்‌ ஒருசிறு அணுபரிமாணமுடையதாகிய ஸ்தம்பமெனப்படும்‌ பூச்சியை 
மொக்கும்‌. இஃது கைலாயத்தின்‌ கிழக்கில்‌ ஐம்பதினாயிரம்‌ யோஜனைகளுக்கு 
அப்பாலுள்ளதும்‌ பற்பல ஸுரகணங்களுக்கு வாசஸ்தானமாயும்‌ ஜ்வலிக்கும்‌ 
நெருப்புப்‌ போன்றதும்‌ ஆயிரம்‌ யோசனை தூரமுடையதுமாகிய ஓர்‌ ஸ்வர்ன 
மயமான பர்வதம்‌, கைலாயமானது அடிமுதல்‌ சிகரமீறாக லக்ஷம்‌ யோசனை 
யுயரமுள்ளது. அதனுள்‌ ஏழுகுலாசலங்களும்‌ நூறுபிராகாரகோபுரங்களும்‌ உள்ளன. 
பிராகாரத்திற்கிடையில்‌ கோட்டை, ஸமுத்திரங்களோடு கூடிய எழுத்விபங்களிருக்‌ 
கின்றன. அதுஸப்தசமுத்திர ஸுதாசமுத்திரங்களின்‌ அலைக்காற்று வீசப்பெற்று 
கோடி யோசனை பிரமாணமுள்ளதுமாகிய ஓர்‌ ரஜிதமயமாகிய மஹாபர்வதமாயு 
ள்ளது; கீழேழுலோகங்களும்‌ மேலேழுலோகங்களுஞ்சென்று ஐம்பது எக்ஷம்மானமு 
டையதாய்‌ கோடி சந்திரனைப்போல்‌ ஜ்வலிப்பதாய்‌ நிகரற்றகாந்தியுடையதாய்ப்‌ 
பதினான்‌குலோகங்களுங்‌ கொடுமுடிகளிலடங்கப்பெற்றதாய்‌ ஸுதா ஸமுத்திரத்தின்‌ 
நுரையின்‌ ஸாரம்போல்‌ விளங்குவதாயுமுள்ளது. ருத்ரர்‌ விஷ்ணு பிரம்மா 
மஹேந்திரன்‌ முதலிய தேவர்களாவது கருடன்‌ உரகர்‌ யக்ஷர்‌ கந்தர்வர்‌ அசுரர்‌ 
இவர்களாவது பார்க்கச்‌ சக்தியுடைவர்களல்லர்‌. அங்ஙனம்‌ போவதற்குயாரால்‌ 
முடியும்‌? அதனது காந்தியினால்‌ ருத்ரவிஷ்ணு பிரமர்களின்‌ உலகம்‌ வியாபிக்கப்‌ 
பட்டுளது. ஸுூர்யேந்து அக்னிவாயுக்களும்‌ அவ்வொளியிலடக்கப்பட்டுள்ளார்‌. 
கைலாயத்தை ஸ்பரிசித்த வாயு அமுதஸமுத்திரத்தின்‌ அலைகளால்‌ ஸம்பந்திக்கப்‌ 
பெற்று ருத்ரவிஷ்ணு பிரம இந்திரர்களையும்‌ ஸகலலோகங்களையும்‌ பாவனஞ்‌ 
செய்கின்றது. அதன்‌ மஹிமையை வேதங்களாலுங்‌ கூறமுடியாது. அதன்‌ 
மஹிமாலேசத்தை யுரைப்பதற்கு ஆதிசேஷனாலும்‌ மாளாதாயின்‌ மிக்க அதமர்களா 
கிய ஸுராஎஃரர்களாற்கூறமுடியுமோ? நூறுகுவாசலங்கள்‌ அற்புதமாகிய 
கோபுரங்கள்‌ போன்று உன்னதமாகிய கொடிமுடிகளுடன்‌ கூடிப்‌ பிராகாரம்போல்‌ 
விளங்குகின்றன. அவைகளுக்கிடையில்‌ எழுசமுத்திரங்களும்‌ அகழிகளைப்போல்‌ 
விளங்குகின்றன. பிராகாரங்கள்‌ போல விளங்கும்‌ அப்பர்வதங்களையும்‌ 
கூறுகின்றேன்‌ கேளும்‌, குமுதம்‌ பாரியாத்ரம்‌, மைநாகம்‌, இவைகள்‌ 


து 














சிவரகசியம்‌ 





கிழக்கிலிருக்கின்றன. தர்த்தரம்‌ மலையம்‌ விந்தயம்‌ இவைகள்‌ மேற்கிலிருக்‌ 
கின்றன. உதயம்‌ அஸ்தம்‌ முஞ்சமுமாகிய மூன்றும்‌ வடக்கிலுள்ளன. நீலம்‌ 
தகஷிணகைலாசம்‌ ஹிமவான்‌ இம்மூன்றும்‌ தெற்கிலிருக்கின்றன. இவை 
களெல்லாம்‌ ஸமுத்திரம்‌ வரையிற்‌ சென்று எத்திசையிலும்‌ பரவியிருக்கின்றன. 
அகழி போன்ற ஏழுசமுத்திரங்களின்‌ இடையில்‌ ஏழுத்விபங்களும்‌ ஏழுபர்வதங்களு 
மிருக்கின்றன. அங்கு தேவர்‌ கந்தர்வர்‌ அப்சரசுகள்‌ ஸாத்தியர்‌, நாகர்‌, யக்ஷர்‌, கருடர்‌, 
கின்னரர்‌, கிம்புருஷர்‌, வித்யாதரர்‌, சாரணர்‌ முதலியவர்களும்‌ முனிவர்களும்‌ 
பற்பலவிடங்களில்‌ வசித்துச்சஞ்சரிக்கின்றனர்‌. அங்குபாற்கடலின்‌ கரையாகிய 
த்விபத்தில்‌ விஷ்ணு பிரமாமுதலியவர்களும்‌ ருத்திரமூர்த்திகளுஞ்‌ சஞ்சரிக்கின்ற 
னர்‌. அதற்கப்பால்‌ ஸுத்தோதக ஸமுத்திரக்கரையாகிய த்வீபத்தில்‌ பிரமதகணங்கள்‌ 
சஞ்சரிக்கின்றனர்‌. அதற்கப்பால்‌ ரத்ன மயமாகிய ஓர்‌ பிராகாரம்‌ பதினாயிராம்‌ 
யோசனை பரிமாணமுள்ளது, அதன்‌ காந்தியால்‌ எங்குஞ்‌ சோதிமயமாய்க்‌ 
காணப்படுகின்றது. அங்கு நூறுயோசனையுயரமுடைய பத்மாரகரத்நமலை ஒன்று 
விளங்குகின்றது. அதற்கப்பால்‌ சந்திரகாந்த மணியால்‌ விளங்கும்‌ ஓர்‌ பிராகார 
முளது. அது ஐம்பதினாயிரம்‌ யோசனை விஸ்தாரமுடைய தாய்க்‌ காந்திப்‌ 
பெருக்கால்‌ எங்கும்‌ அமுதப்பிரவாக மயமாய்‌ விளங்கும்‌ பிரதேசமுடையதாயிருக் 
கின்றது. அதற்கப்பால்‌ பதினாயிரம்‌ யோசனை பரிமாணமுடைய வச்சிரபர்வத 
மிருக்கின்றது. அதற்கு வெளியில்‌ இந்திர நீலமணிமயமான பிராகாரமொன்று 
ஜம்பது யோஜனை விஸ்தாரமுள்ளது. நீலோற்பலம்போல்‌ விளங்கும்‌ இந்திரநீல 
மயமான பர்வதமொன்று பதினாயிரம்யோஜனைவிஸ்தாரணமுடையதாயிருக் 
கின்றது. அதற்கு வெளியில்‌ பச்சைரத்ன மயமாகிய பிராகாரமொன்றிருக்கின்றது. 
அதனது காந்தியால்‌ அவ்விடமெல்லாம்‌ பச்சை ஜ்யோதியாய்‌ விளங்குகின்றது. 
அதற்கப்பால்‌ இருபதினாயிரம்‌ யோஜனை யுயரமுடையதும்‌ அப்பிரதேசங்களைக்‌ 
கொவ்வைக்கனியின்‌ நிறம்‌ போன்ற நிறமுடையதாய்ச்‌ செய்வதுமாகிய பவளமலை 
யொன்றிருக்கின்றது. அப்பால்‌ கோமேதகமணியால்‌ நிர்மிக்கப்பட்ட பிராகாரமொன்று 
முப்பதினாயிரம்‌ யோசனை அகலமுடையதாயிருக்கின்றது. அங்கு பதினையாயிரம்‌ 
யோசனை யுயரமுடைய குருவிந்தமணிமலை யொன்றுளது. அதற்கப்பால்‌ 
புஷ்பராகரத்னமிழைக்கப்பெற்ற பிராகாரமொன்று நாற்பதினாயிரம்‌ யோசனை 
அகலமுள்ளதாயிருக்கின்றது. அதற்கப்பால்‌ முத்தாமணிக்கூட்டங்களால்‌ விளங்கும்‌ 
ஓர்‌ மலை விளங்குகின்றது. அதற்கப்பால்‌ மஞ்சள்‌ மயமான கற்களாலிழைக்கப்‌ 
பெற்று விளங்கும்‌ இருபதினாயிரம்‌ யோசனை அகலமுள்ள பிராகார மிருக்கின்றது. 
அப்பிரதேசங்கள்‌ முழுதும்‌ வைடூரியங்களாலமைந்துள்ளன. அதற்கப்பால்‌ நவரத்ன 
மயமான ஓர்‌ மலை பிருக்கின்றது. அது ஓர்‌ பக்கத்தில்‌ மரக தக்காந்தியும்‌ ஓர்‌ 
பக்கத்தில்‌ பவளக்காந்தியும்‌ ஓர்‌ பக்கத்தில்‌ வச்சிரக்காந்தியும்‌ ஓரிடத்தில்‌ 
வைடூரியக்காந்தியும்‌, ஓர்பக்கத்தில்‌ மதித்தகுயிலின்‌ கண்போற்குருவிந்தக்காந்தியும்‌, 
ஓர்பக்கத்தில்‌ புஷ்பராகக்காந்தியும்‌ ஜ்வலிக்கப்பெற்றதும்‌ ஓர்‌ பக்கத்தில்‌ 
நீலமயமாயும்‌ ஓர்‌ புறத்தில்‌ சிறந்த தேன்போல்‌ நிறம்வாய்ந்த கோமேதகமயமாயும்‌ 
ஓர்பக்கத்தில்‌ முத்து மயமாயும்‌ ஓர்‌ பக்கத்தில்‌ சுத்தஸ்படிகமயமாயும்‌ ஓர்‌ 
பக்கத்தில்‌ பற்பல நிறம்‌ வாய்ந்த இந்திரசாபமயமாயும்‌ விளங்குவதாயிருக்கின்றது. 
இவ்வாறு ஆச்சரியமாய்விளங்கும்‌ அந்த நவரத்ன மலையில்‌ ஓர்‌ அற்புதமாகிய 
மண்டபமுளது. அது பற்பலரத்னங்களால்‌ விளங்கும்‌ பதினாயிரம்‌ ஸ்தம்பங்களுடை 
யது. அக்கம்பங்கள்‌ சிங்கம்‌ சார்த்தூலம்‌ சரபம்‌ யானை ஹம்சம்‌ கிளி யாளி 


ர 














சிவரகசியம்‌ 





முதலியன போலியற்றப்பட்ட பற்பல சித்ரப்ரதுமை வாய்ந்தனவும்‌, நவரத்னங்க 
ளிழைக்கப்பெற்று அடிப்பீடமுதல்‌ கொடுங்கை குறுக்குவட்டம்வரையில்‌ மிக்க 
ம்ருதுவாயுள்ளனவும்‌, நிர்மவமாகிய கண்ணாடி போன்ற பூமிபாகத்தையுடையனவும்‌, 
சூரிய சந்திர அக்னி நக்ஷத்திரங்களின்‌ காந்திகளையும்‌ அடக்கும்‌ ஒளிவாய்ந்தனவும்‌, 
இராப்பகலென்கிற பேதமின்றிச்செய்வனவும்‌, வரிசைக்குப்பதினாயிரமாய்‌ லக்ஷஞ்ச 
ங்கியையுடையனவுமாய்‌ விளங்குகின்றன. அம்மண்டபத்தின்‌ கோடிகளில்‌ நவரத்ன 
மயமான மாளிகையுடன்‌ கூடிய பதினாயிரங்கோபுரங்கள்‌ விளங்குகின்றன. 
கோபுரங்களின்‌ பிரமாணத்தை மனதினாலும்‌ நினைக்கமுடியாது. அக்கோபுரங்கள்‌ 
ரத்னங்களால்‌ நிர்மிக்கப்பட்ட ருத்ராவதார மூர்த்தி போன்ற பதுமைகளையுடையன; 
தேவதேவனாகிய இறைவன்‌ தேவி ஸ்கந்தர்‌ விநாயகர்‌ நந்திமுதலியவர்கள்‌ போன்ற 
எண்ணிறந்த ரத்னப்பதுமைகளுடையனவாய்‌ மேலேழுலகத்துக்கும்‌ அப்பாற்‌ சென்ற 
னவாய்‌ விளங்குகின்றன. அங்கு ஓரிடத்தில்‌ லிங்கோற்பவமூர்த்தியும்‌ ஓர்‌ பக்கத்தில்‌ 
வ்ருஷபவாகன மூர்த்தியும்‌ ஓர்பக்கத்தில்‌ சுஜசர்‌ மதரமூர்த்தியும்‌ ஓர்‌ பக்கத்தில்‌ 
உமா கணபதியுடன்‌ கூடிய மூர்த்தியும்‌ ஓர்‌ பக்கத்தில்‌ உமாஸ்கந்த கணபதியுடன்‌ 
கூடிய மூர்த்தியும்‌ ஓரிடம்‌ சிவகணங்களால்‌ கசூழப்பட்டமூர்த்தியும்‌ ஓர்பக்கத்தில்‌ 
தேவியை விவாகஞ்செய்யுமூர்த்தியும்‌ ஓரிடம்‌ பிக்ஷாடனமூர்த்தியும்‌ ஓர்‌ பக்கத்தில்‌ 
சூலபாணியுருவமும்‌ ஓரிடத்தில்‌ ம்ருகபாணியுருவமும்‌ ஓர்‌ பக்கம்‌ திரிபுரசங்கார 
மூர்த்தியும்‌ ஓரிடம்‌ அந்தகாஸுரசங்கார மூர்த்தியும்‌ ஓர்பக்கம்‌ சின்முத்ரை தரித்து 
முநிவர்களுக்கு ஞானோபதேசஞ்‌ செய்யும்‌ தக்ஷிணாமூர்த்தி யுருவமும்‌ ஓரிடம்‌ 
தற்புருஷரும்‌ ஓர்‌ பக்கம்‌ வாமதேவரும்‌ ஓர்பக்கம்‌ ஈசானரும்‌ ஓர்பக்கம்‌ அகோரரும்‌ 
ஆகிய திவ்யமூர்த்திகளும்‌ விளங்கப்பெற்றது. அம்மூர்த்திகளெல்லாம்‌ ஜடை 
சந்திரகலை தரிப்பனவும்‌ திவ்ய ரத்னாபரணங்களால்‌ அலங்கரிக்கப்பெற்றனவும்‌ 
திக்பாலகபாலிகைகளோடு கூட விளங்குவனவுமாய்‌ பரமேஸ்வரனால்‌ நிர்மிக்கப்‌ 
பட்டுள்ளன. அன்றியும்‌ அக்கோபுரத்தின்‌ மேல்‌ உயர்ந்த கொம்புகளுடையனவும்‌ 
கண்டமுதலியவிடங்களில்‌ மணிகளாலலங்கரிக்கப்பட்டு திவ்ய ரத்னங்களால்‌ 
ஜ்வலிப்பனவுமான வ்ருஷபங்கள்‌ விளங்குகின்றன. கோபுரத்தினுச்சியில்‌ சலிக்கும்‌ 
த்வஜங்களாலலங்கரிக்கப்பெற்ற அழகிய மஹா ரத்னகலசங்கள்‌ ஜ்வலிக்கின்றன. 
அங்ஙனமான கோபுரங்களால்‌ விளங்கும்‌ அம்மண்டபத்துள்‌ ஓர்‌ கர்ப்பக்கிருகம்‌ 
நவரத்னங்களால்‌ நிர்மிக்கப்பட்டு ஜ்வலிக்கின்றது. அதற்குள்‌ அழகிய ரத்ன பீடமும்‌ 
அதன்மீது சந்திரஸ்படிக வுருவமான மஹாலிங்கமொன்று ரத்நமயமாகிய 
நாகங்களின்‌ படங்களோடு கூடியதும்‌ மஹாரத்ன வனத்திலுண்டாகிய மலர்ந்த 
மலர்மாலையால்‌ அலங்கரிக்கப்பட்டு ஸ்வர்னகசிதமான எண்ணிறந்த பில்வ சண்பக 
மலர்களாலர்ச்சிக்கப்பட்டதும்‌ லோகாநுக்ரஹார்த்தமாய்‌ சம்புவாலும்‌ மஹா 
தேவியாலும்‌ முப்பொழுதும்‌ பூஜிக்கப்பட்டதுமாய்‌ விளங்குகின்றது. அங்கு 
றம்புகணங்கள்‌ காகளம்‌ முரசம்‌ மட்டு டிண்டிபம்‌ ஜர்ஜ்ஜரம்‌ சங்கம்‌ மத்தளம்‌ பேரி 
நிஸ்ஸாணம்‌ படகாநகம்‌ கோமுகம்‌ ஸ்வஸ்திபாதாளம்‌ வேணு வீணை முதலிய 
வாத்யங்களை முழங்குகின்றனர்‌. எண்ணிறந்த ருத்திரகன்னிகள்‌ அற்புதமாய்‌ 
நடனஞ்‌ செய்கின்றனர்‌. ஹாவபாவங்களால்‌ மிக்க அழகாகிய நடனங்களாலும்‌ 
யெளவன  மதநடனத்தால்‌ கல்லெனச்சத்திக்கும்‌ நூபுரங்களினோசையாலும்‌ 
தூபங்களின்‌ கந்தங்களாலும்‌ அற்புதமாய்‌ விளங்குகின்றது. ஸகல கணங்களையும்‌ 
ஏவிக்கொண்டிருக்கும்‌ நந்திற்வரர்‌ அம்மண்டபத்தின்‌ வெளியிலிருக்கின்ற னர்‌. 
பூஜிக்கப்பட்ட அம்மஹாலிங்கத்தைப்‌ பரமேங்வரனும்‌ பரமேங்வரியும்‌ பார்த்துக்‌ 


இத 














சிவரகசியம்‌ 





கொண்டு ஆநந்தமாய்‌ ருத்திர கன்னிகைகளின்‌ விரலால்‌ மீட்டப்பட்டுண்டாகும்‌ 
இனியநாதமுடைய வீணாகானத்தோடு கூடியதாகிய கந்தர்வர்களது கானத்தைக்‌ 
கேட்டுக்கொண்டு சிவகுணாமுதத்தை யருந்திக்கொண்டிருக்கின்றனர்‌. ஈய்வரன்‌ 
சந்தோஷபரவசராய்‌ தேவியைநோக்கி ஓ தேவி! இக்கைலாகேய்வரலிங்கத்தை 
பூஜித்தவுடன்‌ தெரிசித்தால்‌ அது எனது ஹ்ருதயத்தையும்‌ அமுதபோகபரவசமாகும்‌ 
படிச்‌ செய்கின்றன்று சொல்லுபவராய்‌ அந்தலிங்காலயத்தைப்பார்த்து மகிழ்கின்றன 
ராதலின்‌ அவ்வாலயத்தை எப்படிப்பட்ட அபார புண்ணியங்களாலும்‌ பார்க்க 
முடியாது. விஷ்ணு பிரம்மா ருத்திரர்‌ மற்றுமுள்ள சுராசுரர்முதலிய யாவரும்‌ அங்கு 
செல்வதற்கில்லை . ஸ்ரீ மஹாதேவனும்‌ அம்பிகையுமே திவ்யரத்னங்களால்‌ பூஜித்து 
அற்புதமாய்‌ விளங்கும்‌ அக்கைலாகேஹ்வர லிங்கத்தைத்‌ தெரிசிக்கின்றனர்‌. 


பன்னிரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 














சிவரகசியம்‌ 





உ 
ஸுராத்யக்ஷாய நம: 


பதின்மூன்றாம்‌ அத்தியாயம்‌. 
கைலாஸேங்வரபிரதோஷ பூஜாவர்ணனம்‌. 


சூதர்‌ ஒ முநிவர்காள்‌! இவ்வாறு மஹாதேவன்‌ ஸகலதேவா 
ஸுரகணங்களோடு பூஜிக்கின்றன ரென்றார்‌. உடனே ருஷிகள்‌ சூதரைநோக்கி ஓ 
மஹா முநிவரே சகல லோகங்களாலும்‌ பூஜிக்கப்படும்‌ பரமேங்வரனும்‌ லிங்கபூஜை 
செய்கின்றாரென்றது மிக்க விந்தையாயிருக்கின்றது. அவருக்கும்‌ பூஜித்தாக 
வேண்டியதொன்றுண்டோ? அன்றியும்‌ தமது ரூபத்தையே பூசித்துக்கொள்வதுந்‌ 
தகுதியோ? அதனது ரஹஸ்யத்தை எங்களுக்குரைக்க வேண்டுமென்று பிரார்த்திக்க 
சூதர்‌ கூறுகின்றார்‌. ஓ முனிவர்காள்‌! இச்சந்தேகத்தைக்‌ கொண்டு ஜைகிஷவ்யரும்‌ 
ஸ்கந்தரைக்‌ கேட்டனர்‌. அப்பொழுது ஸ்கந்தர்‌ ஓ ஜைகிஷவ்யரே! சிவபெருமான்‌ 
ஸர்வரூபராய்‌ ஸர்வ வியாபகராயிருக்கின்றவரேயாயினும்‌ லிங்கார்ச்சனை புக்தி 
முத்தி தருமென்றவுண்மையை உலகத்தாரெல்லோருக்கும்‌ போதித்து ஸம்ஸார 
ஸாகரத்தில்‌ மூழ்கியவர்களைக்‌ கரையேற்றுவதின்‌ பொருட்டுத்‌ தாமும்‌ பூஜித்தருளு 
கின்றனர்‌. ஆனதனாலேயே விஷ்ணு பிரம்மா முதலிய சகலதேவர்களும்‌ 
முநீந்திரகணங்ளும்‌ மமாம்பவர்களாகிய அந்தணர்களும்‌ பக்தியுடன்‌ பூஜிக்கின்றனர்‌. 
பூஜையே மிக்க ஸ்ரேயஸ்‌ என்பதைக்‌ காண்பிப்பதற்காகவே மஹாதேவன்‌ 
தேவியோடு கூட அவ்விலிங்கத்தைப்‌ பூஜிக்கின்றனர்‌. காலைசங்கபத்திலும்‌ 
நடுப்பகலிலும்‌ சாயங்காலத்திலும்‌ ஸ்ரீ சதாசிவன்‌ நந்திகேசர்‌ முதலிய கணத்தலைவர்‌ 
களும்‌ ருத்திர மங்கையர்களும்‌ பூஜாசாமக்கிரியைகளைச்‌ சேகரித்தல்‌ முதலிய 
பணிவிடைகள்‌ செய்யக்‌ கைலாசேஸ்வரலிங்கத்தைப்‌ பூஜிக்கு முறையைக்‌ கூறுகின்‌ 
றேன்‌ கேளும்‌. அவர்‌ பூஜிக்கும்‌ பொழுது தீர்த்ததாரைகள்‌ வீழ்தற்குரிய பாத்திரங்கள்‌ 
ஏழு ஸமுத்திரங்களேயாம்‌. மனதினாலு மெண்ணுதற்கு முடியாத அபாரபூஜா 
சம்பாரங்களைக்‌ கணங்கள்‌ கொண்டுவர அச்சம்பாரங்களால்‌ கைலாசேய்வரலிங்கத்‌ 
தை ஈஸ்வரன்‌ பூஜிக்கின்றனர்‌. அதைக்கேட்டாலும்‌ முத்திபெறலாம்‌. சாவதானமாய்க்‌ 
கேளுங்கள்‌. பம்பு கைலாஸகங்கையில்‌ தேவி நந்தீசர்‌ முதலியவர்களோடு 
ஸ்நானஞ்‌ செய்து விபூதி பூசித்‌ திரிபுண்டரமணிந்து ருத்ராக்ஷஹாரந்தரித்து 
பஞ்சாக்ஷரபரராயிருந்தருளுகின்றனர்‌. 


அங்கு ஐந்து முகத்தினராகிய பரமேங்ரவனது ஆகிர்திபோல்‌ பஞ்சவக்தி 
ரேய்வரலிங்கமொன்று தனது ஐந்து முகங்களினின்றும்‌ ஐந்து கங்காநதி பிரவகிக்கப்‌ 
பெற்றதாய்‌ விளங்குகின்றது. அந்நதிகள்‌ அக்கைலாஸாசல மண்டபங்களினின்றுந்‌ 
திவ்ப ரத்னப்படிக்‌ கட்டுகளால்‌ விளங்குகின்றனவாய்‌ அமுதசமுத்திரம்‌ போய்ச்‌ 
சேருகின்றன. கிழக்கில்‌ ரத்னகங்கையெனும்‌ பெயரியதும்‌ மேற்கில்‌ தேவகங்கை 
யெனும்‌ பெயரியதும்‌ வடக்கில்‌ கைலாஸகங்கை யெனும்‌ பெயரியதும்‌ தெற்கில்‌ 
உக்ரகங்கையெனும்‌ பெயருடையதும்‌ மத்தியில்‌ பிரமகங்கையெனும்‌ பெயரியது 
மாய்‌ ஸ்படிகம்போல்‌ நிர்மல தீர்த்தத்துடன்‌ செல்லுகின்றது. இவைகள்‌ 














சிவரகசியம்‌ 





ரத்னலிங்கத்தின்‌ ஐந்து முகங்களினின்றும்‌ வெளிப்பட்டு அம்‌ மண்டபத்தினின்றும்‌ 
புறப்பட்டு அழகாகிய அலைகளோடும்‌ மிக்கக்‌ குளிர்ச்சிபொருந்திய பிரவாகத்தோடும்‌ 
நவரத்ன மயமாய்‌ நிர்மிக்கப்பட்ட படிக்கட்டுகளால்‌ ஜ்வலிக்கின்றவைகளாய்‌ 
வில்வவனங்களாலும்‌ மலர்ந்த நறுமலர்‌ மரங்களாலும்‌ பக்ஷி ஸமுகங்களாலும்‌ 
விளங்கும்‌ இருகரையுடையனவாய்‌ இருக்கின்றன. அக்கரைகளில்‌ விளங்கும்‌ 
மண்டபத்தில்‌ ரத்னமயமாய்‌ நிர்மிக்கப்பட்ட சிம்ஹாசனத்தில்‌ தேவியோடு 
இறைவன்‌ வீற்றிருக்கின்றனர்‌. நந்தி முதலிய கணேங்வரர்கள்‌ அஞ்சலி பந்தஞ்‌ 
செய்து நிற்க அந்நதிப்பிரவாகங்களையும்‌ பஞ்சமுகேங்வர லிங்கத்தையும்‌ பார்த்துச்‌ 
சங்கரர்‌ மிகக்களிப்பெய்தினவராய்‌ அந்நதிகளுக்கேதுவாகிய லிங்கமுகங்களைத்‌ 
தோத்திரஞ்செய்து மகிழ்கின்னர்‌. அத்தோத்திரமாகிய ஐந்துற்ற்லோகங்களையும்‌ 
எவர்‌ விடியற்‌ காலத்திற்‌ பாராயணஞ்செய்கின்றனரோ அவர்கள்‌ அழகிய விமானங்‌ 
களால்‌ கைலையடைந்து சிவனெதிரில்‌ சங்கர கணங்களோடு ஆனந்த மநுபவிக்கின்‌ 
றனர்‌. ஒருக்கால்‌ பரமேஹ்வரன்‌ அவ்விடமிருந்து கைலாசேய்வர ஆலயத்துக்கு 
வந்து மிக்க ஆனந்ஹேதுவாகிய கைலாஸலிங்கேற்வரரைப்‌ பிரதோஷகாலத்திற்‌ 
பற்பல பூஜாசம்பாரங்களாற்‌ பூசித்துபவானியைநோக்கிக்‌ கூறியதாவது தேவி! எனது 
பூஜாசம்பாரச்சிறப்பைப்‌ பார்ப்பாய்‌. ஸ்படிகமயமாகிய பெருங்குடங்களில்‌ அடங்கியு 
ள்ளக்ஷீரப்பிரவாகத்தைப்பார்‌. இவ்வாறு கோடிக்கணக்கிலுமடங்காத குடங்களிலுள்ள 
க்ஷரதாரைகளால்‌ யான்‌ பூஜிக்கின்றேன்‌. சக்திக்கியன்றவாறு க்ஷராபிஷேகஞ்‌ செய்‌ 
கின்றவனுக்குச்‌ சகல கஷ்டங்களையும்‌ போக்கி அபார புண்யராசியைத்‌ தந்து அவன்‌ 
விரும்பும்‌ பொருள்களையெல்லாம்‌ கொடுப்பேனென்‌ பதைவிளக்கப்‌ பூசிக்கின்றேன்‌. 
ததிசமுத்திரத்திலுள்ள ஆடைமிகுந்த தயிரை ஏராளமாய்க்‌ கொண்டு வந்து 
இங்ஙனம்‌ யான்‌ சிவலிங்கத்தை யபிஷேகித்துப்‌ பூஜிக்கின்றேனன்றோ? பசுகறக்குந்‌ 
தருணமாகிய இப்பிரதோஷ சமயத்தில்‌ சகல ஸுரர்களும்‌ சிவலிங்கத்தைப்‌ பூஜிக்க 
வேண்டியது. உன்னதமாகிய ரத்னகுடங்களில்‌ நிறைந்துள்ள சிறந்தநெய்யைப்பார்‌. 
நெய்க்கடலிலிருந்து என துகணங்களால்‌ கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. 
எத்திசையும்‌ பரவும்‌ பரிமளவாசனைவாய்ந்த இவ்வாஜ்யப்பிரவாகங்களால்‌ 
கைலாசேய்வர லிங்கத்தைப்‌ பூஜிக்கின்றேன்‌. திவ்விய குடங்களால்‌ மதுக்கடலினி 
ன்றும்‌ முகந்துகொண்டு வந்துசேகரித்திருக்கும்‌ மதுக்குடங்களைக்‌ கவனிப்பாயாக. 
இம்மதுவின்‌ நிறம்‌ சிறந்த கோமேதகங்களின்‌ நிறம்போல்‌ விளங்குகின்றதன்றோ? 
இதைத்‌ தாராப்பிரவாகவுருவமாய்க்கொண்டு சிவலிங்கத்தை அபிஷேகிக்கின்றேன்‌. 
பனிவரையின்‌ சிகரங்கள்‌ போல்‌ சேகரித்துவைத்திருக்கும்‌ சர்க்கரைராசிகளைப்பார்‌. 
இவ்வளவையும்‌  இவ்விலிங்கசிரசி லபிஷேகிக்கின்றேன்‌. லக்ஷக்கணக்கான 
குடங்களில்‌ நிரம்பியிருக்குந்‌ திவ்யநாரிகேள தீர்த்தத்தைக்‌ கவனிப்பாயாக, இத்தீர்த்‌ 
தம்‌ அபிஷேகஞ்செய்யப்பட்டு மஹாநதிகள்‌ போல்‌ பிரவகிக்கின்றது. ஏழிலைம்‌ 
பாலையின்‌ கனிகளை மலைபோல்‌ சேகரித்து வைத்து மேருவினும்‌ மிகுந்த பரிமா 
ணத்தோடு விளங்குகின்றன. அளவிலா திவ்யமாங்கனியின்‌ ரஸங்களால்‌ நிறையப்‌ 
பெற்று விளங்கும்‌ எண்ணிரந்தகுடங்களும்‌ இந்தலிங்கத்தை அபிஷேகிப்பதின்‌ 
பொருட்டேயன்றோ? ஓ தேவி! மாதர்களின்‌ தனங்கள்‌ போல்‌ விளங்கும்‌ எலுமிச்சம்‌ 
பழங்களின்‌ ரஸப்பிரவாகத்தாலும்‌ மிக்கநிர்‌ மலமும்‌ ஸ்ராத்தமுமாகிய பரிமள 
தீர்த்தங்களாலும்‌ கருப்பஞ்சாற்றுக்கடலிலிருந்து வரவழைத்து வைத்திருக்கும்‌ 
ஆயிரக்கணக்காகிய மஹாகலசங்களி லடங்கிருக்கும்‌ ரஸப்பிரவாகங்களாலும்‌ இந்த 
லிங்கத்தை அபிஷேகஞ்‌ செய்கின்றேன்‌. திவ்யமாகிய கஸ்தூரி குங்குமசந்தனம்‌ 


இத 














சிவரகசியம்‌ 





நிறைந்தகுடங்களை இப்பிரதோஷத்தில்‌ அபிஷேகத்துக்கு எடுத்து என்னிடம்‌ 
கொடுப்பதில்‌ நமது கணங்கள்‌ கையலுத்துப்போயினர்‌. இவ்வாறு நான்‌ 
அபிஷேகிப்பதினால்‌ பிரவகிக்குந்‌ தீர்த்தத்தை விஷ்ணு பிரமன்‌ இந்திரன்‌ வருணன்‌ 
முதலியவர்கள்‌ மஹாபுண்ய மாகிய திவ்ய தீர்த்தமென்றறிந்து சம்ஸார 
துக்கத்தினின்றும்‌ கரையேறி ஆனந்தமடைய விரும்பியவர்களாய்‌ எப்பொழுதும்‌ 
வந்து சேவிக்கின்றனர்‌. இன்னம்‌ ஆயிரக்கணக்காகிய சங்கங்களாலும்‌ கோங்ருங்கங்‌ 
களாலும்‌ ஆயிரக்கணக்காகிய ஹ்வர்ணகும்பங்களாலும்‌ ஸ்வர்ணரத்னங்களால்‌ 
நிர்மிக்கப்பட்ட குமமமுனைகளாலும்‌ க்ஷீராஜ்ஜியதைலகந்த தீர்த்த முதலியவை 
களால்‌ இந்த திவ்ய லிங்கத்தை ஸகல வாத்திய முழக்கத்தோடு அபிஷேகிக்கின்‌ 
றேன்‌. தூபம்‌ மதுபர்க்கமுதலியவைகளைச்‌ சமர்ப்பித்துப்‌ பூஜிக்கின்றேன்‌. அன்றியும்‌ 
நான்கு வேதங்களும்‌ உருபத்துடன்‌ நின்று சதருத்திரத்தைத்‌ தோத்திரஞ்செய்யவும்‌ 
தேவர்களால்‌ காணப்படாத திவ்யபரிமள சந்தனத்தால்‌ அலங்காரஞ்செய்து 
திவ்யரத்னங்களால்‌ ஜ்வலிக்கும்‌ மிருதுவாகிய வெண்பட்டாடைகளால்‌ லிங்கத்தை 
அலங்கரித்திருக்கின்றேன்‌ பார்ப்பாயாக. இதன்‌ காந்தியை விஷ்ணுபிரமன்‌ குபேரன்‌ 
முதலியயாவராலும்‌ காணமுடியாது. இப்படிப்பிரதோஷ சமயத்தில்‌ பூஜிக்கப்பட்ட 
லிங்கத்தைத்‌ தரிசிப்பதில்‌ எனக்குள்ள ஆனந்தத்தை இவ்வளவென்று கூறமுடியாது. 
மலர்ந்த வெண்டாமரை ரத்ன தாமரை நீலோற்பலம்‌ மந்தாரம்‌ தும்பை கதம்பமலர்‌ 
சாயங்காலத்தில்‌ விகசிக்கும்‌ மலர்வகைகள்‌ வாஸந்திகை மல்லிகை இவைகளாகிய 
அழகிய மாலை வரிசைகள்‌ லிங்கத்தின்‌ சிரசிலிருந்து பாதபீடம்‌ வரையில்‌ அழகாய்‌ 
விளங்குவைதப்பார்ப்பாயாக. இங்ஙனம்‌ பிரதோஷத்தில்‌ தரிசிப்பதே கண்களின்‌ 
பயன்‌. அச்சிவலிங்கம்‌ பில்வம்‌ ரத்னக மலம்‌ புன்னாகம்‌ நாகை சண்பகம்‌ அறுகு 
நீலோற்பலம்‌ அரலி தும்பை வெள்ளெருக்கு செவ்வரத்தை வெண்டாமரை 
வகுளம்கருநீலம்‌ முல்லை இவைகளால்‌ பூஜிக்கப்பட்டு அம்மலர்களின்‌ நற்‌ 
பரிமளமாகிய ரசத்தில்‌ விருப்புற்று ஜங்காரஞ்செய்து சுற்றிக்கொண்டிருக்கும்‌ 
வண்டுகளால்‌ எவ்வளவு அழகாய்‌ விளங்குகின்ற துப்பார்‌. நெய்யை நிரம்பவார்க்கப்‌ 
பெற்று திவ்யவர்த்திகளோடு விளங்கும்‌ ரத்ன தீபஜாலங்களால்‌ ஜ்யோதிமயமாய்‌ 
விளங்கும்‌ இச்சிவலிங்கத்தினழகைப்பார்க்க எனக்குப்‌ பேரானந்தமுண்டாகின்றது. ஓ 
கிரிஜே! பற்பல அன்னராசிவகைகளையும்‌ நெய்‌ பருப்பு முதலிய உபபுயவகைக 
ளையும்‌ இமயகிரிக்குச்‌ சமானமாய்‌ விளங்கும்‌ க்ஷீரான்னம்‌ தத்யன்னம்‌ சர்க்கரான்‌ 
னம்‌ முதலியவைகளையும்‌ நாரிகேளம்‌ எலிமிச்சை இலந்தை மாதளை கதலி மா 
பேரீச்சை விளா நாரத்தை சுராதனம்‌ ராஜா தனம்‌ முதலிய பழவகைகளையும்‌ 
நிவேதனஞ்‌ செய்திருப்பதனைப்‌ பார்த்தனையோ? இவைகளெல்லாம்‌ எனக்கு அபார 
மாகிய சந்தோஷத்தை யளிப்பன வென்றறிவாய்‌. ஜாதிக்காய்‌ லவங்கம்‌ முதலியவை 
களுடன்‌ கூடியதும்‌ முத்துச்‌ சூரணம்‌ போல்‌ பச்சைக்கற்பூரமுதலியவைகளால்‌ 
வாசனை செய்யப்பெற்று விளங்கும்‌ இனிப்பான பாக்குச்‌ சீவல்‌ வகைகளோடூ மலை 
மலையாய்ச்‌ சேகரித்து வைத்திருக்கும்‌ நாகவல்லி (வெற்றிலை) வரிசைகளையும்‌ 
பிரதோஷகாலத்தில்‌ யான்‌ நிவேதனஞ்செய்கின்றேன்‌. அன்றியும்‌ பிரதோஷ 
காலத்தில்‌ செவிக்கமுதமாய்‌ திவ்ய கீதங்களை ருத்திரகன்னியர்கள்‌ ருத்திர 
வீணையை மீட்டி கொண்டு சம்போசங்கர தூர்ஜடேத்ரிணயனா காலாந்தகாரே! ஹரா! 
பாஹீசப்ரமதாதிநாத பகவன்‌ லிங்காக்ருதேபாஹிந: என்பதாதி நாமங்களைக்‌ கானஞ்‌ 
செய்யவும்‌ ரத்ன மயமாகிய மத்தளம்‌ சங்கம்‌ காகளம்‌ மட்டு துந்துபி வேணு தாளம்‌ 
ஜல்லரி முதலிய வாத்யங்கள்‌ முழங்க அதன்‌ நாதத்தைக்‌ கேட்டு மிக்க ஆனந்திக்‌ 


ச 














சிவரகசியம்‌ 





கின்றேன்‌ ஓ தேவி, கைலாசேஸஹ்வர லிங்கசந்நிதியில்‌ மத்தளம்‌ வேணு வீணை 
இவைகளினாதத்தோடு ஏழு வகையான லயத்தோடுகூட இறைவனைத்‌ துதிப்பதா 
கிய கீதத்தோடும்‌ ருத்திரகன்னியாகூட்டங்கள்‌ திவ்ய ஹாவபாவங்களை விளக்குகி 
ன்றவர்களாய்‌ நூபுரத்தின்‌ அழகிய இனிய வொலிகள்‌ கலீர்‌ கலீரென்று சப்திக்க 
நடனஞ்‌ செய்யுஞ்‌ சிறப்பைப்‌ பார்ப்பாயாக. நக்ஷத்திரவரிசைகள்‌ போன்ற அழகிய 
முத்து ஜாலங்களால்‌ அலங்கரிக்கப்பட்டும்‌ பூரணசந்திரமண்டலம்போன்ற மேல்‌ 
விதானத்தையுடையனவுமாகிய திவ்யசத்திரங்களை சிலகணத்தலைவர்‌ பிடித்துக்‌ 
கொண்டு நிற்கவும்‌, பற்பல சாமரங்களை கணத்தவலைவர்‌ வீசவும்‌ திவ்யரத்னமய 
மான பிடியோடு கூடிய விசிறிகளால்‌ சிவகணங்கள்‌ விசிறவும்‌ சில பிரமதகணங்கள்‌ 
ரத்ன மயமான துவஜங்களைப்பிடித்து நிற்கவும்‌ இங்ஙனம்‌ அற்புத வுபசாரங்களோடு 
பூஜிக்கப்பட்டு விளங்கும்‌ அவ்விலிங்கத்தை அஹம்ஸ்ஹ என்ற பாவனையுடன்‌ 
பூஜித்து பரமானந்தமடைகின்றேன்‌. ஹேதேவி! ஸகலப்பிரபஞ்சஜாலமும்‌ என்னிலும்‌ 
சிறிதேனும்‌ பின்னமல்ல. ஜகத்முழுவதும்‌ எனது சங்கல்ப ஜாலமேயாம்‌. இவை 
யெலாம்‌ இறுதியில்‌ என்னிடமே ஒடுங்குகின்றன. யான்‌ எப்பொழுதும்‌ ஏகன்‌ 
அத்வயனென்று வேதங்களெல்லாங்கூறுகின்றன. எனது ஸ்வரூபம்‌ மனோவாக்கு 
களுக்‌ கெட்டாதது. யோகிகள்‌ வேதங்கள்‌ விஷ்ணு பிரம்ஹாதி தேவகணங்கள்‌ 
முதலியாவரும்‌ எனதுண்மையையறிகின்றவர்களல்லர்‌. ஞானஜேயவுருவமாயுள்ள 
இப்பிரபஞ்சம்‌ தோற்ற நிலையொடுக்கங்களைப்‌ பெறினும்‌ யான்‌ அஸங்கனே. 
இவ்வாறு விங்வத்துக்கு அதீதனாயினும்‌ யானில்லாதவிடம்‌ ஒன்றுமில்லை. ஓ 
கிரிஜே! இஃதே எனது ஹ்ருதயம்‌. இந்தரகஸ்யத்தை உனக்குக்கூறினேன்‌. இதை 
மிக்க சாக்கிரதையாய்மனதிலேயே வைத்துக்கொள்ள வேண்டுமென்று கூறி 
விங்வநாதர்‌ திவ்யமலர்களால்‌ பூஜிக்கப்பட்டு விளங்கும்‌ அவ்விலிங்கத்தைப்பார்த்து 
ஆனந்தவசராய்‌ தேவியையும்‌ நோக்கிக்கொண்டு அந்தத்திவ்ய மண்டபத்தில்‌ லிங்க 
சந்நிதியில்‌ ஆனந்தநடனஞ்‌ செய்ய வாரம்பித்தனர்‌. 


அண்டங்களைக்‌ கண்டனஞ்செய்யும்‌ கோஷமுடையவராய்‌ சண்டதாண்டவத்‌ 
தால்‌ சலிக்கும்‌ பிரம்ஹமூண்ட முடையவராய்‌ குண்டலீசனாகிய கர்னகுண்டல 
த்தால்‌ ஜ்வலிக்கும்‌ கண்டம்‌ (கன்னம்‌) உடையோராய்‌ தண்டுவின்மண்டுநாதத்தோடு 
லயித்தசாணக்கிரம முடையோராய்‌ நந்தி பிருங்கிகள்‌ முழங்கும்‌ டிண்டி மநாதத்‌ 
தோடும்‌ துண்டிராஜரது சங்கநாதத்தோடும்‌ ஷண்முகர்‌ செய்யும்‌ தூரியநாதத்தோடும்‌ 
மண்டிதராய்‌ தேவிசிவையோடு நடனமாடுவாராயினர்‌. அகிலாண்டங்களுக்கும்‌ 
ஈசனாகிய அமலன்‌ சண்டதாண்டவஞ்செய்யும்‌ போது அவரது ஜடாமுனையாலு 
ரையப்பெற்று நக்ஷத்திரகணங்கள்‌ பூமியிலுதிரவும்‌ அஷ்டமஹாகஜங்களும்‌ முகங்க 
ளால்‌ உதிரத்தைக்கக்கவும்‌ விஷ்ணுபிரம்ஹேந்திராதி சுரரும்‌ முநிவரும்‌ நடுநடுங்க 
வும்‌ நிகழ்ந்தது. அவனது ஆனந்த நடனத்துக்குச்‌ சலிக்காத ஜகம்யாதுமில்லை. 
அழகிய தாமரை மாலையானது சலிக்கப்பெற்ற மார்பினையுடையவராய்‌ 
லீலாசலனம்‌ பெற்ற கங்கணங்களாகிய நாகர்களது மகுடங்களிலுள்ள திவ்ய 
ரத்னங்கள்‌ ஜவலிக்பெற்ற கைகளையுடையவராய்‌ உதய காலகூரியன்‌ போல்‌ 
விளங்கும்‌ ஜடா முடி சலிக்க அங்கு விளங்கும்‌ கங்கையும்‌ ஜ்வலிக்க ஜல்‌ ஜல்‌ 
என்று ஒலிக்கப்பெற்ற கங்கணமுடையவராய்‌ கலீர்‌ கலீர்‌ என ஒலிக்கும்‌ நூபுர 
முடையவாய்‌ கிண்‌ கிண்‌ என ஒலிக்கும்‌ ரத்ன ஒட்யாணமுடையவராய்‌ 
புன்னகையுடையவராய்‌ சகல சராசரங்களையும்‌ மோகிக்கச்செய்யும்‌ திவ்ய 


அட 














சிவரகசியம்‌ 





செளந்தர்ய மூடையலராய்‌ மின்னல்போல்‌ பளபளவென வொலிப்பதாகிய சந்திர 
கலையால்‌ விளங்குஞ்‌ சடையுடையோராய்‌ ஸகல ஜகத்துக்கும்‌ ஆதிபுருஷராய்‌ 
அகில இஷ்டங்களையும்‌ அளிப்பவராய்‌ அஷ்டமூர்த்தியாய்‌ கஷ்டஹரராய்‌ 
சிஷ்டசரணராய்‌ திவ்யஸெளந்தர்யமூர்த்தியாய்‌ விளங்கும்‌ நடராஜனது திருவுருவத்‌ 
தைக்கண்டு தேவி ஆனந்தவசையாய்‌ நின்றனள்‌. அவ்வாறு காணக்காணத்‌ 
திருப்தியடையாது கண்களால்‌ தமது திவ்ய செளந்தர்யாமுதத்தைப்‌ பானஞ்செய்து 
கொண்டு நிற்குத்‌ தேவியை மஹாதேவன்‌ புன்னகை கொண்டவராய்ப்பார்த்துச்‌ 
சகலருத்திரகணங்களுக்கும்‌ லோகங்களுக்கும்‌ அபார ஆனந்தத்தையுந்‌ தந்து பின்னர்‌ 
கிரிராஜதநயே! ஸகல சராசரங்களுக்கும்‌ தாயாகிய அம்பிகே! யாம்‌ இக்கைலாசேய்‌ 
வரலிங்கத்தைப்‌ பலகோடிகாலம்‌ பூஜித்திருக்கின்றேம்‌. இந்த லிங்கத்தின்‌ 
அடியையும்‌ முடியையும்‌ வேதங்களுங்‌ கண்டதில்லை. தேவர்‌ முனிவர்‌ முதலிய 
யாவருமறிந்திலர்‌. இதனைப்பூஜிக்க யாரால்‌ மாளும்‌? பூஜை பூஜகன்‌ பூஜ்யன்‌ என்பது 
அற்று விளங்கும்‌ எனது ஸ்வரூபமே இந்தலிங்கம்‌. இதனைத்‌ தெரிசிப்பதினிமித்தம்‌ 
ஸகல சுராசுரமுனிவர்களும்‌ இன்னமுந்‌ தவம்‌ புரிகின்றனரென்றார்‌. அதற்குத்‌ தேவி 
ஸ்வாமியை நோக்கிப்‌ பரமேஸ்வரா! உம்மாலும்‌ பூஜிக்கப்படுகின்றதே. எனக்கது 
மிக்க ஆச்சரியமாயிருக்கின்றது. உமக்கும்‌ லிங்க பூஜை பாலாகவேண்டிய 
தொன்றுண்டோ? அவ்வுண்மையை எனக்குக்‌ கூறுங்களென்று வேண்டிக்‌ 
கொண்டனள்‌. அதனைக்கேட்ட பரமேங்வரன்‌ ஓ தேவி! கர்மங்களாலும்‌ ஸமாதி 
களாலும்‌ ஜபங்களாலும்‌ தபங்களாலும்‌ பற்பலயக்ஞங்களாலும்‌ விரதங்களாலும்‌ 
தானங்களாலும்‌ நியமங்களாலும்‌ அடையக்‌ கூடியது யாதுமில்லை. அவைகள்‌ எனது 
பாதாரவிந்த பூஜையோடு கூடச்‌ சேர்ந்தாலன்றிப்‌ பயன்படா. ஆதலால்‌ எனது 
பூஜையே ஸகல பயன்களையந்தந்து முக்திஹேதுவுமாகுமென்றவுண்மையை 
லோகங்கள்‌ தெரிந்து கொள்வதின்பொருட்டு யான்‌ பூஜிக்கின்றேன்‌. இது எனக்கு 
மிக்க சந்தோஷ்ஹேதுவே. வேதசிரசுகளாலடையக்கூடியதும்‌ ஓங்காரத்தினால்‌ 
கிடைக்கின்றதாகிய பரமார்த்ததத்வமும்‌ ஸுபோதமும்‌ அனந்தரூபமும்‌ அத்வைத 
மும்‌ ஸத்யமும்‌ ஞானமும்‌ ஏகமும்‌ சாங்வதமும்‌ அவ்யயமும்‌ ஆகிய சிவபரம்‌ 
பொருளையே யான்‌ தியானிக்கின்றேன்‌. இவைகளெல்லாம்‌ உண்டாதற்கு முந்தி எது 
இருந்ததோ எதைக்காட்டிலும்‌ பரம்‌ அபரம்‌ வேறொன்றிலையோ எதிலும்‌ குருவாகி 
யது யாது மில்லையோ எதனாலேயே காணப்படும்‌ பிரபஞ்சமெலாம்‌ பரிபூரணமோ 
அதனையே இப்பொழுது யான்‌ தியானிக்கின்றேனென்றுகூறிப்‌ பரமசிவன்‌ அப்பொரு 
ளையே தியானித்துக்கொண்டு ஓர்‌ வியாபாரமுமின்றி ஸ்தாணு போல்‌ சலனமற்றி 
ருந்தனர்‌. தேவியும்‌ மற்றுமுள்ள கணங்களும்‌ ஆனந்தவசராயினர்‌. ஒ முனிவர்களே! 
இது ஸத்தியம்‌. . 


பதின்மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 

















சிவரகசியம்‌ 





உ 
ஸராரிக்நாய நம: 


பதிநான்காம்‌ அத்தியாயம்‌. 
கைலாஸபிராகாரவர்ணனம்‌. 


உடனே முநிதேவகணங்கள்‌ ஓ ஸ்கந்தபகவானே மார மார எஸூதரே! 
அமராரிமஹா சூர ஸிம்ஹதாரக ஸுூதனா! தேவரீர்‌ வாக்கியங்களாகிய அமுதப்‌ 
பெருக்கை அருந்தி எங்களது மனம்‌ தன்னியமாயிற்று. கைலாசேங்வர பூஜா 
சரித்திரத்தைக்‌ கேட்கக்‌ கேட்க ஆனந்தமாயிருக்கின்றது. மீண்டும்‌ இதுபோன்ற 
சரித்திரத்தைக்‌ கேட்பதில்‌ பேராவலுடையோராயிருக்கின்றோமென்று 
பிரார்த்தித்தனர்‌. இவ்வாறு தேவருஷி முநிகணங்களால்‌ பிரார்த்திக்கப்பட்ட 
குமாரக்கடவுள்‌ எதிரிலுள்ள ஜைகிஷவ்ய முநிவர்முன்னதாக அவர்களை நோக்கி ஓ 
முனிவர்களே! பர்ணாசார்களாகிய நீங்களெல்லோரும்‌ சாவதானமாய்க்‌ கேளுங்கள்‌. 
அபர்ணாபதியின்‌ மகிமையைக்‌ கூறுகின்றேன்‌. ஓ ஸுபர்ணவாகனர்‌ முதலிய 
தேவர்காள்‌! கர்ணா முதமாகிய ஸ்வர்ணாசலவாசியினது சரித்திரத்தைச்‌ சிரவணஞ்‌ 
செய்யுங்கள்‌. ஜந்துகோடி பிரமாணமுடைய மஹாகைலாஸ பூப்பிரதேசத்தில்‌ 
மலைப்பிராகாரங்களின்‌ மத்தியில்‌ கணங்களுக்கு வாசஸ்தலமுளது. அதில்‌ 
கிழக்குத்துவாரகோபுரம்‌ ஒன்பதுலக்ஷம்‌ பிரமாணமுடையதும்‌ நீலக்கற்களாலி 
யற்றிய எண்ணிறந்‌ தருத்திரகணங்களோடு கூடியதும்‌ பற்பலதேவகோடிப்‌ 
பதுமைகளையுடையதும்‌ ஆகாயத்தைக்கிழிப்பது போன்றதும்‌ பதினாயிரம்‌ பல 
கணிகளோடு கூடியதும்‌ சிலாமயமாய்‌ விளங்கும்‌ வ்ருஷபங்களால்‌ சூழப்பட்டதுமாய்‌ 
மிக்க அற்புதமாய்‌ விளங்கின்றது. அங்கு நந்தீசராலயம்‌ ஸ்வர்ண மயமாயும்‌ 
வெள்ளிமயமாயும்‌ ஜ்வலிக்கின்றது. பற்பல மேல்‌ மாளிகைப்பிரதேசத்தை யுடைய 
தும்‌ புஷ்பவுத்யானங்களால்‌ விளங்குகின்றது மாயுள்ளது. த்வஜம்‌ கும்பம்‌ ஆயிரம்‌ 
ஸ்தம்பம்‌ இவைகளையுடைய ஓரற்புதமண்டபத்தில்‌ திவ்ய சிம்ஹாசனத்தின்‌ மீது 
பொற்பிரம்பைக்‌ கையிற்பிடித்தவரும்‌ நவரத்ன மயமாய்‌ ஜ்வலிக்கும்‌ கிரீடமணிந்த 
வரும்‌ சந்திரன்‌ போன்ற முகமுடையோரும்‌ பாலேந்துகலா சேகரரும்‌ நான்கு புஜங்க 
ளுடையோரும்‌ விபூதி த்ரிபுண்டரத்தால்‌ ஜ்வலிக்கின்றவரும்‌ ஜடைமுடிதரித்த 
வரும்‌ ரத்னகுண்டல மணிந்தவரும்‌ இடையிடையே நன்‌ முத்துக்கள்‌ கோர்த்த 
ருத்திராக்ஷமாலையணிந்தவரும்‌ சுயசாபதியும்‌ எப்போதும்‌ சிவத்தியானத்தால்‌ 
தூய்மை பெற்ற சித்தமுடையோரும்‌ கணேந்திர முநீந்திரஸுரேந்திரர்களாலும்‌ 
கந்தர்வ அப்சரக்கூட்டங்களாலும்‌ நாக சித்தர்களாலும்‌ உபாசிக்கப்படுவோரும்‌ 
பிரமதகணங்களால்‌ சூழப்பெற்றவருமாய நந்திகேசர்‌ விளங்குகின்றனர்‌. அங்கு 
நவரத்னங்களால்‌ ஜ்வலிப்பதும்‌ சுவர்ணப்பிராகாரமுடையதும்‌ எண்ணிறந்த விருஷ 
பங்களால்‌ விளங்குவதுமாகிய ஓர்‌ மஹேசாலய மிருக்கின்றது. அவ்வாலயத்தின்‌ 
கர்ப்பக்ருகம்‌ ஸ்ப்டிகக்கற்களாலேயே நிர்மிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு நந்தீற்வர 
மென்னும்‌ ஓர்‌ சிவலிங்கமிருக்கின்றது. அதனைத்‌ தெரிசித்தாலும்‌ பரிசித்தாலும்‌ 
மஹா பாதகக்கூட்டங்கள்‌ சரியனைக்கண்ட விருள்‌ போற்றொலையும்‌. தூபதீப்பனிப 
போஜ்யங்களாலும்‌ கமல நீலோத்பலமாலைகளாலும்‌ பில்வங்களாலும்‌ சண்பக 














சிவரகசியம்‌ 





புந்நாக துத்தூர பாடலங்களாலும்‌ ஸகஸ்ர பில்வபத்தரங்களாலும்‌ பஞ்சாமிர்தங்க 
ளாலும்‌ சாம்பிராணி அகரு தூபங்களாலும்‌ கற்பூரதீபங்களாலும்‌ அந்தந்திற்வர 
லிங்கத்தை நந்திகேசர்‌ தினந்தோறும்‌ முப்போதும்‌ பூஜித்துத்‌ தோத்திரஞ்செய்து 
கிழக்குப்‌ பிராகாரகோபுரத்தில்‌ கணங்களோடுூ வசிக்கின்றார்‌. கிழக்குப்பிராகாரத்தில்‌ 
நிடதமென்றும்‌ ஹேமகூடமென்றும்‌ பெயரிய இரண்டுபர்வதங்களிருக்கின்றன. 
பின்னர்‌ ஆக்னேயதிக்கில்‌ ஜந்து லக்ஷம்‌ பிரமாணமுடையதும்‌ ருத்திராவதார 
சரிதபதுமைகளாலும்‌ வ்ருஷபங்களாலும்‌ விளங்குவதுமாய்‌ ஓர்‌ கோபுரமிருக்கி 
ன்றது. அங்கு லக்ஷங்கணங்களால்‌ சூழப்பெற்றவனான சுகேசனெனும்‌ கணநாதனிரு 
க்கின்றான்‌. அவன்‌ அங்குள்ள ஓர்‌ திவ்ய ஆலயத்தில்‌ விளங்கும்‌ 
ஸுகேசேய்வரமென்னு மிலிங்கத்தை முப்பொழுதும்‌ பூசித்து வழிபடுகின்றான்‌. 
நீலமென்றும்‌ மந்தாரமென்றும்‌ பெயரிய இரண்டு மஹாபர்வதங்கள்‌ தெற்குப்‌ 
பிராகாரத்திலிருக்கின்றன. அங்கு பத்துலக்ஷம்‌ பிரமாணமுடையதாயும்‌ பற்பல 
ருத்திரகணங்களோடு கூடியதாயும்‌ தேவமார்க்கத்தைப்‌ பிளந்து கொண்டிருப்பது 
போல்‌ காணப்படுவதும்‌ எண்ணிறந்த ருத்திராவதார சரிதங்களாலும்‌ 
வ்ருஷபஸ்தம்பங்களாலும்‌ ஜ்வலிப்பதுமாகிய கோபுரமிருக்கின்றது. அங்கு 
சண்டீசனது ஆலயம்‌ சுவர்ணமயமாய்‌ விளங்குகின்றது. ஆயிரம்‌ ஸ்தம்பங்களோடு 
கூடியதும்‌ முத்துத்தோரணங்களால்‌  அவங்கரிக்கப்பெற்றதும்‌ நீலமணிகளால்‌ 
நிர்மிக்கப்பட்ட பற்பலகட்டுகளையுடையதும்‌ ரத்னபயமாகிய சோபான வரிசைகளால்‌ 
விளங்கும்‌ சிம்ஹாசனமுடையதுமாகிய ஓர்‌ மண்டப மிருக்கின்றது. அச்சில்‌ 
காசனத்தின்‌ மீது மின்னல்‌ போல்‌ விளங்குஞ்‌ சடையுடையோனும்‌ சந்திரகலை 
தரிப்போனும்‌ விபூதித்திரிபுண்டரமணிந்தவனும்‌ ருத்திராக்ஷாபரணமணிந்தவனும்‌ 
அற்புதமான ரத்னமயமாகிய திவ்யவஸ்திரந்‌ தரிப்பவனும்‌ கண்களை மூடிக்கொண்டு 
சம்புவின்பாதாரவிந்தத்தைத்‌ தியானிக்கின்றவனும்‌ கிம்புருடசித்த சாத்தியமுநீந்திரர்‌ 
களாலும்‌ கணேந்திரர்களாலும்‌ சேவிக்கப்பட்டவனும்‌ ருத்திரசங்கங்களோடு 
கூடியவனுமாகிய சண்டீசன்‌ வீற்றிருக்கின்றான்‌. அங்குநவரத்ன மயமாகிய பிராகார 
கோபுரங்களுடையதாகிய ஓர்‌ திவ்யாலயமிருக்கின்றது. அங்கு 
சண்டிசேற்வரமெனும்‌ ஓர்‌ திவ்யலிங்க மிருக்கின்றது. அந்தலிங்கசோதியால்‌ 
அத்திசைமுழுதும்‌ சோதிமயமாய்க்‌ காணப்படுகின்றது. அந்த சண்டிசேங்வர 
லிங்கத்தைச்‌ சுண்டீசன்‌ முக்காலமும்‌ பில்வம்‌ மந்தாரம்‌ மல்லிகை அலரி 
கர்ணிகாரம்‌ முதலிய மலர்களாலும்‌ தூபதீப நைவேத்யங்களாலு நடனகரதாள 
ஸ்தோத்திரங்களாலும்‌ பூஜித்துவழிபட்டு எப்போதும்‌ பரமசிவ பாதாரவிந்தத்தையே 
தியானித்துக்கொண்டு பரமானந்தாநுபவம்‌ பெற்றிருக்கின்றான்‌. 


பதிநான்காம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 

















சிவரகசியம்‌ 





உ 
மஹாகணபதயே நம: 


பதினைந்தாம்‌ அத்தியாயம்‌. 
சைலப்பிராகார வர்ணனம்‌. 


ஸ்கந்தர்‌ ஓ முனிவரே! நிருத்திக்கில்‌ ஐந்துலக்ஷம்‌ பிரமாணமுடைய ஓர்‌ 
கோபுரமானது அநேகருத்திரசரிதங்களை விளக்குவதாகிய விசித்திர அமைப்புடன்‌ 
கூடிய சிகரங்களால்‌ மிக்க ஆச்சரியமாய்‌ விளங்குகின்றது. அங்குபாணன்‌ அநேக 
லக்ஷங்கணங்களோடூ ஸ்ரீ மஹாதேவனை யுபாசித்துக்‌ கொண்டிருக்கின்றான்‌. அங்கு 
நவரத்ன மயமான ஆயிரம்‌ ஸ்தம்பங்களோடு கூடிய திவ்யமண்டபத்தால்‌ விளங்கும்‌ 
ஓராலயமுளது. அவ்வாலயத்தில்‌ பாணேஹ்வரரெனும்‌ லிங்கமூர்த்தியைப்‌ பாணன்‌ 
பில்வதளங்களால்‌ முப்போதும்‌ பூசித்துத்‌ தோத்திரஞ்‌ செய்து மகிழ்கின்றான்‌. 
மேற்குப்‌ பிராகாரத்தில்‌ அஸ்தாத்திரி பாரியாத்திரமெனும்‌ பெயரிய இரண்டு 
கிரிகளிருக்கின்றன. அங்கு பத்துலக்ஷம்யோஜனைப்‌ பரிமாணமுடைய கோபுரமொ 
ன்று எண்ணிறந்த வ்ருஷபங்களாலும்‌ ருத்திரலீலாவிலாசங்களாலும்‌ கும்பங்களா 
லும்‌ கைலாயத்தினும்‌ மிக்கச்சுந்தரமாய்‌ விளங்குகின்றது. அங்கு ஆயிரம்‌ 
ஸ்தம்பங்களுடையதும்‌ மாணிக்கங்களாலிழைக்கப்பெற்றதுமாகிய ஓர்‌ மாளிகை 
யில்‌ பஸ்மோத்தூளிதராய்‌ திரிபுண்டரத்தால்‌ விளங்கும்‌ நெற்றியுடையோராய்‌ 
மணிமாணிக்க கங்கணமுடையோராய்‌ பிறையணிந்தோராய்‌ ஜடாதரராய்‌ பெருஞ்‌ 
சோதிபோல்‌ ஜ்வலிப்பவராய்‌ ஸ்ரீ பிருங்கி வீற்றிருக்கின்றனர்‌. அவர்‌ அந்தப்‌ பிராகாரத்‌ 
திலுள்ள நவரத்னமாகிய ஓரற்புத ஆலயத்திலுள்ள பிருங்கீம்வர ரெனும்‌ 
இலிங்கத்தை வாசுகி, சங்கபாலன்‌, கம்பளன்‌, அஹற்வதரன்‌, சேஷன்‌, தக்ஷகன்‌ 
முதலியவர்களோடு முப்போதும்‌ பஞ்சாமிர்தம்‌ கனிரஸம்‌ சந்தனம்‌ பில்வம்‌ 
தூபதீபநைவேத்ய தாம்பூலாதி சாதனங்களால்‌ பக்தியுடன்‌ பூஜித்துப்போற்றி 
மகிழ்கின்றார்‌. வாயுபாகத்தில்‌ ஜந்து லக்ஷம்‌ யோஜனை பரிமாணமுடைய ஓர்‌ திவ்ய 
கோபுரமும்‌ ஆயிரம்‌ ஸ்தம்பங்களால்‌ விளங்குமண்டபமுமுளது. அவ்விடத்தில்‌ 
விபூதிருத்திராக்ஷந்‌ தரித்தவனும்‌ சந்திர கலையணிந்தவனும்‌ மகாபக்தனும்‌ 
சிவத்யானத்தால்‌ பேரானந்த மடைவோனும்‌ இரண்டுலக்ஷம்‌ கணத்தலைவர்‌ 
களாலும்‌ எண்ணிறந்த கணங்களாலும்‌ போற்றப்பெற்றவனுமாய்‌ ர௬ுடிஎன்பவனிரு 
க்கின்றான்‌. அங்குள்ள திவ்யாலயத்தில்‌ ௬டீம்வரமென்னும்‌ பெயருள்ள லிங்கத்தை 
அந்த ருடியானவன்‌ மிக்கப்பக்தியுடன்‌ முக்காலமும்‌ பூஜித்துப்‌ போற்றி 
மகிழ்கின்றான்‌. 


ஓ முனிவரே! இனி வடக்குப்‌ பிராகாரத்தில்‌ துந்துபி மந்தரம்‌ ரைவதம்‌ எனும்‌ மூன்று 
கிரிகளிருக்கின்றன. அங்கு பத்துலக்ஷம்‌ யோசனையுயர்ந்ததும்‌ எண்ணிறந்த 
மணிவேதிகைகளாலும்‌ சிகரத்‌ துவஜங்களாலும்‌ அழகிய கோபுரமொன்றிருக்கின்றது. 
அங்கு ஆயிரம்‌ சுவர்ணஸ்தம்பங்களால்‌ விளங்குவதும்‌ திவ்யரத்ன மயமாய்‌ 
ஜ்வலிப்பதுமான ஓர்‌ திவ்ய மாளிகையிருக்கின்றது. அதனில்‌ பஸ்மருத்திராக்ஷந்தரி 
த்தவரும்‌ முத்துமாலையணிந்தவரும்‌ சிரசில்‌ சந்திரகலை தரித்தவரும்‌ 














சிவரகசியம்‌ 





திரிபுண்டரரேகைகளால்‌ விளங்கும்‌ நெற்றியுடையோரும்‌ கையில்‌ முச்சலமும்‌ 
வரதான முத்திரையுந்‌ தரிக்குங்கையுடையோரும்‌ குபேராதி தேவருத்திரகணங்‌ 
களால்‌ தோத்திரஞ்செய்யப்‌ பெற்றவருமாய்‌ ஸ்ரீ காலாக்னிருத்திரர்‌ வீற்றிருக்கின்றார்‌. 
அங்கு ஓர்‌ மிக்க அற்புதமாகிய ஆலயத்தில்‌ காலருத்திரேற்வரமெனும்‌ லிங்கம்‌ 
விளங்குகின்றது. காலாகளிருத்திரர்‌ பில்வமுதலிய அபாரமாகிய பூஜாசாதனங்க 
ளால்‌ ஸ்ரீ காலருத்திரேற்வரரை முப்போதும்‌ பூஜித்துப்போற்றி வழிபடுகின்றனர்‌. 
ஈசான பாகத்தில்‌ ஜந்துலக்ஷம்‌ யோஜனைப்‌ பரிமாணமுடையதும்‌ எண்ணிறந்த 
சுவர்ணரத்ன கலசங்களால்‌ ஜ்வலிப்பதுமாகிய ஓர்கோபுரமிருக்கின்றது. அங்குள்ள 
ஆயிரம்‌ ஸ்தப்பங்களால்‌ விளங்கும்‌ மஹாமாளிகையில்‌ ஈசானனாலும்‌ 
ருத்ரகணத்தலைவராலும்‌ சேவிக்கப்பட்டவரும்‌ விபூதிருத்திராக்ஷத்‌ தரிக்கின்றவரும்‌ 
திரிபுண்டரமணிந்தவரும்‌ ரத்ன மயமாகிய கங்கணதோள்வளைகளாலும்‌ ரத்ன 
ஹாரங்களாலும்‌ விளங்கும்‌ மேனியுடையோருமாய்‌ ஸ்ரீ நீலருத்திரரிருக்கின்றனர்‌. 
அவர்‌ அங்கு நவரத்ன மயமாகிய ப்ராகாரகோபுரங்களால்‌ விளங்கும்‌ 
திவ்யாலயத்தில்‌ வீரபத்ரேற்வரமெனும்‌ பெயரிய லிங்கமூர்த்தியை முக்காலமும்‌ 
ஒப்பற்ற பூஜாத்திரவியங்களால்‌ பூஜித்துப்‌ போற்றி மகிழ்கின்றனர்‌. 


ஓ முனிவரே! இவ்வாறு சைலாவரணத்தின்‌ வைபவத்தைக்‌ கூறினேன்‌. 
இதுதான்‌ சிவகணங்களிருக்குமிடம்‌. பத்துலக்ஷம்யோஜனைப்‌ பிரமாணமுள்ள 
அகழிகளும்‌ எண்ணிறந்த கோபுரங்களும்‌ ஆயிரம்பதினாயிரங்கணக்காகிய 
ஸ்தம்பங்களால்‌ விளங்கும்‌ மண்டபங்களும்‌ அற்புதமாகிய சிவலிங்காலயங்களு 
மாகிய இச்சைலாவரணத்தின்‌ மஹிமை அளவிலடங்காது. இவ்வாறே உட்பிராகாரங்‌ 
களிலும்‌ பிராகார கோபுரங்களிருக்கின்றன. அவை எண்ணிறந்த பிரமதகண 
நாதர்களாலும்‌ சைலத்விப நத்நதங்களாலும்‌ அற்புதமாகிய உத்யானவனங்களாலும்‌ 
அழகாய்‌ விளங்குகின்றன. இவ்வத்தியாயத்தைச்‌ சிந்திக்கும்‌ விப்பரன்‌ சிவகணனா 
வான்‌. ஓ முனிவரே! ருத்திர பிரம்ஹவிஷ்ணு முதலிய தேவர்களும்‌ காற்று சந்திரன்‌ 
சூரியன்‌ அக்னி முதலிய யாவர்களும்‌ செல்லுதற்கரிய இந்த சப்தப்ராகாரமத்தியில்‌ 
ஸ்ரீ மஹாதேவன்‌ அம்பிகையோடூ விளங்குகின்றனர்‌. அதன்‌ சிறப்பை வேதங்களா 
லும்‌ கூற முடியவில்லை. நிங்வாஸமாகிய வேதத்தோடும்‌ அம்பிகையோடும்‌ 
விளங்கும்‌ அவ்விறைவனது ஸ்வபாவ சித்தமாகிய சக்திகளே ஸகல ஜகத்தையு 
முண்டாக்குகின்றன. அவரது பாதாரவிந்தத்தில்‌ பக்திசெய்தவர்களே பரமசிவகணங்க 
ளாவர்‌. பிரமன்‌ இந்திரன்‌ முதலியவரது பதங்களையடைவதற்கும்‌ அவ்விறைவனது 
பாதாரவிந்தார்ச்சனையே ஹேதுவாகும்‌ என்றருளினர்‌. 


பதினைந்தாவது அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 

















சிவரகசியம்‌ 





உ 
மான்யாய நம: 


பதினாறாம்‌ அத்தியாயம்‌. 
பஞ்சப்ரம்ஹப்ராகாரவர்ணனம்‌. 


ஜைகிஷவ்யர்‌ ஸ்கந்தரை நோக்கி ஓ ஸ்வாமி! இதுகாறும்‌ தேவரீர்‌ சைலப்‌ 
ராசாரத்தின்‌ ஸ்வரூபத்தைக்‌ கூறியதைக்கேட்க மிக்க ஆனந்தமாயிருக்கின்றது. 
இன்னம்‌ எவ்வளவு பிராகாரங்கள்‌ மஹேசாலயத்திலிருக்கின்றன. கோபுரங்களும்‌ 
எவ்வளவு? அதனைத்தேவரீர்‌ கருணைகூர்ந்துரைத்தருளுங்களென வேண்டவே 
ஸ்கந்தர்‌ ஜைகிஷவ்யரைநோக்கிக்‌ கூறியதாவது: ஓ முனிவரே! பிரம்ஹவித்வரர்‌ 
களே! ஓ கணாதிபர்களே! கேளுங்கள்‌. மஹேசாலயத்துக்குக்கீழ்த்‌ திசையில்‌ 
க்ஷீரசமுத்திரமாகிய அகழியோடு கூடிய கோட்டை ஒன்றுளது. அப்பிராகாரமானது 
அநேகரத்ன மயமாகிய கோபுரங்களின்‌ பிரபையை அத்திசை முழுதும்‌ பரவச்‌ 
செய்வதும்‌ வெள்ளிக்‌ கொம்புகளையுடைய மஹாவிருஷபப்பதுமைகளை 
யுடையதும்‌ ஸ்படிகமயமாகிய அழகிய மாளிகைகளையுடையதுமாயிருக்கிறது. 
அங்கு வைடூரியமயமாகிய கோபுரத்துடன்‌ கூடிய ஓர்‌ மாளிகையிருக்கின்றது. 
அம்மாளிகையில்‌ நவரத்னங்களால்‌ விசித்திரமாயமைக்கப்பட்டுள்ள சிம்ஹாசனத்‌ 
தில்‌ சூலமுதலிய ஆயுதங்களையேந்தியவர்களும்‌ சடைமுடியில்‌ சந்திரகலை 
தரிப்பவர்களும்‌ திரிபுண்டரத்தால்‌ ஜ்வலிக்கும்‌ நெற்றி.பில்‌ கண்ணையுடையவர்‌ 
களும்‌ இடையே ரத்னங்களைக்‌ கோர்த்தருத்திராக்ூஷமாலைகளைக்‌ கண்டத்திலணிந்‌ 
தவர்களும்‌ மேகம்‌ போலும்‌ நீலோற்பலம்போலும்‌ விளங்குங்‌ கண்டத்தையுடையவர்‌ 
களும்‌ சர்ப்பங்களையே ஆரங்களாயணிந்துள்ளவர்களும்‌ பெரியவுடுக்கையின்‌ 
நாதத்தால்‌ திசையை நடுங்கச்‌ செய்கின்றவர்களும்‌ நாகங்களையே நூபுரம்‌ 
தோள்வளை கங்கணம்‌ முதலிய ஆபாணங்களாகக்‌ கொண்டவர்களும்‌ சிம்ஹம்‌ 
போன்றவர்களும்‌ புலித்தோலைத்தரிக்கின்றவர்களும்‌ யானைத்தோலையுத்தரீயமா 
கக்‌ கொண்டவர்களும்‌ யானைத்‌ துதிக்கைபோன்ற கைகளையுடையோரும்‌ 
ஆகியகணாத்சர்களால்‌ சூழப்பட்டவரும்‌ சந்திரன்‌ தும்பை மலர்‌ முதலியன போன்ற 
காந்தியுடையோரும்‌ ஜடா மகுடத்தில்‌ விளங்குஞ்‌ சந்திரகலையைத்‌ தரித்த வரும்‌ 
விபூதிபூசி முப்புண்டா மணிந்தோரும்‌ நான்குகைகளையுடையோரும்‌ 
முக்கண்ணரும்‌ கறைக்கண்டரும்‌ அநேக்கோடி பாலசூரிய ருகித்தார்போல்‌ தோன்று 
வோருமாகிய தத்புருஷர்‌ வீற்றிருக்கின்றார்‌. அவர்‌ அங்கு விளங்கும்‌ அற்புதமாகிய 
ஆலயத்தில்‌ தத்புருஷேய்வர மகாலிங்கத்தைப்‌ பூஜித்துத்‌ தோத்திரஞ்செய்து 
வழிபடுகின்றனர்‌. இவ்வாறு கிழக்குத்‌ திசையை தத்புருஷரெனும்‌ ருத்ரகணா தீசர்‌ 
பாலனஞ்செய்து கொண்டிருக்கின்றனர்‌. தென்திசையில்‌ உவர்க்‌ கடல்‌ அகழியுடன்‌ 
கூடியதும்‌ காலாயஸ (இரும்பால்‌) த்தால்‌ அமைக்கப்பட்டதுமாகிய கோட்டை 
யிருக்கின்றது. அன்றியும்‌ அந்தப்‌ பிராகாரமானது இந்திரநீல மணிகளாற்‌ சொலிக்கும்‌ 
எண்ணிறந்த கோபுரங்களையுடையது. அங்கு நாக மணிகளால்‌ அமைக்கப்பட்ட 
மாளிகையின்‌ திவ்யபீடத்தில்‌ புருவத்தை நெறிப்பதனால்‌ பயங்கரமாகிய 
முகத்தினையுடையோரும்‌ மகாகோதண்ட முடையோரும்‌ ஜடாமண்டலத்தில 














சிவரகசியம்‌ 





விளங்குஞ்‌ சந்திரகண்டத்தையுடையோரும்‌ நீருண்டமேகத்தினிடையிற்‌ காணப்படும்‌ 
மின்னற்கொடி போன்ற ஈற்றுப்பற்களையுடையோரும்‌ காளமேகத்தினடுவில்‌ 
காணப்படும்‌ மின்னற்கொடிபோற்‌ கருநிறம்வாய்ந்தெநெற்றியில்‌ விளங்குந்‌ 
திரிபுண்டாமணிந்தோரும்‌ வில்‌ கத்தி முதலியவைகளைத்‌ தரிப்பவரும்‌ தன்னைப்‌ 
போல்‌ காணப்படுவோர்களும்‌ மஹா பயங்கரர்களுமாகிய ருத்திர கணத்தலைவர்‌ 
களால்‌ சூழப்பட்டவரும்‌ கோரவதனருமாகிய அகோரர்‌ அத்தென்திசையைக்‌ 
காத்துக்கொண்டு அங்குள்ள அகோரேற மஹாலிங்கத்தைப்‌ பக்தியுடன்‌ பூஜித்துத்‌ 
துதித்து வழிபடுகின்றனர்‌. 


மேற்குத்திசையில்‌ புஷ்பராகமணியயமாகிய கோட்டையிருக்கின்றது. 
புஷ்பராக மணிகளாலாகிய ருத்திரகிரீடாவிலாஸபதுமைகளாலும்‌ விருஷபங்களா 
லும்‌ திவ்யகலசங்களாலும்‌ விளங்கும்‌ அழகிய கோபுரங்களையுடையதாகிய ஓர்‌ 
மஹா மாளிகையுளது. அங்குள்ள ஓர்‌ திவ்ய சிம்ஹாசனத்தின்‌ மீது சுகமாய்‌ 
வீற்றிருப்பவரும்‌ விபூதி பூஷிதரும்‌ சந்திரகலையால்‌ விளங்கும்‌ பொன்‌ மயமாகிய 
ஜடாமுடியோரும்‌ நீலோற்பலம்போன்ற கண்டமுடையோரும்‌ புஷ்பராக மணியால்‌ 
இயற்றப்பட்ட மாலைகளைத்தரிப்பவரும்‌ புலித்தோலை இடையிற்கட்டியவரும்‌ 
அஹிமன்யு முதலிய பற்பல கணங்களாற்‌ கசூழப்பட்டவரும்‌ பாசாங்குச 
அபயங்களால்‌ விளங்கும்‌ கரத்தினை யுடையோரும்‌ பாசதரனால்‌ சேவிக்கப்பட்ட 
வரும்‌ அகழியாகிய தயிர்க்கடலின்‌ அலைக்காற்றால்‌ வீசப்பட்டவருமாகிய 
ஸுத்யோஜாதர்‌ மேற்குத்திசையைக்‌ காத்துக்கொண்டு ஸுத்யோஜாதேஸ்வர 
மகாலிங்கத்தை மிக்க பக்தியுடன்‌ பூஜித்துத்‌ தோத்திரஞ்செய்து வழிபடுகின்றனர்‌. 
வடக்குத்‌ திசையில்‌ நெய்க்கடலாகிய அகழியால்‌ சூழப்பட்டதும்‌ கோமேதமணியால்‌ 
அமைக்கப்பட்டதும்‌ எண்ணிறந்த கோபுரங்களால்‌ விளங்குவதுமானபிராகாரம்‌ 
ஒன்றிருக்கிறது. அங்கு மிக்க அற்புதமாகிய மாளிகையிலுள்ள திவ்ய சிம்ஹாசன 
த்தின்‌ மீது முக்கண்ணரும்‌ பஸ்மோத்தூளன திரிபுண்டரமணிந்தவரும்‌ மின்னல்‌ 
போன்ற ஜடையுடையோரும்‌ கத்திகேடயந்தரிப்பவரும்‌ பிரசந்தரும்‌ நீலகண்டரும்‌ 
சந்திரகலாதரரும்‌ திரிபுண்டரமணிந்தவர்களும்‌ சந்திரகலாதரர்களும்‌ தநுர்ப்பாணங்‌ 
களைத்‌ தரிப்பவர்களும்‌ வீணைமுரசுமிருதங்கமுதலியவாத்தியங்களை முழக்கிக்‌ 
கொண்டு பரமானந்தமுடையோர்களுமாகிய கணாதீசர்களால்‌ சூழப்பட்டவரும்‌ ஸர்ப்‌ 
பபூஷணரும்‌ வெண்பட்டாடை தரிப்பவருமாகிய வாமதேவர்‌ அத்திசையைப்‌ 
பாலனஞ்செய்து கொண்டு வாமதேவேள்வர மஹாலிங்கத்தைப்‌ பூஜித்துத்‌ 
தோத்திரஞ்‌ செய்து வழிபடுகின்றனர்‌. இனி உச்சியில்‌ வச்சிரமணிமயமாகிய ஓர்‌ 
திவ்ய மாளிகை மிக்க அற்புதமாயிருக்கிறது. அங்குள்ள திவ்யமாளிகையில்‌ கோடி 
சூரியன்‌ போல்‌ ஜ்வலிக்கும்‌ சிம்ஹாசனத்தின்‌ மீது மத்யானகாலத்துச்‌ சூரியன்‌ போல்‌ 
ஜ்வலிப்பவரும்‌ சந்திரகலை தரித்தவரும்‌ விபூதி பூஷி தரும்‌ கஜசர்மவஸ்‌ திரமணிந்‌ 
தோரும்‌ வயிரமணிமாலையால்‌ ஜ்வலிக்கின்றவரும்‌ கவசம்‌ அம்பறாத்‌ தூணிகத்தி 
முதலிய ஆயுதங்களைக்கையிலேந்தியவர்களாகிய ருத்திர கணங்களாற்‌ சூழப்பெற்‌ 
றவருமாகிய ஸ்ரீ ஈசானர்‌ உச்சித்திசையைக்‌ காத்துக்கொண்டு ஈசானேஹ்வர 
மகாலிங்கத்தை மிக்க பக்தியுடன்‌ பூஜித்துத்துதித்து வழிபடுகின்றனர்‌. ஓ முனிவர்‌ 
களே! இவ்வாறு மஹேசனது ஆலயத்துக்கு நான்கு பக்கத்திலும்‌ உச்சியிலுமிருக்கும்‌ 
பஞ்சப்ரம்ஹ பிராகாரங்களின்‌ நிலைமையை ஸ்ரவணஞ்செய்தால்‌ ஸசுலபாபங்களு 
நீங்கும்‌. இவ்வைந்து பிராகாரங்கள்‌ ரத்னப்பிராகாரமெனப்படும்‌. இவை சிவனால்‌ 


தது 














சிவரகசியம்‌ 





நிர்மாணஞ்‌ செய்யப்பட்டுள்ளன. சிவநிர்மாணமஹிமை அபாரமன்றோ? மஹா 
மாயராகிய அவ்விறைவனதுமாயை விசித்திரமாயுள்ளது. அம்மாயையின்‌ சேஷ்டை 
மனோ வாக்குக்கெட்டாதது. எவனது அம்சலேசத்தின்‌ லவலேச சதாம்சலேச 
லேசங்களால்‌ ஜகத்தின்‌ தோற்ற நிலையொடுக்கங்கள்‌ நிறைவேறுகின்றனவோ 
எவனது இடப்பாகத்தினின்றும்‌ விஷ்ணுவும்‌ வலப்பாகம்‌ நேத்ரங்களினின்று 
முறையே பிரமருத்திரரு முண்டானார்களோ அவ்விறைவனது சரிதமானது 
மனோவாக்குக்‌ கெட்டாததே. அவ்விறைவனே ஸ்வதந்தரன்‌; ஸகலகுணங்களற்ற 
வனாயினும்‌ சகுணனாய்த்‌ தனது சக்தியால்‌ ஜகத் வியாபாரத்தை நடாத்துகின்றனன்‌. 


பதினாறாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 

















சிவரகசியம்‌ 





உ 
பவாத்மஜாய நம: 


பதினேழாம்‌ அத்தியாயம்‌. 
கைலாஸப்ராசாதவர்ணனம்‌. 


ஸ்கந்தர்‌ ஓ முனிவரே இவ்வாறு பஞ்சப்பிரம்ஹப்பிராகாரத்துள்ளும்‌ 
சந்திரகாந்தமணிமயமாய்‌ ஓர்‌ பிராகாரமிருக்கின்றது. அது ஐந்து லக்ஷம்‌ யோஜனை 
யுயரமும்‌ அவ்வளவு அகலமும்‌ உடையது, அதனைச்சுற்றி அமுதசமுத்திரமே 
அகழியாக அமைந்து விளங்குகின்றது. அது அமுதசமுத்திரத்தின்‌ அலைகள்‌ 
உல்லாசமாய்‌ நான்கு பக்கத்திலுமோதப்பெற்றதும்‌ நான்குதிசைகளிலும்‌ நான்குத்‌ 
துவாரகோபுரங்களையுடையதும்‌ ஸ்வர்ணகும்பங்களாலும்‌ ரத்னங்களாலுஞ்‌ 
சொலிக்கப்‌ பெற்றதும்‌ அநேக கோடிசந்திரன்‌ போல்‌ விளங்குவதும்‌ சகலஜகங்களும்‌ 
பிரதிபிம்பிக்கப்பெற்றதும்‌ எத்திசைகளையும்‌ சந்திரகாந்திமயமாய்‌ விளங்கச்‌ 
செய்வதும்‌ சந்திரகிரண சம்பந்தத்தால்‌ அமுதப்பெருக்கெடுக்கப்பெற்றதும்‌ கைலாஸ்‌ 
பர்வதசெளந்தரியஸாரம்‌ போன்றதுமாய்‌ விளங்குகின்றது. அந்தக்கோட்டையின்‌ 
மேற்பிரதேசத்தில்‌ ஸ்படிகத்தால்‌ நிர்மிக்கப்பட்ட விருஷபங்களின்‌ சிறப்பை 
யாவராற்கூற முடியும்‌! கறுத்தகண்களும்‌ திவ்யாபரணமணிந்த வால்கொம்பு 
முதலிய அங்கங்களும்‌ குருவிந்தம்‌ போல்‌ விளங்கும்‌ நாக்கும்‌ அழகிய திமிலும்‌ 
காதின்‌ முனையில்‌ தொங்கும்‌ அழகிய சாமரை வரிசைகளு முடையனவாய்‌ சிற்சில 
ஆனந்தத்துடன்‌ ஒன்றையொன்று நோக்குவனவும்‌ சிற்சில பசுவின்‌ பின்பக்கத்தைப்‌ 
போகசம்பிரமத்துடன்‌ நோக்குவனவும்‌ சிற்சில சிறந்தவைரத்தினால்‌ நிர்மிக்கப்பட்ட 
தந்தவரிசைகளைக்காட்டுவனவும்‌ சிலபவழத்தினால்‌ நிர்மிக்கப்பட்ட விருஷணம்‌ 
தொங்க வுல்லாஸமாய்‌ நான்குதிக்கையும்‌ நோக்கிக்‌ கர்ச்சிக்கின்றனவுமாய்‌ மிக்க 
அழகாயிருக்கின்றன. அக்கோட்டையிலுள்ள வுத்யானவனத்தின்‌ சிறப்பு மிக்க 
ஆச்சரியம்‌. கற்பகவனம்‌ அங்குதானுளது. அவ்வனத்தில்‌ ஆறுபருவத்திலும்‌ 
உண்டாகும்‌ தளிர்‌ இலை காய்கனி முதலியவைகள்‌ ஸகலமும்‌ எப்போதுமிருக்‌ 
கின்றன. அங்குள்ள மலர்களின்‌ பரிமளத்தைப்‌ பெற்றதும்‌ சுகசீதமான மலர்த்தேன்‌ 
துளிகளை எங்கும்‌ இறைப்பதுமாகிய காற்று மிக்க ஆச்சரியகரமாயுள்ளது. நவரத்ன 
மணற்றுள்களால்‌ மூடப்பட்ட ரத்ன மேடைகளும்‌ மந்தாரம்‌ பாரிஜாதம்‌ சந்தானம்‌ 
அரிசந்தன முதலிய விருக்ஷங்களின்‌ சோலைகளும்‌ பார்ப்பதற்குப்‌ பேரானந்தத்தை 
யுண்டுபண்ணுவன. அம்மரங்களின்‌ மலர்வாசனையால்‌ எங்கும்‌ குமுகுமுவென 
திவ்யபரிமளவாசனை வீசுகின்றது. அவ்வனத்தை நினைத்த விஷ்ணுபிரம்ஹேந்திர 
தேவர்களும்‌ முநிவர்களும்‌ தத்தம்‌ நந்தனவனத்தை விரும்புகின்றதுமில்லை. 
அவ்வனத்திலுள்ள சுகாம்சத்தின்‌ நூற்றிலொருபங்கின்‌ நூற்றிலொரு அம்சங்கூட 
ஏனையவனங்களிலில்லை. அவர்கள்‌ ஸ்ரீ மஹேசனது பிரசாதமில்லாமல்‌ அங்கு 
செல்ல முடியுமோவென்று ஒருவரோடொருவர்‌ வியந்து பேசிக்கொண்டிருக்‌ 
கின்றனர்‌. அன்றியும்‌ அவ்வன மத்தியில்‌ அற்புதமாகிய நவரத்னங்களாற்‌ கட்டப்பட்ட 
படித்துறைகளோடூ கூடியதும்‌ சுத்தமாகிய ஸ்படிகக்கல்போன்ற தீர்த்தமுடையதும்‌ 
சுவர்ணமயமாகிய கொடிகளில்‌ மலர்ந்து விளங்கும்‌ ரத்ன கல்ஹார (தெய்வத்‌ 














சிவரகசியம்‌ 





தாமரை) மலர்களால்‌ எங்கும்‌ வியாபிக்கப்பெற்றதும்‌ இந்திர நீல மணிமயமான 
நீலோற்பல மலர்களாலும்‌ செந்தாமரையாலும்‌ விளங்குவதும்‌ மலர்களின்‌ 
பரிமளகந்தம்‌ நான்குதிசைகளிலும்‌ பரவப்பெற்றதுமாகிய ஓர்‌ திவ்யசரசு மிக்க 
வுல்லாசமாயிருக்கின்றது. 


ஓ முனிவர்களே: அந்தத்திவ்யசரசின்‌ கரையில்‌ திவ்யரத்ன மயமாய்‌ 
ஜ்வலிக்கும்‌ எண்ணிறந்த மாளிகைகளிருக்கின்றன. விசித்திரமாகிய திவ்ய 
ரத்னங்களால்‌ நிர்மிக்கப்பட்ட ஸ்தம்பவரிசைகள்‌ ஜன்னல்‌ கொடுங்கை கவாட்சம்‌ 
முதலியவைகளுடன்‌ கூடியும்‌ உன்னதமாகிய ரத்னகும்பங்களானும்‌ எண்ணிறந்த 
சித்ரப்பதுமைகளால்‌ விசித்திரமாயும்‌ ஜ்வலிக்கும்‌ மண்டபமுளது. அது ஓரிடத்தில்‌ 
நவரத்ன மயமாகிய திவ்ய சிம்ஹாசனமும்‌ ஓரிடத்தில்‌ ரத்னபாதங்களும்‌ ஸ்படிக 
பலகையுமுடைய திவ்யமஞ்சங்களும்‌ ஓரிடத்தில்‌ இந்திர நீலமணி மேடைகளும்‌ 
ஓரிடத்தில்‌ முத்து ஜாலவரிசைகளால்‌ மேல்விதானம்‌ அமைக்கப்பெற்றும்‌ ரத்ன 
மயமாகிய சங்கிலிகளோடு கூடியதும்‌ தலையணைதிண்டு முதலிய ஸாதனங்க 
ளுடன்‌ கூடிய தொங்கு மஞ்சங்களும்‌ ஓர்‌ பக்கத்தில்‌ புஷ்பராக கோமேத 
வைடூரியங்களால்‌ அமைக்கப்பட்ட பீடங்களும்‌ ஓரிடத்தில்‌ மின்னல்‌ போல்‌ 
ஜ்வலிக்கும்‌ ஆசனங்களும்‌ விளங்கப்பெற்றதாய்‌ மிக்க ஆச்சரியமாயிருக்கின்றது; 
அன்றியும்‌ மேடு பள்ளமாகவும்‌ பள்ளம்‌ மேடாகவுங்‌ காணப்படும்‌ விசித்திரபிரமைப்‌ 
பிரதேசங்கள்‌ ஏராளமா யிருக்கின்றன. அங்கு கணாதிபர்கள்‌ பிரமித்து மயங்கி 
விழ்கின்றனர்‌. கரைபோற்றோன்றும்‌ ஜலப்பிரதேசமும்‌ சலம்‌ போற்றோன்றும்‌ 
கரைகளுமிருக்கின்றன. கிளிகளுடன்கூடிய ரத்னக்கூண்டுகளின்‌ வரிசைகளாலும்‌ 
லீலாவிலாஸமயில்களாலும்‌ மிக்க அழகாயுள்ளது; அங்குள்ள பக்ஷிகளெல்லாம்‌ 
சிவசங்கர பாஹி ந: என்று கூவுகின்றன. தூபங்களின்‌ புகையால்‌ எங்கும்‌ 
திவ்யகந்தம்‌ வாய்ந்ததும்‌ ஸோமஸூர்யர்ளைப்‌ பரிகசிக்கும்‌ காந்தியுடையதும்‌ 
உன்னதமாகிய சிகரங்களுடன்‌ கூடியதுமாய்‌ விளங்குகின்றது. 


அன்றியும்‌ அந்தத்‌ திவ்ய ஸரஸின்‌ நடுவில்‌ ஓர்‌ அற்புதமண்டபமிருக்கின்றது. ரத்ன்‌ 
ஸ்தம்பங்களோடும்‌ ஸ்வர்னவஸ்திரங்களாலாகிய மேல்விதானங்களோடும்‌ 
முத்துஜாலங்களோடும்‌ கூடிவிளங்கும்‌ அம்மண்டபநடுவில்‌ ஒப்பற்றமிக்க 
அற்புதமான வயிரமணியால்‌ அமைக்கப்பட்ட சிம்ஹாசன மொன்றுளது. ஸ்ரீ மஹா 
தேவன்‌ தேவியோடு கூட ஒவ்வோர்‌ சமயத்தில்‌ அங்கு உல்லாஸமாய்‌ வீற்றிருப்‌ 
பார்‌. ஓர்‌ சமையத்தில்‌ இறைவன்‌ தேவி கையால்‌ விசிறப்பெற்று அங்குள்ள பீடத்தில்‌ 
பற்பல லீலாவிலாசங்களைச்‌ செய்தார்‌. தேவியுடன்‌ திவ்யமாளிகையடைந்து 
அங்குள்ள சிறப்பை மஹாதேவன்‌ தேவிக்குக்கூறியதைக்‌ கூறுகின்றேன்‌. ஒ 
முனிவரே கேளும்‌, ஸகிகணங்களோடுங்கூடிய தேவியைநோக்கி இறைவன்‌ 
அக்கைலாயத்திலுள்ள தென்னை, மா, பனை, கிருதமாலம்‌, தமாலம்‌, நெல்லி, 
வகுளம்‌, மருதை, பாடலம்‌, பலா, எலுமிச்சை, மாதுளை, கடம்பம்‌, பெருங்காயம்‌, 
நாவல்‌, வேம்பு, தக்கோலம்‌, ஹிந்தாலம்‌, அழிஞ்சில்‌, ஆனை வணங்கி, அசோகம்‌, 
திலகம்‌, திந்தூகம்‌, பில்வம்‌, புன்னாகம்‌, கிரிநாகம்‌, சர்ஜ்ஜம்‌, சாம்பேயம்‌, இலுப்பை, 
ப்லக்ஷம்‌, அரசு, விளா, புளி, தவம்‌, கிரிமல்லி, குரண்டம்‌, கர்ணிகாரம்‌, அஹற்வமாரம்‌, 
சிவந்தை, புரசு, சந்தனம்‌, செவ்வரத்தை, சுகதுண்டம்‌, சிம்சுபம்‌, மணிபுங்கம்‌, 
நொச்சில்‌, தேவதாரு, அகில்‌, மந்தாரம்‌, பாரிஜாதம்‌, வகஜம்‌, ஏழிலைம்‌ பாலை, 














சிவரகசியம்‌ 





கமுகு, பேரீச்சை, நாரத்தை, ஜாதி, அத்தி, பூதாவாஸம்‌, வன்னி , கிந்தரம்‌, காரகில்‌, 
வாகை முதலிய விருக்ஷங்களாலும்‌, மல்லிமாலதி ஜாதிசண்பகம்‌ முல்லை 
செவ்வரத்தை தாழை கெளஸும்பம்‌ கமுகு முதலிய மலர்களாலும்‌, திராக்ஷை 
கரும்பு வெற்றிலை முதலிய இனிய செடிகொடி வரிசைகளாலும்‌ இன்னும்‌ 
கெளஸுூம்பம்‌, மாதுளை, மந்தாரம்‌, புரசு, முள்ளிலவம்‌, புன்னாகம்‌ முதலிய 
விருக்ஷங்களின்‌ மலர்களாலும்‌ இவ்வனம்‌ எவ்வளவழகாயிருக்கின்றது பார்‌. 
இன்னும்‌ இத்தடாகத்திலுள்ள மலர்ந்ததாமரை நீலோற்பலம்‌ செந்தாமரை 
ரத்னதாமரை முதலிய மலர்களையும்‌ இதைச்‌ சுற்றி விளங்கும்‌ பில்வ 
விருக்ஷங்களின்‌ அடியிலுள்ள சிவலிங்கங்களையும்‌ ஆங்காங்கு ஆனந்தமாயுட்‌ 
காந்து கொண்டிருக்கும்‌ சக்கரவாகம்‌ ராஜஹம்ஸம்‌, கொக்கு, வண்டாழ்வான்‌ 
முதலிய பறவைவரிசைகளையும்‌ விருக்ஷங்களில்‌ ஆனந்தமாய்‌ சஞ்சரித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ கபிக்கூட்டங்களினால்‌ உதிர்க்கப்பட்ட புஷ்பரேணுக்களையும்‌ பார்‌. 
எவ்வள வழகாயிருக்கின்றது பார்த்தனையோ? இன்னும்‌ ஆங்காங்கு உல்லாஸமாய்‌ 
நடனஞ்செய்யும்‌ மயில்களாலும்‌ இனிமையாய்க்‌ கூவும்‌ கோகிலங்களாலும்‌ 
இவ்விடம்‌ எவ்வளவு சிறப்புற்றிருக்கின்றதுபார்‌. இன்னும்‌ குகைகளிலுள்ள சிம்ஹங் 
களின்‌ கர்ச்சனையால்‌ கதறும்‌ யானைகளின்‌ தொனியாலும்‌ பற்பல மிருகங்களின்‌ 
தொனியாலும்‌ ஒரேநாதமயமாய்‌ இவ்வனம்‌ விளங்குகின்றது; மலர்வரிசைகளிலும்‌ 
தேனடைகளிலும்‌ தடாகமலர்களிலும்‌ ஜங்காரஞ்செய்து கொண்டு சஞ்சரிக்கும்‌ 
வண்டுகளின்‌ நாதத்தாலும்‌ எங்கும்‌ வியாபிக்கப்பட்டுள்ளது. இன்னும்‌ சிங்கங்களின்‌ 
நகங்களால்‌ பிளக்கப்பட்ட யானை மஸ்தகத்தினின்றுஞ்‌ சிதறிய முத்துகளால்‌ 
மூடப்பட்ட பிரதேசத்தையுடைய வனப்பக்கங்களைப்‌ பார்‌. ஓரிடம்‌ புற்றுகளினின்றும்‌ 
வெளிவந்து படமெடுத்தாடும்‌ பாம்புகளின்‌ பெரு மூச்சுக்காற்றால்‌ வியாபிக்கப்பட்டும்‌ 
ஓரிடம்‌ சிங்கங்களின்‌ நாதத்தால்‌ குட்டிகளை விடுத்தோடும்‌ மான்களின்‌ அடிச்சுவடு 
நிறைந்துப்‌ ஓரிடம்‌ சவரிமான்களின்‌ வாலின்‌ சலனத்தால்‌ சாமரை மயமாய்க்‌ 
காணப்பட்டும்‌ ஓரிடம்‌ பசுக்களின்‌ க்ஷீரப்பிரவாகத்தாலும்‌ பில்வபத்திரங்களாலும்‌ 
பூஜிக்கப்பட்ட லிங்கங்கள்‌ காணப்பட்டும்‌ அற்புதமாய்‌ விளங்குவதாகிய இவ்வனத்‌ 
தினழகைப்‌ பாரென்றிவ்வாறு ஆனந்தமாய்க்கூற அதனைக்‌ கேட்டுத்‌ தேவி 
இறைவனது மஹிமையை நினைந்து ஓ ஸ்வாமி! உமது மஹிமையை என்னவெ 
னக்கூறலாம்‌. பாணம்‌ விஷ்ணு, வில்‌ மஹாபர்வதம்‌, குதிரைகள்‌ வேதங்கள்‌, 
பூமிரதம்‌, பிரமன்சாரதி, இப்படிப்பட்ட சாதனங்களோடூ கூடிய வுமது லீலையானது 
விங்வாதிகமேயன்றோ? ஓ ஸ்வாமி! தேவரீரது இச்சையினாலேயே ஸகல 
சராசரங்களும்‌ தோன்றி நின்றொடுங்குகின்றன. தேவரீரது பார்வையாலேயே 
மன்மதனும்‌ திரிபுரரும்‌ எரிக்கப்பட்டனர்‌. மஹாமுநிந்திரர்களுக்கு ஞானமளிப்பவர்‌ 
தேவரீரன்றோ? ஈஸ்வரா! நாதா! தேவரீரது திவ்யலீலா விலாசத்காலாகிய 
இவ்வனத்தின்‌ சிறப்பை எங்ஙனங்கூறலாகுமென்று போற்றி மகிழ்ந்தனளென்றனர்‌. 


பதினேழாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 

















சிவரகசியம்‌ 





உ 
புராணபுருஷாய நம: 


பதினெட்டாம்‌ அத்தியாயம்‌. 
கைலாஸமெளளிவாணனம்‌. 


ஸ்கந்தர்‌, இவ்வாறு தேவியாரால்‌ போற்றப்பட்டவராய்‌ சங்கரர்‌ அந்த வச்சிர 
மஹாமாளிகையில்‌ சிறிது வெய்யிலால்‌ வாட்டமுற்றவர்‌ போல்‌ அங்கிருந்து 
தேவியோடு கூட தடாகத்தருகில்வந்து அங்குள்ள வோர்ரத்னசிம்ஹாசனத்‌ 
திலுட்காந்து கொண்டு திவ்ய சந்தனம்‌ பூசி மஹா அகருதூபப்‌ (காரகில்‌) புகையால்‌ 
சிகையைப்‌ பரிமளிக்கச்செய்து ரத்னபாத்திரத்தில்‌ வைத்திருந்த திவ்யபோஜ்யத்தைப்‌ 
புசித்தனர்‌. பின்னர்‌ தேவியும்‌ கற்பகக்கனியைப்‌ புசித்தனள்‌. சிறிது நேரங்கழித்து 
அமுதத்தையும்‌ புசித்தனர்‌. திவ்யரத்னக்கண்ணாடியில்‌ தமது திருமுகப்பிரதி 
பிம்பத்தையும்‌ பார்த்து, மிக்க சந்தோஷத்தோடு தேவியின்‌ நெற்றியில்‌ ரத்னத்கிலகப்‌ 
பொட்டிட்டு, திவ்ய கஸ்தூரிபரிமளம்‌ வாய்ந்த சந்தனத்தைத்‌ தேவியின்‌ தேகத்திற்‌ 
பூசி, கூந்தலுக்குக்‌ கற்பகப்பூ முதலிய மலர்களைச்சூட்டி ஹாரகேயூர ரத்னகங்கண 
முதலிய ஆபரணங்களையணிவித்து, தாம்‌ தமது சடையினின்றும்‌ பயங்கரமாயுள்ள 
சர்ப்பத்தை விடுத்து திவ்யரத்னாபரணமணிந்து, கண்டத்தில்‌ காணப்படும்‌ 
விஷவடுவை நீக்கித்‌ திவ்யரத்னாபரணத்தையணிந்து, தேவியோடு உல்லாஸமாய்‌ 
சிருங்காரலீலை செய்வாராயினர்‌. இவ்வாறு ரமிக்குங்காலையில்‌ பிரமகற்பங்களில்‌ 
நூறுசென்றன. காலாதீதனும்‌ ம்ருத்யுஞ்சயனும்‌ ஆகிய அவ்விறைவனுக்கு அது 
அரைக்ஷணமாயிருந்தது. அந்தக்கிரீடையை எவனால்‌ கூறத்தகும்‌. பின்னர்‌ சிறிது 
வாட்டமுற்றவர்போல்‌ தாராகிருகத்திற்‌ சென்று தேவியோடு கூட அங்கு சிறிது 
நேரமிருந்து பின்னர்‌ வைரமணிமண்டபத்திலுள்ள ஊஞ்சலில்‌ உட்காந்துகொண்டு 
சீதோபசாரம்‌ பெற்றுச்‌ சந்தோஷமடைந்தவராய்‌ அம்பிகையை நோக்கிக்‌ 
கூறுவாரானார்‌. 


ஓ அம்பிகே! மணித்விபத்தைப்பார்‌. ஸுதாசமுத்திரத்தினலைகள்‌ வந்து மோத 
திவ்ய பரிமளக்காற்று வீச உல்லாசமாயிருக்கின்றது. உனது அங்கங்களின்‌ திவ்ய 
சவுந்தரியத்தை இங்குள்ள கண்ணாடியில்‌ பார்த்துக்கொள்வாயாக. எமதுசிரசிலுள்ள 
சந்திரகிரணத்தாலும்‌ தனதுகாந்தியாலும்‌ இந்தக்‌ கைவாஸ முழுவதும்‌ ஒரே சோதி 
மயமாய்‌ ஜ்வலிக்கின்றது; இனிமையாய்க்‌ கூவுங்‌ கோகிலங்களாலும்‌, ஆனந்தமாய்‌ 
நடனஞ்செய்யும்‌ மயில்களாலும்‌ மான்களாலும்‌, வால்களை உயர்த்திக்கொண்டு 
அங்கு மிங்குஞ்சஞ்சரிக்கும்‌ சவரிகளாலும்‌, கட்கமிருகங்களாலும்‌, காட்டெருமை 
களாலும்‌, நரிகளாலும்‌, வெள்ளி போன்ற மாடப்புறாக்கள்‌ இரத்னபாதமுடைய 
னவாகிய நெருப்புக்கோழிகள்‌ அன்னம்‌ சக்கிரவாகமுதலிய பறவைகளாலும்‌ பார்க்கப்‌ 
பார்க்க மிக்க ஆனந்தத்தை விளைவிக்கின்றது. இன்னுஞ்‌ சிலபறவைகளைப்பார்‌. 
தாமரை மலர்களின்‌ மீது நிச்சலமாயும்‌ மெளனமாயுமிருக்மின்றன. கஸ்தூரிமிருகங்‌ 
களது மடமையைப்பார்‌. தமது தேகத்திலுள்ள கஸ்தூரியின்‌ பரிமளவாஸனையைத்‌ 
தன்னிடமுள்ளதெனவறியாமல்‌ எங்கிருந்தோவருகிறதென மயங்கித்‌ திசைதிசை 














சிவரகசியம்‌ 





யாய்‌ அப்பரிமளவஸ்துவையடைய வோடி வாடி மயங்குகின்றன. தனதுதேகத்தினு 
ள்ளிருக்கும்‌ பரமானந்தஸ்வரூபனாகிய எம்மையறியாமல்‌ ஆனந்தலேசாபாசமாகிய 
பற்பல விஷயங்களிற்‌ சென்றுழன்று பிரமிக்கும்‌ மூடர்களுக்கொப்பாயிருக்கின்றன. 
ஓ தேவி! ம்ருதுவாகிய தாழம்பூத்தூளிகளால்மூடப்பட்ட பிரதேசத்தையுடைய 
இந்தகிரியை வந்தடைந்தவன்‌ தேவசுகத்தைப்‌ பரிகாசஞ்‌ செய்யாதிருப்பனோ? 
இந்திரநீலமணிபோன்ற காந்தியுடைய கிளிக்‌ கூட்டங்கள்‌ ஆங்காங்கு கொடுமுடி 
களிலும்‌ விருக்ஷங்களிலும்‌ வரிசைவரிசையா யுட்காந்து கொண்டு சிவசிவசிவபோ 
ஜகதீசவிபோ சசி பூஷணபோ சங்கரஹரபோ அகிலேங்வரபோ அமராஸ்ரிதபோ 
ம்ருதிஸாரவிபோ ஹரசங்கரபோ என்று இனிமையாய்க்‌ கானஞ்செய்யும்‌ நாமோச்‌ 
சாரணச்சிறப்பை நோக்குவாயாக. கோகிலங்கள்‌ வரிசைவரிசையா யுட்காந்து 
கொண்டு ஹாஹர சிவவிஸ்வேற்வரபோ அநாசஜனகணவத்ஸலபோ என்று 
இனியகுரலோடு பாடுகின்றன வென்றிவ்வாறு கூறிக்‌ கொண்டு ஊசலில்‌ இருவரும்‌ 
உல்லாஸமா யாடிக்கொண்டிருந்தனர்‌. ருத்ராணிகள்‌ திவ்யசாமரங்களாலுபசரித்தனர்‌. 
அம்பிகை சிறந்த மாதுளம்பழத்தைத்‌ தமது திருநகத்தாலுரித்து பத்மராகம்‌ போல்‌ 
விளங்கும்‌ அம்முத்துகளை இறைவன்‌ கையிற்கொடுக்க அதைத்‌ தேவியாரது 
கையிலிருந்த கிளியானது புசிக்க ஆவலுடையதாய்ப்‌ பரமேங்வரன்கையில்‌ 
கொடுக்கும்போது அதைத்தடுத்துத்‌ தனது வாயைத்‌ திறக்கப்‌ பரமசிவனுந்‌ தேவியும்‌ 
அதனைப்‌ பார்த்துச்‌ சிரித்து முகமலர்ந்தவராய்‌ அக்கிளியை நோக்கி ஒ கிளியே! 
அற்புதமாய்‌ சிவநாமகீதஞ்ரெய்வாயாயின்‌ புசிக்கலாமென்றருள அதைக்‌ கேட்ட 
கிளியானது அவ்விருவரையும்‌ வணங்கி இளமொழியால்‌ தேஹீமாமங்கரவிபோ! 
சசிகண்டசூடா! சம்போ! மஹேச்சரணாகததீனபந்தோ என்று தோத்திரஞ்செய்ய 
பரமானந்தமுடையோர்களாயிருந்தனர்‌. சிறிது நேரங்கழித்து இந்திரநீலமணி 
மயமாகிய மாளிகை சென்று திவ்யமஞ்சத்தையடைந்து இறைவன்‌ சயனஞ்செய்து 
கொள்ள தேவி தமது தாமரை மலர்‌ போன்ற கரங்களால்‌ அவரது பாதார 
விந்தங்களைப்‌ பிடித்துப்‌ பின்னர்‌ வீணையைக்‌ கையிலெடுத்துச்‌ சங்கரநாமங்களைக்‌ 
கானஞ்செய்த வப்பொழுது ருத்திராணிகளெல்லோரும்‌ எதிரில்‌ வந்துநின்று 
வீணையை மீட்டி நடனமாடிக்கொண்டு "விங்வேச விங்வாதிக தீனபந்தோ 
பாஹீசறங்கரவிபோ தயயார்த்ர த்ருஷ்டியா பாஹிப்ரஸீத மதமத்தமராள 
ராஜமாதங்கஜித்ரகமனே ஜகதாம்ஜனிதரி" என்று ஸ்தோத்திரஞ்செய்ய அச்சமயத்தி 
லிருந்த சிறப்பை எங்ஙனங்கூறலாம்‌? ஸகலசராசரங்களிலும்‌ சஞ்சரிக்கும்‌ சந்திர 
சூரியர்களும்‌ பயந்து நிச்சலமாய்கின்றனர்‌. அங்கு இரவுபகலென்கிற பேதமுண்டோ? 
மற்றையெத்தேவராவது சஞ்சரிக்கமுடியுமோ? காற்றும்‌ தன்னிச்சையாய்ச்‌ 
சஞ்சரிக்குமோ? "ஏகோ ருத்ரா என்றல்லவோ சுருதி கூறுகின்றது. அவரொழிந்த 
மற்றுயாவரும்‌ அங்குசஞ்சரிப்பதற்கில்லை. தேவியும்‌ இறைவனுமே அங்கு 
உல்லாஸமாய்‌ சஞ்சரிக்கின்றனர்‌. தேவியின்‌ ஆக்ஞையையெதிர்பார்த்திருக்கும்‌ 
ருத்திராணிகள்மாத்திரமே சஞ்சரிக்கலாகும்‌. பிராகாரத்தின்மேல்‌ ருத்திரகணாதிப 
கோடிகள்‌ சஞ்சரிக்கலாகுமென்‌ றருளினர்‌. 


பதினெட்டாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 

















சிவரகசியம்‌ 





உ 
பூஷ்ணே நம: 


பத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌. 
கைலாஸவர்ணனம்‌. 


ஸ்கந்தர்‌ ஓ முனிவரே! இங்ஙனங்கூறிய பிராகாரத்துள்ளும்‌ வைடூரிய 
மணிப்பிரகார மொன்றுளது. அது வைடூரிய மணியாற்‌ செய்யப்பட்ட 
விருஷபங்களால்‌ ஜ்வலிக்கின்றது. அதனுடையகாந்தியால்‌ உருக்கியவெள்ளியும்‌ 
மஞ்சள்‌ நிறம்‌ பெறுமாயின்‌ அதன்‌ சிறப்பை என்ன வென்று கூறலாம்‌! அந்தக்‌ 
கோட்டையிலும்‌ நீலம்‌ கோமேதகம்‌ வைரம்‌ புஷ்பராகம்‌ பவளம்‌ மரகதம்‌ மாணிக்கம்‌ 
முத்து முதலியவைகளால்‌ நிர்மிக்கப்பட்ட கரைப்பிரதேசமுடைய திவ்ய தடாகமிருக் 
கின்றது. அத்தடாகத்தில்‌ நீலோற்பலம்‌ பவளக்கொடிகள்‌ முதலிய பற்பல 
மலர்க்கொடிகள்‌ மிக்க வற்புதமாயிருக்கின்றன. இனியகாற்று அவ்வனத்திலுள்ள 
சண்பகமலர்த்‌ தூளிகளை எத்திசையும்‌ வாரியிறைக்கின்றதெனின்‌ அம்மலர்‌ 
மிகுதியை எவ்வளவென்றாகிக்கலாம்‌. அக்காற்றைவெகு தூரத்திலிருந்து பரிசிக்கப்‌ 
பெற்று பிரமவிஷ்ணு ருத்ரர்கள்‌ கிருதார்த்தர்களாகின்றனர்‌. அவ்வன மலர்களின்‌ 
காந்தியினால்‌ ஆகாயமுழுதும்‌ சுவர்ணபயமாய்க்‌ காணப்படுகின்றது. ரத்தாக்ஷ 
மணிமந்தாரங்களாலும்‌ கொன்றை மலர்க்கொத்துகளாலும்‌ புரசைப்பூங்கொத்து 
களாலும்‌ புன்னாகமலர்களாலும்‌ ஆகாய முழுதும்‌ புதிய நக்ஷத்திரங்களுடன்‌ 
கூடியது போல்‌ விளங்குகின்றது. தேவதாரு கருநொச்சில்‌ ஒட்டுமா வகுள முதலிய 
மரங்களின்‌ பூங்கொத்துகளால்‌ அபூர்வ சந்திரகிரணங்கள்‌ வியாபித்தனவோவென் 
றெண்ணுதற்கிடமாகின்றது. பாரிஜாதம்‌ பல்லாதகம்‌ (சிராமரம்‌) ஸல்லகம்‌ (ஆனை 
வணங்கி) தமாலமுதலிய விருக்ஷங்களின்‌ மலர்களால்‌ எங்கும்‌ பரிமளமயமா 
யிருக்கின்றது. மரங்களிலிருந்து கீழுதிர்ந்துகிடக்கும்‌ மலர்கள்‌ ஆகாயத்திலிருந்து 
உதிரும்‌ நக்ஷத்திரங்கள்‌ போலும்‌ பக்குவமாய்க்‌ கீழ்விழ்ந்துள்ள கனிகள்‌ புண்ணிய 
முடிந்து சுவர்க்கத்தினின்றும்‌ வீழ்ந்த சீவர்கள்‌ போலுங்‌ காணப்படுகின்றன. 
கனிகளைச்சுமக்க முடியாது பலா எலுமிச்சை மா நெல்லி மாதுளை முதலிய 
மரங்களெல்லாம்‌ தலைவணங்கி அடியை ஸ்பரிசித்துக்கொண்டிருக்கின்றன. 
அங்கோலம்‌ (அழிஞ்சில்‌ வாகை மருதைமுதலிய மரங்கள்‌ அழகிய மலர்க்‌ 
கொத்துகளால்‌ ஆகாயத்தை அலங்கரிக்கின்றன. பக்குவமாகிய கனிகளாலும்‌ 
திவ்யபரிமளமுடைய புஷ்பங்களாலும்‌ வியாபிக்கப்பட்ட பில்வம்‌ நாரத்தை வாதா 
பேரீச்சை ஜாதி முதலிய விருக்ஷங்கள்‌ பார்க்கப்பார்க்க ஆச்சரியமாயிருக்கின்றன. 
மல்லி முல்லை சாதி சண்பகம்‌ செவ்வரத்தை குந்தம்‌ வகுளமுதலிய செடி கொடி 
விருக்ஷங்கள்‌ அங்கு விளங்குவதுபோல்‌ மற்றெவ்விடத்திலுமில்லை. மூங்கில்கள்‌ 
ஒன்றுக்கொன்று உரைந்து கொள்ளும்‌ நாதமானது வீணாகானம்‌ போலும்‌, மல்லிகை 
முதலிய பூங்கொத்துகள்‌ மந்தமாருதத்தால்‌ அசைக்கப்படுவது மாதர்‌ நடிப்பது 
போலும்‌, பக்ஷிகள்‌ பாடுவது வந்திகள்‌ துதிப்பது போலும்‌, பொன்னிறமாகிய 
வண்டுக்கூட்டஞ்சஞ்சரிப்பது திவ்ய தீபாராதனம்போலும்‌ விளங்குகின்றது. திவ்ய 
படிக்கட்டுகளுடன்‌ கூடியதும்‌ அழகிய நீலோற்பலமலர்களால்‌ வியாபிக்கப்பட்டதும்‌ 














சிவரகசியம்‌ 





ஒப்பற்ற அழகுவாய்ந்ததுமாகிய ஒருல்லாஸ லீலாதடாகமிருக்கின்றது. அதன்‌ 
மத்தியில்‌ ஜோதி மயமாய்க்காணப்படும்‌ ரத்ன கலசத்தோடு விளங்கும்‌ உன்னத 
மாகிய உப்பரிகையுடன்‌ கூடிய மாளிகையொன்று ஆயிரம்‌ ஸ்தம்பங்களால்‌ 
கட்டப்பட்ட மண்டபமுடையதாயிருக்கின்றது. அற்புதமாகிய ரத்னங்களாலிழைக்கப்‌ 
பட்ட கொடுங்கையும்‌ ஆகாயமளாவிய உன்னதமாகிய துவஜமுமுடைய 
அம்மண்டபத்தில்‌ ரத்னமேடையின்‌ மேல்‌ திவ்ய சிம்ஹாசனமொன்றிருக்கின்றது. 
அதில்‌ தேவியோடு கூட இறைவன்‌ ஒவ்வோர்‌ சமயம்‌ வீற்றிருக்கின்றார்‌. 
ருத்திரகணகோடிகள்‌ சலத்தைக்கைபிலேந்தியவர்களாய்ப்‌ பிராகாரத்தின்‌ மீதிருப்பார்‌ 
களேயன்றி அவ்வனத்திற்குள்ளாவது மாளிகையின்‌ சமீபத்திலாவது செல்லக்‌ 
கூடாது. அதன்‌ பக்கத்தில்‌ திவ்ய பில்வ விருக்ஷங்களிருக்கின்றன. அதனடியிலிருக்‌ 
கும்‌ சிவலிங்கத்தை இறைவன்‌ அம்பிகையுடன்‌ அபாரமான அபிஷேகவர்க்கங்க 
ளாலும்‌ புஷ்பவகைகளாலும்‌ தூபதீப நைவேக்யவகைகளாலும்‌ பூஜித்து ஆனந்த 
பரவசராகின்றனர்‌, 


பத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 














சிவரகசியம்‌ 





உ 
புஷ்கரோத்க்ஷிப்தவாரிணே நம 


இருபதாம்‌ அத்தியாயம்‌. 
க்ஷேத்ரவர்ணனம்‌. 


ஸ்கந்தர்‌ கூறுகின்றார்‌ . ஓ முனிவரே! அதற்குள்ளும்‌ வச்சிர மபமாகிய 
லக்ஷம்‌ யோசனை விஸ்தாரமுடையதுமாகிய ஓர்‌ பிராகாரமிருக்கின்றது. அப்பிரா 
காரகாந்தியாலும்‌ சைலாயத்தின்‌ காந்தியாலும்‌ திசைகளெல்லாம்‌ ஜோதிமயமாய்க்‌ 
காணப்படுகின்றன. அப்பிராகாரத்தில்‌ ஓர்‌ கோபுரம்‌ ஐந்துலக்ஷம்‌ பிரமாணமுயர 
முடையதும்‌ அடிமுதல்‌ உச்சிவரையில்‌ வயிரரத்னமயமாய்‌ ஜ்வலிப்பதும்‌ 
விருஷபம்‌ மாடப்புறா தேவக்கூட்டம்‌ ருத்திராவதாரவிலாஸமுதலியசித்ரப்‌ 
பதுமைகளாலுங்‌ கலசங்களாலுமிக்க அற்புதமாயும்‌ விளங்குகின்றது. அந்தக்‌ கோபுர 
த்தினுச்சியிலுள்ள ஓர்‌ திவ்ய சிம்ஹாசனத்தில்‌ தேவியுடன்‌ இறைவன்‌ வீற்றிருப்பவ 
ராய்‌ அம்பிகைக்கு அங்குள்ள சிறப்பைக்காட்டுவார்‌. ஓதேவி! கைலாஸ கிரியின்‌ 
சிகரத்திலிருக்கும்‌ திவ்யலிங்கங்களை ஹரிப்பிரம்ஹ இந்திரர்களாலும்‌ ஆதிசேஷ 
னாலும்‌ கணக்கிட முடியா, ஆகாயத்திலுள்ள நக்ஷத்திரங்களையும்‌ நதியின்‌ 
மணல்களையும்‌ வருஷாகாலத்து மழைத்தாரைகளையும்‌ கணக்கிட்டாலு மிடலாம்‌. 
இவ்விலிங்கங்களைக்‌ கணக்கிடமுடியாது. ஓ கிரிஜே! இதோகாணப்படுகின்றனபார்‌. 
மந்தாரமாலை பில்வதளம்‌ தூர்வாங்குரம்‌ முதலியவைகளால்‌ மிக்கப்‌ பக்தி 
சிரத்தையுடன்‌ பிரதோஷ சமையத்தில்‌ அர்ச்சிக்கப்பட்டும்‌ திவ்யகீதாதிகளால்‌ 
உபசரிக்கப்பட்டும்‌ விளங்குகின்றனபார்‌. சர்வதேவாசுரமனிதர்களும்‌ பக்தியுடன்‌ 
சிவலிங்கத்தைப்‌ பூஜித்து நற்கதியடைய வேண்டுமென்று கருணையால்‌ யானிவ்‌ 
வாறு பூஜித்துக்காட்டுகின்றேன்‌. கைலாஸாசலலிங்கமண்டல மென்பதி..தே. இந்த 
லிங்கங்கள்‌ விளங்குஞ்சடைமுடியும்‌ கங்காதரமும்‌ நீலகண்டமுமான வுருவத்துடன்‌ 
திவ்யரத்ன மண்டபங்களுள்‌ விளங்கின்றன. விருக்ஷங்களிலுள்ள மலர்களையும்‌ 
பில்வதளங்களையும்‌ காற்று லிங்கங்களின்‌ மீது அருச்சிப்பதுபோலுதிர்க்க 
கோகிலங்கள்‌ ருத்திரஜபஞ்செய்வது போல்‌ இனிமையாய்க்கூவ அபிடேகஞ்‌ 
செய்வது போல்‌ சந்திரகாந்தக்‌ கற்களினின்றும்‌ தனது சிரசிலுள்ள சந்திரகலையின்‌ 
கிரணத்தாலூற்றங்கொண்டு பெருகும்‌ தீர்த்தங்கள்‌ நனைக்க நிவேதனஞ்‌ செய்வது 
போல்‌ திவ்ய விருக்ஷங்களிலிருந்து பக்குவமாகிய கனிகள்‌ லிங்கங்களிகொதிரிலு 
திர்ந்து குவிய மாதர்கள்‌ நடனஞ்செய்வதுபோல்‌ மயில்கள்‌ தமதழகிய தோகைகளை 
விரித்து நடன மாட சாமரம்‌ வீசுவதுபோல்‌ கவரிமான்கள்‌ பில்வவிருக்ஷங்களின 
டியில்‌ திவ்யலிங்கங்களின்‌ அழகைப்பார்த்துக்‌ கொண்‌ டூல்லாசமாய்‌ வால்களை 
வீசத்‌ தெய்வீகமாய்‌ நடக்கும்‌ சிவபூஜா சிறப்பினைப்பார்‌.. ஓ உமே! எனது ஸ்வரூ 
பமாகிய லிங்கத்தை அர்ச்சிப்பது ஒன்றே முக்தி சாதனமாகும்‌. மற்ற யச்ஞவிரததான 
ஜபங்களால்‌ என்ன பயன்‌? இவைகள்‌ முக்தி ஹேது என்கிற எண்ணம்‌ துக்கத்தின்‌ 
பொருட்டேயாகும்‌. சகல தேவகணங்களும்‌ திக்பாலகர்களும்‌ பிரம்ஹவிஷ்ணு 
ருத்ரர்களும்‌ சப்தருஷிசளும்‌ இக்கைலாயத்துச்‌ சிவலிங்கத்தின்‌ மஹிமையை 
நினைத்து மிக்க ஆச்சரியப்படுகின்றனர்‌. ஓ தேவி! இன்னும்‌ ஸப்தருஷிசளும்‌ 














சிவரகசியம்‌ 





கிருகங்களும்‌ நக்ஷத்திரங்களும்‌ மேருவைச்‌ சுற்றிச்‌ சுற்றி வருகின்றனர்‌. இவையெ 
ல்லாம்‌ பூஜாநிமித்தமேயன்றோ? அந்தந்தகாலத்தில்‌ மூன்று விதவாத்தியங்களும்‌ 
பேரிமுதலியவைகளு முழங்க நடக்கும்‌ சிவலிங்கார்ச்சனா விசேடத்தைப்பார்‌. ஹே 
கெளரீ! இதோ எதிரில்‌ மிக்க கீழ்ப்பிரதேசத்தில்‌ தோன்றுகின்றதே அதுதான்‌ 
மஹாமேரு. யாமிருக்கும்‌ இக்கைலாயத்திற்கு எவ்வளவு கீழிருக்கிறது பார்‌. மஹா 
மேருவின்‌ சிகரத்திலுள்ள வுலகங்களையும்‌ திக்பாலகரது ஆலயங்களையும்‌ பிரம 
விஷ்ணு முதலியவரதுலகங்களையும்‌ பார்‌. அவை அதோ அடியில்‌ காணப்படுகின்‌ 
றன. ஹே தேவி! அதோ காணப்படுவதே சுவர்க்கம்‌. அதோயமநகரம்‌, அதோகங்கை 
பிரவகிக்கின்றது. அதோ ஈசானனதுபுரி. அதோ எனது புரியும்‌ எண்ணிறந்த 
சிவலிங்கங்களுமுடைய வாராணசியைப்பார்‌. அன்னபூர்ணி என்னும்‌ பெயருடைய 
உனது ஆலயத்தையும்‌ விங்வேசராகிய எமதாலயத்தையும்பார்‌. அதோ ஸகல 
சுராசுரர்களும்‌ மஹருஷிகளும்‌ முக்தியின்‌ பொருட்டு அவ்விடம்‌ வந்து 
வசிக்கின்றனர்‌. ஆனதுபற்றியன்றோ வேதங்களும்‌ அதனை அவிமுக்தமெனக்‌ 
கூறுகின்றன. வேதங்களும்‌ அதன்மஹிமையைக்‌ கூறச்சக்தியுள்ளனவல்ல. இதோ 
உனது தந்தை சைலராஜனது சிகரத்தில்‌ காணப்படுகின்றதே அது தான்‌ கேதாரம்‌. 
தான்‌ கங்காத்வராம்‌. அதோகங்கையும்‌ யமுனையுஞ்‌ சேருமிடத்தைப்‌ பார்‌. அங்கு 
ஸ்நானம்‌ செய்த மனிதருக்கு முக்தி சித்தம்‌. அதோ கங்கா சாசர சங்கமம்‌ 
காணப்படுகின்றது. பார்‌. அதோ சோமேஸ்வரர்‌ தெரிசிப்பவர்களது தாப பாபங்களை 
நீக்கி வேண்டும்‌ வரங்களை யருளுகின்றனர்‌. அதோ கங்கையும்‌ யமுனையும்‌ கூடி 
வரும்‌ பிரயாகையெனும்‌ புண்ய சேஷத்திரத்தைப்பார்‌. அங்கு ஸ்நானஞ்‌ செய்பவர்க 
ளுக்குப்‌ பலகாலம்‌ சுவர்க்கவாஸ சுகமும்‌ முக்தியும்‌ கிட்டுவது நிச்சயம்‌. அதோ 
பிரமனது வேதியாகிய கயையெனும்‌ புண்ய கேஷத்திரத்தைப்பார்‌. ஒ பவானி! 
அந்தத்தலம்‌ பிதுர்க்களது பேரானந்த்தின்‌ பொருட்டாகின்றது. எனது பதம்‌ அங்கு 
காணப்படுகின்றது. அப்படியே விஷ்ணுபதமுமுளது. அதோ மகருஷிகளால்‌ 
வசிக்கப்படும்‌ புண்ணியவனமாகிய நைமிசாரணியங்‌ காணப்படுகின்றது. அதோ சகல 
தேவர்களாலும்‌ சேவிக்கப்படும்‌ சித்ரகூட கிரியைப்‌ பார்ப்பாயாக. ஓ தேவி! ஏழு 
புரிகளே முக்தி ஹேதுவாயுள்ளன. துவாதச லிங்கசங்கமென்பது அந்தந்தப்‌ புரிகளிலு 
ள்ளது. ஓங்காரர்‌ குசுர்ணேஸ்வரர்‌ ஸ்ரீகாமநாதர்‌ ஸ்ரீமகா காளவரர்‌ நாகேஸ்வரர்‌ வேணு 
வநசம்ற்ரயர்‌ ஆகிய இவர்கள்‌ விளங்குகின்றனர்‌. அதோ எண்ணிறந்த 
கோடிக்கணக்கிலுமடங்காத சிவலிங்கங்களோடு கூடிய பரமபுண்யையாகிய ஸ்ரீ 
நர்மதாநதியைப்பார்‌. அதோ சோணாநதி பிரவகிக்கின்றது. அதோ ஸ்ரீருத்ரர்‌, அதோ 
அமரகோடி, அதோ பிண்டாரசம்‌, அதோ விந்தியகிரி, இவைகளினழகைப்பார்‌. அதோ 
சம்சார மஹாதாபத்தைத்‌ தொலைப்பதாகிய ஸ்ரீசைல சிசரத்தைத்‌ தெரிசிப்பாயாக. 
அதோ திரியம்பக சைலத்திலுண்டாகிய கோதாவரி நதி பிரவகிக்கின்றது. அதோ 
கிருஷ்ணா நதியையும்‌ அதன்‌ கரையில்‌ என்னால்‌ பூர்வம்‌ ஏவப்பட்ட அகஸ்தியர்‌ 
வசிப்பதையும்‌ பார்‌. அதோ கோகரணம்‌ விளங்குகின்றது. ஹே தேவி! 
மகாமேருவுடன்‌ கோபங்‌ கொண்டு அமரமார்க்கத்தைத்‌ தகைந்து கொண்டு விளங்கிய 
உனது வாசஸ்தானமாகிய விந்தியகிரியைப்பார்‌. கோலாசுரனை ஜயித்து உனக்குச்‌ 
சுவாதீனமாகிய அந்தப்புரியைப்பார்‌. ஹே தேவி! சற்று தென்‌ திசையை நோக்கு 
வாயாக. அதோ மகா மஹிமைபொருந்திய அருணாசலமும்‌ எனது 
வாசஸ்தலமாகிய விருத்தாசலமும்‌ அதோ கோ பர்வதமும்‌ காணப்படுகின்றன. 


வதி 














சிவரகசியம்‌ 





அதோ ஜகத்பிரசித்தமாகிய லிங்கத்தாலும்‌ உனது வாசத்தாலும்‌ உன்னை 
அர்ச்சிப்பதின்‌ பொருட்டு வந்த ஹரியினாலும்‌ ஜ்வலிக்கும்‌ காஞ்சியைப்பார்‌. 


காஞ்சீஜகத்கஞ்சிதலிங்கசம்யுதா த்வதாம்ரயாத்காந்ததமாசஸைவ 
த்வுதர்ச்சனார்த்தம்ஹரிணாசஸேவிதா சேலாசலஸ்த்வேஷதாசபமர யமம்‌: 


எமது சுதன்‌ வாசஸ்தானமாகிய சேஷாசலத்தைப்பார்‌. ஹே தேவி! அதற்கு 
வடக்கில்‌ தகூஷிணகைலாயங்‌ காணப்படுகின்றது. அதற்கு மேற்கில்‌ கஹ்யபர்வதம்‌ 
காணப்படுகின்றதுபார்‌. அக்கிரியினின்றும்‌ பிரவகிக்கும்‌ அபார மஹிமைபெற்ற 
கவேரகன்னிகையாகிய மஹா புண்யநதியையும்‌ அதனிருபக்கத்திலும்‌ விளங்கும்‌ 
சிவலிங்க மண்டலத்தையும்‌, ஸ்ரீ கண்டம்‌, ரத்னாசலம்‌, மாத்ருபூதம்‌, ஜம்புகேசம்‌, 
ஸ்ரீஹரி ஆகிய இவைகளையும்‌, அதோ பஞ்சாபகேசர்‌ , கும்பேஸ்வரர்‌, அருச்சுனர்‌ 
முதலியலிங்கங்களையும்‌, மயூரலிங்கர்‌ ங்வேதேங்வரர்‌ முதலிய புண்ய லிங்கங்க 
ளையும்‌, அதோ சற்று வடக்குத்திக்கில்‌ மிக்க பிரசித்தி பெற்றதும்‌ விரஜமாயும்‌ 
விசோகமாயும்‌ ஹ்ருத்புண்டரீகமாயும்‌ எமது நடனஸ்தலமாயுமுள்ள சிதம்பரத்தை 
யும்‌ பார்‌. ஒதேவி! எனது நர்த்தனத்தை நீ எப்போதுந்‌ தரிசிக்கின்றனையன்றோ? 
அதோ உவர்க்கடற்கரையிலுள்ள மிக்க புண்யமாகிய வேதாரணிய ஸ்தலத்தையும்‌ 
கமலாலயத்தையும்‌ ஸ்ரீ சுந்தரத்தையும்‌ விஷ்ணுபுரத்தையும்‌ பார்‌. ஓ தேவி! அதோ 
கந்தமாதன பர்வதத்தில்‌ ஸ்ரீ ஹரி பிருகு சாபத்தால்‌ மனைவியைவிட்டுப்‌ பிரிந்து 
தேடிச்சென்று ராவணனைக்‌ கொன்றனரே. அங்ஙனம்‌ வதஞ்செய்யப்போம்போது 
அவர்‌ பூஜித்த லிங்கத்தைப்பார்‌. அஃதன்றோ ஸேது வரமெனப்‌ பெயர்பெற்றுளது? 
அதன்‌ வடக்கில்‌ மிக்க புண்யமும்‌ எமக்குப்பிரியமுமுள்ள ஹாலாஸ்யாத்தைப்பார்‌. 
ஹே தேவி! அதோ தாம்பிராசலத்தோடு சமுத்திரம்‌ சம்பந்தித்திருக்கிறது. அங்கு 
எண்ணிறந்த கேஷேத்திரங்கள்‌ காணப்படுகின்றன. அதோ பாபமலைகளைப்‌ பிளந்தெறி 
யும்‌ க்ேத்திரங்களைப்பார்ப்பாயாக. க்ஷேத்ராணாம்பதி: (க்ஷேத்திரங்களுக்கிறைவன்‌) 
என்று வேதங்களுட்‌ கூறப்பட்ட எமக்கு மிக்க பிரியமான சேஷத்திரங்கள்‌ பஸ்மருத்‌ 
திராக்ஷதாரியாய்‌ மிக்க ஆதரவோடு எவனால்‌ தெரிசிக்கப்பட்டனவோ அவனுக்கு 
முக்தியை யருளுவேமென்பதி லையமில்லையென்றனர்‌. 


இருபதாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 

















சிவரகசியம்‌ 





உ 
அக்ரகண்யாய நம: 


இருபத்தோராம்‌ அத்தியாயம்‌. 
பிராணிகதி நிருபணம்‌. 


இவ்வாறு இறைவன்‌ கூறவே தேவி ஓ ஸ்வாமி! அதோ சூரிய மண்டலத்‌ 
தைப்‌ போதித்துக்கொண்டு சிலர்‌ செல்லுகின்றனரே, அவர்கள்‌ யாவர்‌? அதோசிலர்‌ 
சந்திரமண்டலத்திற்‌ பிரவேசித்தவர்களாய்ப்‌ பின்னர்‌ அங்கிருந்து திரும்பிப்புகை 
போற்செல்லுகின்றனரே, அவர்கள்‌ யாவர்‌? அதோ சில மங்கையர்கள்‌ சூரியனைப்‌ 
போல்‌ ஜ்வலிக்கும்‌ விமான மூர்ந்து மிக்கவானந்தமாய்ச்‌ செல்லுகின்றனரே, 
அவர்கள்‌ யாவர்‌? 'ஓ ஸ்வாமி! அதோ கோரமான புருஷர்களால்‌ கரையாலடி 
பட்டுக்கொண்டும்‌ இருப்புலக்கைகளால்‌ புடைக்கப்பெற்றும்‌ பாசக்கட்டோடு தென்‌ 
திசையை நோக்கிச்‌ செல்லுகின்றனரே, அம்மனிதர்சளும்‌ ஸ்திரீசளும்‌ பாலர்களும்‌ 
யாவர்‌? முத்தொழிலையும்‌ நடாத்துந்‌ தேவரீர்‌. அதனைக்கூறியருளுங்களென்று 
பிரார்த்தித்தன்ள்‌. ஸ்கந்தர்‌. ஓ முநிவரே! இவ்வாறு பிரார்த்திக்கப்பட்ட மஹாதேவன்‌ 
தேவயானங்களையும்‌ பிதுர்‌ யானங்களையும்‌ காட்டிக்கொண்டு தேவியை நோக்கி 
ஓ தேவி! கமலமுகி! நீலோற்பலலோசனே! உலகிற்‌ குருமுகமாய்‌ வேதாந்தார்த்த 
த்தை விசாரித்துத்‌ தத்வமசி என்ற மகாவாக்கியத்தின்‌ தாத்பரியத்தையுணர்ந்த 
யதிவரர்கள்‌ பிரமலோகஞ்செல்லுவோர்களாய்ச்‌ சூரிய மண்டலத்தைப்‌ பேதித்துச்‌ 
செல்லுகின்றனர்‌. ஓ உமே! அவ்வந்தணர்‌ இனித்திரும்பிப்‌ பிறப்பதில்லை. 
பிரமலோகத்திலிருந்து முத்தியடைவார்கள்‌. இனிப்‌ பூவுலகில்‌ யாதொருவர்‌ சப்த 
பிரம்ஹ பரர்களாய்‌ உயிர்‌ துறக்கின்றார்களோ அவர்கள்‌ மந்திரமஹிமையால்‌ சூரிய 
மார்க்கம்‌ வந்தாலும்‌ அங்கிருந்து மின்னல்போற்‌ கீழ்‌ விழ்ந்தவர்களாய்ப்‌ 
பிராமணர்களாய்ப்‌ பிறந்து சந்நியாச ஆங்ரமத்தைப்‌ பெற்று குருமுகமாய்‌ வேதாந்தா 
ர்த்தத்தையுணர்ந்து உபாஸனை செய்துகொண்டு இவ்வழியாய்ச்‌ சென்று பிரமனை 
யடைந்து வேகாந்தோபதேசம்பெற்று முக்தராகின்றனர்‌. அதோ சந்திரமண்டலஞ்‌ 
செல்லுகின்றனரே அவர்கள்‌ பூவுலகில்‌ அச்னி ஆகுதிகளைச்செய்து யாகத்தையுஞ்‌ 
செய்து மின்னல்‌ போன்ற காந்தியுடையவர்களாய்வாருங்கள்‌ வாருங்களென்று 
பிரார்த்திக்கப்பட்டவர்களாய்ச்செல்லுவோர்களென்றறிவாயாக. நித்யாக்னிஹோத்ரம்‌ 
பூர்ணமாஸம்‌ தெரிகம்‌ ஆக்ராயணம்‌ பசுபந்தம்‌ சாதுர்மாஸ்யம்‌ சவுத்ராமணி 
இஷ்டிகள்‌ சோமம்‌ அக்னிசயனம்‌ முதலிய வேள்விகளைச்‌ செய்த கர்ம சுத்தர்கள்‌ 
அச்சந்திர மண்டலம்‌ செல்லுகின்றார்கள்‌. ஒதேவி! யாகயக்ஞங்களாலும்‌ ஸ்மிருதி 
தர்மங்களாலும்‌ என்ன பயன்பெறலாம்‌? இஷ்டாபூர்த்தாதிதர்மங்களை எவன்‌ எமது 
பாதாரவிந்த பூசையின்றிச்‌ செய்கின்றானோ அவன்‌ மேகம்புகை ராத்ரி கிருஷ்ண 
பக்ஷம்‌ இவைகளின்‌ வழி சந்திரனை யடைகின்றான்‌. எவர்‌ வர்ணாஸ்ரமதர்மங்களில்‌ 
பிரீதியுடையவராயினும்‌ என்னையுபாசிக்கின்றனரோ அவர்கள்‌ கர்மப்பற்று 
நீங்கினவர்களாய்‌ குருவேதாந்தங்களைச்சேவித்தவர்களாய்‌ அக்னி பகல்‌ உத்தராய 
ணம்‌ சுக்லபக்ஷம்‌ இவைகளிற்‌ சென்று சூரியமார்க்கஞ்செல்லுகின்றனர்‌. பின்னர்‌ 
அங்கிருந்து சந்திரன்‌ மேகம்‌ புகை வாயு மின்னல்‌ மழை ஓஷதி என்னும்‌ 














சிவரகசியம்‌ 





இம்முறையாயிறங்கி அன்னமாய்‌ புருஷரேதஸாய்‌ ஸ்திரீயின்‌ கர்ப்பத்திற்‌ 
செல்லுகின்றனர்‌. எவர்‌ பாபமுடையோர்களோ அவர்கள்‌ நாய்‌ சண்டாளன்‌ சர்ப்பம்‌ 
பன்றி முதலிய யோனிகளிற்‌ பிறக்கின்றனர்‌. எவர்‌ புண்யவான்‌௧ளோ அவர்கள்‌ 
பிராமணர்‌ க்ஷத்திரியர்‌ வைசியர்‌ சூத்ரர்‌ முதலியவர்களாய்‌ புண்ய கர்ப்பங்களிற்‌ 
சென்று பிறக்கின்றனர்‌. எவர்‌ இஷ்டாபூர்த்தங்களிலேயே முக்யமாய்ச்‌ சென்று 
அன்யதேவதையையே பூஜித்துத்‌ தியானித்துக்கொண்டு இதனிலும்‌ பரம்‌ யாது 
மில்லையென்‌ றெண்ணுகின்றனரோ அவர்கள்‌ மஹா அதமர்கள்‌. ஒ தேவி! இந்த 
தர்மங்களெல்லாம்‌ அல்பங்களே. ஸகலவேள்விகளும்‌ அங்ஙனமே. இவைகளைக்‌ 
கொண்டு பவக்கடலைத்தாண்டு தற்கில்லை. தீக்ஷைகளாலும்‌ தவத்தாலும்‌ 
விரதங்களாலும்‌ கிருச்சிரங்களாலும்‌ தானங்களாலும்‌ யோகங்களாலும்‌ 
வேதாத்தியானஞ்‌ செய்தலாலும்‌ செய்து வைப்பதாலும்‌ யாகங்களாலும்‌ சத்திரம்‌ 
தடாசம்‌ முதலியவைகளைப்‌ பிரதிஷ்டித்தலாலும்‌ சித்த சுத்தி வந்து வேதாந்தார்த்த 
விசாரஞ்செய்வதால்‌ ஆனந்தமாயிருக்கும்‌ மனிதன்‌ பிரமசாரியாயினும்‌ கிருகஸ்த 
னாயினும்‌ வானப்பிரஸ்தனாயினும்‌ தனதாங்ரம தர்மத்தினின்றும்‌ வழுவாது 
இருப்பவன்‌ எந்த பலத்தையனுபவிப்பவனோ அதனிலும்‌ சிறந்த பலனை எமது 
பாதாரவிந்த பூஜையினால்‌ அடையலாம்‌. விநாயகன்‌ சுப்பிரமணியன்‌ ஹரி பிரமா 
இந்திரன்‌ முதலிய சகலதேவர்களும்‌ பூவுலகில்‌ நடக்கும்‌ யாகத்திலுள்ள அவிர்ப்பாக 
த்தைப்புசித்து விமான மூர்ந்து சொர்க்கஞ்செல்லுகின்றனர்‌. அக்கூட்டம்‌ அதோ 
காணப்படுகின்றது. ஓ தேவி! யாகஞ்செய்த கர்மடர்கள்‌ அதோ தூமமார்க்கத்தின்‌ 
வழிச்‌ சென்று சந்திரனையடைந்து கர்மங்களின்‌ பயனைப்புசித்து இறுதியில்‌ கீழ்‌ 
விழ்கின்றனர்‌. அதோ யாகத்தைச்‌ செய்த கர்மடர்‌ தவளையின்‌ பின்பக்கம்‌ போன்ற 
ரம்பைபின்‌ அல்குலுக்கு ஆசையுடையோர்களாய்‌ அவர்களது தன தடங்களையே 
பரமென்று நினைப்போர்களாய்‌ அவர்களது உதட்டெச்சிலைப்‌ புசிப்பவர்களாய்‌ 
மயங்குகின்றனர்பார்‌. ஓ கிரிஜே! அதோ திவ்ய யவ்வனத்தோடு சகல சவுந்தர்யமும்‌ 
வாய்ந்தவர்களாய்‌ திவ்ய ரத்னாபரணங்களை யணிந்தவர்களாய்‌ அழகிய விமான 
மூர்ந்து செல்லுகின்றனரே அவர்கள்‌ தமது கணவரோடு அநுமாணஞ்‌ செய்த 
மங்கையர்களன்றோ? அதோ திவ்ய சாமரங்களாலுபசரிக்கப்பட்டு சந்தோஷமாய்‌ 
விமானத்தின்‌ மீது செல்லுகின்றனரே அவர்களைக்‌ கோ பூமி வஸ்திரம்‌ அன்னம்‌ 
சுவர்னம்‌ வெள்ளி ரத்ன முதலியவைகளைத்‌ தானஞ்செய்த புண்ணியவான்க௧ளென்ற 
றிவாயாக. பூவுலகில்‌ யுத்தகளத்தில்‌ மிக்க வீரர்களாய்‌ யுத்தஞ்செய்து இறந்தவர்கள்‌ 
அதோ சூரிய மண்டலத்தின்‌ வழிச்சென்று பலகாலஞ்‌ சுவர்க்க சுகம்னுபவித்துப்‌ 
பின்னர்‌ தீர்த்தத்திலாவது ஓஷதியிலாவதிறங்குகின்றனர்‌. ஓ தேவி! யமபடர்கள்‌ 
பாசங்களாற்கட்டி உலக்கையாற்புடைக்க வுதிரம்‌ தாரைதாரையாய்ப்‌ பெருகி ஓவென 
அலறிப்‌ போகின்றனரே அவர்கள்‌ பாபிகள்‌, அவர்களை யமலோகத்திற்‌ 
பழுக்கக்காய்ச்சிய நெருப்புச்சட்டியிலிட்டு வறுத்தும்‌ கும்பீபாகமுதலிய கிருமிகளால்‌ 
வியாபிக்கப்பட்ட மலாயமாகிய நரகங்களிலும்‌ ஈ கொசுகு காக்கை தேள்‌ பாம்பு 
இவைகளாற்‌ கடிக்கப்படுதற்குரிய விடமாகிய நரகங்களிலுந்‌ தள்ளி மிக்க 
வருத்துவார்கள்‌. ஓ தேவி! அதோ நரகத்தில்‌ மிக்ககொடுந்துயரத்தை 
யனுபவிக்கின்றனர்கள்‌ பார்த்தனையோ அவர்கள்‌ எப்போதும்‌ வயிற்றுக்காரியத்தி 
லும்‌ பரன்மனைவியோடு சேருவதிலுங்‌ காலங்கழித்தவர்களும்‌ குருசைவ 
நிந்தகர்களும்‌ வழியில்‌ செல்லுவோர்களையடித்துத்‌ திருடுவோர்களும்‌ 
பரான்னத்திலாவலுடையவர்களும்‌ சூதாட்டமுதலிய கொடிய செயலுடையவர்‌ 


|) 














சிவரகசியம்‌ 





களுமாகிய பாஷண்டர்களென்றறி. எவர்களது நெற்றி விபூதியின்றியுளதோ எவர்‌ 
ருத்திரஜப்‌ மற்றவர்களோ எவர்‌ லிங்கார்ச்சனஞ்‌ செய்யாதவரோ எவர்‌ 
சிவநாமோச்சாரணஞ்‌ செய்யாதவர்களோ எவர்‌ ருத்திராக்ஷதாரணத்தில்‌ விருப்பற்ற 
வர்களோ எவர்‌ பஞ்சாக்ஷரமற்றவர்களோ எவர்‌ எமது பக்தர்களை நிந்திக்கின்றனரோ 
விஸ்வாதிகனும்‌ ஈங்வரனும்‌ ஸகலஜகங்களுக்கும்‌ ஆதாரனுமாகிய எம்மை 
விஷ்ணு பிரமா முதலிய தேவர்களோடு சமமெனவெண்ணுகின்றனரோ எவர்‌ 
பிரதோஷ பூஜையற்றவர்களோ எவர்‌ எமது நிவேதனமின்றிப்‌ புசிக்கின்றனரோ 
அவர்களெல்லாரும்‌ அடைவது இக்கதியே. அவர்கள்‌ அதோபார்‌, இக்கொடிய 
நரகங்களிலிருந்து கற்பாந்தத்திலுங்‌ கரையேறுதற்கில்லை. ஓ சிவே! சிவாலயத்தை 
யிடிப்பவர்களும்‌ சிவோத்யான புஷ்பங்களை யபகரிக்கின்றவர்களும்‌ 
சிவத்துரோகியைச்‌ சிலாகிக்கின்றவர்களும்‌ எம்மை நிந்திப்பவர்களுமாகிய பாபிகள்‌ 
யாவரோ அவர்கள்‌ யமாலயத்தில்‌ கொடுநரகங்களில்‌ சீழ்‌ முதலியவைகளைப்‌ 
புசிக்கின்றவர்களாய்‌ கிருமி முதலிய வாய்க்குட்சென்று கடிக்கப்பெற்றவர்களாய்‌ 
அபார கொடும்‌ யாதனைகளை யடைகின்றனர்‌. எவர்‌ ருத்திராக்ஷ விபூதி 
திரிபுண்டரமணிவோர்களும்‌ சிவநிவேதனமுதத்தைப்‌ புசிக்கின்றவர்களும்‌ சிவ 
மஹாதேவாதி நாமங்களில்‌ விருப்புற்றவர்களும்‌ சிவலிங்கார்ச்சன தற்பரர்களும்‌ 
ருத்திரார்த்த விசாரஞ்செய்தவர்களும்‌ எமது திவ்ய சரித சிரவணத்தில்‌ மிக்க 
விருப்பமுடையோர்களுமா யிருக்கின்றனரோ அவர்களிங்குவருவதில்லை யாய்‌ 
நமது கணங்களாய்வருவார்‌. அவர்களே நமக்குச்‌ சம்மதர்கள்‌. அவர்களே சாம்பவர்‌, 
அவர்கள்‌ வசிப்பது இவ்விடமே. ஓ தேவி! வேதங்கூறிய ஆசாரத்தை விடாதவர்க 
ளும்‌ நமது சரணாரவிந்தத்தில்‌ அபாரபக்தியுடையோர்களும்‌ சுத்தமாகிய மனமுடை 
யோர்களும்‌ இந்த சம்சார மகாசமுத்திரத்தில்‌ வெறுப்புள்ளவர்களுமாகிய சாதுக்கள்‌ 
சிறிதுந்தடையின்றி நமதாலயம்‌ வருகின்றனர்‌. சந்திரகலா பூஷிதர்களும்‌ 
நீலோற்பலம்போன்ற முக்கண்ணுடையோர்களும்‌ நீலகண்டர்களுமாகிய ருத்திரகண 
மூர்த்திகளாய்‌ நமது பார்சுவத்தில்‌ வசிப்பார்களென்று சத்தியமாய்க்‌ கூறுகின்றே 
மென்றனர்‌. ஸ்கந்தர்‌ ஓ முநிவரே! இவ்வாறு ஸ்ரீ மஹாதேவன்‌ கைலாயகோபுரத்தில்‌ 
தேவிக்குக்கூற அதனைக்கேட்ட தேவி இறைவனை நோக்கி ஓ ஸ்வாமி! வேதங்கள்‌, 
மங்கை பிரஜை பசு சுவர்ண முதலியவைகளைக்‌ கூறுகின்றனவாயினும்‌ 
முக்குணவயப்பட்ட பிரவர்த்திசீலர்களாகிய மூடர்களை நோக்கியேயன்றி 
யுண்மையிலல்ல. மீன்கள்‌ தம்மைப்பிடிப்பதினிமித்தம்‌ விடப்பட்ட தூண்டிலிலுள்ள 
ஆகாரத்தைத்தமக்கு ஸுகஹேதுவென்று மயங்கி எங்ஙனம்‌ அல்லற்படுகின்றனவோ 
அதுபோல மூடர்களும்‌ பெருந்துக்க ஜாலமாகிய இப்பிரபஞ்சவாழ்க்கையை சுகமென 
நினைத்துக்‌ கிலேசப்படுகின்றனர்‌. அவர்கள்‌ முக்திஹேதுவாகிய தேவரீரது 
பாதாரவிந்தத்தை எங்ஙனமடையக்கூடும்‌? சிதானந்தரூபனும்‌ சத்யனுமாகிய 
தேவரீரை அசத்தியத்தில்‌ பிரவர்த்திக்கு மூடர்‌ சிறிதும்‌ சிந்திக்க மாட்டார்களன்றோ? 
முயலினிடம்‌ கொம்பு எனும்‌ வார்த்தைக்கும்‌ பாலைவனத்தில்‌ பால்‌ எனும்‌ 
வார்த்தைக்கும்‌ இடமிராதது போல பிரபஞ்சத்தில்‌ சுகமெனும்‌ வார்த்தைக்கு 
மிடமில்லையன்றோ? அந்தோ! பாலைவனத்தில்‌ நின்று கொண்டு பால்வேண்டு 
பவன்‌ போல்‌ பிரபஞ்சத்தில்‌ சுகத்தை விரும்புகின்றனர்‌. பிரபஞ்சத்தில்‌ ஸுகந்‌ 
தோன்றுவது மனோமாத்திரமன்றி வேறல்ல. எது மனோ கற்பனைக்கிடமின்றோ 
அஃதன்றோ பூமாவாகிய தேவரீர்‌? அந்த சிவதரமாகிய பொருள்‌ தேவரீரே. 
சந்திரகலாதரரும்‌ மங்கைபாதியருமாகிய மூர்த்தியாய்க்‌ காமனையெரித்து 


ரச 














சிவரகசியம்‌ 





காமனையற்ற சித்தமுடைய பெரியோர்களைக்‌ கரையேறச்‌ செய்கின்றீரன்றோ? ஒ 


ஸ்வாமி! தேவரீரையடைந்து அநுபவிக்கும்‌ ஆனந்தத்தில்‌ சிறிதும்‌ விருப்பமின்றி 
மூடர்களாய்‌ வீணில்‌ கெடுகின்றனரே யென்றனளென்றனர்‌. 


இருபத்தோராம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 

















சிவரகசியம்‌ 





உ 
அக்ரபூஜ்யாய நம: 


இருபத்திரண்டாமத்தியாயம்‌. 
கைலாஸ்லிங்கவர்ணனம்‌. 


ஸ்கந்தர்‌: ஓ ஜைகிஷவ்யரே இவ்வாறு அடிக்கடி தேவி மஹாதேவ 
சம்பாஷணம்‌ வாச முதலியதிற்கிடமாகிய கைலாயத்திற்கெதிரில்‌ ஸ்வர்ணமபமாய்‌ 
விளங்கும்‌ கிரியே மஹாமேருவெனப்படும்‌. அது கைலாயத்திற்கு மூன்றுலக்ஷம்‌ 
யோஜனைக்கு அப்பாலுள்ளது. அது சகலதேவர்களுக்கு மிருப்பிடமாம்‌. அங்குள்ள 
விருஷபஸ்தம்‌ பத்தில்‌ துருவன்‌ முதலிய வரிருக்கின்றனர்‌. காலாக்கியத்தினடுவில்‌ 
துருவன்‌ சப்தருஷி திரிசங்கு முதலியவர்கள்‌ இடைவிடாது ஈங்வராக்ஞையால்‌ 
சுற்றி வருகின்றனர்‌. அம்மேருவில்‌ மிக்க அழகிய வனமிருக்கின்றது. அங்கு மிக்க 
விஸ்தாரமும்‌ மலர்ந்த கல்ஹாரம்‌ பொற்றாமரை முதலிய மலர்களடர்ந்ததும்‌ 
நிர்மலமாகிய தீர்த்தமுமுடையதுமான மானதமெனும்‌ சரஸிருக்கின்றது. அந்த 
மேருவின்‌ சிகரத்தில்‌ பிரம விஷ்ணு ருத்திரர்களுக்கு வாசஸ்தானமாகிய சத்திய 
லோகம்‌ வைகுண்டம்‌ ருத்திரபுரங்களிருக்கின்றன. திக்பாலகர்‌ கந்தர்வர்‌ முதலியவர்‌ 
களும்‌ அம்மலையிலேயே வசிக்கின்றனர்‌. அந்தமேருவின்‌ சிகரத்தில்‌ ரத்னசால 
வனமென உத்தியான மொன்றிருக்கின்றது. அதனடுவில்‌ ரத்னமயமாகிய கோபுர 
மாளிகையொன்றிருக்கின்றது. அதில்‌ ஒவ்வோர்‌ சமயத்தில்‌ ஸ்ரீ மஹாதேவன்‌ தேவி 
யோடு கிரீடிப்பார்‌. அதன்‌ சுற்றுப்பக்கத்தில்‌ எவன்‌ பிரவேசிப்பானோ அவன்‌ பெண்‌ 
ணாவானென்று ஈங்வரனால்‌ சபிக்கப்பட்டமையால்‌ அங்கு யாரும்‌ போவதில்லை. 
ஓ முநிவரே! அம்மேரு கைலாஸத்திற்கு விருஷபஸ்தம்பம்‌ போல்‌ எதிரிலிருக்கி 
ன்றது. மேருவின்‌ சிகரத்தில்‌ மேர்வீசமென்னும்‌ ஓர்‌ மஹாலிங்கமிருக்கின்றது. 
அதன்‌ கோபுரம்‌ மாளிகை முதலியவைகளைல்லாம்‌ மிக்க அற்புதமாயிருக்கின்றன. 
அவ்விலிங்கத்தை பிரம விஷ்ணு ருத்திரர்கள்‌ பில்வம்‌ சுவர்ண தாமரை முதலிய 
மலர்களாலும்‌ தூபதீபநைவேத்யங்களாலும்‌ ஆராதித்து பிரதக்ஷிண பிரணாமாதிக 
ளைச்‌ செய்து துதித்து வழிபடுகின்றனர்‌. அதுநிற்க, ஓ முநிவர்களே! கைலாஸத்தின்‌ 
செய்தியைக்‌ கூறுகின்றேன்‌. இக்கைலாயத்தில்‌ ஸ்ரீ மஹாதேவன்‌ தேவியுடன்‌ 
எப்போதும்‌ வசிக்கின்றனர்‌. அற்புதமாகிய ரத்ன மயமாளிகையில்‌ தேவியுடன்‌ 
இறைவன்‌ கிரீடித்துக்கொண்டிருக்கின்றனர்‌. அதனிற்‌ சிறிது கூறுகின்றேன்‌. மஹா 
செளந்தர்யமும்‌ நவயெளவனமுமுடையோர்களாய்‌ திவ்ய ரத்னாபரணங்களால 
லங்கரிக்கப்பட்டு மின்னல்‌ போல்‌ ஜ்வலிப்பவர்களாய்‌ கல்‌ கல்‌ என்று சப்திக்கும்‌ 
நூபுரமுதலியவையுடையோர்களாய்‌ பக்தியானந்தபரிதர்களாய்‌ விளங்கும்‌ ருத்திர 
கன்னியர்களும்‌ ருத்திரர்களும்‌ ஸர்வலோகாதாரருமாகிய மஹாதேவி 
மஹேஸ்வரனை எவ்வெச்சமயத்தில்‌ எவ்வண்ணஞ்‌ சேவிக்கவேண்டுமோ 
அவ்வண்ணஞ்சேவித்து வழிபடுகின்றனர்‌. சிறிதுஞ்‌ சிரமமற்றவர்களாய்‌ திவ்ய 
தீர்த்தங்களானிறைந்த ரத்னகலசங்களைக்‌ கையிலெடுத்து சுகமாய்‌ ஸ்நானஞ்செய்‌ 
சித்தல்‌ திவ்யகந்தத்தை ஸ்மர்ப்பித்தல்‌ கேசங்களைப்‌ பரிமளவாசனைப்புகையால்‌ 
ரஞ்சிப்பித்தல்‌ படுக்கையைச்‌ சரிசெய்தல்‌ சத்ரசாமரங்களால்‌ உபசரித்தல்‌ கண்ணாடி 














சிவரகசியம்‌ 





முதலியவைகளைக்காட்டுதல்‌ திவ்ய தாம்பூலத்தைச்‌ சமர்ப்பித்தல்‌ வீணையை 
வாசித்தல்‌ முதலிய பணிவிடைகளைச்‌ செய்து கொண்டு ஒன்பது கோடி ருத்ரகன்னி 
யர்கள்‌ ஸ்ரீ மஹாதேவியைச்‌ சேவிக்கின்றனர்‌. அங்ஙனமே பத்துகோடி ருத்திரர்கள்‌ 
இறைவனைச்‌ சேவிக்கின்றனர்‌. பைரவிதிகம்பரர்‌ இவர்கள்‌ கோடி சங்கியையுடைய 
வர்களாயிருக்கின்றனர்‌. மூன்று கோடி யோகினிகளும்‌ சுற்றுப்பக்கத்தில்‌ டாகினி 
கோடிகளும்‌ தேவிதேவர்களைச்சேவிக்கின்றனர்‌. ஸ்ரீ கைலாயத்தில்‌ நவசக்தி 
ரத்தினங்களால்‌ விளங்குவதும்‌ ஒரு கோடிதத்வவாக்குடன்‌ கூடியதுமாகிய திவ்ய 
பீடத்தில்‌ ஸ்ரீசக்ரமத்தியிலுள்ள பிந்துவில்‌ ஓர்‌ பக்கம்‌ சந்திரனும்‌ ஓர்பக்கம்‌ 
சூரியனுமாய்‌ விளங்குவதும்‌ நான்கு பீடமுடையதும்‌ பஞ்சப்பிரம்ஹமயமாயுமுள்ள 
மஞ்சத்தில்‌ தேவி வீற்றிருப்பதை நாம்‌ எப்போதும்‌ தியானிக்கின்றோம்‌. ஒவ்வோர்‌ 
சமயம்‌ திவ்யரத்ன மயமாகிய ஓடத்தின்‌ மீது இறைவன்‌ அம்பிகையுடனடைந்து 
உல்லாஸமாய்‌ வீற்றிருக்க அதை அலைகள்‌ விநோதமாய்‌ இங்குமங்குமிழுக்க 
ஆனந்தபரவசராயிருப்பர்‌. ஓர்‌ சமயம்‌ கைலாச கிரியின்‌ காந்தியைக்காட்டினும்‌ மிக்க 
வெண்ணிறம்‌ வாய்ந்ததும்‌ காதருகில்‌ விளங்குஞ்‌ சாமரங்களால்‌ வீசப்பெற்றது 
மாகிய மஹா விருஷபத்தின்‌ மீது தேவியோடு கூட வீற்றிருப்பாராய்‌ ருத்திரகணங்க 
ளெல்லோரும்‌ ஆனந்தவசமாய்‌ “பாஹீசசங்கரவிபோசிவ சந்திரகடமஹாதேவ" 
என்று துதிக்கக்கைலாயசிகரங்களிலுள்ள சிவலிங்க சமூகங்களைத்‌ தெரிசித்து 
அம்பிகைக்கும்‌ தெரிசிப்பித்து மகிழ்வார்‌. ஓர்சமயம்‌ சுவர்னமயமாய்ச்சொலிப்பதும்‌ 
மிக்க வுன்னதமாயுள்ளதும்‌ அற்புதமாகிய துவஜகும்பமுடையதுமாகிய திவ்யரதத்‌ 
தில்‌ தேவியோடு கூட வீற்றிருப்பாராய்‌ அந்தரதமானது தமது திருவுளத்தை 
யநுசரித்துச்செல்ல உல்லாஸமாயிருப்பார்‌. ஓர்‌ சமயம்‌ அநேகரத்கனங்களாலும்‌, 
முத்துகுச்சங்களாலும்‌ அற்புதமாகிய மேல்விதானத்தாலும்‌ திவ்யதுவஜத்தாலும்‌ சத்ர 
சாமரங்களாலும்‌ மிக்க அழகு வாய்ந்த விமானத்தின்‌ மீது தேவியோடு வீற்றிருக்க 
அது உல்லாஸமாய்ச்‌ செல்ல தேவர்களையும்‌ அவருலகங்களையும்‌ 
பார்த்துக்கொண்டு தேவியைநோக்கி ஓ தேவி! தேவலோகத்தில்‌ சுகம்புஜிக்சவேண்டு 
மென்று பெரிய விமான மூர்ந்துவரும்‌ கர்மதேவர்களைப்பார்‌. ஓ தேவி! அதோ 
தேவலோக வுத்யானவனத்தில்‌ தேவமங்கையர்களது கையிலுள்ள கங்கணமணி 
களினொளியானது எத்திசையும்‌ பரவ திவ்யபரிமளக்காற்று வீச அவர்களது 
அதரத்தைப்‌ புசிப்பதினால்‌ ஆனந்தபரவசர்களாய்‌ போகமேபெரிதென மயங்கிக்‌ 
கிடக்கும்‌ தேவர்களைப்பார்‌. ஓ தேவி! விஷ்ணு பிரம்ஹா முதலியவர்களோ 
டென்னைச்‌ சமமாய்ப்பார்க்கும்‌ அதமன்‌ அடைந்திருக்குங்கதியைப்பார்‌. அவன்‌ 
எச்சில்‌ நீர்‌ மலம்‌ மூத்திரம்‌ முதலியவை நிறைந்தமடுவில்‌ மூழ்குகின்றவனாய்‌ 
ஓவென்று வாய்திறந்து கதற, கிருமிகளோடு மல்முட்புக, அத்துக்கத்தைச்‌ சகிக்கா 
மல்‌ மீண்டுங்கதற, அவனை நீண்ட கசைச்சாட்டையால்யமதூதர்‌ அடித்துவதைக்க 
மஹாகோரயாதனையநுபவிக்கிறான்‌. ஒதேவி! என்னை நிந்தித்தவர்கள்‌ சிவலிங்க 
தெரிசனஞ்செய்யாதவர்‌ முதலியவர்களெல்லோரும்‌ பெரிய இருப்புக்கடாகத்தில்‌ 
தீயால்‌ கொதிக்குந்தைலத்திற்றள்ளப்பட்டு கஷ்டப்படுகின்றனர்பார்‌. அதோ 
ருத்திரா்க குண்டல கிரீடஹாரங்களையணிந்து ஜ்வலிப்பவர்களாய்‌ பிரதோஷ 
காலத்தில்‌ லிங்கார்ச்சன லிங்கதெரிசனஞ்செய்து மகிழ்ந்த புண்ணியவான்கள்‌ நமது 
கைலாயம்‌ வருகின்றனர்பார்‌. கைலாயகிரியிலுள்ள திவ்விய மகாலிங்கங்களைத்‌ 
தரிசிப்பதில்‌ மிக்க ஆவலுள்ளவர்களாய்‌ சூரிய சந்திரர்‌ ஜ்வலிப்பது போல்‌ 
வருகின்றனர்‌ பார்‌. ஓ தேவி! எமக்கு இவர்களே சம்மதர்கள்‌. எனக்குச்‌ 


ச 














சிவரகசியம்‌ 





சம்மதமில்லாதவர்‌ அபாரமஹிமையுடைய இவ்விடம்‌ வரக்கூடுமா? ஓ கிரிஜே! 
இங்கு ஆங்காங்கு பூஜிக்கப்பட்டு விளங்கும்‌ லிங்கங்களைப்பார்‌. கரதாளம்‌ சங்கம்‌ 
மத்தளம்‌ டிண்டிம முதலியவைகளின்‌ நாதங்கள்‌ முழங்க புதிதாகிய பில்வ 
பத்திரங்களால்‌ பூஜிக்கப்பட்டு விளங்கும்‌ சிவலிங்க சமூகங்களை வகித்துக்கொண்டி 
ருக்கும்‌ இக்கைலாயத்தின்‌ பாக்கியமே பாக்கியம்‌. இந்தக்‌ கைலாய கிரியினால்‌ 
பூர்வம்‌ மிக்க தீவிரமாகிய தவஞ்செய்யப்பட்டது. ஆதலால்‌ இங்ஙனம்‌ இவனுக்கு 
அருள்‌ புரிந்திருக்கின்றோம்‌. இவனைப்போல்‌ எந்தத்தேவரும்‌ முனிவரும்‌ தவமியற்‌ 
றியதில்லை. ஆதலின்‌ எமது அபாரமாகியதயவுக்கு இவனாளாயினானென்று 
தேவியை நோக்கி ஸ்ரீ மஹாதேவன்‌ ஆனந்தங்கொண்டவராய்‌ கைலாசகிரியின்‌ 
குணங்களை வர்ணித்தனர்‌. 


இருபத்திரண்டாம்‌ அத்தியாயும்‌ 
முற்றிற்று. 














சிவரகசியம்‌ 





உ 
அக்ரகாமிநே நம: 


இருபத்து மூன்றாம்‌ அத்தியாயம்‌. 
கைலாஸவர்ணனம்‌. 


ஸ்கந்தர்‌: ஓபிரம விஷ்ணுவாதி தேவர்களே! ஜைகிஷவ்யரே! 
இதுகாறுங்கூறியபிராகாரத்‌ துள்ளும்‌ கோமேதக மணிமயமான பிராகாரமொன்றுளது. 
அதன்‌ நான்கு திக்கிலும்‌ லக்ஷம்பிரமாணமுள்ளதாகிய கோமேதக மணிமயமான 
கோபுரங்களிருக்கின்றன. அந்தக்‌ கோபுர மாளிகைகள்‌ ரத்ன தோரணகும்பத்து 
வஜங்களாலும்‌ ருத்திராவதாரசரிதம்‌ விருஷபமுதலிய ஸ்படிகமயமாகிய சித்ரங்க 
ளாலும்‌ தேவகோஷ்டிப்பதுமையாலும்‌ சுவர்ணமயமாயும்‌ ரத்னமயமாயும்‌ 
நிர்மிக்கப்பட்ட கணங்களாலும்‌ மிக்க அற்புதமாய்‌ விளங்குகின்றன. அன்றியும்‌ 
அந்தப்‌ பிராகாரத்தில்‌ ஆயிரம்ஸ்ம்பங்களுடன்‌ கூடிய எண்ணிறந்த மண்டபங்களும்‌ 
சரஸுகளும்‌ சரஸின்‌ மத்தியிலுள்ள மண்டபங்களும்‌ மிக்க அற்புதமாயுள்ளன. 
அதற்குள்‌ தென்‌ திசைக்கோபுரத்தருகில்‌ எமது ஆலயமிருக்கின்றது. அது 
லக்ஷம்ஸ்தம்பங்களோடுகூடியதும்‌, நவரத்னமயமாகிய அநேக மேல்‌ மாளிகை 
யுடையதும்‌, திவ்வியபதுமைகளால்‌ விளங்குவதும்‌, திவ்வியரத்ன கவாக்ஷங்‌ 
(ஜன்னல்‌)களாலும்‌ இந்திர நீலமணிகளால்‌ நிர்மிக்கப்பட்ட மயில்‌ கோழிப்பதுமை 
களாலும்‌, மணிமயமாகிய துவாரம்‌ கதவு முதலியவைகளாலும்‌ மஹா அற்புதமா 
யுள்ளது. அதனருகில்‌ ஓர்‌ உத்தியானவன மிருக்கின்றது. அது நவரத்னமணல்‌ 
களோடு கூடிய ரத்னமேடைகளாலும்‌ தேவவிருக்ஷ வரிசைகளாலும்‌ ஆச்சரியமாயு 
ள்ளது. அங்கு கெளமாரமென ஓர்‌ திவ்வியஸரஸிருக்கின்றது. அது மணிமயமாகிய 
படிக்கட்டுகளுடன்‌ பக்கங்களிலுள்ள ரத்தின மண்டபங்களால்‌ ஜ்வலிக்கின்றது. 
அன்றியும்‌ அது மான்‌ முதலிய மிருகங்களும்‌ ஹம்ச முதலிய பக்ஷிகளும்‌ வசிக்கப்‌ 
பெற்றது. அந்தத்‌ தடாகத்தினருகிலுள்ள மண்டபங்களுள்‌ மிகச்சிறந்த ஓர்‌ மாளிகை 
யுளது. அதின்‌ உப்பரிகை கோபுரம்‌ மிக்கவுன்னதமாயுள்ளன. அம்மண்டபத்தின்‌ 
உப்பரிகை மாளிகையில்‌ ஐந்துயோசனை விஸ்தாரமுள்ள திவ்வியரத்ன 
சிம்ஹாசனமுளது. அங்கு பற்பலவாயுதங்களையுடையவரும்‌ சிங்கம்‌ போன்ற 
பராக்கிரமமுடையவர்களும்‌ மதயானையின்‌ துதிக்கை போல்‌ நீண்டு பருத்தகை 
யுடையோர்களும்‌ திவ்வியவஸ்திராபரணமணிந்தவர்களும்‌ உலகமெங்கும்‌ பிரவித்தி 
பெற்றவர்களுமான வீரபாகுமுதலிய நவவீரர்களாலும்‌ லக்ஷவீரர்களாலும்‌ சேவிக்கப்‌ 
பட்டவனாய்‌ யான்‌ வல்லிதேவசேனையோடு அறுமுகத்தோடும்‌ பன்னிருகண்களடு 
ங்கூடிய மூர்த்தியாய்‌ அந்த சிம்ஹாசனத்தின்‌ மீது வீற்றிருப்பேன்‌. ஓ முநிவரே! 
முற்கூறிய தக்ஷிணகோபுரத்தருகில்‌ குமார புரமெனும்‌ எனது நகரமிருக்கின்றது. அது 
எண்ணிறந்த மாளிகைகளாலும்‌ கெளமார கெளமாரிகணங்கள்‌ வசிக்கப்பெற்றதாய்‌ 
ரத்னங்களால்‌ பெருஞ்சோதியாயும்‌ ஜ்வலிக்கின்றது, அந்நகரில்‌ கெளமாரேய்வரர்‌ 
ஆலயமிருக்கின்றது. அவ்வாலயம்‌ மிக்க விஸ்தாரமாயுள்ள பிராகாரங்களோடும்‌ 
நவரத்னமயமான மஹாமண்ட்ப வாகனமண்டப அர்த்தமண்டப கர்ப்பக்கிரகங்‌ 
களோடு கூடியதாய்‌ நவரத்தினங்களின்‌ காந்தியினால்‌ ஆகாயமுற்றுஞ்‌ 














சிவரகசியம்‌ 





சோதிமயமாய்‌ விளங்கச்செய்யுங்‌ கோபுரத்தோடு கூடியதா யிருக்கின்றது. 
அவ்வாலயத்தில்‌ எனதிஷ்ட தெய்வமாகிய கெளமாரேஸ்வர லிங்கமிருக்கின்றது. 
அந்த லிங்கத்தை யான்‌ பஞ்சாமுதங்களாலும்‌ தூபதீப நைவேத்திபங்களாலும்‌ 
வீணாவேணு ம்ருதங்கசங்க காகளங்களாகிய வாத்ய நாதங்களாலும்‌ அற்புதமாகிய 
கீதங்களாலும்‌ கெளமாரகன்னிகைகளின்‌ நடனத்தாலும்‌ முப்போதும்‌ ஆராதித்துத்‌ 
தோத்திரஞ்செய்து ஆனந்தமடைகின்றேன்‌. இங்ஙனம்‌ கெளமாரபுரத்திலிருந்து 
கொண்டு சக்திதரர்களாகிய எண்ணிறந்த வீரர்களாலும்‌ கணங்களாலும்‌ சேவிக்கப்‌ 
பட்டவனாய்‌ யான்‌ தென்‌ திசைத்துவாரத்தைக்‌ காத்துக்கொண்டிருக்கின்றேன்‌. 


இருபத்து மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 

















சிவரகசியம்‌ 





௨ 
மந்திர க்ருதே நம: 


இருபத்து நான்காம்‌ அத்தியாயம்‌. 
கைலாஸவர்ணனம்‌. 


ஸ்கந்தர்‌: ஓ முனிவரே! கைலாய சிவாலயத்திற்கு மேற்குத்திக்கில்‌ ஐந்து 
லக்ஷம்‌ பிரமாணம்‌ விஸ்தாரமுடைய பிராகாரத்தில்‌ எண்பத்தெட்டாயிரம்‌ யோஜ 
னையுயரமுள்ள வோர்கோபுர மிருக்கின்றது. அங்கு மரகதமயமாகிய மஹா 
மண்டபம்‌ தேஜோமயமாய்‌ ஜ்வலிக்கின்றது. அம்பாளிகையின்‌ நடுவில்‌ ஏழுலக்ஷங்‌ 
கண சிரேஷ்டர்களால்‌ சேவிக்கப்பட்டவரும்‌ விக்னமலைக்கு மஹா வச்சிராயுத 
மாயிருக்கின்றவரும்‌ பற்பல ரத்னாபரணமணிந்தவரும்‌ ஸிந்தூரத்தால்‌ ஜ்வலிக்கும்‌ 
நெற்றியுடையோரும்‌ ரத்னாபரண முடையோரும்‌ திவ்யமாணிக்க கிரீடமுடை 
யோரும்‌ அழகிய துதிக்கையுடையோரும்‌ திவ்யகுண்டலங்களால்‌ ஜ்வலிக்குங்‌ 
காதுகளையுடையோரும்‌ திவ்ய ரத்னாபாணமணிந்த தந்தமுடையோரும்‌ விபூதித்‌ 
திரிபுண்டாமணிந்த கும்பமுடையோரும்‌ கன்னத்தினின்றும்‌ பெருகும்‌ மதபரிமள 
வாசனையிலாவலோடுவந்து பிரமித்துக்கொண்டிருக்கும்‌ வண்டுகளை திவ்ய முத்து 
க்குச்சங்களுடைய காதுகளின்‌ அசைவால்‌ ஓடச்‌ செய்பவரும்‌ சிவபாதாரவிந்தத்‌ 
தியானத்தால்‌ பரமானந்தமுடையோரும்‌ மிக்க கருணையோடு கணங்களை 
கடாக்ஷிப்பவரும்‌ மஹாநாகத்தால்‌ கடிசூத்ரமுடையவரும்‌ பெருத்த வுதரமுடை 
யோரும்‌ மலர்ந்த செந்தாமரை மலர்போன்ற சரணமுடையோரும்‌ பாசம்‌ அங்குசம்‌ 
மோதகம்‌ தந்தம்‌ இவைகளையுடைய கரத்தினையுடையோரும்‌ ரத்னமயமாகிய 
தோள்வளையுடையவரும்‌ திவ்ய மஞ்சீரமணிந்த கால்களுடையோரும்‌ ரத்னஹார 
மணிந்தவரும்‌ இருபக்கத்திலும்‌ சித்திபுத்தி எனும்‌ தேவிகளால்‌ ஸேவிக்கப்‌ 
பட்டவரும்‌ தண்டம்‌ சத்ரம்‌ சாமரமுதலியவைகளோடுகூடிய கணேந்திரர்களால்‌ 
சேவிக்கப்பட்டவரும்‌ விற்வேற்வரரும்‌ ஆகிய ஸ்ரீகணேசானர்‌ திவ்ய சிம்ஹாசனத்‌ 
தின்‌ மீது வீற்றிருக்கின்றனர்‌. அவ்விறைவனது திருவுருவம்‌ போன்ற வுருவமுடைய 
வர்களான ஏழுலக்ஷங்கணாதிபர்கள்‌ குடார முதலிய ஆயுதங்களைக்‌ கையில்‌ 
வைத்துக்‌ கொண்டு அந்தப்பிராகார கோபுரத்தைக்காத்துக்கொண்டிருக்கின்றனர்‌, 
அதனருகில்‌ மஹா கோபுரத்தோடு கூடிய ரத்னமயமான ஆவயமொன்றுளது. 
அவ்வாலயத்தில்‌ அவரது இஷ்டதெய்வமாகிய கணேசானேய்வரரென்னும்‌ 
லிங்கமுள்ளது. அதனை அவர்‌ முப்போதும்‌ பில்வபத்திரம்‌ மந்தாரம்‌ சண்பகம்‌ கமல 
முதலிய மலர்களாலும்‌ அறுகம்புற்களாலும்‌ தூபதீப றைவேத்திய 
தாம்பூலங்களாலும்‌ சத்ரசாமரகீத நிருத்தவாத்தியங்களாலும்‌ ஆராதித்துப்‌ போற்றி 
மகிழ்கின்றனர்‌. 


இருபத்துநான்காம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 

















சிவரகசியம்‌ 





உ 
சாமீசரப்பிரபாய நம: 


இருபத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌. 
கைலாஸவர்ணனம்‌. 


ஸ்கந்தர்‌: ஓ முனிவரே / கைலாயசிவாலயத்திற்குக்‌ கிழக்குத்திக்கில்‌ 
புஷ்பராகத்தினால்‌ நிர்மிக்கப்பட்டதும்‌ ஐந்துலக்ஷம்‌ பிரமாணமுடையதுமாகிய 
பிராகாரகோபுரமிருக்கின்றது. உதய காலத்திலுள்ள சூரியன்‌ போல்‌ ஆயிரஞ்‌ 
சூரியர்களது காந்திக்கு நிகராகிய காந்தியுள்ளதும்‌ புஷ்பராகமணியால்‌ நிர்மிக்கப்பட்ட 
விருஷபம்‌ ருத்திராவதார சரிதமுதலிய பதுமைகளோடுந்‌ திவ்ய துவஜமுடையாது 
மாகிய அக்கோபுரத்தருகில்‌ சிறந்த ரத்னங்களால்‌ நிர்மிக்கப்பட்டதும்‌ பதினாயிரம்‌ 
ஸ்தம்பங்களோடு கூடியதும்‌ விசித்திரமான கொடுங்கைகள்‌ அழகிய ரத்னமேடைகள்‌ 
ரத்தினபீடம்‌ ரத்தின ஜாலம்‌ முதலியவைகளுடன்‌ கூடியதுமான ஓர்‌ மண்டபமிருக்‌ 
கின்றது. அம்மண்டபத்தில்‌ ஓர்திவ்ய சிம்ஹாசனம்‌ நவரத்ன மயமாய்‌ விளங்குகின்‌ 
றது. அதில்‌ அறுபதினாயிரம்‌ ருத்திரகணாதிபர்களாலும்‌ அஹிமன்யு முதலியவர்‌ 
களாலும்‌ சேவிக்கப்பட்டவராய்த்‌ தர்மஸ்வரூபராகிய ஸ்ரீ விருஷபர்‌ வீற்றிருக்கின்‌ 
றார்‌. தர்மத்துக்காதாரமாயுள்ள சரணங்களையுடையவரும்‌ யுகத்தை நாபியாகவுடை 
யவரும்‌ யுகங்களின்‌ சந்தியம்சங்களைக்‌ குளம்புகளாக வுடையவரும்‌ தர்மசாத்திரங்‌ 
களை மணிமஞ்சீரநாதமாக வுடையவரும்‌ நான்குவேதங்களும்‌ உபவேதங்களும்‌ 
வேதாந்தங்களும்‌ புராணநியாய மீமாம்சங்களும்‌ தந்திரமும்‌ ஆகிய இவைகளைப்‌ 
பெருமணிகளா யமையப்பெற்றவரும்‌ பூர்வபக்ஷ சித்தாந்தங்களைக்‌ கண்டாநாதமாக 
வுடையவரும்‌ கைலாயந்தான்‌ ஜங்கம வுருவம்பெற்றதோ என்று தோன்றக்கூடிய 
இரண்டு கொம்புகளோடு கூடியவரும்‌ அமுதத்திரளின்‌ மண்டலம்‌ போல சுத்தவெண்‌ 
மை நிறமுடையவருமாகிய அந்தத்தர்ம விருஷபர்‌ ஐந்துலக்ஷம்‌ பிரமாணமுடைய 
வராயிருக்கின்றார்‌. கற்பூரம்‌ போன்ற நிறமுடையவர்களால்‌ சேவிக்கப்பட்டவரும்‌ 
லக்ஷம்‌ யோஜனை விசாலமுள்ள முதுகும்‌ பதினாயிரம்‌ யோஜனையுயர்ந்த 
திமிலும்‌ முப்பதினாயிரம்‌ யோசனையுள்ள முகமும்‌ இரண்டாயிரம்‌ யோசனை 
பரிமாணமுடைய நேத்திரமும்‌ ஐயாயிரம்‌ பிரமாணமுடையகாதும்‌, ஆயிரம்‌ 
யோசனைப்‌ பிரமாணமுள்ள கொம்பும்‌, ஐயாயிரம்‌ யோசனைப்பிரமாணமுடைய 
நாசியும்‌, ஆயிரம்யோசனைப்பிரமாணமுள்ள நாவுமுடைய தேகமுடையோராய்‌ 
அவர்‌ இமைகொட்டாது கண்களால்‌ ஈஸ்வரனைத்‌ தரிசித்துக்கொண்டிருக்கிறார்‌; 
அன்றியும்‌ திவ்ய முத்து ஜாலர்கள்‌ தொங்கும்‌ ரத்னகம்பளத்தால்‌ முதுகை 
யலங்கரித்துக்கொண்டு விளங்குவோரும்‌ தமது மூச்சுக்காற்றால்‌ மகாகிரிகளையும்‌ 
நடுங்கச்செய்வோரும்‌ சமுத்திரம்‌ நதி தடாகமுதலியவைகளைக்‌ குளம்படியால்‌ 
கலங்கச்‌ செய்கின்றவரும்‌ பூமியைக்‌ கலகலவெனக்‌ குலுங்கச்‌ செய்கின்றவருமா 
யிருக்கின்றனர்‌; ஜம்பதுலக்ஷம்பிரமாணமுள்ள கால்களோடும்‌ பதினாயிரம்‌ பிரமாண 
முள்ள இந்திரநீலமணிபோன்ற குளம்புகளோடும்‌, ஐயாயிரம்‌ யோசனையுடைய 
கழுத்துத்‌ தாடியோடும்‌ நூறு யோசனை பருத்த விருஷணத்தோடும்‌ முப்பதினாயிரம்‌ 
யோசனை நீண்டவாலோடுங்‌ கூடியவராய்‌ காமதேனு கணகோடிகளால்‌ சூழப்பட்ட 


ச 














சிவரகசியம்‌ 





வராயிருக்கின்றனர்‌. அங்கு ஓர்‌ சிவாலயத்தில்‌ வ்ருஷபேஸற்‌ வரரெனும்‌ ஓர்‌ 
மகாலிங்கமானது அவருக்கிஷ்டதெய்வமாயிருக்கின்றது. நந்தி காமதேநுவின்‌ 
மடியினின்று அப்போதைக்கப்போது புதிதாய்க்‌ கறக்கப்பட்ட க்ஷீரப்பிரவாகத்தால்‌ 
பரமேய்வரனை அபிஷேகித்துப்‌ பில்வம்‌ மந்தாரம்‌ தாமரை தூபதீபநைவேத்தியம்‌ 
பாயசம்‌ அபூபம்‌ தாம்பூலம்‌ சத்திரசாமரம்‌ இவைகளாலாராதித்துப்‌ பரமானந்த 
வசராய்த்‌ துதித்து வழிபடுகின்றனர்‌. ஸகந்தர்‌ ஓ முனிவரே! அந்தத்தர்ம விருஷப 
மூர்த்தியே தேவதேவனாகிய இறைவனை வகித்துச்‌ செல்லுகின்றனரன்றியும்‌ அங்கு 
சகல கணங்களாலுஞ்‌ சூழப்‌ பெற்றவராய்‌ அகத்துவாரத்தைக்‌ காத்துக்கொண்டு 
மிருக்கின்றனர்‌. இவ்வாறு ஸ்ரீ கைலாய சிருங்கத்தில்‌ கஜானனகணங்களாலும்‌ 
கெளமாரகணங்களாலும்‌ விருஷபேந்திர கணங்களாலும்‌ ருத்திரர்களாலும்‌ 
சூழப்பெற்றதாய்‌ பிரமவிஷ்ணு இந்திரர்களாலும்‌ சுருதிகளாலும்‌ முநிவர்களாலும்‌ 
மனதினாலுஞ்‌ சிந்திக்க முடியாததாய்‌ மிக்க அற்புதமாய்‌ ஸ்ர கைலாய ஆலயம்‌ 
விளங்குகின்றது. 


இருபத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 














சிவரகசியம்‌ 





உ 
ஸர்வாய நம: 


இருபத்தாறாம்‌ அத்தியாயம்‌. 
கைலாஸ்வர்ணனம்‌. 


ஸ்கந்தர்‌:- இனி அங்கு வடக்குப்பிராகாரமானது வைடூரிய மணிமயமாயிருக்‌ 
கின்றது. அதன்‌ காந்தியால்‌ அத்திசை முழுதும்‌ மஞ்சள்‌ நிறமாய்‌ விளங்குகின்றது. 
அங்கு அடிமுதல்‌ சிகரம்வரையில்‌ ஆச்சரியகரமாகிய ருத்திராவதார சரி 
தப்பதுமைகளால்‌ சித்திரிக்கப்பட்டும்‌ பற்பல பக்ஷிவகைப்‌ பதுமைகளால்‌ ரஞ்சிக்கப்‌ 
பட்டும்‌ ஐந்துலக்ஷம்‌ பிரமாணமுள்ளதுமா யோர்‌ கோபுரமிருக்கின்றது. அதன்‌ 
சிகரத்தில்‌ அற்புதமாய்‌ ஐந்நூறுரத்ன கும்பங்கள்‌ வைக்கப்பட்டிருக்கின்றன. 
அந்தப்பிராகாரகோபுரத்தை அஸ்திராயுத்‌ தநுசுகளைக்‌ கையிலுடையோரும்‌ 
திரிபுண்டாம்‌ விளங்கும்‌ நெற்றியுடையோரும்‌ சந்திரகலை விளங்குஞ்சடாமுடி 
யுடையோரும்‌ திவ்யகுண்டலமணிந்தோரும்‌ ஸர்வாபரணமணிந்தோருமாகிய 
ஒன்பது கோடி ருத்திரகணங்கள்‌ காத்துக்கொண்டிருக்கின்றனர்‌. அங்கு ரத்னமயமான 
எண்ணிறந்த மாளிகைகளுடன்‌ கூடியவோர்‌ அரண்மனையிருக்கின்றது. அது 
மாணிக்கங்களிழைத்த ஆயிரம்‌ ஸ்தம்பங்களோடு கூடியதும்‌ அரிய வைரம்‌ 
புஷ்பராகம்‌ நீலம்‌ வைடூரியம்‌ கோமேதகம்‌ முத்து பவளம்‌ இவைகளாலாகிய மேல்‌ 
தளமுடையதும்‌ இந்திரநீலக்‌ கற்களாலாகிய கொடுங்கைகளும்‌ முத்துமணிக்குச்‌ 
சுகளும்‌ விளங்கப்பெற்றதுமாய்‌ மிக்க விநோதமாய்ப்‌ பிரகாசிக்கின்றது. அங்கு 
சந்திரகாந்தக்கல்லால்‌ நிர்மிக்கப்பட்ட ஓர்‌ பிராகாரமிருக்கின்றது. அது இருபதினா 
யிரம்‌ யோசனைப்பிரமாணமுடையதும்‌ கோபுரங்களோடூ கூடிய நான்கு கோட்டை 
வாசலுடையதும்‌ தேவிக்கு வாகனமாகிய ரத்னசிங்கப்பதுமைகளுடையதும்‌ ஆகாய 
முழுதும்‌ ஒளிமண்டலமாய்‌ விளங்கச்செய்வதுமாயிருக்கின்றது. அதற்குள்‌ 
பதினாயிரம்‌ யோஜனைப்பரிமாணமுடையதாய்‌ நவரத்தினத்தினால்‌ விசித்திர 
வேலையுடையதாய்‌ கோடிசந்திரனுதித்தது போல்‌ ஆனந்தகரமாய்‌ கோடி 
சூரியனுதித்தது போல்‌ ஜ்வலிக்கின்றதாயுள்ள யோர்‌ மஹா மாளிகையில்‌ சோதி 
மயமாய்‌ திவ்ய பீடமொன்றிருக்கின்றது. அருகிலுள்ள திவ்ய ஸரஸிலிருக்கும்‌ 
தாமரை மலர்களின்‌ பரிமளவாசனையோடு கூடிய காற்று வீசப்பெற்றதாகிய 
அவ்விடத்தில்‌ ஓர்‌ ரத்ன சிம்ஹாசன மிருக்கின்றது. அதில்‌ தேவி எண்ணிறந்த 
யோகினிகணங்களால்‌ ஸேவிக்கப்பட்டவளாய்‌ வீற்றிருக்கின்றாள்‌. ஓர்‌ சமயம்‌ பவள 
மயப்பீடத்திலும்‌ ஓர்‌ சமயம்‌ மாணிக்கமயமாகிய மாளிகையிலும்‌ வீற்றிருந்து 
அழகிய பந்தை யெடுத்து விளையாடுகின்றாள்‌; ஓர்‌ சமயம்‌ புஷ்பவுத்தியானவனத்‌ 
தால்‌ சூழப்பட்ட ரத்னமாளிகையில்‌ புஷ்பமஞ்சத்தில்‌ வீற்றிருக்கின்றாள்‌. ஓர்‌ சமயம்‌ 
திவ்ய தாம்பூலங்களைக்கையிலெடுத்‌ தணிந்து கொண்டு புஷ்பராகமாளிகையிலும்‌ 
ஓர்‌ சமயம்‌ கதம்பவனத்தின்‌ மத்தியிலுள்ள வைரமணிமாளிகையிலும்‌ வந்து 
லீலார்த்தமாயுள்ள கிளியைக்‌ கையிலுடையவளாய்ச்‌ சாரிகையின்‌ அழகிய 
மொழியைக்‌ கேட்டு மகிழ்கின்றாள்‌; ஓர்‌ சமயம்‌ நீலரத்ன மஹாமாளிகையடைந்து 
ல்லாஸமாயிருக்கின்றாள்‌; ஓர்சமயம்‌ திவ்யாத்ன பூஷணங்களை யணிந்து கொண்டு 














சிவரகசியம்‌ 





சந்திரகாந்தமாளிகையடைந்து ரத்னபாத்திரத்திலுள்ள பற்பல கனிகளையும்‌ 
அமுதத்தையும்‌ புசித்துத்‌ திவ்ய புஷ்பஹாரத்தையணிந்து  ஜவலிக்கும்‌ 
சந்திரகலையோடு கூடிய கிரீடமுடையவளாய்‌ யோகினிகளால்‌ காண்பிக்கப்படும்‌ 
ரத்தினக்கண்ணாடியைப்‌ பார்க்கின்றவளாய்‌ ரத்ன சலாகையால்‌ திவ்யாஞ்சன 
மணிபவளாய்‌ மிக்க அற்புதமாய்‌ சுவர்ண நூற்களானிர்மிக்கப்பட்ட வஸ்திரத்தைத்‌ 
தரிக்கின்றவளாயலங்கரித்துக்கொள்கின்றாள்‌; ரத்னமயமாகிய வேறொரு மாளிகை 
யை யடைந்துமலர்க்‌ குச்சங்களுடைய திவ்யமணி பீடத்தில்‌ வீற்றிருப்பவளாய்‌ 
ருத்திராணிகளா லுபசரிக்கப்படுகின்றாள்‌; மந்தாரம்‌ புன்னாகம்‌ தாழை சண்பகம்‌ 
அசோகம்‌ மல்லிகை மாலதீ ஜாதீ முதலிய மலர்களால்‌ அலங்கரிக்கப்பட்ட கேசபார 
முடையவளாய்‌ கஸ்தூரி பரிமளமுடைய கஞ்சுகமுடையவளாய்‌ ருத்திராணிகளால்‌ 
சிந்தூரரேகையால்‌ அலங்கரிக்கப்பட்ட கேச சீமந்த முடையவளாய்‌ எத்திசையும்‌ 
பரவும்‌ காந்தியுடைய மணிமோதிரங்களை யணிந்தவளா யுல்லாஸமாய்‌ 
வீற்றிருக்கின்றாள்‌; ஓர்‌ சமயம்‌, வைடூரியமாளிகையடைந்து ருத்திராணிகளின்‌ 
நடனத்தைப்‌ பார்த்துக்கொண்டு நீலரத்னத்தாற்‌ செய்யப்பட்ட சுரைக்குடுக்கையோடு 
கூடிய திவ்ய வீணையைக்கையிலெடுத்து மீட்டிக்கொண்டுல்லாஸமா 
யிருக்கின்றாள்‌; ஓர்சமயம்‌ ஆனந்தபரவசையாய்‌ சிவநாம கானஞ்‌ செய்கின்றாள்‌; 
ஓரிடத்தில்‌ திவ்ய சாமாங்களாலும்‌ மணிமயமாகிய பிடியோடும்‌ மயிற்றோகை 
யுடனுங்கூடிய விசிறியாலும்‌ உபசரிக்கப்படுகின்றவளாய்‌ பூர்ணசந்திரன்‌ போன்ற 
திவ்யசத்திரம்பிடிக்கப்பட்டவளாய்‌ தாம்பூலரஸபரிமளத்தோடூ கூடிய முகமுடையவ 
ளாய்‌ தாம்பூலத்தைக்‌ கையில்‌ தரிக்கின்றவளாய்‌ சித்திரதரிசனஞ்‌ செய்துகொண்டு 
அற்புதமாயெழுதியிருக்கும்‌ சதாசிவ ரூபத்தைத்‌ தரிசித்து ஆனந்தமுற்றிருக்‌ 
கின்றாள்‌; ஓர்‌ சமயம்‌ பவளம்‌ கொவ்வைக்கனி முதலியன போன்ற அதரமுடையவ 
ளாய்‌ ரத்தின மயமாகிய ஹாரமணிந்தகண்டமுடையவளாய்‌ இனிய நாதமுடைய 
மணியால்‌ விளங்கும்‌ ரத்னஸரமும்‌ அழகிய வங்கியு மணிந்தகையுடையவளாய்‌ 
சூரிய சந்திரர்கள்‌ போல்‌ ஜ்வலிக்கும்‌ தாடங்கமணிந்த காதுடையவளாய்‌ உதிக்கும்‌ 
சுக்கிரன்போல்‌ விளங்கும்‌ முத்துடன்‌ கூடிய நாஸிகாபரணந்தரிப்பவளாய்‌ திவ்ய 
ரத்னஹாரமணிந்த மார்புடையவளாய்‌ ரத்தின ஒட்யாணமணிந்த இடை 
யுடையவளாய்‌ அற்புதமணிகளாற்‌ செய்யப்பட்டு இனிமையாயொலிக்கும்‌ நூபுர 
மணிந்த கால்களுடையவளாய்‌ அன்னப்பறவைபோன்ற நடையுடையவளாய்‌ 
நெற்றியிலணிந்த ரத்தின திலகமானது பளீர்‌ பளீர்‌ என மின்ன கேசாபரணங்களாகிய 
ரத்தின சூரிய சந்திர பிரபாபரணங்கள்‌ ஜ்வலிக்க திவ்ய செளந்தர்ய ரூபமுடைய 
வளாய்‌ ஸ்ரீ பரமேங்வரியானவள்‌ யோகினிகோடிகளால்‌ அங்கு சேவிக்கப்படுகிறாள்‌; 
ஓர்‌ சமயம்‌ இந்திரநீலமணிமயமாகிய மஹா மாளிகையடைந்து அங்கு தூபங்களால்‌ 
பரிமளிக்கப்பெற்றதும்‌ மணித்‌ தீபங்களால்‌ ஜ்வலிக்கப்பெற்றதும்‌ முத்து விதானங்‌ 
களா லலங்கரிக்கப்பட்ட மேற்பிரதேசமுடையதும்‌ அற்புதமாகிய திண்டு தலை 
யணை யுடன்‌ கூடியதுமாகிய மஞ்சத்தையடைந்து வீற்றிருக்கின்றாள்‌; ஓர்‌ சமயம்‌ 
பவளமணி மண்டபத்தையடைந்து ருத்திராணிகளால்‌ வீணாவாத்தியத்துடன்‌ 
கானஞ்செய்யப்படும்‌ சிவநாமங்களைக்‌ கேட்டுக்கொண்டானந்தமாயிருக்கின்றாள்‌; 
ஓர்சமயம்‌ சுவர்ணவாழைகளாலும்‌ திவ்ய விருக்ஷங்களாலுஞ்‌ சூழப்பெற்ற ஸ்படிக 
மணிமாளிகை யடைந்து லாவபக்ஷி மயில்‌ கோழி முதலியவைகளின்‌ 
சண்டையையும்‌ ஆடு மான்‌ இவைகள்‌ முட்டிக்கொண்டு சண்டையிடுவதையும்‌ 
பார்த்துக்‌ கொண்டுல்லாஸமாயிருக்கின்றாள்‌; ஓர்‌ சமயம்‌ செந்தாமரைத்தடாகத்‌ 


இது 














சிவரகசியம்‌ 





தருகிலுள்ள மணிமண்டபத்தை யடைந்து அங்குரத்ன கூண்டிலிருக்கும்‌ கிளிகளுக்கு 
மாதளம்பழமுத்தைக்‌ கையாலெடுத்துக்‌ கொடுத்துக்கொண்டும்‌ பக்கத்திலுள்ள 
தாராஸாரயந்திரத்திலிருந்து விழும்‌ தீர்த்தத்தால்‌ நனைந்ததும்‌ திவ்ய பரிமளமு 
டைய துமான கமுகுத்தோட்டத்தின்‌ மத்தியிலுள்ள அழகிய மேடையை யடைந்து 
மயில்கள்‌ நடனமாடுவதைப்‌ பார்த்துக்கொண்டிருக்கின்றாள்‌; ஓர்‌ சமயம்‌ பற்பல 
விசித்திர சித்திரங்களெழுதிய வஸ்திரத்தாலமைக்கப்பட்ட மாளிகை யடைந்து 
சகிகளோடு கூட வுல்லாஸமாய்‌ சல்லாபஞ்‌ செய்துகொண்டிருக்கின்றனள்‌; ஓர்‌ 
சமயம்‌ ரதம்போல்‌ நிர்மிக்கப்பட்டூுள்ள்‌ மஹாமாளிகையடைந்து அதன்‌ பக்கத்தில்‌ 
வீற்றிருக்கின்றனள்‌. ஓ முனிவரே! இவ்வாறுதேவி வுல்லாஸமாயிருக்கின்றனள்‌. 
தேவியின்‌ அரண்மனைக்குள்‌ ஓர்‌ திவ்ய கிருகமிருக்கின்றது. ஈசன்‌ அவ்விடத்தில்‌ 
தேவியோடூரமிக்கின்றார்‌. அந்தக்கிருகம்‌ ஸ்ரீ சக்கரம்‌ போன்றதும்‌ ஆயிரம்‌ யோசனை 
விஸ்தீரணமுள்ளதும்‌ ரத்ன கவாக்ஷமுடைய தும்சித்திரக்கொடுங்கையுள்ளதும்‌ 
திவ்ய விதானமுடையதும்‌ முத்துஜாலருடையதும்‌ சந்திரமண்டலம்போல்‌ 
ஜ்வலிக்கும்‌ மெத்தை திண்டு தலையணையுடையதும்‌ பக்கத்தில்‌ தூபதீபப்பாத்திரம்‌ 
தாம்பூலபாத்திரம்‌ ரத்னகெண்டி கனிக்கலம்‌ சாமரம்‌ விசிறி கண்ணாடி முதலிய 
சாமக்கிரியைக ளோடுங்கூடியதும்‌ ருத்திரகணம்‌ சகி முதலிய யாருமின்றி 
ஏகாந்தமாயுமுள்ளது.ஓ முனிவரே! இவ்விதம்‌ கைலாயத்தில்‌ நவசக்தி மயமாகிய 
ரத்ன பீடத்தில்‌ ஸ்ரீ சக்கிரமத்தியில்‌ விளங்கும்‌ பிந்துஸ்தானத்தில்‌ சூரியசந்திர 
வுருவமாகிய இரண்டு கோடிகளுடன்‌ கூடியதும்‌ பஞ்சப்பிரம்ஹமயமுமாகிய 
மஞ்சத்தில்‌ தேவியுடன்‌ மஹாதேவன்‌ கிரீடிக்கின்றார்‌. 


இருபத்தாறாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 

















சிவரகசியம்‌ 





உ 
ஸர்வோபாய்யாய நம: 


இருபத்தேழாம்‌ அத்தியாயம்‌. 
தேவி பூஜா சரிதம்‌. 


ஸ்கந்தர்‌: ஓ முநிவரே அங்கு தேவிக்கு இன்னுமோராண்‌ மனையிருக் 
கின்றது. அது மரகதத்தினால்‌ நிர்மிக்கப்பட்டு நூறு யோஜனை விஸ்தீரண 
முடையதாய்க்‌ கொடுங்கை கவாக்ஷம்‌ கும்பம்‌ மணிபீடமுதலியவைகளால்‌ 
ஜ்வலிக்கின்றதும்‌ திவ்ய சித்ரங்களால்‌ சித்திரிக்கப்பட்ட கம்பங்களுடையதாயு 
மிருக்கின்றது. அம்மாளிகையில்‌ புஷ்பமெத்தை கூடிய மஹா மஞ்சமிருக்கின்றது. 
மேல்விதானமானது இலாமிச்சை வெட்டிவேர்‌ முதலியவைகளோடூ கூடிய சுத்த 
வஸ்திரத்தால்‌ நிர்மிக்கப்பட்டிருக்கிறது. ஒருகாலத்தும்‌ வாடாத ரத்ன தாமரை 
மலராலும்‌ அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு நல்ல புஷ்பாபரணங்களை யணிந்த 
கேசபாரங்களை யுடையவர்களும்‌ சந்திரன்‌ போன்ற முகமுடையவர்களும்‌ மிக்க 
சவுந்தரியமுடையவர்களும்‌ நித்ய யெளவனமுடையவர்களும்‌ யானையின்‌ கும்பம்‌ 
போன்ற தனதடங்களையுடையோர்களும்‌ ரத்ன கண்டாபரணம்‌ முத்தாரம்‌ ரத்ன 
தோள்வளை முத்து நாஸிகாபரணம்‌ சப்திக்கும்‌ மஞ்சீர முதலிய ஆபரணமணிந்த 
வர்களும்‌ சந்திரகலை தரித்த கேசபாரமுடையோர்களுமாகிய ருத்ராணிகளாற்‌ 
சூழப்பட்டவளாய்‌ ஸ்ரீ மஹேஹ்வரி வீற்றிருக்கின்றனள்‌. சாமரபாணிகளாய்‌ நிற்பவர்‌ 
சிலரும்‌ சந்தனத்தைக்‌ கையில்‌ வைத்துக்கொண்டிருப்பவர்கள்‌ சிலரும்‌ காளாஞ்சி 
யேந்தி நிற்பவர்‌ சிலரும்‌ குடை பிடிப்பவர்‌ சிலரும்‌ தாம்பூலப்‌ பெட்டியை யேந்தி 
நிற்பவர்‌ சிலரும்‌ மையைக்‌ கையிலெடுத்து நிற்பவர்‌ சிலரும்‌ சீப்பைக்கை 
யிலுடையோர்கள்‌ சிலரும்‌ ஆபரணப்‌ பெட்டியை வைத்திருப்பவர்‌ சிலருமாய்‌ 
ருத்திராணிகள்‌ தேவியைப்‌ பற்பல வுபசாரஞ்‌ செய்துகொண்டு சேவிக்கின்றனர்‌. 
அன்றியும்‌ ருத்திராணிகளுட்‌ சிலர்‌ தனித்தனி அரித்திரா குங்குமம்‌, சிந்தூரம்‌, 
ரத்னபாதுகை, ரத்னவஸ்திர ரவிக்கை , ரத்ன வீணை, லீலாசுகம்‌, இந்திரநீல 
மணிமயமாகிய மயில்‌, ரத்தின கண்ணாடி, மலர்கள்‌, ரத்ன கெண்டி, பந்து, 
சொக்கட்டான்‌ பெட்டி ஆகிய இவைகளையும்‌, சிலர்‌ கத்திகேடகம்‌ பாணமுதலிய 
ஆயுதங்களையும்‌, சிலர்‌ அம்பறாத்தூணியையும்‌, சிலர்‌ ரத்ன சலங்களையும்‌, சிலர்‌ 
தூபங்களையும்‌, சிலர்‌ ரத்ன தீபங்களையும்‌, சிலர்‌ பரிமளவாசனையுடைய தைலம்‌ 
நிறைந்த ரத்ன கும்பங்களையும்‌, சிலர்‌ வெற்றிலை மடிப்பையும்‌, சிலர்‌ கனிகளை 
யும்‌, சிலர்‌ தாமரை மலர்களையும்‌, சிலர்‌ அமுதம்‌ நிறைந்த ரத்தின குடங்களையுங்‌ 
கையிலேந்தியவர்களாய்‌ இவ்வாறு தத்தமக்கேற்ற பணி விடைகளைச்‌ செய்து 
கொண்டு அந்த ருத்திராணிகள்‌ அம்பிகையின்‌ தயவை எதிர்பார்த்துக்‌ கொண்டிருக்‌ 
கின்றனர்‌. இவ்வாறு தேவி வீற்றிருக்கும்‌ அரண்மனையில்‌ நவரத்தினத்தால்‌ 
விசித்திரமாய்‌ நிர்மிக்கப்பட்ட ஆலயமொன்றிருக்கின்றது. அதில்‌ தேவீமரெனும்‌ 
லிங்க மூர்த்தி விளங்குகின்றார்‌. அந்த லிங்கமூர்த்தியை அம்பிகை எண்ணிறந்த 
ரத்ன கலசங்களில்‌ நிறைந்துள்ள அமுதத்தாரையாலும்‌ பஞ்சாமுததாரையாலும்‌ 
பரிமள தீர்த்தத்தாலும்‌ அபிடேகித்து பில்வம்‌ சண்பகம்‌ துத்தூரம்‌ ஜாதி மல்லிகை 











சிவரகசியம்‌ 


முதலிய மலர்களால்‌ அர்ச்சித்துத்தக்கோலம்‌ அகருமுதலியவைகளாலாகிய 
தூபத்தாலும்‌ ரத்னமணி தீபத்தாலும்‌ தாமரை நீலோற்பல முதலிய மலர்‌ மாலை 
ரத்ன மலர்‌ மாலை இவைகளாலும்‌ பூஜித்து ஆயிரம்‌ பில்வ தளங்களால்‌ அர்ச்சித்து 
பட்சியம்‌ போஜ்யம்‌ தாம்பூல முதலிய நிவேதனவகைகளாலும்‌ திவ்யகற்பூர 
நீராஜனத்தாலும்‌ சங்கம்‌ காகளம்‌ மத்தளம்‌ வீணை புள்ளாங்குழல்‌ மட்டூ துந்துபி 
முதலிய வாத்தியமுழக்கங்களாலும்‌ ருத்திரகன்னியர்களின்‌ நடனத்தாலும்‌ யோகினி 
கணங்களின்‌ வாத்தியத்தாலும்‌ முப்போதும்‌ ருத்திராக்ஷம்‌ விபூதி தரித்து ஆராதித்து 
பிரதக்ஷண நமஸ்கார அஞ்சலி தோத்திரங்களைச்‌ செய்து வழி படுகின்றனள்‌. 


இருபத்தேழாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 




















சிவரகசியம்‌ 





உ 
ஸர்வகர்த்ரே நம: 


இருபத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌. 
சைலப்பிராஸாத வர்ணனம்‌. 


ஸ்ஃகந்தர்‌:- அந்தக்‌ கோட்டைக்குள்ளும்‌ ரத்ன மயமாகிய ஓர்‌ பிராகாரம்‌ 
ஈய்வரனது மனதினால்‌ நிர்மிக்கப்பட்டுளது. அது தேவர்‌ கந்தர்வர்யக்ஷர்‌ முதலிய 
எவராலுங்‌ காணக்கூடாததும்‌ பிரமாண்ட அடியிலிருந்து முடிவு பரியந்தம்‌ செல்வ 
தாயு முயர்ந்திருக்கின்றது. அதன்‌ எட்டுத்திக்கிலும்‌ நிஷதம்‌ ஹேமகூடம்‌ விந்தியம்‌ 
மலையம்‌ தர்த்துரம்‌ மந்தரம்‌ ஹிமவான்‌ நீலம்‌ எனும்‌ எட்டுக்கிரிகளிருக்கின்றன. 
அந்தப்பர்வதங்கள்‌ பூர்வம்பலகாலந்‌ தவஞ்செய்தனர்‌. அதனால்‌ திருப்தியடைந்து 
பரமேஸ்வரன்‌ பிரஸந்நராய்த்‌ தோன்ற அப்போது அப்பர்வதங்கள்‌ ஓ ஸ்வாமி! 
தேவரீரருகில்‌ வசிக்கவேண்டியதையே விரும்புகின்றோம்‌. இவ்வரத்தை 
எங்களுக்குத்‌ தரல்வேண்டூமென்று பிரார்த்திக்க அவைகளை அவ்வாறே 
தம்மருகிலும்‌ ஓ ரருவத்துடனிருந்து ஆராதித்துய்யும்படி இறைவ 
னனுக்கிரகித்தனர்‌. ஆதலின்‌ அம்மலைக எங்குமிருக்கின்றன. இவ்விடங்களில்‌ 
அம்மலைகள்‌ சிலா வுருவத்தோடும்‌, அவ்விடத்தில்‌ ரத்ன மயமாயு மிருக்கின்றன. 
அவ்வெட்டுப்பர்வதங்களும்‌ ரத்ன மயமாய்‌ விளங்கினும்‌ அதிஷ்டான தேவ 
வுருவத்தோடு அவ்விடத்தில்‌ விளங்குகின்றன. அப்பிரகாரத்தின்‌ கீழ்த்திசையில்‌ 
நிஷதமும்‌ அக்னி திசையில்‌ ஹேமகூடமும்‌ தென்றிசையில்‌ விந்தியமும்‌ நிருதி 
திசையில்‌ மலையமும்‌ மேற்றிசையில்‌ தர்த்துரமும்‌ வாயு திசையில்‌ மந்தரமும்‌ 
வடதிசையில்‌ ஹிமவானும்‌ ஈசான திசையில்‌ நீலபர்வதமும்‌ இருக்கின்றன. 
இவ்வெட்டுரத்ன மலைகளின்‌ சிகரங்கள்‌ மிக்கவுயர்ந்தும்‌ விஸ்தாரமாயு 
மிருக்கின்றன. நிஷதசைலமானது மாணிக்கமயமாய்க்‌ கீழ்த்திசையில்‌ மிக்க 
வுன்னதமாய்‌ அழகிய ரத்ன கோபுரமுடையதாய்‌ விளங்குகின்றது. அக்கோபுரத்தின்‌ 
விருஷபம்‌ ருத்திரசரிதம்‌ பீடம்‌ வேதிகை ரத்ன கலசம்‌ முதலிய சித்ரப்பதுமைகள்‌ 
மிக்க ஆச்சரியகரமாயுள்ளன. உச்சிவரையிலேறுதற்குரிய அழகிய ரத்னப்படிக்கட்டு 
முடையதாய்‌ ஆயிரம்‌ ஸ்தம்பங்களோடு கூடிய ஓர்‌ மஹா மாளிகையோடுங்கூடிய 
தாயிருக்கின்றது. அம்மஹாமாளிகை மண்டபத்தி னடுவிலுள்ள ஓரர்திவ்ய 
சிம்ஹாசனத்தில்‌ ஸ்ரீமஹேஸ்வரன்‌ தேவியோடு கூட ஸகல கணங்களாலுஞ்‌ 
சேவிக்கப்பட்டவராய்க்‌ கிழக்குத்திசையிலுள்ள அமராவதி எனும்‌ நகரத்தையும்‌ 
இந்திராதி தேவர்களையும்‌ ஸமுத்திரங்களையும்‌ நதீநத பர்வதங்களையும்‌ 
வனங்களையும்‌ ஸ்வர்க்க போகத்தின்‌ பொருட்டுச்‌ செல்பவரையும்‌ புசித்தபின்‌ கீழ்‌ 
வீழ்வோரையும்‌ பார்த்துக்கொண்டு வீற்றிருக்கின்றார்‌. அங்கு நிஷதசைலம்‌ திவ்ய 
தேகத்தோடு மூர்த்திமானாய்‌ வசித்துக்கொண்டிருக்கிறான்‌. அவன்‌ அங்குள்ள 
திவ்யாலயத்தில்‌ விளங்கும்‌ நிஷதேய்வரலிங்கத்தைப்‌ பரமபக்தியுடன்‌ முப்போதும்‌ 
பூஜித்துத்‌ துதித்து வழிபடுகின்றான்‌. இனி அக்னி திக்கில்‌ ஹேமகூட பர்வதமானது 
கோமேதரத்ன மயமாய்‌ ஜ்வலிக்கின்றது. மஹர்லோகத்தையுங்கடந்துயர்ந்துள்ள 
கொடிமுடிகளோடும்‌ ரத்னமயமாகிய கும்பங்களுடைய கோபுரத்தோடுங்‌ கூடியுளது, 


இரு 














சிவரகசியம்‌ 





அங்குள்ள கோமேதமயமாகிய ஆயிரக்கால்‌ மண்டபத்தினடூவில்‌ அழகிய 
சிம்ஹாசனத்தின்‌ மீது ஜகதீங்வரன்‌ அம்பிகையோடு கூடியவராய்‌ அக்னி திசை 
யிலுள்ள மஹாபரிமளவாஸனை வீசுந்தமாலசுந்தரவனத்தையும்‌ மற்றுமுள்ள 
விநோதங்களையும்‌ தரிசிப்பவராய்‌ வீற்றிருக்கின்றார்‌. அக்கினிலோகத்தில்‌ 
அக்னீங்வரரெனுமோர்‌ லிங்கத்தை அக்கினிதேவன்‌ முதலியவர்‌ பூஜித்து 
வழிபடுகின்றனர்‌. பூர்வம்‌ அக்னி யதனைப்‌ பூஜித்ததினாலேயே எல்லாவற்றையும்‌ 
புசிக்கும்‌ பாபத்தினின்றும்‌ முக்தனாயினான்‌. அவ்வாலயத்தை அம்பிகையுந்‌ தாமும்‌ 
பார்த்து மகிழ்கின்றனர்‌. அந்த ஹேமகூட பர்வதத்தில்‌ அச்சைலராஜன்‌ மூர்த்தி 
மானாய்‌ மிக்கபக்தியுடன்‌ ஹேமகூடேசலிங்கத்தைப்‌ பூஜித்துத்‌ துதித்து 
மகிழ்கின்றான்‌. 


இருபத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 














சிவரகசியம்‌ 





உ 
ஸர்வநேத்ரே நம: 


இருபத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌. 
அஷ்டசைலேச வர்ணனம்‌. 


ஸ்கந்தர்‌: ஓ முனிவரே! பூர்வம்‌ மகாமேருவோடு மாச்சரியங்‌ கொண்டு மிக்க 
வுன்ன தமாய்‌ வளர்ந்து சூரிய சந்திரர்களது வழியைத்‌ தகைந்ததும்‌ உனது 
இருப்பிடமாயிருக்கின்றமையால்‌ உலகில்‌ பிரஸித்தி பெற்றதுமாகிய விந்தகிரி 
யானது கைலாயமாளிகைக்குத்‌ தென்திசையில்‌ இந்திரநீலமணி போல்‌ விளங்குகி 
ன்றது. அது எண்ணிறந்த சித்திரப்பதுமைகளால்‌ சித்திரிக்கப்பெற்ற கோபுரம்‌ மேடை 
ஜன்னல்‌ கொடுங்கை முதலியவைகளுடன்‌ கூடி அற்புதமான ஆயிரம்‌ 
ஸ்தம்பங்களுடைய மண்டபத்தால்‌ ஜ்வலிக்கின்றது. அம்மண்டப மாளிகையிலுள்ள 
அழகிய மஞ்சத்தில்‌ ஈற்வரன்‌ நீலலோத வுருவமுடையோனாய்‌ தேவியோடு 
கூடியவனாய்‌ ஸகல கணத்தலைவர்களாலுஞ்‌ சேவிக்கப்பட்டவனாய்‌ வீற்றிருந்து 
தென்றிசையிலுள்ள யமபுரத்தையும்‌ பஸ்‌ மருத்திராக்ஷந்தரிக்காதவரும்‌ லிங்கார்ச்‌ 
சனை செய்யாதவரும்‌ சிவநாமமற்றவர்களும்‌ உருத்திராத்தியாய பஞ்சாக்ஷரங்களை 
ஜபிக்காதவர்களும்‌ சிவறைவேத்தியஞ்‌ செய்யாததால்‌ மலத்திற்குச்‌ சமானமாகிய 
அன்னத்தைப்‌ புசிப்பவர்களும்‌ இன்னும்‌ பற்பல பாபங்களைச்‌ செய்பவர்களுமாகிய 
பாவிகளைப்‌ பலவாறாய்‌ வாட்டி வதைக்கும்‌ நரகங்களையும்‌ அதன்‌ பக்கங்களிலுள்ள 
பூமிகளையும்‌ அத்திசையில்‌ மற்றுமுள்ள புண்ணியாதி மலை உத்தியான வனம்‌ 
முதலியவைகளையும்‌ பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌. அம்மலையில்‌ விந்தகிரி 
மூர்த்திமானாயிருந்து அங்குள்ள விந்தியேற்வர ரெனும்‌ லிங்கத்தை மிக்க 
பக்தியுடன்‌ முப்போதும்‌ பூசித்துத்தோத்திரஞ்செய்து வழிபடுகின்றான்‌. நிருதித்திக்கில்‌ 
மலையபர்வதமானது புஷ்பராகமணிமயமாய்‌ அருவி வனம்‌ கொடுமுடி 
முதலியவைகளுடையதாய்‌ அழகிய ஆபிரம்‌ ஸ்தம்பவரிசையுள்ள மண்டப கோபுரங்‌ 
களையுடையதா யிருக்கின்றது. அம்மண்டபத்தில்‌ ரத்தினகுச்சங்களால்‌ அலங்கரிக்‌ 
கப்பட்டுள்ள ஓர்‌ சிம்ஹாசனத்தின்‌ மீது தேவியோடு சங்கரர்‌ ஸகலாபரணபூஷிதராய்‌ 
திவ்ய பரிமள சந்தனந்‌ தரித்தவராய்‌ சந்தனபரிமளம்‌ பொருந்திய மந்தமாருதம்‌ வீச 
அந்த நிருதிதிசையிலுள்ள சமுத்திரம்‌ நதிபர்வதம்‌ நகரமுதலியவைகளையும்‌ நிருதி 
நகரத்தையும்‌ அரக்கர்களையும்‌ பார்த்துக்கொண் டூல்லாஸமாய்‌ வீற்றிருக்கின்றார்‌. 
அங்கு மலயகிரி மூர்த்திமானாய்‌ மலையேமமென்னும்‌ மகாலிங்கத்தை மிக்க 
பக்தியுடன்‌ முப்போதும்‌ பூசித்து வழிபடுகின்றான்‌. மலத்தைத்‌ தொலையச்‌ 
செய்கின்றதெனும்‌ பொருள்‌ பற்றிவந்த மலயமெனும்‌ பெயரின்ஸம்பந்தமுடைய 
அந்தலிங்கமானது மிக்க மஹிமைபெற்றுளது. இனி மேற்றிசையில்‌ தர்த்துரமெனும்‌ 
கிரியானது வைடூரியமாகிய பற்பல கொடுமுடிகளோடும்‌ ரத்ன கலசம்‌ கவாட்சம்‌ 
விசித்திரப்பதுமை த்வஜம்‌ முதலியகளால்‌ ஜவலிக்குங்‌ கோபுரம்‌ ஆயிரக்கால்‌ 
மண்டப முதலியவைகளோடும்‌ விளங்குகின்றது. அங்குள்ள அழகிய ரத்ன 
மண்டபத்தில்‌ முத்துவிதானத்தோடுகூடியதும்‌ ஜந்துயோசனைப்‌ பரிமாண முடைய 
துமாகிய வைடூரிய மணி சிம்ஹாசனத்தில்‌ மகேங்வரியோடு ஸ்ரீ மஹேஹ்வரன்‌ வீற்‌ 














சிவரகசியம்‌ 





றிருக்கின்றவராய்‌ மேற்றிசையிலுள்ள ஸமுத்திர நதிவன நகரங்களையும்‌ 
வருணபுரத்தையும்‌ பாறத்தைக்‌ கையிற்றரித்துப்‌ பயங்கரமான வுருவமுடைய 
வருண தூதர்களையும்‌ வருணனையும்‌ பார்த்துக்கொண்டிருக்கின்றார்‌. அங்கு 
தர்த்துரகிரி மூர்த்திமானாயிருந்து மிக்க பக்தியுடன்‌ அங்குள்ள தர்த்துமேஸ்‌ 
வரலிங்கத்தை ஸகல பூஜா சாமக்கிரியைகளுடன்‌ முப்போதும்‌ பூஜித்துப்‌ போற்றி 
மகிழ்கின்றான்‌. 


இருபத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 

















சிவரகசியம்‌ 





உ 
ஸர்வஸித்தி ப்ரதாய நம: 


முப்பதாம்‌ அத்தியாயம்‌ 
அஷ்டசைலேச வர்ணனம்‌. 


ஸ்கந்தர்‌: ஒ முநிவரே! வாயுதிசையில்‌ மந்தரகிரியிருக்கின்றது. அங்கு 
எண்ணிறந்த மந்தாரவிருக்ஷங்களுடைய வனமும்‌ அற்புதமாகிய கவாட்சம்‌ 
கொடுங்கை கும்பம்‌ த்வஜமுதலியவைகளுடைய வுன்னதமாகிய கோபுரத்தால்‌ 
ஜ்வலிக்கும்‌ அழகிய மண்டபமுமிருக்கின்றது. அம்மலையின்‌ காந்தியால்‌ 
ஆகாயமுற்றும்‌ இந்திரநீலமணிபோல்‌ ஜ்வலிக்கின்றது. அங்குள்ள இந்திரநீலமணி 
ரத்ன மயமாகிய ஆயிரக்கால்‌ மண்டபத்தினடுவில்‌ அழகிய சிம்ஹாசனத்தின்மீது 
தேவியோடுகூடிய இடப்பாகமுடைய மஹேசன்‌ கணத்தலைவரால்‌ சேவிக்கப்‌ 
பெற்றவராய்‌ வாயுதிக்கிலுள்ள ஸமுத்திர நதி நகரங்களைப்‌ பார்த்துக்கொண்டு 
விளங்குகின்றார்‌. அங்கு மந்தரகிரிமூர்த்திமானாய்‌ மந்தரேங்வரரெனும்‌ லிங்கத்தை 
மிக்க பக்தியோடு சகலசாமக்கிரியைகளுடன்‌ பூசித்துப்‌ போற்றி மகிழ்கின்றான்‌. ஓ 
முநிவரே! இனி வடதிசையில்‌ எனது அன்னையின்‌ தந்தையாகிய ஹிமவான்‌ 
வைரமணிமயனாய்‌ விளங்குகின்றான்‌. அங்குமிக்க வுன்னதமாகிய கோபுரத்தோடும்‌ 
சந்திரகாந்தமணிமயமாகிய கம்பங்களோடும்‌ எண்ணிறந்த சித்திரப்பதுமை கும்பம்‌ 
த்வஜம்‌ முதலியவைகளோடும்‌ ஜ்வலிப்பதும்‌ ஆயிரம்‌ ஸ்தம்பங்களுடையதுமாகிய 
மண்டபமொன்றிருக்கின்றது. அதன்காந்தியால்‌ வடதிசைமுழுமையும்‌ வச்சிரமணிச்‌ 
சோதிமயமாய்‌ விளங்குகின்றது. அங்கும்‌ கங்கை பிரவாகிக்கின்றது. இவ்வாறு 
விளங்கும்‌ ஹிமவான்‌ அகிலசராசரங்களுக்கும்‌ தாய்‌ தந்தையர்களாகிய பார்வதி 
பரமேய்வரர்களைத்‌ தியானித்துக்கொண்டு ஆனந்தபாஷ்பம்‌ பிரவகிக்கும்‌ நேத்திர 
முடையோனாய்‌ மூர்த்திமானாய்‌ விளங்குகின்றான்‌. அம்மண்டபத்தில்‌ வச்சிரரத்னக்‌ 
கால்களோடும்‌ ஆச்சரியமாகிய விமானங்களோடுங்கூடிய மஹா மஞ்சத்தில்‌ 
பார்வதி சமேதராய்‌ பரமேஸ்வரன்‌ வீற்றிருக்கின்றார்‌. தேவியும்‌ உலகில்‌ தந்‌ைத 
விட்டில்‌ கணவனோடு கூடிய பெண்போல்‌ மிக்க சந்தோஷமாய்‌ ஜகதீற்வரனோடு 
விளங்குகின்றாள்‌. பரமேய்வரன்‌ அம்பிகையோடு அங்கு வீற்றிருக்கின்றவராய்‌ 
அத்திசையிலுள்ள அளகாபுரியையும்‌ பொன்மயமாகிய பூமியையும்‌ தேவோத்‌ 
தியானங்களையும்‌ பொன்டனை மரங்களையும்‌ அமுதசமுத்திர மத்தியிலுள்ள 
மணித்வீபத்தையும்‌ அங்குள்ள நீபவனத்தையும்‌ அதன்‌ மத்தியிலுள்ள மாளிகையை 
யும்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. ஹிமவானும்‌ அங்குள்ள ஹிமசைலேங்வர 
ரென்னும்‌ லிங்கத்தை மிக்க பக்தியுடன்‌ முப்போதும்‌ போற்றி மகிழ்கின்றான்‌. ஈசான 
திக்கில்‌ எண்ணிறந்தசிகரம்‌ வனம்‌ தடாகம்‌ முதலியவைகளோடு கூடிய நீலபர்வத 
மிருக்கின்றது. அங்கு த்வஜம்‌ கலசம்‌ கவாட்சம்‌ கொடுங்கை சித்ரப்பதுமை முதலிய 
வைகளால்‌ மிக்க ஆச்சரியமாயும்‌ உன்னதமாயுமுள்ள கோபுரத்தோடும்‌ அழகிய 
பவள மணியால்‌ செய்யப்பட்ட ஆயிரங்கம்பங்களோடுங்‌ கூடிய மண்டபமிருக்‌ 
கின்றது. அங்கு ஓர்‌ அழகிய சிம்ஹாசனத்தில்‌ ஸ்ரீமஹேஸ்வரன்‌ தேவியோடு கூடி. 
ஈசான திசையிலுள்ள அளவிறந்த ருத்திர கணங்களால்‌ சேவிக்கப்பட்ட 














சிவரகசியம்‌ 





ஈசானனையும்‌ ஆகாயத்திலும்‌ பூமியிலும்‌ சுவர்க்கத்திலும்‌ விருக்ஷங்களிலும்‌ 
ஓஷதிகளிலும்‌ அன்னத்திலும்‌ மார்க்கத்திலும்‌ மலைகளிலுஞ்‌ சஞ்சரிப்பவர்களாய்‌ 
பாசத்தைக்‌ கையிற்றரித்தவர்களாய்‌ பயங்கரர்களாயுள்ள ருத்திரகணங்களையும்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருக்கின்றார்‌. அங்குள்ள நீலேங்வரலிங்கத்தை நீலன்‌ பக்தியுடன்‌ 
முப்போதும்‌ பூசித்துப்‌ போற்றி மகிழ்கின்றான்‌. ஓ முநிவரே! இவ்வாறு கைலாய 
ஆலாயத்தின்‌ சுற்றுப்பக்கத்து அஷ்டகிரிகளிலுள்ள சிவலிங்கங்களின்‌ நாமதேயத்தை 
ம்ரவணஞ்செய்தால்‌ மஹாபாபங்களுந்தொலையும்‌. அவைகளை மீண்டுங்‌ கூறுகின்‌ 
றேன்‌. அவை நிஷதேசர்‌, ஹேமகேசர்‌, விந்தியேசர்‌, மலயேசர்‌, தர்த்துரேசர்‌, 
மந்தரேசர்‌, ஹிமசைலேசர்‌, நீலேசர்‌, எனும்‌ பெயர்‌ பெற்ற அபார புண்ணிய 
லிங்கங்களாம்‌. 


முப்பதாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 














சிவரகசியம்‌ 





உ 
ஸர்வஸித்தயே நம: 


முப்பத்தோராம்‌ அத்தியாயம்‌. 
சதுர்த்துவார வர்ணனம்‌. 


ஸ்கந்தர்‌: ஓ முனிவரே! இங்ஙனமாகிய பிராகாரத்திற்குள்ளும்‌ ஓர்‌ 
அற்புதமாகிய பிராகாரமானது ஈங்வரனது மனதினால்‌ சிருட்டிக்கப்பட்டுளது. அதன்‌ 
சிறப்பையானும்‌ விஸ்வகர்மா முதலிய ஏனையோரும்‌ மனதினாலும்‌ நினைக்க 
முடியாது. அதனைப்பதினோராயிரம்‌ ருத்திரகணங்கள்‌ வில்‌ அம்புப்புட்டில்‌ முதலிய 
வைகளைத்‌ தரிப்பவர்களாய்‌ பிறையணிந்த சடைமுடியர்களாய்‌ சிங்கம்‌ போன்ற 
தேகமுடையவர்களாய்‌ ஜ்வலிக்குங்‌ குண்டல முடையவர்களாய்‌ ஆகாயத்திலிருந்து 
காத்துக்கொண்டிருக்கின்றனர்‌. . அந்தப்பிராகாரத்தின்‌ கீழ்த்திசையிலுள்ள கோபுரத்‌ 
தின்‌ திவ்யமண்டபத்தில்‌ மணிபத்திரேய்வரலிங்கத்தை மிக்க பக்தியுடன்‌ அவர்கள்‌ 
பூசித்துப்‌ போற்றி மகிழ்கின்றனர்‌. தென்றிசைக்‌ கோபுரத்தோடு கூடிய மண்டபத்தில்‌ 
திவ்யருத்திரேற்வரமெனும்‌ லிங்கமிருக்கின்றது. அதனை அங்குள்ள பதினோரா 
யிரம்‌ ருத்திரகணத்தலைவர்கள்‌ பூசித்துப்போற்றி மகிழ்கின்றனர்‌. மேற்றிசையில்‌ 
அற்புதமாகிய கோபுரத்தோடு கூடியமண்டபமின்றது. தக்ஷயக்ஞூ நாசத்தின்‌ 
பொருட்டு இறைவனது ரோம கூபத்திலுண்டான ரெளம்மியரெனும்‌ பிரஸித்திபெற்ற 
பதினோராயிரம்‌ ருத்திரகணங்கள்‌ அங்குள்ள ரெளம்மியேங்வர லிங்கத்தைப்‌ 
பூசித்துப்‌ போற்றி மகிழ்கின்றனர்‌. வடதிசையில்‌ ரத்ன கோபுரத்துடன்‌ கூடிய 
மண்டபத்தில்‌ பெளமரெனும்‌ பதினோராயிரம்‌ ருத்திரகணங்கள்‌ பெளமேச ரென்னும்‌ 
சிவலிங்கத்தைப்‌ பூசித்துப்‌ போற்றி மகிழ்கின்றனர்‌. ஓ முநிவரே! இவ்வாறு 
கைலாயத்திலுள்ள உட்பிராகாரமானது திசைதோறும்‌ பதினோராயிரம்‌ ருத்திரகணத்‌ 
தலைவர்களால்‌ பூசித்துப்‌ போற்றப்பட்ட திவ்யலிங்கங்களுடன்‌ கூடியதாயிருக் 
கின்றது. அந்தப்பிராகாரத்தைக்‌ காக்கும்‌ ருத்திரகணங்கள்‌ பிர்மவிஷ்ணு இந்திரர்க 
ளையும்‌ கதறச்செய்யும்‌ வல்லமைவாய்ந்தவர்களாய்‌ கூலமுதலிய ஆயுதங்களைக்‌ 
கையிலேந்தியவர்களாய்‌ விபூதிருத்திராக்ஷந்தரிப்பவர்களாய்‌ பொற்கவசதாரிகளாய்‌ 
பன்னக பூஷணர்களாய்‌ தலைப்பாகை தரிப்பவர்களாய்‌ கிரீடந்தரிப்பவர்களாய்‌ 
ஆகாயம்‌ பூமி சுவர்க்கம்‌ விருக்ஷம்‌ ஒளஷதி அன்னம்மார்க்சும்‌ மலை முதலியவை 
களிற்‌ சஞ்சரிக்கின்றவர்களா யிருக்கின்றனர்‌. 


முப்பத்தோராம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 














சிவரகசியம்‌ 





உ 
மஹாகாலாய நம: 


முப்பத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌. 
ஸபாவர்ணனம்‌. 


ஸ்கந்தர்‌: ஓ முநிவரே இவ்வாறாகிய பிராகாரத்திற்குள்‌ ஈம்வரனது 
மனதினால்‌ கற்பிக்கப்பட்டுள்ள ஸபா மண்டபங்கள்‌ கிழக்கு தெற்கு மேற்கு வடக்குப்‌ 
பக்கங்களாகிய நாற்பக்கங்களிலும்‌ நான்கிருக்கின்றன. ஒவ்வொன்றும்‌ விஸ்தாரமு 
டையதும்‌ கைலாய பர்வதத்திற்குத்‌ திலகம்‌ போன்றதும்‌ நான்கு புருஷார்த்‌ 
தங்களையும்‌ நான்கு வேதங்களையும்‌ நிகராகக்கொண்டதும்‌ சாயங்கால நடனஞ்‌ 
செய்யுமிடமாயும்‌ ஆயிரம்‌ சுவர்ணகலசமுடையதும்‌ ரத்னமயமாகியசோபான 
வரிசைகளுடையதும்‌ ஆயிரம்‌ சுவர்ணஸ்தம்பங்களுடையதும்‌ மணிமயமாகிய 
மேடைகவாக்ஷம்‌ கொடுங்கையுடையதும்‌ முத்துக்களால்‌ ஹம்ஸங்கள்‌ போலவும்‌ 
பவளங்களாலும்‌ இந்திர நீலமணிகளாலும்‌ கிளிபோலவும்‌ புஷ்பராகமணிகளால்‌ 
சிம்ஹம்‌ போலவும்‌ நீலமணிகளால்‌ யானை போலவும்‌ சுவர்ணத்தால்‌ வாழை 
தாழை முதலியன போலவும்‌ மரகதத்தால்‌ ஏழிலைப்பாலை போலவும்‌ பற்பல 
ரத்தினங்களால்‌ பலா மாதளை எலுமிச்சை முதலிய மரங்கள்‌ போலவும்‌ 
நிர்மிக்கப்பட்ட சித்திரப்பதுமைகளுடையதும்‌ இரத்தினவ்ருஷபருத்தி ரவிலாஸ 
பதுமைகளை யுடைதுமாய்‌ தூபதீப ஜாலங்களாலும்‌ சகஸ்ரதீப பாத்திரங்களாலும்‌ 
ஜ்வலிக்கின்றது.அச்சபா மண்டபம்‌ ஒவ்வொன்றும்‌ ஆயிரம்‌ ஸ்தம்பங்களோடும்‌ 
தொண்ணூற்றாறு தத்துவஜாலத்தோடும்‌ ரத்தின கும்பங்களோடும்‌ ரத்தினப்‌ 
பிடியுடைய சத்திரசாமர வரிசைகளோடும்‌ ரத்தின கண்டா மணிகளோடும்‌ சங்கம்‌ 
துந்துபி நிஸ்ஸாணம்‌ பணவம்‌ ஆனகம்‌ கோமுகம்‌ காகளம்‌ வேணு வீணை முதலிய 
வாத்தியங்களின்‌ முழக்கத்தோடும்‌ ரத்தின மந்தாரவகுளபாடல அசோக சண்பக 
மலர்‌ மாலைகளோடும்‌ புன்னாகை கொன்றை குந்தம்‌ மல்லிகை ஜாதி முதலிய 
மலர்க்கொம்புகளோடும்‌ நக்ஷத்திரங்கள்போற்‌ காணப்படும்‌ முத்து வரிசைகளோடும்‌ 
கணத்தலைவர்கள்‌ முழக்கும்‌ தாளம்‌ மட்டு இவைகளின்‌ நாதத்தோடும்‌ நடனஞ்‌ 
செய்வதால்‌ இனிமையாய்ச்‌ சப்திக்கும்‌ நூபுர மணிகளி னோசையோடும்‌ பிரமனது 
நான்கு முகங்களால்‌ துதிக்கப்பட்ட வேதசிகையின்‌ நாதத்தோடும்‌ வாமதேவ மந்திர 
முதலிய வேத முழக்கத்தோடும்‌ மஹாகணேமர்ஸ்கந்தர்‌ செய்யும்‌ காகள வாத்திய 
முழக்கத்தோடும்‌ நந்திபிருங்கிகளின்‌ திக்தான்திக்தான்‌ என்னும்‌ மத்தளவாத்திய 
முழக்கத்தோடும்‌ தண்டுவின்‌ டிண்டிம நாதத்தோடும்‌ சிவநாமாவளிகளை ராகம்‌ 
மூர்ச்சையோடினிமையாய்‌ மீட்டும்‌ ஸரஸ்வதியின்‌ மஹா வீணாகானத்தோடும்‌ 
நாரதர்‌ முதலிய முநிவர்களது தோத்திர கீதத்தோடும்‌ ஹா ஹா ஹு ஹூ 
முதலியவர்களின்‌ சுருதிலயங்களோடு கூடி மூன்று ஸ்தாயி மூர்ச்சனைகளைக்‌ 
காட்டும்‌ கானத்தோடும்‌ மயில்‌ குயில்‌ கிளி முதலிய பறவைகளின்‌ இனிய 
குரலோசையோடும்‌ மந்தமாருதத்தினால்‌ சலிக்கப்பெற்ற ரத்தினவல்லி தோரணங்்‌ 
களோடும்‌ பரமானந்த வுல்லாஸமாய்‌ விளங்குகின்றது. இவைகளில்‌ கீழ்த்திசையிலு 
ள்ள சபையானது சுவர்ணத்தாலும்‌ தெற்கிலுள்ளது மஹாரத்தினத்தாலும்‌ 














சிவரகசியம்‌ 





மேற்கிலுள்ளது வெள்ளியாலும்‌ நிர்மிக்கப்பட்டுள்ளது, இனி வடக்கில்‌ மிக்க 
அற்புதமாய்‌ நிர்மிக்கப்பட்டுள்ள ஸபை சிற்சபையெனப்படுவதாம்‌. இங்ஙனமாகிய 
நான்கு சபைகளையும்‌ பிரம விஷ்ணு ருத்திரர்களாலும்‌ வேதங்களாலும்‌ வர்ணிக்க 
முடியாது. ஆயினும்‌ ருக்வேதமானது இருபத்தொரு சாகைகளாலும்‌ யஜுர்வேதமா 
னது நுறுசாகைகளாலும்‌ ஸாமவேதமானது ஆயிரஞ்சாகைகளாலும்‌ அதர்வணவேத 
மானது இருபது சாகா சிகைகளாலும்‌ முறையே நான்குதிசைச்சபைகளில்‌ மூர்த்தி 
யோடு நின்று இறைவனைத்துதிக்கின்றன. ஓ முநிவர்களே! இப்படிப்பட்ட மஹா 
சபைகளில்‌ பிரமத கணத்தலைவர்களால்‌ ஸேவிக்கப்பட்வமாய்‌ சபாபதியானவர்‌ 
நடனஞ்செய்கின்றனர்‌. 


முப்பத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 

















சிவரகசியம்‌ 





உ 
மஹாபலாயநம: 


முப்பத்து மூன்றாம்‌ அத்தியாயம்‌. 
சபாநடன வர்ணனம்‌. 


ஸ்கந்தர்‌: ஓ முநிவரே! அச்சபைகளில்‌ மகாகணபதி யான்‌ நந்தி பிருங்கி 
ருடீங்வரர்‌ தண்டு குண்டர்‌ துகண்டர்‌ பாணன்ராவணன்‌ சண்டி சநாதனர்‌ சனந்தனர்‌ 
முதலியவர்களால்‌ ஸேவிக்கப்பட்டவராய்‌ சபாபதியாகிய இறைவன்‌ தேவியின்‌ 
எதிரில்‌ சாயங்காலந்தோறும்‌ தாண்டவஞ்‌ செய்கின்றார்‌. அதனைக்கேட்பாயாக. 
அபஸ்மாரத்தை யழுத்திய பாதார விந்தமுடையவராய்‌ கஜசர்மவஸ்திரராய்‌ 
மின்னற்சடை முடியராய்‌ கங்காதரராய்‌ கரநீலகண்டராய்‌ குண்டலீங்வரகுண்டலராய்‌ 
சந்திரன்‌ போன்ற முகத்தினராய்‌ மலர்ந்த தாமரை போன்ற மூன்று கண்களுடைய 
வராய்‌ திரிபுண்டர ரேகையால்‌ விளங்கும்‌ நெற்றியுடையவராய்‌ பஸ்மம்‌ பூசிய 
மேனியராய்‌ செம்பஞ்சூட்டிச்‌ சிவந்தரத்னம்போல்‌ விளங்கும்‌ நகங்களுடையதும்‌ 
தாமரையிதழ்‌ போல்‌ விளங்குவதுமாகிய விரல்களால்‌ மிக்க அழகிய 
இடதுகையுடையவராய்‌ மஹாவைரமணிகளும்‌ முத்து மணிகளுங்கூடிய 
ருத்திராக்ூஷ மாலையணிந்தவராய்‌ நாகங்களின்‌ சிரோ ரத்னங்களாலாகிய 
மாலைகளால்‌ விளங்குங்கழுத்துடையவராய்‌ ரத்னகங்கணமணிந்த கரமுடையோ 
ராய்‌ இனியநாத மணியுடைய ஒட்டியாணமணிந்த இடையுடையவராய்‌ ஓர்‌ கையில்‌ 
உடுக்கையும்‌ ஓர்‌ கையில்‌ அக்னியும்‌ ஓர்கையில்‌ அபயமுத்திரையும்‌ தரிக்கின்றவ 
ராய்‌ இடையில்‌ புலித்தோலுடுத்தவராய்‌ பிரமமுண்ட மாலைகளைக்‌ கழுத்திலணிந்‌ 
தவராய்‌ கலீர்‌ கலீர்‌ என்று சப்திக்கும்‌ மணித்தண்டையணிந்த பாதமுடையோராய்‌ 
ஆகுஞ்சிதமாகிய (சிறிது வளைந்ததாகிய நடனத்தால்‌ மூவுலகங்களையும்‌ 
கோலிக்கச்செய்கின்றவராய்‌ இறைவன்‌, மகாரத்னங்களால்‌ நிர்மிக்கப்பட்ட பீடத்திலு 
ள்ளவளும்‌ சந்திர மண்டலத்தைப்‌ பழித்த முகமுடையவளும்‌ அழகிய அளகத்தோடு 
விளங்குந்‌ திலகமுடையவளும்‌ ரத்ன தாடங்கமுடைய வளும்‌ உதிக்கும்‌ சுக்ரன்‌ 
போன்ற முத்துடன்‌ கூடிய நாசியுடையவளும்‌ மும்மடிப்புள்ளதும்‌ ரத்ன மாலையால்‌ 
ஜ்வலிக்கின்றதுமாகிய கண்டமுடையவளும்‌ உன்னதமாகிய மதயானையின்‌ கும்பம்‌ 
போன்ற தனமுடையவளும்‌ மூவளி மடிப்புடையதும்‌ மூவுலகங்களுக்கும்‌ சம்புடமு 
மாகிய உதரமுடையவளும்‌ சிம்ஹத்தினிடைபோன்ற இடையுடையவளும்‌ 
அற்புதமாகிய ரத்தின ஒட்டியாண மணிந்தவளும்‌ சுவர்ண சரிகைமயமாகிய 
வஸ்திரந்தரித்தவளும்‌ சண்பகம்‌ அசோகம்‌ புன்னாகை முதலிய நறுமண 
மலர்களைத்தரித்த கேசமுடையவளும்‌ கேசவேணிமண்டலத்தின்‌ நடுவில்‌ ரத்ன 
சீமந்த ஆபரணமணிந்தவளும்‌ நெற்றியில்‌ ஜ்வலிக்கும்‌ சிந்தூரரேகையுடையவளும்‌ 
கரத்தில்‌ கிண்கிண்ணெனசப்திக்கும்‌ திவ்யரத்னகங்கணமணிந்தவளும்‌ விரல்களில்‌ 
பளீர்‌ பளீர்‌ என ஜவலிக்கும்‌ ரத்தின மோதிரமணிந்தவளும்‌ நடனசபை முழுதும்‌ 
செஞ்சோதிமயமாகச்‌ செய்யும்‌ சரணாரவிந்தமுடையவளும்‌ கால்விரல்களிலணிந்த 
மணிமஞ்சீர ஆபரணத்தால்‌ அச்சபாமண்டபத்தை ஒலிக்கச்‌ செய்கின்றவளும்‌ ௮௧௬ 














சிவரகசியம்‌ 





கஸ்தூரி கர்ப்பூர சந்தன மணிந்தவளும்‌ செளந்தர்ய ஸாரமாயுள்ளவளும்‌ பாசாங்குச 
வரதாபயந்தரிக்கின்றவளும்‌ இறைவனது முகத்தை ஆனந்தமாய்‌ பார்த்துக்கொண்டி 
ருப்பவளுமாகிய தேவியின்‌ முகத்தைப்‌ பார்த்துக்கொண்டு ஆனந்தநடனமாடு 
கின்றனர்‌. 


நந்திபிருங்கி மஹாகாளர்‌ ஸ்கந்தர்‌ ஹேரம்பர்‌ முதலியவர்களால்‌ சூழப்‌ 
பெற்றவராய்‌ வாத்தியகோஷங்களும்‌ வேதகோஷங்களுமுழங்க இறைவன்‌ செய்யும்‌ 
நடனக்கிரமத்தை யான்‌ நினைக்கிறேன்‌. அவ்வாறு நடனஞ்செய்யும்‌ மிறைவனையே 
நினைக்கப்பரமானந்தமாயிருக்கின்றது. அவ்விதமே தென்‌ பக்கத்திலுள்ள ரத்ன 
ஸூபையிலும்‌ மேற்கிலுள்ள வெள்ளிசபையிலும்‌ தேவியின்‌ முன்னிலையில்‌ 
நடனமாடுகின்றனர்‌. இனிவடக்கிலுள்ள சிற்சபையில்‌ அம்பிகையைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டு இறைவன்‌ நடனம்‌ செய்யும்‌ அழகை என்னவென்றுரைப்பேன்‌. இவ்விதம்‌ 
அபாரமஹிமைபெற்றதாகிய நடனத்தை இறைவன்‌ தேவியின்‌ சந்தோஷத்தின்‌ 
பொருட்டுச்செய்து உலகத்திற்கருள்புரிகின்றனர்‌. ஹரிப்பிரமாதிகளாலும்‌ சநந்தன 
சநாதனர்களாலும்‌ ஹர சுநந்தி நந்தி முதலியவர்களாலும்‌ முழங்கப்பெற்ற மத்தள 
முதலிய வாத்திய நாதத்தோடும்‌ தாளக்கிரமத்தோடும்‌ இறைவன்‌ சபைகளில்‌ திவ்ய 
நடனஞ்‌ செய்தருளுகின்றனர்‌ என்று கூறி இறைவனை மனதில்நினைந்து ஸ்கந்தர்‌ 
ஓ வேதாதீங்வரா! உமது நடனம்‌ விளங்கப்பெற்ற சபைகளை மிக்க பக்தியுடன்‌ 
வேதமே வணங்கித்‌ துதிக்கின்றது. உமது மஹிமையை அவ்வேதமும்‌ முழுது மறிய 
மாளாது, இங்கனமிருக்க ஏனையோர்‌ எங்ஙன மறிவது? என்று போற்றினர்‌. 


முப்பத்து மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





100 














சிவரகசியம்‌ 





உ 
ஹேரம்பாய நம: 


முப்பத்து நான்காம்‌ அத்தியாயம்‌. 
சதுர்விதபுருஷார்த்த மண்டபவர்ணனம்‌. 


ஸ்கந்தர்‌: ஓ மூநிவரே! முற்கூறிய மண்டபங்களுக்கப்பால்‌ சந்திரகாந்தக்‌ 
கல்லாலமைந்த பற்பலமாளிகைகளிருக்கின்றன. அம்மாளிகைகளிருக்கும்‌ பிராகாரத்‌ 
தில்‌ நான்கு மண்டபங்களிருக்கின்றன. அவை இருபதினாயிரம்‌ யோஜனைப்‌ 
பிரமாண முடையனவாய்ப்‌ பற்பலரத்னங்களால்‌ விருஷபங்கள்‌ போலும்‌ 
ருத்ராவதார விலாஸங்கள்‌ போலும்‌ பின்னும்‌ பற்பல மிருகபக்ஷி விருக்ஷகொடி 
செடி முதலியனபோலும்‌ சித்திரிக்கப்பட்ட பதுமைகளும்‌ துவஜம்‌ கும்பம்‌ கவாட்சம்‌ 
முத்துக்குச்சம்‌ கொடுங்கை முதலியனவு முள்ள கோபுரங்களோடூ கூடியனவாயிருக் 
கின்றன. அவைகளுள்‌ கிழக்கிலுள்ள மண்டபமானது கர்ப்பக்கிரகமுதல்‌ கோபுரம்‌ 
வரையிலும்‌ ரத்னமயமாகிய ஸ்தம்பங்களுடையதாய்‌ தூபதீபங்களால்‌ 
ஜ்வலிக்கின்றதாய்‌ சந்தனம்‌ கற்பூரம்‌ முதலிய பரிமளவாசனைத்‌ திரவியங்களாலும்‌ 
மல்லிகை மந்தாரம்‌ முதலிய மலர்‌ வகைகளாலும்‌ முத்துச்சரங்களாலும்‌ 
ஆச்சரியமாய்க்காணப்படும்‌ மணி மேடை சுவர்‌ முதலியனவோடுங்‌ கூடியதாய்‌ 
சாமீப்பியமுத்தி மண்டபமெனப்‌ பெயரியதாயிருக்கின்றது. தெற்கிலுள்ள 
மண்டபமானது பதினாபிரம்‌ ஸ்தம்பங்களோடு கூடியதாய்‌ கோமேதகத்தா 
லிழைக்கப்பட்டதாய்‌ ரத்னங்களால்‌ வாழைகமுகு பற்பல புஷ்பவகைச்செடி 
கொடியடர்ந்த உத்யானவனம்‌ போலியற்றப்பட்ட சித்ரவேலைகளுடையதாய்‌ 
உன்னத கோபுரமுடையதாய்‌ சாரூப்பிய மோக்ஷதான மண்டப 
மெனப்பெயரியதாயிருக்கின்றது. மேற்கில்‌ பதினாயிரம்‌ கம்பங்களாலமைக்கப்பட்ட 
தும்‌ உன்னதமாகிய கோபுரமுடையதும்‌ வைடூரிய ரத்ன மயமாயுள்ளதும்‌ 
சாலோக்கிய மோக்ஷதான மண்டபமென்னும்‌ பெயருடையதும்‌ மிக்க அற்புதமாகிய 
சித்ரசிற்ப முடையதும்‌ தூபதீபங்களால்‌ பரிமளவாசனையும்‌ திவ்யசோதியும்‌ 
வாய்க்கப்பெற்றதும்‌ ரத்னபீடம்‌ சிம்ஹாசனம்‌ மஞ்சமுதலியனவுள்ளதும்‌ 
ருத்ரவீணாகானத்தாலும்‌ துந்துபி முதலிய வாத்திய நாதங்களாலும்‌ 
முழங்கப்பெற்றதுமாய்‌ ஒர்‌ மண்டபமிருக்கின்றது. இனிவடக்கில்‌ புஷ்பராக மணியா 
னிர்மிக்ககப்பட்டுப்‌ பவளத்தாலாகிய மான்‌ யானை சுகம்‌ முதலியனபோல்‌ சித்ரவரி 
சையுடையதும்‌ ரத்னோத்யானவனம்‌ ரத்ன தடாகம்‌ ரத்ன விமானம்‌ முதலிய 
சிற்பசித்திர முடையதும்‌ சாம்பிராணி ௮௧௬ முதலிய தூபங்களால்‌ மிக்க பரிமள 
வாஸனை பெற்றுளதும்‌ ரத்ன தீபவரிசைகளால்‌ ஜ்வலிக்கின்றதும்‌ சாயுச்சியதான 
மெனும்‌ பெரியதும்‌ துவஜ்கும்பங்களோடு ஜ்வலிக்கும்‌ உன்ன தமான கோபுரமுடை 
யதுமாயோர்‌ மண்டபமிருக்கின்றது. அம்மண்டபத்திலுள்ள திவ்ய சிம்ஹாசனத்தின்‌ 
மீது அம்பிகையோடு கூடி இறைவன்‌  ஸகலகோடி கணங்களாலும்‌ 
சேவிக்கப்பட்டவராய்‌ வீற்றிருக்கின்றார்‌. 


முப்பத்து நான்காம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





101 














சிவரகசியம்‌ 





உ 
லம்பஜடராய நம: 


முப்பத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌. 
கைலாஸ்‌ லிங்கவர்ணனம்‌. 


ஸ்ப்கந்தர்‌: ஒ முநிவரே இனி அதற்குள்‌ உன்ன தமாகிய கோபுத்தோடு 
கூடியதாய்‌ பதினாயிரம்‌ யோஜனை விஸ்தீர்ணமுள்ள ஓர்‌ பிராகாரமிருக்கின்றது. 
அது ஓர்‌ பக்கத்தில்‌ பச்சைமணி போலவும்‌ ஓரிடம்‌ குருவிந்தமணி போலவும்‌ 
ஓரிடம்‌ கண்மைபோலவும்‌, ஓரிடம்‌ மின்னல்‌ போலவும்‌ ஓரிடம்‌ நீலமேகம்‌ 
போலவும்‌ ஓரிடம்‌ பால சூரியன்‌ போலவும்‌ ஓரிடம்‌ புரசம்‌ பூப்போலவும்‌ ஓரிடம்‌ 
இந்திர நீலமணி போலவும்‌ ஓரிடம்‌ மயிலின்‌ கழுத்துப்போலவும்‌ ஓரிடம்‌ 
மாடப்புறாவின்‌ கழுத்துப்போலவும்‌, ஓரிடம்‌ சந்திரன்‌ போலவும்‌ ஓரிடம்‌ வச்சிரமணி 
போலவும்‌ ஓரிடம்‌ கோமேதகம்‌ போலவும்‌ ஓரிடம்‌ புஷ்பராகம்‌ போலவும்‌ ஓரிடம்‌ 
வைடூரியம்‌ போலவும்‌ ஓரிடம்‌ பவளம்‌ போலவும்‌ ஒரிடம்முத்துப்போலவும்‌ 
ஜ்வலிக்கின்ற தாய்‌ மாணிக்கத்தால்‌ நிர்மிக்கப்பட்டு ௬ுத்திராவதாரசரிதம்‌ வ்ருஷபம்‌ 
கலசம்‌ துவஜம்‌ முதலியவைகளால்‌ அலங்கரிக்கப்பட்ட கோபுரமுடையதா 
யிருக்கின்றது. அந்தப்பிராகாரத்தின்‌ நாற்றிசைகளினும்‌ நான்கு கோபுரத்துவாரங்களி 
ருக்கின்றன. இங்ஙனமான பிராகாரத்துள்‌ நவரத்னகண்டமாய்‌ அமைக்கப்பட்ட 
கர்ப்பக்கிருகமும்‌ அதற்கெதிரில்‌ சிந்தாமணியாலமைக்கப்பட்ட ஆயிரம்‌ கம்பங்க 
ளோடு கூடிய மண்டபமொன்று மிருக்கின்றது. அதுமுக்திமண்டபமென்று 
பெயரியதும்ஸர்வவேதசிகைகளால்‌  துதிக்கப்பெற்றதும்‌ தனது காந்தியால்‌ 
ஸகலலோகங்களையும்‌ விளங்கச்செய்வது மாயிருக்கின்றது. 


அது பிரமவிஷ்ணுருத்திரர்‌ திக்பாலகர்‌ யக்ஷர்‌ ரக்ஷர்‌ நரகர்‌ உரகர்‌ கின்னரர்‌ 
அப்சரஸ்‌ முதலியவர்கள்‌ போலும்‌ நிர்மிக்கப்பட்ட சித்ரகம்பம்‌ ரத்னதோரணம்‌ 
ரத்னகொடுங்கை கவாட்சம்‌ கும்பம்‌ துவஜமுதலியவைகளோடு கூடியதாய்‌ 
எண்ணிறந்த ரத்ன தீபவரிசைகளால்‌ ஜ்வலிக்கப்பெற்றதாய்‌ செந்தாமரை செந்தாழை 
மந்தாரை சண்பகம்‌ கதம்பமுதலிய மலர்களாலாகிய தோரணத்தால்‌ அலங்கரிக்கப்‌ 
பட்டதாய்‌ மனோவாக்குகளுக்கெட்டாச்‌ சிறப்புடையதாய்‌ விளங்குகின்றது. கர்ப்பக்‌ 
கிருகத்தின்‌ தென்பக்கம்‌ தக்ஷணாமூர்த்தியாலும்‌ ஏனைய மூன்று பக்கங்கள்‌ 
அந்தகாராதி திரிபுரசங்காரகர்‌ பிர்மவிஷ்ணூத்பவர்‌ தாண்டவேசர்‌ கஜசர்‌ மதரர்‌ 
ஸ்கந்த ஹேரம்பசஹிதர்‌ பிக்ஷாடனர்‌ கங்காளர்‌ சலதரர்‌ சோமாவதம்சர்‌ அக்ஷபாதர்‌ 
உமாசஹிதர்‌ கெளரியின்‌ முகத்தின்‌ கீழ்‌ கரத்தை வைத்துக்கொண்டு ஸமாதானம்‌ 
செய்விக்கு முருவமாகிய கெளரீப்பிரஸாதனபரர்‌ அர்த்தநாரீங்வரர்‌ 
வ்யாக்ரசர்மாம்பரர்‌ விஷகண்டர்‌ சந்திரகலா கங்காதரர்‌ இடப்பக்கத்திலும்‌ 
வலப்பக்கத்திலும்‌ பிரமவிஷ்ணு சேவிதர்‌ யமனுக்குப்பயந்து ஆலிங்கனம்‌ செய்த 
முனிவனுக்கருளிய மூர்த்தி அலை திரையோடு கூடிய கங்கையை யடக்குஞ்‌ 
சடையுடையோர்‌ விஷ்ணுநேத்ரார்ச்சித சரணகமலர்‌ கண்ட தலத்தில்‌ பிரகாசிக்கும்‌ 


102 














சிவரகசியம்‌ 





பிரமமுண்ட கர்ணகுண்டல சோபிதர்‌ முதலிய சிவமூர்த்திகளாலும்‌ 
விளங்குகின்றன. 


அன்றியும்‌ அந்தக்கர்ப்பக்கிரகத்தின்‌ நாற்பக்கத்திலும்‌ இந்திர நீலக்கல்லால 
மைந்த அம்பிகா மூர்த்தியும்‌ திவ்யரத்காங்களா லாகிய பிரமவிஷ்ணுஇந்திரன்‌ 
திக்பாலகர்‌ முதலியவர்‌ போன்ற பதுமைகளும்‌ விருஷபஸ்தம்பங்களும்‌ விளங்குகி 
ன்றன. இங்ஙனம்‌ திவ்யமூர்த்திகளால்‌ சூழப்பட்டதும்‌ மனதினாற்‌ சிந்திப்பதற்கு 
முடியாத சிறப்புடைய வயிரமணியால்‌ நிர்மிக்கப்பட்டதும்‌ ஜம்பது யோஜனை 
விஸ்தாரமுடையதும்‌ கோடி சூரியனைப்போல ஜ்வலிக்கின்றதுமாகிய அந்தகர்ப்‌ 
பகிரகத்தில்‌ மணி பீடத்தில்‌ சோதிமயமாய்‌ விளங்கும்‌ ஒர்‌ ஸ்படிக லிங்கமிருக்‌ 
கின்றது. நவரத்ன மயமாகிய மலர்களாலும்‌ பில்வங்களாலும்‌ அர்ச்சிக்கப்பட்டதாய்‌ 
ஆயிரம்‌ தலையுடைய ஆதிசேஷனது பணாமணிகளால்‌ மறைக்கப்பட்டதாய்‌ 
விளங்குகின்றதும்‌ திரிபுண்டரமணிந்ததுமாகிய அந்தலிங்க மூர்த்தியின்‌ மஹிமை 
மையார்‌ கூறவல்லவராவர்‌? கைலாஸேய்வரமெனும்‌ பெயரிய அம்மூர்த்தியின்‌ 
மஹிமையை ஓர்‌ சிறிதும்‌ வேதங்களாலும்‌ பிரமவிஷ்ணு ருத்திரர்களாலும்‌ 
முநிவர்களாலும்‌ அறியமுடியாது. அதனைச்சொல்லுவதில்‌ வேதங்களும்‌ ஊமைத்‌ 
தன்மையடைகின்றன. 


முப்பத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





103 














சிவரகசியம்‌ 





உ 
ஹருஸ்வக்ரீவாய நம: 


முப்பத்தாறாம்‌ அத்தியாயம்‌. 
கைலாஸேல்வரலிங்க பூஜாகதனம்‌. 


ஸ்கந்தர்‌: ஓ முநிவரே! பதினான்‌ குலகங்களும்‌ அந்தலிங்க மூர்த்தியினின்று 
முண்டாயின. பிரமவிஷ்ணு ருத்திரர்‌ முதலிய தேவர்கள்‌ அதனின்றே தோன்றினர்‌. 
ஈரேழுலகங்களும்‌ சகல சராசரங்களோடு பிரளய காலத்தில்‌ அவ்விலிங்கமூர்த்தி 
யிடமே யொடுங்குகின்றன. ஸகல ஜகமும்‌ அதனிடம்‌ லீனமாகின்றமையால்‌ லிங்க 
மென்று கூறப்பட்டது. எங்குமனோவாக்குகள்‌ செல்லமுடியாது திரும்புகின்றனவோ 
எது ஏகமாகிய பிரமமோ அப்பரம்பொருள்‌ அலிங்கமாயினும்‌ கைலாஸேல்வர 
லிங்கமூர்த்தியாயிருக்கின்றது. அஃதேஜ்யோதிகளுக்குச்‌ சோதியும்‌ சேதனத்துக்குச்‌ 
சேதனமும்‌ ஸத்யமும்‌ ஆனந்தமும்‌ அகண்டைகரஸமுமாகியது. அந்த லிங்கத்தைத்‌ 
தரிசிப்பதில்‌ மனோவாக்குகள்‌ சிறிதுஞ்‌ சக்தியுடையனவல்ல. நேதி நேதி (இல்லை 
இல்லை) என்று விலக்கி வேதாந்தங்களால்‌ அந்த லிங்கமே பிரதிபாதிக்கப்‌ 
படுகின்றது. அதனையே பிரம்ஹமென்றறி. இங்குபேதஞ்‌ சிறிதுமில்லை.ருதமும்‌ 
ஸத்யமுமாகியது பரப்பிரம்மம்‌. அந்த ஆன்மா மனதுக்‌ கெட்டாதது, அது நிரிந்திரி 
யமும்‌ நிஷ்களங்கமும்‌ அசங்கமும்‌ அசலமுமானது. சர்வதர்மமற்றதும்‌ பிரபுவும்‌ 
ஆகாசமும்‌ அநாகாசமும்‌ ஸாகாரமும்‌ நிராகாரமும்‌ காரணங்களுக்குங்‌ 
காரணமுமாகிய பிரம்ஹமானது அந்த லிங்கமே. நாமரூபமற்றதும்‌ சாந்தமும்‌ 
குணாத்தமும்‌ குணாஸ்பதமும்‌ பாணிபாத மற்றதும்‌ சுவச்சமும்‌ ஆனந்தகனமும்‌ 
அத்புதமுமாகிய சிவபெருமானது நிர்க்குணரூபமானது மஹான்கள்‌ தவிர ஏனையோ 
ர்களால்‌ காணக்‌ கூடியதல்ல. அஃதே வியாபகமாய்‌ விளங்குகின்றது. அஃதே 
தமஸைக்‌ கடந்தது. அதனை வேதவேதாந்தங்களாலும்‌ குருவாலும்‌ மற்ற 
எச்சாதனங்களாலுங்‌ காண்பதற்கும்‌ அடைவதற்கு முடியாது. அஃதே தேவதேவனது 
நிர்க்குணரூபம்‌; அங்ஙனமாயினும்‌ ஸகல லோகங்களுக்கும்‌ திருஷ்டி கோசரம்‌ 
போன்ற லிங்கமூர்த்தியாயிருக்கின்றது. அந்த லிங்கமூர்த்தியை தேவியோடு 
சம்புவானவர்‌ பாஹ்யமாயும்‌ ஆந்தரமாயும்‌ பூஜிக்கின்றனர்‌. முக்கண்ணரும்‌ 
நீலகண்டரும்‌ சந்திரசேகரரும்‌ அகம்பாவமுதலிய வற்றவரும்‌ பாவாபாவமற்றவரு 
மாயுள்ளவர்‌ அவரே மனிதரும்‌ தேவரும்‌ எவனை அகம்பிரம்ஹமென்று 
கூறுகின்றனரோ எவன்‌ த்யானம்‌ த்யேயம்‌ இவைகளைக்‌ கடந்துள்ளவனோ அவன்‌ 
கேவலம்‌ சிவனொருவனே. தமஸைக்கடந்தவராகிய அந்த மஹாதேவர்‌ சகுண 
நிர்க்குணராய்த்தேவியோடு கூடி பாஹ்யபூஜையை பற்பலவுபசாரங்களாற்‌ செய்கின்‌ 
றனர்‌. அவ்விறைவன்‌ எப்பொழுதும்‌ மனதினாலேயே நடந்தேறுவதாகிய ஆந்தர 
பூஜையைச்‌ செய்கின்றவராயினும்‌ பிரதோஷகாலங்களில்‌ மிக்கச்சிறப்பாய்‌ 
பூஜிக்கின்றனர்‌. அவரது பூஜையின்‌ ஸ்வரூபத்தைக்‌ கூறுகின்றேன்‌. அதனைப்‌ பக்தி 
சிரத்தையுடன்‌ கேட்பீர்களாக. அதாவது:- 


104 














சிவரகசியம்‌ 





நான்குதேகங்களையுங்‌ கடந்தவனும்‌ சகல இந்திரியங்களற்றவனும்‌ 
அகங்காரமற்றவனும்‌ அத்வயனுமாகிய சிவன்யானே. வ்யாப்பியங்களில்‌ 
வியாபித்திருக்கின்றவன்யானே. குணமற்றவன்‌ யானே. எனக்கு ஆதியந்தமில்லை. 
யான ஸகலன்‌. யானே விங்வன்‌. யானே விங்வாதீதன்‌. அஜானும்‌ அசங்கனும்‌ 
வியாபகனும்‌ பூர்ணனும்‌ குணமற்றவனும்‌ நீரூபனும்‌ யானே. விஸ்வபூதான்மாவும்‌ 
தேகதர்மமற்றவனும்‌ யானே. ஆகாசனும்‌ வியாபகனும்‌ சிதறுவனவற்றுள்‌ சிதறுதல 
ற்றவனும்‌ சத்தியனும்‌ ஞானானந்தனும்‌ போதகமற்றவனும்‌ யானே. என்னிடமே 
எல்லாந்‌ தோன்றின. என்னிடமே எல்லாம்‌ நிலைத்திருக்கின்றன. என்னிடமே 
ஒடுங்குகின்றன. ஆதலின்‌ அத்வயனாகிய பிரம்ஹம்யானே. என்று இவ்வாறு பாவிக்‌ 
கின்றனர்‌ . ஸ்கந்தர்‌ ஓ முநிவரே! இவ்வாறு முதலில்‌ தீரனாய்‌ (இந்திரியங்களை 
யடக்கி) பாவித்து வெளியிலுள்ள லிங்கத்தை யர்ச்சிக்க வேண்டும்‌. விபூதித்திரி 
புண்டரமணிந்து ருத்திராக்ஷாபரண மணிந்து பஞ்சாஸ்ய த்யானத்திலும்‌ பஞ்சாக்ஷர 
ஜபத்திலும்‌ தற்பரனாய்க்‌ கொண்டு கிழக்கு முகமாகவாவது வடக்குமுகமாகவாவது 
சுகாசனபந்தத்தோடிருந்து தனது ஹ்ருதய கமலத்தில்‌ வீற்றிருப்போனும்‌ 
சுத்தஸ்படிகம்‌ போன்றவனும்‌ கருணாமுகனும்‌ முக்கண்ணனும்‌ 
த்ரிபுண்டரசோபிதனும்‌ சந்திரசேகரனும்‌ நீலக்ரீ வனும்‌ உமாபதியுமாகிய இறைவனை 
ஸ்படிகலிங்கத்திலாவது பாணலிங்கத்திலாவது பொன்வெள்ளி முதலிய லோகத்தா 
வமைக்கப்பட்ட லிங்கத்திலாவது ம்ருத்‌ (பிருத்வி) லிங்கத்திலாவது மணலிலாவது 
ஸ்தாவர (புல்பூண்டு செடிகொடி) லிங்கத்திலாவது ஆவாஹனஷஞ்‌ செய்துகொண்டு 
பூஜிக்கவேண்டும்‌, பஞ்சாமிர்தங்களாலும்‌ பஞ்சகவ்யங்களாலும்‌ தீர்த்ததாரை 
முதலியவைகளாலும்‌ பஞ்சப்பிரஹம்‌ பாவமானம்‌ ருத்ரம்‌ ஸாமம்‌ முதலிய 
வேதமந்திர ஜபத்தோடு சிவனை அபிஷேகித்துப்‌ பின்னர்‌ வஸ்திரங்களை 
மஹேஙய்வர ரூபமாகிய அவ்விலிங்க மூர்த்திக்குடுத்தி சந்தனத்தை யணிவித்து 
அக்ஷதைகளாலும்‌ ரத்னங்களாலும்‌ அலங்கரிக்கவேண்டும்‌. பின்னர்‌ பில்வபத்ரங்‌ 
களாலும்‌ கல்ஹாரங்களாலும்‌ சண்பகம்‌ அலரி முதலிய புஷ்பங்க ளாலும்‌ மற்றும்‌ 
கானகத்திலுள்ள பரிமளமலர்களாலும்‌ அர்ச்சிக்க வேண்டும்‌. பின்னர்‌ தூபதீப 
நைவேத்தியங்களாலும்‌ தாம்பூலங்களாலும்‌ ரத்தின தீபங்களாலும்‌ நீராஜனங்‌ 
களாலும்‌ ஆராதித்துச்‌ சாத்ர சாமரங்களாலுபசரித்து நமஸ்காரம்‌ ஸ்தோத்திரபடனம்‌ 
பிரதக்ஷணம்‌ நடனம்‌ மீண்டும்‌ பிரதக்ஷணம்‌ ஆகிய இவைகளை முறையே செய்து 
பின்னர்‌ தனது ஹ்ருதயகமலத்தில்‌ இறைவனை வீற்றிருக்கச்செய்து பூஜோத்வாஸ 
னஞ்‌ செய்யவேண்டும்‌. இவ்வாறு பூஜாக்கிரமத்தோடு பரமேங்வரனைப்பூஜிக்க 
வேண்டும்‌. இங்ஙனம்‌ பூஜையை எந்தமனிதன்‌ திரிகாலம்‌ அல்லது ஓர்காலமாவது 
செய்கின்றானோ அவனே திவ்யாக்யானமுதிக்கப்பெறுவான்‌; ஓ முநிவரே! 
கைலாஸேய்வர லிங்கத்தின்‌ மஹிமையின்‌ லேசேலேசத்தின்‌ கோடியினோர்‌ 
பங்கில்லேசமும்‌ வேதங்களாலும்‌ ஈங்வரனாலும்‌ தேவியாலும்‌ கஜானனனாலும்‌ 
என்னாலும்கணேந்திரர்களாலும்‌ பிரமவிஷ்ணு ஹரர்களாலும்‌ முனிகணங்களாலும்‌ 
தந்திரங்களாலும்‌ ஆகமங்களாலும்‌ கூறுவதற்கு முடியாது. ஓ முனிவரே! அதனைக்‌ 
கேட்பதற்கும்‌ அறிவதற்கும்‌ இம்மூவுலகில்‌ யாருமில்லை யென்றெண்ணுகின்றேன்‌. 


முப்பத்தாறாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





105 














சிவரகசியம்‌ 





உ 
மஹோதராய நம: 


முப்பத்தேழாம்‌ அத்தியாயம்‌. 
கைலாஸவாஸ மஹிமை. 


ஸ்கந்தர்‌:- ஓ முநிவரே கைலாஸசைலமானது அபாரமஹிமையுடையதா 
யிருக்கும்படி சூலபாணியாகிய இறைவனால்‌ அருளப்பட்டது. அனேக ரத்ன ப்ராகார 
கோபுரமாளிகைகளும்‌ அநேக ரத்னசிகரங்களும்‌ அனேக மண்டபங்களு முள்ள 
அவ்விடத்திலேயே ஸகலருத்திரகணங்களி னிருப்பிடமும்‌ இறைவன திருப்பிடமுமி 
ருக்கின்றன. எல்லாம்‌ அவனதிருப்பிடமாயினும்‌ தேவிஸ்கந்தர்‌ கணபதி நந்திகேசர்‌ 
முதலியவர்களோடுகூட மஹேசன்‌ அவ்விடத்திலேயே விசேஷமாய்‌ விளங்குகின்‌ 
றார்‌. காசியிலாவது ஹிமயகிரியிலாவது மந்தரகிரியிலாவது நிஷதகிரியிலாவது 
கந்தமாதன கிரியிலாவது மற்றுமுள்ள கிரிகளிலாவது மஹேஸ்வரன்‌ அவ்வளவு 
பிரீதியுள்ளவரல்லர்‌. ஸர்வதீர்த்த மயமாயும்‌ ஸர்வலிங்கமயமாயும்‌ ஸர்வ 
க்ஷேத்திரமயமாயும்‌ ஸர்வ ஒளஷதமாயும்‌ ஸர்வவன மயமாயுமுள்ளது கைலாஸ்‌ 
கிரியாதலால்‌ அஃதே சிவனுக்கு எப்போது மிருப்பிடமாயிருக்கிறது. கைலாய 
சிகரத்தில்‌ சம்பந்தித்த காற்றானது மிக்கப்பாவனமாதலால்‌ விஷ்ணுபிரமாதி தேவர்க 
ளாலும்‌ முநிவர்களாலும்‌ பிரார்த்திக்கப்படுகின்றது. அவர்கள்‌ கைலாயத்தைத்‌ 
தரிசிக்கும்‌ படியான தவத்தைச்‌ செய்தோமில்லையே ; எப்பொழுது கைலாய 
சம்பந்தமான காற்றானது நம்மிடம்‌ சம்பந்தித்துப்‌ பாவனஞ்செய்யுமோ என்று 
நினைத்து காத்துக்கொண்டிருக்கின்றனர்‌. பறவைகளும்‌ சூர்யசந்திராக்னிகளும்‌ 
அவ்விடஞ்‌ செல்லக்கூடாதென்று ஈங்வரனால்‌ நியமிக்கப்பட்டுளது. கைலாய 
மாளிகையில்‌ ஒருக்ஷணமிருப்பதனால்‌ எச்சுகமுளதோ அச்சுகாம்சத்தின்‌ கோடியி 
லொருபங்கும்‌ விஷ்ணுபிரம இந்திரலோகங்களிலும்‌ மற்றுமுள்ள பதினான்கு புவன 
ங்களிலுங்கிடைக்காது. அங்கு சம்புவின்‌ அனுக்கிரகத்தினாலேயே செல்லலாகும்‌. 
கர்மத்தினாலும்‌ தவத்தாலும்‌ மற்றுமுள்ள தர்மங்களாலும்‌ அங்கு செல்லமுடியாது. 
விஷ்ணுபிரமாதி தேவர்களும்‌ முநிவர்களும்‌ கைலாஸகிரியைத்தரிசிப்பதற்கு மிக்க 
ஆவலுடையோர்களாய்‌ சிவப்ரஸாதசித்தியின்‌ பொருட்டுப்‌ பஞ்சாக்னி 
மத்தியினின்றவர்களாயும்‌ காற்றைப்‌ புசிக்கின்றவர்களாயும்‌ புகையைப்‌ புசிக்கின்றவ 
ர்களாயும்‌ விபூதிபூசிருத்திரத்தைச்‌ செபிக்கின்றவர்களாயும்‌ பஞ்சாக்ஷர பராயணர்‌ 
களாயும்‌ ருத்திராக்ஷகிரீடந் தரிப்பவர்களாயும்‌ சிவநாமபராயணர்களாயும்‌ 
முக்காலும்‌ லிங்கார்ச்சனை செய்கின்றவர்களாயும்‌ மிக்கவுக்ரமாய்‌ இன்னமுந்‌ தவம்‌ 
புரிகின்றனர்‌. இன்னம்‌ சகல உலகங்களிலும்‌ சஞ்சரிக்கின்ற முநீங்வரர்களும்‌ 
ஸதாசிவப்ரஸாதத்தின்‌ பொருட்டே தவஞ்செய்கின்றனர்‌. அவர்களுக்கு 
இறைவனருள்‌ கிடைக்கும்‌. கைலாயஞ்‌ சென்றவருக்குப்‌ புனராவர்த்தியில்லை. 
சம்புவைமிக்க சிரத்தையுடன்‌ பூசித்த பெரியோர்கள்‌ மஹாமேருவின்‌ சிகரத்திலுள்ள 
கைலாயமாகிய ஈசானபதத்தையடைந்து ஆனந்தமநுபவிக்கின்றனர்‌. அநேககோடி 
கற்பங்களிற்‌ செய்ததவத்தினாலேயே அ..தடையக்கூடியது. மலை மலையாய்‌ 
சொர்னத்தைத்தானஞ்‌ செய்வதாலும்‌ யாகாதி கர்மங்களாலும்‌ அஃதடையக்‌ 


106 














சிவரகசியம்‌ 





கூடியதல்ல. ஓ முனிவரே! அநேகயுககாலம்‌ தவம்புரிந்து சிவானுக்கிரகத்தால்‌ 
நாங்களும்‌ அக்கைலாஸத்தில்‌ வசிக்கப்‌ பெற்றோம்‌. தேவியாலும்‌ என்னாலும்‌ 
கணேசராலும்‌ நந்தியாதியராலும்‌ கைலாஸத்தின்‌ வெளிப்பிராகாரத்திலேயே 
வசிக்கும்படி பிரார்த்திக்கப்பட்டுளது. கைலாஸ்‌ சிகரங்களிலுள்ள சிவலிங்கங்களைக்‌ 
கணக்கிட முடியாது. ஆதலின்‌ கோடிலிங்கம்லக்ஷலிங்கம்‌ ஸகஸ்ரலிங்கம்‌ ஆகிய 
இவ்வுத்தம லிங்கங்களை தேவிக்குக்‌ கூறினாராயினும்‌ அவைகளை இறைவனே 
இவ்வளவென்று கணக்கிட்டுக்‌ கூறினாரில்லை. அங்கனமாயின்‌ மற்றெவனா 
லெண்ணமுடியும்‌? அநிர்வசனமாயை யுடையோனாகிய இறைவனது மஹிமையை 
எவனறிவான்‌? வேதமே நிஸ்வாசமாயுடையவனும்‌ சர்வக்ஞனும்‌ சந்திரசேகரனு 
மாகிய அவ்விறைவனே அதனை யறிய வேண்டும்‌. அவ்விறைவனது 
திருவுளத்தினாலேயே அவ்வளவுலிங்கங்கள்‌ அமைந்திருக்கின்றன என்றனர்‌. 


முப்பத்தேழாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





107 














சிவரகசியம்‌ 





உ 
மதோத்கடாய நம: 
முப்பத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌. 
கைலாஸலிங்க மண்டல பூஜாகதனம்‌. 

சூதர்‌ - கூறுகின்றார்‌. ஜைகிஷவ்யர்‌ ஓ தாரகாராதே! சிவபக்தவரா! அமலா! 
உமது பாதார விந்தத்தை நமஸ்கரிக்கின்றேன்‌. இறைவன்‌ தேவியாருக்குக்‌ கூறிய 
விஷயமானது ரகஸ்யமாயினும்‌ பிரகாசமாயினும்‌ எனக்கதனை யுரைத்தருளு 
மென்று பிரார்த்திக்க ஸ்கந்தர்‌ புநநகை கொண்டவராய்‌ ஸ்ரீ மஹாதேவனை 
ஹ்ருதயகமலத்தில்‌ தியானித்துக்கொண்டு ஸுகலதேவமுனி கணங்களையும்‌ 
நோக்கிக்‌ கூறலாயினார்‌. ஓ சாம்பவ சிரோ மணிகளே! பூர்வம்‌ கைலாயசிகரத்தில்‌ 
பரமேய்வரன்‌ தேவியோடு ஏகாந்தமாயிருக்கும்‌ போது ஆச்சரியமடைந்தவர்போல்‌ 
சிரித்தனர்‌. அதைக்கண்டு தேவி இறைவனை வணங்கி ஓ ஸ்வாமி! தேவதேவா! 
மஹாதேவா! சங்கரா! கருணாலய! ஏணாங்கமெளளே! ஸர்வக்ஞ! கங்காசலசடாதரா! 
ஸகலஜகங்களுக்கும்‌ பிரமவிஷ்ணு ருத்திரர்களுக்கும்‌ தோற்ற நிலையொடுக்கங்கள்‌ 
உமது கடாக்ஷத்தினாலேயே நடந்தேறுகின்றன. லீலையாகவே பிரளய உதயங்களை 
நடத்துவோராகியவுமக்கும்‌ ஆச்சரியத்திற்கேது ஒன்றுளதோ? எந்த ஆச்சரியத்தைக்‌ 
கண்டு தேவரீர்‌ நகைத்தீர்‌? அதனை யுறைத்தருள வேண்டு மென்றனள்‌. 


அப்போது ஈற்வரன்‌ ஓ தேவி! உன்னிடம்‌ கூறக்கூடாத ரகஸ்பமொன்று 
ளதோ? அதனைக்கூறுகின்றேன்‌. இக்கைலாய சிகரங்களில்‌ என்‌ மனதா லமைக்கப்‌ 
பட்டுள்ள லிங்கங்களை நினைத்து ஆச்சரியங்கொண்டேன்‌. யானே கோடிலிங்க 
ஸ்வரூபமாயிருக்கின்றேன்‌. அவைகளைப்‌ பூஜிப்பவனும்‌ யானே. தேவர்‌ முனிவர்‌ 
கந்தர்வர்‌ முதலியயாவராலும்‌ இங்கு பூஜிக்கப்படுவதில்லை. இதனைத்தரிசிக்கவு 
முடியாது. இங்கு வருகிறதற்கும்‌ ஒருவராலும்‌ முடியாது. அப்படிப்பட்ட இந்த 
லிங்கங்க ளெல்லாவற்றையும்‌ யான்‌ பார்த்தமாத்திரத்தில்‌ யாவும்‌ பூஜிக்கப்பட்டு 
விளங்குகின்றன. ஒதேவி! உனது கடாக்ஷம்‌ நிகழ்ந்ததும்‌ இந்த லிங்க மண்டலமெ 
ல்லாம்‌ சந்திரகலாதரமாயும்‌ குண்டலீச பூஷிதமாயும்‌ புண்டர சோபிதகபாலமாயு 
முள்ள திருவுருவத்தோடு விளங்குகின்றவுமாய்‌ பில்வசண்பக தாமரைமலர்களால்‌ 
அர்ச்சிக்கப்பட்டிருக்கின்றன. இக்கைலாஸமானது ரத்னகிருகங்களில்‌ விளங்கும்‌ 
லிங்கங்களாலும்‌ பில்வம்‌ முதலிய புண்யவிருக்ஷங்களாலும்‌ பரிமள மலர்‌ விருக்ஷ 
செடி கொடிகளாலும்‌ மிக்க அற்புதமாயிருக்கின்றமையால்‌ இவ்விடத்தில்‌ எனக்கு 
மிக்கப்பிரீதியுளது. ஒதேவி! லிங்காலயங்கடோறும்‌ தூபங்களின்‌ கந்தமும்‌ தீபங்க 
ளின்‌ பிரகாசமும்‌ திவ்யமலர்களின்‌ பரிமளவாசனையும்‌ வியாபித்திருக்குஞ்‌ 
சிறப்பினைப்பார்‌. நைவேத்யராசிகளும்‌ ஆங்காங்கு லிங்காலயங்கடோறும்‌ விளங்கு 
கின்றதைப்பார்‌. அர்ச்சிக்கப்பட்டு மலைமலையாய்க்குவிந்திருக்கும்‌ புஷ்பராசிகளைப்‌ 
பார்‌. சாமரம்‌ போடுதலையும்‌ மயில்கள்‌ நடனமாடுதலையும்‌ குயில்கள்‌ ராகத்தோடு 
கூவுதலையும்‌ பார்‌. இவைகள்‌ பூஜையின்‌ பொருட்டே நியமிக்கப்பட்டிருக்கின்றன 
வாய்க்காணப்படுகின்றன வென்றனர்‌. 


முப்பத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





108 














சிவரகசியம்‌ 





உ 
மஹாவீராய நம: 


முப்பத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌. 
லிங்கவைபவகதனம்‌. 


ஸ்கந்தர்‌: ஒ முனிவரரே! ஈஸ்வரன்‌ பின்னும்‌ தேவியை நோக்கி ஓ சங்கரி! 
எனக்கு லிங்கபூஜையில்‌ எவ்வளவு பிரீதிசிரத்தை யிருக்கின்றதோ அவ்வளவு 
சகத்தின்‌ சிருஷ்டியிலும்‌ ஸ்திதியிலும்‌ அழிப்பதிலுமில்லை. பூர்வம்‌ இந்த 
கிரியானவன்‌ என்னைக்குறித்து மிக்கவுக்கிரமான தவம்‌ புரிந்தான்‌. அப்போது யான்‌ 
இங்ஙனமருளினேன்‌. ஓ கிரீந்திரா உனது கிரியின்‌ சிகரங்களில்‌ எண்ணிறந்த 
லிங்கங்களோடு யான்‌ வசிக்கின்றேன்‌. உனக்கு எனது சந்நிதி மஹிமையால்‌ 
பிரளயத்திலும்‌ நாசமில்லையென்று வரமளித்தேன்‌. ஒதேவி! பிரளயத்தில்‌ 
மஹாப்பிரவாகமாய்‌ ஒன்று சேர்ந்து புரண்டு வரும்‌ சப்தசமுத்திரங்களும்‌ 
இக்கைலாயத்தின்‌ அடிப்பிரதேசத்தி  ஒடங்கிநிற்கும்‌. ஒ கிரிஜே! யான்‌ 
கேதாரேய்வரரெனும்‌ பெயருடன்‌ ஹிமாசலத்திலும்‌ மந்தரத்திலும்‌ வசிப்பேன்‌, 
மகாமேருவின்‌ சிகரத்திலும்‌ எனது வாசஸ்தலமுளது. சகலதேவர்களால்‌ அங்கும்‌ 
யான்‌ பூஜிக்கப்பட்டு வசிக்கின்றேன்‌. ஒ தேவி! யான்‌ ஏகனும்‌ அத்வைதனும்‌ 
நீரூபனும்‌ ஆயினும்‌ எல்லாமெனக்‌ கிருப்பிடமாயினும்‌ இக்கைலாயசிகரத்தில்‌ 
உன்னோடுமிக்க திருப்தியுடன்‌ வசிக்கின்றேன்‌. இக்கைலாயத்தில்‌ மண்டபமாளிகை 
கோபுரங்களோடு கூடிய திவ்யரத்னாலயங்களில்‌ விளங்கும்‌ கோடிலிங்கங்களைக்‌ 
கணக்கிடமுடியாதாயினும்‌ இவைகளுள்‌ ஸகஸ்ரலிங்கமானது எனக்கு மிக்கத்‌ 
திருப்திக்கு ஹேதுவாயிருக்கின்றது. அந்த லிங்கமானது தவத்தாலும்‌ யாகங்களா 
லும்‌ யோகங்களாலும்‌ கிடைக்கக்கூடியதல்ல. ஓ தேவி! கைலாஸே ஸ்வரமுதலிய 
லிங்கங்களை யான்‌ முப்போதும்‌ பூஜிக்கின்றேன்‌. அந்தந்தலிங்கங்களைக்‌ 
கூறுகின்றேன்‌ கேட்பாயாக. இந்த திவ்யலிங்க நாமத்தை உச்சரித்தாலும்‌ 
ம்வரவணஞ்்‌ செய்தாலும்‌ மனிதர்‌ ஸகலபாபங்களு நீங்கி ஸ்வர்க்காப 
வர்க்கங்களைப்‌ பெற்று மகிழ்வார்‌. கைலாயத்தின்‌ தெற்குமேற்கு வடக்குச்‌ 
சிகரங்களிலுள்ள லிங்கங்களின்‌ எண்ணிக்கையை சொல்லுவதற்கு பதினாயிரம்‌ 
கல்பம்‌ வரையிலும்‌ ஆதிசேஷன்‌ முயன்றாலும்‌ முடியாது. ஆகாயத்தை 
ஊடுருவிச்சென்ற அற்புதமாகிய கும்பங்களாற்‌ சொலிக்கும்‌ கோபுரரத்ன மண்டப 
முடைய ரத்னாலயகர்ப்பக்‌ கிரகங்களில்‌ திவ்யமணி பீடங்களில்‌ விளங்கும்‌ 
ஸ்படிகலிங்கங்களைப்பார்‌. இந்த லிங்கங்கள்‌ பில்வம்மந்தாரம்‌ முதலிய மலர்களால்‌ 
அர்ச்சிக்கப்பட்டும்‌ திவ்ய தூபதீபங்களால்‌ பூஜிக்கப்பட்டும்‌ விளங்குகின்றன. 
ஒவ்வொன்றும்‌ சந்திரகலாதரமும்‌ சர்ப்பமணியால்‌ மறைக்கப்பட்டும்‌ வச்சிர 
மணியால்‌ திரிபுண்டர மணியப்பட்டும்‌ கஸ்தூரி திலகம்‌ ஜ்வலிக்கப்பெற்றும்‌ 
விளங்குகின்றது. ஒ தேவி! இந்தலிங்காலயத்தின்‌ மாளிகையின்‌ கும்பத்தைத்‌ 
தெரிசிப்பதாய்‌ நினைத்தாலு முக்தி பெறலாம்‌, இதனை நமஸ்கரிப்பாயாக. பூலோகத்‌ 
திலாவது பாதாளத்திலாவது சத்தியலோகத்திலாவது இப்படிப்பட்டலிங்கமில்லை. 


109 














சிவரகசியம்‌ 





ஓ கிரிஜே! பூலோகலிங்கத்திலும்‌ பாதாளலோகலிங்கம்‌ சிறந்தது. பாதாளலிங்‌ 
கத்திலும்‌ ஸ்வர்க்கலோகலிங்கம்‌ உக்கிருஷ்டமானது. அதனிலும்‌ ஸத்யலோகத்‌ 
திலும்‌ வைகுண்டத்திலுமுள்ளலிங்கங்கள்‌ சிறப்புப்‌ பொருந்தியவை. இத்திசையிலு 
ள்ள லிங்கங்கள்‌ எண்ணிறந்தனவாயினும்‌ இவைகளில்‌ இரு.நாற்றைம்பது 
லிங்கங்கள்‌ மிக்க அபாரமஹிமை பெற்றுள்ளனவாதலின்‌ அவைகளின்‌ நாமங்களைக்‌ 
கூறுகின்றேன்‌. இவைகளுள்‌ முதன்மை பெற்றது கைலாஸேங்வரலிங்கம்‌. இதன்‌ 
மஹிமையை ஸகலவேத வேதாந்தங்களும்‌ அறியச்சக்தியுடையனவல்ல. பிரம்ஹா 
விஷ்ணு மஹேங்வரர்கள்‌ இதனிடமே லயிக்கின்றமையால்‌ லிங்கமெனப்படுகிறது. 
ஓ மஹேஸ்வரி! நிற்குணனாகிய எனதுருவமே இஃதென்றறி. இதனாலேயே 
ஸகலலோகங்ககளும்‌ விளங்குகின்றன. இதன்‌ சேதனத்தினாலேயே சகங்கள்‌ 
சைதன்ய முடையதாகின்றன. இதன்‌ ஆனந்தலேசத்தினாலேயே ஸகலமும்‌ ஆனந்த 
மயமாகின்றது. இஃதே பிரம்ஹம்‌, ச்க்ஷமமயமாயுள்ளதும்‌ ஸகலேந்திரியங்களுக்கு 
மெட்டாததும்‌ ஸகல தர்ம மற்றதும்‌ சக்ஷுவுக்கு சக்ஷுவும்‌ பிராணனுக்குப்‌ 
பிராணனுமாயுள்ளது. உலகில்‌ எதனைப்‌ பூசித்தாலும்‌ த்யானஞ்‌ செய்தாலும்‌ முக்த 
னாகின்றானோ அஃது இந்தலிங்கமே. இனி ஏனையலிங்கங்களையும்‌ கூறுகின்றேன்‌ 
கேட்பாயாக, 


முப்பத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌. 
முற்றிற்று. 





110 














சிவரகசியம்‌ 





உ 
மந்த்ருணே நம: 


நாற்பதாம்‌ அத்தியாயம்‌. 
கைலாஸ்‌ ப்ராக்த்வாரலிங்க நாமகதனம்‌. 


ஈம்வரர்‌ ஓ தேவி! ஸ்ரீ கைலாசேங்வரர்‌ பூதேங்வரர்‌ அம்பிகேஸ்வரர்‌ 
சூதேய்வரர்‌ கணேசேய்வார்‌ ஸ்கந்தேற்வரர்‌ தாரகேங்வரர்‌ கங்கேங்வரர்‌ 
நந்திகேற்வரர்‌ பிருங்கீற்வரர்‌ பாணகேய்வரர்‌ சண்டீற்வரர்‌ முண்டிகேஹ்வரர்‌ 
ரத்னேங்வரர்‌ கந்தகேற்வரர்‌ பர்க்கேற்வரர்‌ வீரேற்வரர்‌ ஜ்யேஷ்டேஸ்வரர்‌ 
குஸுமேஸ்வரர்‌ வீரபத்ரேற்வரர்‌ கந்துகேற்வரர்‌ பணீங்வரர்‌ ஸுதேங்வரர்‌ 
கபஸ்தீங்வரர்‌ ருத்ரேற்வரர்‌ பைரவேஹ்வரர்‌ கரவீரேய்வரர்‌ நிஷதீற்வரர்‌ வடேஸஹ்வரர்‌ 
கச்சபேசர்‌ கற்யபேசர்‌ ஆபத்தீற்வரர்‌ க்ரிணீங்வரர்‌ கலசேஹ்வரர்‌ தேவிகேய்வரர்‌ 
பத்மேங்வரர்‌ மகதேஹ்வரர்‌ துண்டேசர்‌ ஹுண்டேஸ்வரர்‌, ஸெளரேய்வரர்‌ 
வருணேங்வரர்‌ வாருணேங்வரர்‌ வைக்ரதீங்வரர்‌ மோக்ஷேற்வரர்‌ தண்டகேள்வரர்‌ 
மண்டலீசர்‌ குண்டலீங்வரர்‌, பாண்டலீங்வரர்‌, பிண்டேங்வரர்‌ கருடேஸ்வரர்‌ 
சந்திரேற்வரர்‌ மாருதேங்வரர்‌ விதீங்வரர்‌ ஸுதீங்வரர்‌ தண்டகேஹ்வரர்‌ முநீங்வரர்‌, 
உமேங்வரர்‌ கபர்த்தீங்வரர்‌ பத்ரகணேங்வரர்‌ வேகேங்வரர்‌ விஷ்ணுவீசர்‌ 


வைராஜேங்வரர்‌ மநேய்வரர்‌ அஹிர்புத்நேஸ்வரர்‌ ஜமதக்னீங்வரர்‌ 
விங்வாமித்ரேங்வரர்‌ ராவணேய்வரர்‌ பலீங்வரர்‌ மனோன்மநீய்வரர்‌ 
ஸுதாதாமேங்வரர்‌ மார்த்தண்டேய்வரர்‌ லலந்தீங்வரர்‌ ஸ்வலீநேய்வரர்‌ 


த்ருவேற்வரர்‌ கர்ந்தர்ப்ப சோதி விங்வேய்வார்‌ பாரிபத்ரேற்வரர்‌ கர்ப்பேசர்‌ 
மருதங்கேங்வரர்‌ தோரணேங்வரர்‌ த்ரிதீங்வரர்‌ உத்பலேஸ்வரர்‌ மஹேந்திரேய்வரர்‌ 
ஸ்தாண்வீங்வரர்‌ பலிதேங்வரர்‌ அநந்தேங்வரர்‌ கர்த்தமேற்வரர்‌ ம்ருடேயங்வரர்‌ 
வம்ரகேஹ்வரர்‌, வாகுரிற்வரர்‌ வப்ருகேசர்‌ வடபத்ரேங்வரர்‌ ஸ்ரீராமகேங்வரர்‌ 
ம்ருகேந்திரேற்வரர்‌ ஹிரண்யேசர்‌ பபீங்வரர்‌ ஆக்னீத்ரேற்வரர்‌ சந்நதிஸ்வரர்‌ 
ப்ரஹதீங்வரர்‌ ரணேஸ்வரர்‌ கிராதேங்வரர்‌ கர்ஜகேங்வரர்‌ வேணுதாரேங்வரர்‌ 
ஜயந்தேங்வரர்‌ மத்யமேங்வரர்‌ ஸங்கமேஹ்வரர்‌ கதீங்வரர்‌ வித்யுத்‌ கர்ப்பேற்வரர்‌ 
திரிபுரேற்வரர்‌ ஹரீற்வரர்‌ பலப்ரமதநேங்வரர்‌ உசீநரேற்வரர்‌ கர்க்கேங்வரர்‌ 
மந்திரகேற்வரர்‌ தந்திரேற்வரர்‌ லாமவ்யோமகேய்வரர்‌ திகீங்வரர்‌ கபாலமோச 
னேஸ்வரர்‌ மணிகர்ப்பேற்வரர்‌ ஜாது கர்ணேஸ்வரர்‌ ந்ருகேங்வரர்‌ பாடலேஸ்வரர்‌ 
கர்ணிகேங்வரர்‌ சத்ரகேற்வரர்‌ பிங்களேய்வரர்‌ சிலேங்வரர்‌ மத்விற்வரர்‌ 
வாமகேஹ்வரர்‌ யெளவநேங்வரர்‌ ஸ்திரேஸ்வரர்‌ ப்ராந்தீங்வரர்‌ ஜந்துகேசேங்வரர்‌ 
கோமேதேய்வரர்‌ அகிலேய்வரர்‌ விசாலேங்வரர்‌ சிம்ஹிகேசேய்வரர்‌ 
கண்டாகர்ணேய்வரர்‌ வ்யாக்ரேற்வரர்‌ ஜம்புகேற்வரர்‌ லலிதேங்வரர்‌ த்ருதீங்வரர்‌ 
வேதேங்வரர்‌ துண்டிகேங்வரர்‌ கஹோளேசர்‌ அத்வநேஹ்வரர்‌ பிந்து கேங்வரர்‌ 
கண்டகீசர்‌ நர்மதேங்வரர்‌ நீலேற்வரர்‌ பிண்டலீங்வரர்‌ அத்ரீங்வரர்‌ கனகேய்வரர்‌ 
அத்வரேய்வரர்‌ ஸத்யோஜாதேய்வரர்‌ குலிசேய்வரர்‌ ப்லவேஹற்வரர்‌ ஸோமேய்வரர்‌ 
வாருணேஸ்வரர்‌ சரபேங்வரர்‌ ஜடேங்வரர்‌ பாககாரேய்வரர்‌ முக்தகேங்வரர்‌ 
ராகேங்வரர்‌ பல்லகேய்வரர்‌ வீரகேங்வரர்‌ க்ருதநேய்வரர்‌ தநேங்வரர்‌ உரகேஹ்வரர்‌ 


111 














சிவரகசியம்‌ 





கடோரேச்வரர்‌ தர்த்துரேசர்‌ வரீங்வரர்‌ க்ஷிப்ரேற்வரர்‌ தால்பேஸற்வரர்‌ விநதேஸ்வரர்‌ 
சசீங்வரர்‌ ககுதேங்வரர்‌ முகுந்தேற்வரர்‌ பவாநீங்வரர்‌ சநீங்வரர்‌ வ்ருஷபேய்வரர்‌ 
ரூக்ஷேற்வரர்‌ சந்திரேங்வரர்‌ மத்ஸ்யேற்வரர்‌ பாவநேஹ்வரர்‌ துரங்கேங்வரர்‌ 
மதங்கேற்வரர்‌ கணாதீங்வரர்‌ பரீங்வரர்‌ ஜலந்தரேற்வரர்‌ ம்வேதாய்வேய்வரர்‌ 
பிகேங்வரர்‌ ரைப்பியேங்வரர்‌ முசுகுந்தேற்வரர்‌ கங்கணேஸ்வரர்‌ ப்ரதேங்வரர்‌ 
வித்யாதரேய்வரர்‌ நீலேங்வரர்‌ கக்ஷியேஸ்வரர்‌ ப்ரபேங்வரர்‌ மருதேய்வரர்‌ 
சக்தீங்வரர்‌ ஸ்வர்க்கேங்வரர்‌ மலயேஸ்வரர்‌ மங்கணேஹ்வரர்‌ ஜாகதீங்வரர்‌ 
விபுதேய்வரர்‌ கிரீங்வரர்‌ வரவணேங்வரர்‌ விகுர்ணேற்வரர்‌ கோகஷேவோகஜேய்வரர்‌ 
கந்தர்ப்பேற்வரர்‌ சூர்யகேங்வரர்‌ புஷ்டேங்வரர்‌ துஷ்டகேய்வரர்‌ விநாயகேஸ்வரர்‌ 
மணிகண்டேஸ்வரர்‌ திரேங்வார்‌ வதீங்வரர்‌ வித்ருமேற்வரர்‌ லதேஸ்வரர்‌ 
விரிஞ்சீங்வரர்‌ பத்ரகேற்வரர்‌ சந்நேற்வரர்‌ விங்வசேங்வரர்‌ பராபூதேஸ்வார்‌ 
லோகேஹ்வரர்‌ பிராணிகேய்வரர்‌ அந்த சேங்வரர்‌ முக்திகேற்வரர்‌ ஹரிகேஹ்வரர்‌ 
ருஷீங்வரர்‌ கருடேங்வரர்‌ பதங்கேற்வரர்‌ கன்னியேய்வரர்‌ தவளேஸ்வரர்‌. 
கந்தபத்ரேற்வரர்‌ சகரேற்வார்‌ அருணேஸ்வரர்‌ அதால்ப்யேவரர்‌ கசேய்வரர்திரியம்ப 
கேற்வரர்‌ கைளதமேய்வரர்‌ கலேஸ்வரர்‌ விதண்டேஸ்வரர்‌ கண்டேஸ்வரர்‌ 
வராஹேஸலஸ்வரர்‌ குலேய்வரர்‌ கேதாரேய்வரர்‌ பலேஹ்வரர்‌ கிங்கரேஸ்வரர்‌ 
அமிர்தேற்வரர்‌ என்னும்‌ லிங்கங்கள்‌ திவ்யாலயத்தில்‌ பிரதிஷ்டிக்கப்பட்டனவாய்‌ 
கைலாயத்தின்‌ கிழக்கு பக்கத்திலிருக்கின்றன. ஓ தேவி! இந்த திவ்யலிங்கங்களை 
ஸ்பரித்தாலும்‌ லிங்க நாமங்களை ஸ்ரவணஞ்‌ செய்தாலும்‌ உடனே ஸகலபாபங்களு 
மென்றனர்‌. ஸ்கந்தர்‌ ஓ முனிவர்களே! இவ்வாறு கூறியதைத்‌ தேவி கேட்டு 
ஆனந்தவசமாயினள்‌ என்றனர்‌. 


நாற்பதாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





112 














சிவரகசியம்‌ 





உ 
நீங்கு 
மங்கள ஸ்வராய நம: 


நாற்பத்தோராம்‌ அத்தியாயம்‌. 
கைலாஸ்தக்ஷணத்வார லிங்ககதினம்‌. 


ஸ்கந்தர்‌ - ஓ முநிவர்களே ! ஈஸ்வரன்‌ மறுபடியுந்‌ தேவியை நோக்கி ஓ 
தேவி இனிக்கைலாயத்தின்‌ தென்சிகரங்களிலுள்ள லிங்க நாமங்களைக்‌ 
கூறுகின்றேன்‌ கேட்பாயாக. அகோரேஸ்வரர்‌ கபாலீங்வரர்‌ குகுபேஸ்வரர்‌ நளேஸ்வரர்‌ 
இந்திரேற்வரர்‌ யமேங்வரர்‌ நைருதேஸ்வரர்‌ நடேஸ்வரர்‌ உத்தராவர்த்தகேங்வரர்‌ 
தக்ிணாவர்த்தகேங்வரர்‌ விகுண்டேய்வரர்‌ மெளலிகேய்வார்‌ அர்ச்சுநேங்வரர்‌ கநீஸ்‌ 
வரர்‌ பகதந்தேங்வரர்‌ நகுஷேங்வரர்ம்ருதேஸ்வரர்‌ தங்கணேஸ்வரர்‌ ஸந்தீங்வரர்‌ 
மத்தமேற்வரர்‌ கலேய்வரர்‌ வித்யேற்வரர்‌ பந்நகேங்வரர்‌ க்ருதநேய்வரர்‌ 
நிபேய்வரர்‌ திவோதாஸேய்வரர்‌ ராதிரதேற்வரர்‌ செளநகேய்வரர்‌ கணபத்ரேய்வரர்‌ 
சேஷேய்வரர்‌ வாஸுகீங்வரர்‌ ஸ்ங்கபாலேங்வரர்சித்ரகுப்தேய்வரர்‌ தண்டபாணீ 
ம்வரர்‌ துர்க்கேற்வரர்‌ ஸாரஸேங்வரர்‌ ஹம்லேஹ்வரர்‌ மயூரேங்வரர்‌ சக்ரவாகே 
ம்வரர்‌ மதாந்நேங்வரர்‌ மன்மதேங்வரர்‌ ரதீற்வரர்‌ கந்தசேற்வரர்‌ பாண்டீரேஸ்வரர்‌ 
வநேய்வரர்‌ புரந்திரிங்வரர்‌ பலேற்வரர்‌ காரணேஸ்வரர்‌ தாரணேங்வரர்‌ கிருத்தி 
வாசேய்வரர்‌ ஜநார்த்தநேஸ்வரர்‌ விய்வேய்வரர்‌ மஹா காளேய்வரர்‌ 
சரஸ்வதீங்வரர்‌ லக்ஷமீற்வரர்‌ சசீங்வரர்‌ சக்ரகேற்வரர்‌ புலஹேங்வரர்‌ புலஸ்‌ தியே 
ம்வரர்‌ ருருத்தகாளேய்வரர்‌ பரத்வாஜேய்வரர்‌ ஸாகரேய்வரர்‌ ரமேய்வரர்‌ விலேக 
நேய்வரர்‌ சித்ரேங்வரர்‌ பாதகேய்வரர்‌ பிண்டாரேய்வரர்‌ வணீங்வரர்‌ திலசேஹ்வரர்‌ 
த்ருவேங்வரர்‌ பலேங்வரர்‌ அர்ணவேஸ்வரர்‌ க்ஷிப்பிரணீங்வரர்‌ தளேஹ்வரர்‌ 
கரந்தமேங்வரர்‌ கிருஷ்ணேஸ்வரர்‌ ரமேங்வரர்‌ கரணகேய்வரர்‌ கங்காதரேங்வரர்‌ 
மெளநேய்வரர்‌ குருபத்ரேற்வரர்‌ கந்தளேற்வரர்‌ சாலேஹற்வரர்‌ தாலேங்வரர்‌ 
பில்வகேங்வரர்‌ அப்சரேங்வரர்‌ மோக்ஷகேஹ்வரர்‌ பூதாரேஸ்வரர்‌ பதேங்வரர்‌ 
விராதேய்வரர்‌ கோகரேசர்‌ ராஸேங்வரர்‌ சலேய்வரர்‌ ஹரித்ரேய்வரர்‌ 
குங்குமேற்வரர்‌ நரகோத்தாரணேங்வரர்‌ ஸுகேஸ்வரர்‌ க்யானசேஸ்வரர்‌ பக்தீற்வரர்‌ 
முக்திகேங்வரர்‌ ரணமோசேங்வரர்‌ காந்தீங்வரர்‌ பவநேஸ்வரர்‌ புரஞ்ஜேய்வரர்‌ 
கோகர்ணேய்வரர்‌ வடேஸ்வரர்‌ சரலிகேய்வரர்‌ விசாலேங்வரர்‌ வீதிஹோத்ரேஹ்வரர்‌ 
விங்வேங்வரர்‌ பீமேங்வரர்‌ சங்கரேங்வரர்‌ மிதேங்வரர்‌ பாரிஜாதேய்வரர்‌ 
மந்தாரேற்வரர்‌ ஜடேஸஹ்வரர்‌ த்ரிஜடேஸ்வரர்‌ சிகண்டீங்வரர்‌ பர்ஹீஸ்வரர்‌ 
பநஸேய்வரர்‌ பணாமணிற்வரர்‌ ராமேங்வரர்‌ லக்ஷமணேஸ்வரர்‌ அருந்ததீங்வரர்‌ 
வாகீங்வரர்‌ பத்மகர்ப்பேற்வரர்‌ ஹரிந்மணீஸ்வரர்‌ பக்ஷ்யேங்வரர்‌ குசலீஸ்வரர்‌ 
தரீங்வரர்‌ உத்தாலகேஹ்வரர்‌ நக்தஞ்சரேங்வரர்‌ பர்ணகேஹ்வரர்‌ சாண்டில்யேச்வரர்‌ 
காலேங்வரர்‌ நிரிசேங்வரர்‌ குசேங்வரர்‌ தூர்வேங்வரர்‌ மநித்ரேஸ்வரர்‌ கர்கந்தேங்வரர்‌ 
குணேய்வரர்‌ குருவிந்தேற்வரர்‌ பதீங்வரர்‌ குடஜேஸ்வரர்‌ ஸ்ரீசைலேங்வரர்‌ 
கவேஸ்வரர்‌ ஹரித்வாரேய்வரர்‌ கங்காத்வாரேய்வரர்‌ குருக்ஷேத்ரேய்வரர்‌ 
ஸுராபாண்டேய்வரர்‌ யயாதீங்வரர்‌ குதேங்வரர்‌ வாராணசீங்வரர்‌ அவிமுக்கதேய்வரர்‌ 


113 














சிவரகசியம்‌ 





காலஹஸ்தீஸ்வரர்‌ விஷ்ணுசக்ரப்ரதேற்வரர்‌ ரோமந்தேங்வரர்‌ அகஸ்தீஸ்வரர்‌ 
மாலவேய்வரர்‌ பகேங்வரர்‌ அங்கொலேங்வரர்‌ ப்ரதரணேஸ்வரர்‌ மாருதேங்வரர்‌ 
பவேய்வரர்‌ நக்ஷத்ரேற்வரர்‌ தாலகேங்வரர்‌ பல்லிகேற்வரர்‌ குஹேய்வரர்‌ ரோக 
ஹாரீங்வரர்‌ த்ரிஜடேங்வரர்‌ கநேற்வரர்‌ ஸுபர்ணேங்வரர்‌ தாண்டவேங்வரர்‌ 
மண்டலேங்வரர்‌ மதீங்வரர்‌ தக்ஷகேசேய்வரர்‌ ப்ரவாளேங்வரர்‌ ஹரிபத்ரேய்வரர்‌ 
விரோதேய்வரர்‌ தும்புரேங்வரர்‌ நாரதேஸ்வரர்‌ கரேய்வரர்‌ ரம்யேங்வரர்‌ 
வித்ருமேய்வரர்‌ கர்த்தமேங்வரர்‌ த்ருணேங்வரர்‌ சலடங்கேங்வரர்‌ சத்மகேஹ்வரர்‌ 
பலீங்வரர்‌ மருதாமேங்வரர்‌ ஸிந்தூரேற்வரர்‌ க்ரிணீங்வரர்‌ ப்ராதேங்வரர்‌ 
ப்ரயாகேஹ்வரர்‌ ப்ரதிஷ்டாபுரேற்வரர்‌ கோதாவரீங்வரர்‌ தாம்ருபரணிற்வரர்‌ 
ப்ருதவநேய்வரர்‌ பம்பேற்வரர்‌ பங்கிலேற்வரர்‌ யேநேய்வரர்‌ புத்புதேற்வரர்‌ 
ஆவர்தேற்வரர்‌ ஸுவேய்வரர்‌ குலேஸ்வரர்‌ விராடேஸ்வரர்‌ பலாசேஸ்வரர்‌ 
ஸ்திதீங்வரர்‌ ப்ரளதேற்வரர்‌ ஜாகதீங்வரர்‌ த்ரிலோகேய்வரர்‌ க்ஷிதீங்வரர்‌ 
பஞ்சகேய்வரர்‌ வ்ரதீங்வரர்‌ யக்ஞேங்வரர்‌ பலீங்வரர்‌ பகவிற்வரர்‌ பவப்ருகேய்வரர்‌ 
கந்தத்வாரேற்வரர்‌ கண்டேய்வார்‌ வருணேய்வரர்‌ ப்ரபாஸேய்வரர்‌ ர௬ுத்ரகோடீற்வ 
ரர்‌ வல்மீகேற்வரர்‌ ஸுதாரேய்வரர்‌ த்ரிணஜ்யோதீங்வரர்‌ காயத்திரீஸ்வரர்‌ 
சவித்ரீங்வரர்‌ காலத்வாரேய்வரர்‌ துங்கேங்வரர்‌ பீமசண்டேங்வரர்‌ ரத்னகர்ப்பேஸ்‌ 
வரர்‌ தேவேஹ்வரர்‌ ஹீரகேய்வரர்‌ ரந்திதேவேய்வரர்‌ காலஞ்சரேஹ்வரர்‌ அப்தீங்வரர்‌ 
பைப்பிலாதேய்வரர்‌ கந்தர்வேங்வரர்‌ திரிதலேங்வரர்‌ ரஜநீங்வரர்‌ திநேஸ்வரர்‌ 
சித்ரகண்டேய்வரர்‌ த்வாரபீடேங்வரர்‌ திரிகூடேய்வரர்‌ மங்களேஹ்வரர்‌ 
மாலசேய்வரர்‌ முத்ரேங்வரர்‌ தாடகேய்வரர்‌ திரிதண்டீற்வரர்‌ கஜேய்வரர்‌ காத்யாயநீ 
ம்வரர்‌ யாக்ஞவல்கேற்வரர்‌ த்வஷ்டேய்வரர்‌ விற்வகர்மேற்வரர்‌ யமேங்வரர்‌ 
ரதிகேற்வரர்‌ வசுந்தரேங்வரர்‌ க்ஷளமேங்வரர்‌ நாளகேஹ்வரர்‌ மித்ரேய்வரர்‌ 
கர்த்தீங்வரர்‌ காவ்யேங்வரர்‌ விபுதேங்வரர்‌ பெளமேங்வரர்‌ பரத்ருகேங்வரர்‌ 
கரஹட்டேஸ்வரர்‌ கர்த்ரேங்வரர்‌ ககதீங்வரர்‌ காவ்யேய்வரர்‌ சுவர்ணதேஸ்வரர்‌ 
என்னும்‌ இப்போது கூறிய ஒவ்வொரு லிங்கமும்‌ ரத்ன ஆலயத்தில்‌ அற்புதமாய்‌ 
ஜ்வலிக்கின்றன பார்த்தனையோ என்றருளினார்‌. 


நாற்பத்தோராம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று, 





114 














சிவரகசியம்‌ 





உ 
ப்ரமதாய நம: 


நாற்பத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌. 
பச்சிமத்வாரலிங்க கதனம்‌. 


ஸ்கந்தர்‌ ஓ முநிவரே! பின்னர்‌ இறைவன்‌ தேவியை நோக்கி ஒ தேவி! இனி 
மேற்பக்கத்திலுள்ள லிங்கங்களைக்‌ கூறுகின்றேன்‌ கேட்பாக. தத்புருஷேய்வரர்‌ 
ஸ்தாண்விற்வரர்‌ பைகேங்வரர்‌ குடஜேற்வரர்‌ ஸாலேய்வரர்‌ ஸ்தானகேங்வரர்‌ 
வைநதேங்வரர்‌ ஸகலேங்வரர்‌ முசலேங்வரர்‌ ஹாடகேய்வரர்‌ ருத்ரதன்விற்வரர்‌ 
ஜ்வராபஹாரகேய்வரர்‌ க்ஷயஹரேஸ்வரர்‌ ப்ராணேங்வரர்‌ விதர்ப்பேய்வரர்‌ 
தேவேய்வரர்‌ அதலேய்வரர்‌ அநங்கேய்வரர்‌ சம்பரேற்வரர்‌ உக்ரேற்வரர்‌ தான்யகே 
ம்வரர்‌ வக்ரேற்வரர்‌ கனகோஷேய்வரர்‌ வேதகர்ப்பேற்வரர்‌ ஓங்காரேய்வரர்‌ 
சிகீற்வரர்‌ கேதாரேங்வரர்‌ பில்வமூலேங்வரர்‌ ஸத்ரேய்வரர்‌ பாரதீங்வரர்‌ 
துங்கபத்ரேற்வரர்‌ சநாதனேஸ்வரர்‌ வைத்யேஸ்வரர்‌ குலிங்கேங்வரர்‌ ப்ரஜேஸ்வரர்‌ 
மாண்டவ்யேய்வரர்‌ ஸ்தம்பகேற்வரர்‌ போதேஸ்வரர்‌ விகஸேஸ்வரர்‌ பிரகஸேஹ்வரர்‌ 
ருப்விய்வரர்‌ கணகீதேங்வரர்‌ சுக்ரேற்வரர்‌ பிரஸித்தேற்வரர்‌ சித்தேஸ்வரர்‌ 
சநேய்வரர்‌ பக்ஷஸ்வரர்‌ பத்ரிகேற்வரர்‌ குலீங்வரர்‌ வநீங்வரர்‌ பர்லேஸ்வரர்‌ 
பர்வதேய்வரர்‌ ஸர்வேய்வரர்‌ காந்திகேற்வரர்‌ பர்ஹித்வஜேய்வரர்‌ கபோதேய்வரர்‌ 
கணீய்வரர்‌ சதேங்வரர்‌ ரோமகேஹ்வரர்‌ காவ்யேய்வரர்‌ வர்ஷகேஹ்வரர்‌ 
ஸோமருந்தீற்வரர்‌ கரேற்வரர்‌ ஹநேஹதீங்வரர்‌ சதர்ச்சேற்வரர்‌ பவேஹ்வரர்‌ 
விக்ருதேங்வரர்‌ கரம்பிற்வரர்‌ ஸ்ருவேற்வரர்‌ கணேங்வரர்‌ வர்த்திகேஹ்வரர்‌ 
ஸத்ரீங்வரர்‌ த்ரிககேங்வரர்‌ சித்ரவ்யாதேங்வரர்‌ ரெளப்யேங்வரர்‌ பந்தகேஹ்வரர்‌ 
பசுபதீங்வரர்‌ பயஹாரீங்வரர்‌ ஜன்மஹாரீங்வரர்‌ துக்கஹாரீங்வரர்‌ பிரம்ஹயோநீ 
ம்வரர்‌ விஷ்ணுகர்ப்பேங்வரர்‌ ருத்ரலோமேய்வரர்‌ இந்திரதாமேய்ஸ்வரர்‌ 
சந்திரசூடேய்வரர்‌ அக்னிகர்ப்பேற்வரர்‌ வாயவிற்வரர்‌ ஜலேஸ்வரர்‌ மேகேய்வரர்‌ 
வைத்யுதேங்வரர்‌ ஆமோதேய்வரர்‌ தித்திரீங்வரர்‌ த்யாவாபூமீங்வரர்‌ 
கஜாஜினதரேய்வரர்‌ நரஸிம்ஹேங்வரர்‌ ஒளபாசநேய்வரர்‌ ஹவ்யேஸ்வரர்‌ 
கணகேய்வரர்‌ கர்ணிகேங்வரர்‌ ததீசீற்வரர்‌ ஜங்கேங்வரர்‌ கர்க்கேடீற்வரர்‌ 
ஜாபாலேய்வரர்‌ ஸுபாலேய்வரர்‌ புரத்தாரேற்வரர்‌ ருக்வேதேய்வரர்‌ அதர்வகேய்‌ 
வரர்‌ புராணேய்வரர்‌ ஊர்வசீங்வரர்‌ இதிஹாஸேய்வரர்‌ தர்மஸாரேய்வரர்‌ 
சாங்கியேங்வார்‌ யோகேங்வரர்‌ மெளலீஸ்வரர்‌ பாலிகேஸ்வரர்‌ குஜம்பேஸ்வரர்‌ 
ஜம்பேங்வரர்‌ ராஜராஜேய்வரர்‌ கெளதுமீங்வரர்‌ விசாகேங்வரர்‌ ஸ்கந்தேங்வரர்‌ 
பலிகேங்வரர்‌ தகலீங்வரர்‌ ப்ரஷ்டகீங்வரர்‌ பிருத்விற்வரர்‌ கார்முகேய்வரர்‌ 
அந்தரிக்ேய்வரர்‌ மைத்ரேய்வரர்‌ குந்தமேற்வரர்‌ உதாவஸேய்வரர்‌ மல்லேய்வரர்‌ 
பிரம்ஹகேங்வரர்‌ தரங்கேங்வரர்‌ குரங்கேற்வரர்‌ மகரந்தேற்வரர்‌ ஸுதாதரேய்வரர்‌ 
த்ருதகேசேய்வரர்‌ வியாலேங்வரர்‌ விதர்க்கேற்வரர்‌ காநநேய்வரர்‌ முநீங்வரர்‌ 
பத்ரமாலேங்லரர்‌ கேதுமாலேஸ்வரர்‌ மந்தரேற்வரர்‌ விந்தகேற்வரர்‌ ஹிமேங்வரர்‌ 
நீலகேற்வரர்‌ மஹேர்திரேற்வரர்‌ கர்மகேங்வரர்‌ ருத்விற்வார்‌ தூநநேய்வரர்‌ 
வீதஹவ்யேஸ்வரர்‌ அற்வத்தாமேஸ்வரர்‌ சிகரேஸ்வரர்‌ ஸ்தீர்த்தகேற்வரர்‌ த்ரிநவேய்‌ 


115 














சிவரகசியம்‌ 





வரர்‌ அப்ஜகேய்வரர்‌ அபஸ்மாரஹரேய்வரர்‌ ஸோமசண்டீங்வரர்‌ மார்க்கஸஹா 
யேய்வரர்‌ தேவிற்வரர்‌ அர்ணஜேய்வரர்‌ ஜ்வலநேய்வரர்‌ பாவகேஹ்வரர்‌ 
ஆங்கிரஸேய்வரர்‌ தக்ஷேற்வரர்‌ விதக்ஷேற்வரர்‌ மைநாகேய்வரர்‌ ஸதீயங்வரர்‌ 
ப்ரமதேய்வரர்‌ ப்ரமாதீங்வரர்‌ போஜ்யேங்வரர்‌ விக்ரமேங்வரர்‌ ஈட்யேஸ்வரர்‌ 
யாக்ஞேஸ்வரர்‌ கர்ணவேதேய்வரர்‌ தர்ணகேங்வரர்‌ பாண்டரேய்வரர்‌ மேகவாஹேஸ்‌ 
வரர்‌ கனிஷ்டேசர்‌ ஜ்யேஷ்டேங்வரர்‌ தாம்ரேற்வரர்‌ செளநகேய்வரர்‌ அநாஹதே 
ம்வரர்‌ பீதேங்வரர்‌ தூம்ரகேற்வரர்‌ பந்தமோசநகேஹ்வரர்‌ சதேங்வரர்‌ ப்ரமரேஹ்வரர்‌ 
காண்டகேங்வரர்‌ த்ருமசண்டீங்வரர்‌ விசாலாக்ஷேஸ்வரர்‌ வஸந்தேஹ்வரர்‌ 
ககேய்வரர்‌ கஜாஸுரஹரேய்வரர்‌ நீலகண்டேங்வரர்‌ சுமித்ராவருணேய்வரர்‌ 
களஹம்ஸேய்வரர்‌ சாவித்ரிங்வரர்‌ கோமதீங்வரர்‌ கோநர்த்தேங்வரர்‌ வ்ருஷபேஹ்வ 
ரர்‌ கதிப்ரதேங்வரர்‌ வியாஸேங்வரர்‌ கோளகேஸ்வரர்‌ மஹாபூதேங்வரர்‌ ரமபேய்வரர்‌ 
கந்தகேங்வரர்‌ பாடபேய்வார்‌ படேய்வரர்‌ ஸர்வபிராணாதிகேஙய்வரர்‌ தடாதகேங்வரர்‌ 
கர்ப்பகோசேயங்வரர்‌ தோரணேங்வரர்‌ ரதீங்வரர்‌ ஆதபேஸ்வரர்‌ சசீங்வரர்‌ 
துந்துபீங்வரர்‌ ஸிந்துரீங்வரர்‌ ஜவநேஸ்வரர்‌ கூபேங்வரர்‌ வரபத்ரேஸ்வரர்‌ 
கர்ணதாரேய்வரர்‌ தாம்ருத்வஜேய்வரர்‌ கோவிதாரேஸ்வரர்‌ சத்திரிதீங்வரர்‌ மஹாரோ 
கஹரேஹ்வரர்‌ காமதாநேய்வரர்‌ பில்வாதேங்வரர்‌ நீமீங்வரர்‌ ருத்ரேஸ்வரர்‌ 
நாககேங்வரர்‌ தாரணேங்வரர்‌ அம்பிகேங்வரர்‌ எனும்‌ நாமமுடையனவாம்‌. ஒ தேவி! 
சரத்காலசந்திரன்போலும்‌ அமுதப்பிரவாகம்போலும்‌ மிக்க வெண்ணிறமுடையன 
வும்‌ இந்திர நீலம்‌ போன்ற நிறமுடைய பில்வங்களால்‌ அர்ச்சிக்கப்பட்டனவும்‌ 
சந்திரகலையணிந்தனவும்‌ நாகபடங்களால்‌ மறைக்கப்பட்ட சிரமுடையனவும்‌ 
விபூதித்திரிபுண்டரமணிந்தனவும்‌ பரிமள சந்தனத்தாலும்‌ வஸ்திரத்தாலும்‌ அலங்கரி 
க்கப்பட்டனவும்‌ ஆகிய இந்தவிலிங்கங்களைத்‌ தரிசிப்பாயாக. கண்கள்‌ இதனாலேயே 
ஸபலமாகவேண்டும்‌.  இந்தலிங்கங்களில்‌ ஒவ்வொன்றிற்கும்‌ அற்புதமாகிய 
ரத்னாலயம்‌ காணப்படுகின்றது. ஓ தேவி! இந்த லிங்கக்கூட்டமானது மகாபாவங்க 
ளையும்‌ நீக்குவனவும்‌ ஸகல துக்கங்களையும்‌ தொலையச்‌ செய்கின்றனவும்‌ ஸகல 
கோரிக்கைகளையுந்‌ தருவனவுமாம்‌ என்றனர்‌. 


நாற்பத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





116 














சிவரகசியம்‌ 





உ 
ப்ரமதாய நம: 


நாற்பத்து மூன்றாம்‌ அத்தியாயம்‌. 
கைலாச உத்தரத்வார லிங்க நாமகதனம்‌. 


ஸ்கந்தர்‌ ஓ முநிவரே! மறுபடியும்‌ ஈஸ்வரர்‌ தேவியை நோக்கிக்‌ கூறியதா 
வது:- ஈன்வரர்‌ ஓ தேவி! இப்போது மேற்குத்திசையிலுள்ள லிங்க நாமங்களைக்‌ 
கூறினேன்‌. இனி வடக்குப்பக்கத்திலுள்ள லிங்கங்களைக்‌ கூறுகின்றேன்‌. பக்தியுடன்‌ 
கேட்பாயாக. வாமதேவேய்வரர்‌ கிரிகேற்வரர்‌ எுகேஹற்வரர்‌ பிரஹஸ்பதீஸ்வரர்‌ 
வர்த்தனீற்வரர்‌ பிகேற்வரர்‌ கோகிலேய்வரர்‌ பிசண்டேங்வரர்‌ வாமகர்ணேஹ்வரர்‌ 
ஆனந்தேங்வரர்‌ கர்மரேற்வரர்‌ சாமரேஸ்வரர்‌ பதீங்வரர்‌ வைராக்யேய்வரர்‌ 
கல்யகேங்வரர்‌ ஹரிப்பிரம்ஹேய்வரர்‌ கணேங்வரர்‌ குணேய்வரர்‌ பிரம்ஹாண்டே 
ம்வரர்‌ சடேஸற்வரர்‌ விலாசேங்வரர்‌ சுகேசேங்வரர்‌ ஆமகேங்வரர்‌ ப்லவேய்வரர்‌ 
அன்னகோயபேயவரர்‌  பிராணகோபேய்வரர்‌ விக்ஞானேஸ்வரர்‌ கநாசேஹ்வரர்‌ 
ஆத்மேங்வரர்‌ ரக்ஷகேற்வரர்‌ ஆகாத்யேய்வரர்‌ முத்தேங்வரர்‌ கோஷசேங்வரர்‌ 
விஸர்ப்பீங்வரர்‌ நாமநேய்வரர்‌ ஆம்ரேஸ்வரர்‌ கமடேங்வரர்‌ சநாசநேய்வரர்‌ 
குருகாயேய்வரர்‌ கபிஞ்சலேய்வரர்‌ கர்க்கேற்வரர்‌ ஷண்டகேங்வரர்‌ அசங்கேய்வரர்‌ 
ஸங்கேய்வரர்‌ ஜ்யோதீங்வரர்‌ கரணேங்வரர்‌ ஹரிருத்ரேற்வரர்‌ க்ருபாணேஸ்வரர்‌ 
நிஸங்வரர்‌ கனகாவர்த்தகேங்வரர்‌ ஹரிசோபாருணேஸ்வரர்‌ ஆம்ரேய்வரர்‌ 
அதர்ப்பகேங்வரர்‌ ரந்தககேற்வரர்‌ உதாரேய்வரர்‌ இந்துமெளளீங்வரர்‌ மகேஸ்வரர்‌ 
ஸபேய்வரர்‌ ஹரிகேஸ்வரர்‌ கிபேோரேய்வரர்‌ உத்தாலேஹ்வரர்‌ அர்ப்பகேங்வரர்‌ 
யுவேங்வரர்‌ வ்ருத்தேஸ்ரர்‌ தர்த்துரேஸ்வரர்‌ ப்ரஸீங்வரர்‌ மதீஸ்வரர்‌ வனங்தேங்வரர்‌ 
க்ருஹஸ்தேய்வரர்‌ ௬ஜேற்வரர்‌ ஸஹஸ்ரேய்வரர்‌ ஸதேய்வரர்‌ லக்ஷேஸ்வரர்‌ 
கோடிகேய்வரர்‌ சாஷேங்வரர்‌ பாநுகேங்வரர்‌ ஆவர்த்திகேங்வரர்‌ கஸ்தூரீ வரர்‌ 
மதந்தீங்வரர்‌ மநஸ்விற்வரர்‌ புதேஸ்வரர்‌ ஐராவதேஸ்வரர்‌ தஞ்சேஸ்வரர்‌ 
லிடுகேய்வரர்‌ அகங்காரேய்வரர்‌ பலநேத்ரேற்வரர்‌ ஜலிவிலீஸ்வரர்‌ க்ருசேஸ்வரர்‌ 
சர்கேவங்ரர்‌ பத்மாஸநேய்வரர்‌ வாரேஸ்வரர்‌ தர்கேற்வரர்‌ வடமூலேங்வரர்‌ 
த்ரசந்நேஸ்வரர்‌ லுதிஸ்வரர்‌ நகுலேங்வரர்‌ வம்சேங்வரர்‌ பத்மநேத்ரேங்வரர்‌ 
உபசாந்தேங்வரர்‌ தநேஸ்வரர்‌ வ்ருதகேங்வரர்‌ உலூகேங்வரர்‌ ருண்டேங்வரர்‌ 
காலேஸ்வரர்‌ கமலேஹ்வரர்‌ பகந்தரேய்வரர்‌ பத்ரேற்வரர்‌ பரணிற்வரர்‌ அகிநீங்வரர்‌ 
ரோஹீங்வரர்‌ பங்கஜேய்வரர்‌ அவடேங்வரர்‌ நிதநேய்வரர்‌ ஊர்த்தேங்வரர்‌ பற்மேஸ்‌ 
வரர்‌ ஸுமேஸ்வரர்‌ பவேஹ்வரர்‌ சர்வேங்வரர்‌ வேதேய்வரர்‌ சாங்வதேங்வரர்‌ 
ஜ்வாலேய்வரர்‌ சாலகேய்வரர்‌ தமாலேய்வரர்‌ புண்யகேங்வரர்‌ உபத்யேற்வரர்‌ அணி 
மாண்டேய்வரர்‌ ஸர்வரக்தேய்வரர்‌ சுன:பந்தேங்வரர்‌ மாதநேய்வரர்‌ ப்ரதேய்வரர்‌ 
சிபிவிஷ்டேய்வரர்‌ அம்சேய்வரர்‌ ம்ருகேற்வரர்‌ கஜானனேய்வரர்‌ பாணேய்வரர்‌ 
வீரகேங்வரர்‌ சண்டேங்வரர்‌ முண்டேஸ்வரர்‌ சுக்ரேங்வரர்‌ பணிகேஸ்வரர்‌ 
அவசூரேய்வரர்‌ கந்தமாதேய்வரர்‌ ஈங்வரர்‌ பண்டேங்வரர்‌ ப்ரஜங்கேற்வரர்‌ காலகண்‌ 
டேஹ்வரர்‌ ம்ருத்யுஞ்சயேய்வரர்‌ சைலேஸ்வரர்‌ சாரகேஹ்வரர்‌ கதீங்வரர்‌ 
ஸ்வப்நேற்வரர்‌ ஜாக்ரதீங்வரர்‌ சுஷுப்தீங்வரர்‌ ஹநீங்வரர்‌ சிதிகண்டேய்வரர்‌ 


117 














சிவரகசியம்‌ 





சூர்யேங்வரர்‌ காந்திகேகேங்வரர்‌ ஸ்படிகேற்வரர்‌ ஸ்வருத்ரேற்வரர்‌ வரதேய்வரர்‌ 
ந்ருணிற்வரர்‌ சார்த்தூலேங்வரர்‌ ரபற்யேற்வரர்‌ புண்டமேஸ்வரர்‌ நடனேங்வரர்‌ 
ருத்ராக்ேய்வரர்‌ கவீந்திரேற்வரர்‌ கவசேஹ்வரர்‌ மணீங்வரர்‌ பிலிப்பிலேஸ்வரர்‌ 
ஆமர்த்தேற்வரர்‌ த்ருணேஸ்வரர்‌ பிதாமஹேங்வரர்‌ குடிலேங்வரர்‌ ஜஷேஸ்வரர்‌ 
பரதேய்வரர்‌ கேஸரீங்வரர்‌ சக்ஷ'ஸ்ரோத்ரேய்வரர்‌ தண்டகேய்வரர்‌ லங்கேங்வரர்‌ 
மணிபத்ரேற்வரர்‌ கடோத்கனேய்வரர்‌ புரேற்வரர்‌ நடேய்வரர்‌ கரமர்த்தேங்வரர்‌ 
அப்ராதகேஹ்வரர்‌ பணிபூதேங்வரர்‌ ரத்னபூதேற்வரர்‌ பிடாளகேங்வரர்‌ அணீங்வரர்‌ 
மகதீங்வரர்‌ புருஷேய்வரர்‌ பரம்பேங்வரர்‌ கிரீங்வரர்‌ ரமணிற்வரர்‌ கவங்கேஹ்வரர்‌ 
கரீந்திரேற்வரர்‌ மாகேற்வரர்‌ பாஷ்கனேய்வரர்‌ மஹாநாதேங்வரர்‌ மண்டபேய்வரர்‌ 
பலீங்வரர்‌ நாரிகேங்வரர்‌ கூர்மகேங்வரர்‌ சதுர்ப்பர்த்ரேற்வரர்‌ புஷ்பராகேங்வரர்‌ 
கோமேதேய்வரர்‌ லவேய்வரர்க்ரதீங்வரர்க்ஷ்பேய்வரர்‌ ஸ்வரப்ரஸாதேங்வரர்‌ 
குலேய்வரர்‌ வச்சிரேங்வரர்‌ க்ஷேத்ரகேங்வரர்‌ கர்ணிகாரேங்வரர்‌ கரவீரேய்வரர்‌ 
புண்டரீ கேங்வரர்‌ வீணாபாணீங்வரர்‌ தந்திரீங்வரர்‌ நாககேற்வரர்‌ ஹாஹாஹூ 
விற்வரர்‌ பயோதேய்வரர்‌ க்ருதேங்வரர்‌ குணஸாரேய்வரர்‌ ம்வேததானப்ரதேய்வரர்‌ 
ப்ரதாநேற்வரர்‌ சிலாதேய்வரர்‌ கந்தேங்வரர்‌ பத்தேங்வரர்‌ திரிலோசநேய்வரர்‌ 
பாவாக்ஷேவரர்‌ ஸ்தூலகர்ணேஸ்வரர்‌ ப்ரகடேங்வரர்‌ தாரகேங்வரர்‌ கோசாதீதே 
ம்வரர்‌ யந்திரேற்வரர்‌ மந்திரேற்வரர்‌ கநகலேய்வரர்‌ கர்க்கரேற்வரர்‌ ப்ரதாபேய்வரர்‌ 
ஆதாரியேய்வரர்‌ குணிஸ்வரர்‌ பகீரதேங்வரர்‌ திலீபேங்வரர்‌ குதீங்வரர்‌ அநாதீங்வரர்‌ 
மந்திரவிதீங்வரர்‌ கணஹரேஸ்வரர்‌ சங்கேங்வரர்‌ பிசங்கேங்வரர்‌ பார்யேங்வரர்‌ 
தாரணேங்வரர்‌ ககாரேய்வரர்‌ மாத்ருகேங்வரர்‌ குஷ்டஹாரீற்வரர்‌ ஹாரிதேங்வரர்‌ 
அக்ேய்வரர்‌ பகதாலப்யேய்வரர்‌ லோபாமுத்திரேற்வரர்‌ ஸுராபாண்டேஸ்வரர்‌ 
மணிஹஸ்தீய்வரர்‌ சித்ரத்வஜேற்வரர்‌ ரத்னத்வஜேய்வரர்‌ காமேஹ்வரர்‌ ருத்ரணீங்‌ 
வரர்‌ அவந்தீங்வரர்‌ கர்ப்படீற்வரர்‌ த்வஜேய்வரர்‌ சத்ரகேற்வரர்‌ தேவகன்னியேங்வர 
ர்‌ நாககன்னியேங்வரர்‌ ஸத்யேய்வரர்‌ ஸுநாதேங்வரர்‌ குவிரேற்வரர்‌ வநேய்வரர்‌ 
பவித்ரேற்வரர்‌ வலசேஷேோற்வரர்‌ மஹோக்ேய்வரர்‌ நகேங்வரர்‌ அதேங்வரர்‌ 
விசுதீங்வரர்‌ புல்லசெளலாலிகேங்வரர்‌ சபாநேயங்வரர்‌ தாவகேய்வரர்‌ ஸமாஹீநேஸ்‌ 
வரர்‌ ஸர்வகாமஸமர்த்தீற்வரர்‌ சச்சிதீம்வரர்‌ சுகேற்வரர்‌ ப்ரணதார்த்திஹரேய்வரர்‌ 
பஞ்சகவ்யேற்வரர்‌ பத்பநாபேற்வரர்‌ பஞ்சவக்திரேற்வரர்‌ பஞ்சாக்ஷரேய்வரர்‌ 
சந்தேங்வரர்‌ சுதேங்வரர்‌ கெளசிகேய்வரர்‌ ஆதர்கேற்வரர்‌ காலகேங்வரர்‌ 
காலவர்த்தேங்வரர்‌ தாம்ரத்வஜேற்வரர்‌ ஹம்ஸத்வஜேய்வரர்‌ வ்ருஷபத்துவஜேய்‌ 
வரர்‌ சிம்ஹதுவஜேஹ்வரர்‌ பிஞ்சேங்வரர்‌ குமாரேங்வரர்‌ நிபங்கேஹ்வரர்‌ குலீங்வரர்‌ 
ஈசானேய்வரர்‌ விகர்த்தேற்வரர்‌ சுரபீங்வரர்‌ அனுகேங்வரர்‌ ஸாரங்கேங்வரர்‌ 
கட்கேங்வரர்‌ பந்துகேற்வரர்‌ கமேங்வரர்‌ சசீங்வரர்‌ மாதுரேற்வரர்‌ ருத்ரகணேய்வரர்‌ 
எனும்‌ நாமமுள்ள லிங்கங்கள்‌ வடதிசையிலிருக்கின்றன. ஓ தேவி! யாதொருவன்‌ 
இந்தலிங்காத்யாயத்தைச்‌ காலையில்‌ படிக்கின்றானோ அல்லது பூஜிக்கின்றானோ 
அவன்‌ கைலாயத்திலுள்ள லிங்கங்களைப்‌ பூசித்ததினாலடையவேண்டிய பயனைப்‌ 
பெறுவான்‌. மிக்க புண்ணியமாகிய இந்த லிங்காத்யாயத்தைப்‌ படித்தவன்‌ ருத்ரகண 
னாவான்‌. ஓ தேவி! கைலாயத்திலுள்ள லிங்கங்களைக்கணக்கிட முடியாது. 
ஆயினும்‌ அவைகளுள்‌ மிக்க சிரேஷ்டமாகிய ஆயிரம்‌ லிங்கமூர்த்தி நாமங்கள்‌ 
கூறப்பட்டன. கைலாயமானது ஸர்வலிங்க மயமென்று கூறத்தகும்‌. ஒ தேவி! 
இக்கைலாயமானது சிவலிங்காலயத்தின்‌ சிகரத்திலுள்ள கலசவரிசைகளால்‌ 
எண்ணிறந்த ஸுூர்யசந்திரகோடிக ளுதித்திருக்கின்றன போல்‌ காணப்படுகின்றது. 


118 














சிவரகசியம்‌ 





இந்தக்கைலாயமானது சந்திரகலாஸ்வரூபமாகிய லிங்கத்தை அர்ச்சித்து ஸகல 
பாபங்களுநீங்கிய பெரியோர்களாலேயே அடையக்கூடியது; யோகத்தாலும்‌ 
யாகத்தாலும்‌ பற்பல தவங்களாலும்‌ அடையக்கூடியதன்று. பூர்வம்‌ இக்கைலாய 
சைலன்‌ என்னைக்குறித்து வெகு தவஞ்செய்து பிரஸந்நமாகிய எம்மிடம்‌ தன்னிடத்‌ 
திலேயே வசிக்கவேண்டுமென்ற வரத்தைப்‌ பெற்றுக்கொண்டானென்‌ றருளினர்‌. 
ஸ்கந்தர்‌ ஓ முநிவரே! இப்படி இறைவன்‌ கூறியதைக்‌ கேட்டு தேவி லிங்கசங்கங்க 
ளைப்‌ பார்த்துப்‌ பரமானந்தமுடையவளாய்ச்‌ சந்திரசூடனது சரணாரவிந்தங்களில்‌ 
நமஸ்கரித்துக்‌ கூறலானாள்‌. ஹே சம்போ! ஜகதீம்வரா! நாதா! கைலாஸன்‌ என்ன 
தவமியற்றினான்‌? இங்ஙனம்‌ திவ்ய லிங்காலயங்களுக்‌ கிருப்பிடமாயிருக்கும்‌ 
பாக்யம்‌ பெற்றானன்றோ? இவனே தன்யன்‌. ஸகல லோகேய்வாராகிய உமக்கும்‌ 
திவ்யலிங்கங்களுக்கும்‌ இருப்பிடமாயிருக்கும்‌ இக்கைலாயசம்பந்தமாகிய வசனத்தா 
லும்‌ முக்திபெறலாமன்றோ? 


நாற்பத்து மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





119 














சிவரகசியம்‌ 





உ 
ப்ராக்ஞாய நம: 


நாற்பத்து நான்காம்‌ அத்தியாயம்‌. 
கைலாயகிரி தவமியற்றல்‌. 


ஈஈஸ்வரன்‌ ஒ தேவி கைலாயந்‌ தவஞ்செய்ததைக்‌ கூறுகின்றேன்‌ கேட்பாயாக. பூர்வம்‌ 
யானே மிக்க அற்புதமாயிருக்கும்‌ இக்கைலாயத்தை மனதினால்‌ சிருட்டித்தேன்‌. 
சிருஷ்டித்தமாத்திரத்திலேயே எனக்கு இவனிடம்‌ ஓர்‌ பிரீதி யுண்டாயிற்று. மேலும்‌ 
இவன்‌ எனதறுக்கிரகத்திற்காளாகவேண்டுமென்று பத்து யுகம்‌ அருந்தவமியற்றி 
னான்‌; பஞ்சாக்னிமத்தியிலிருந்து சதருத்ரீயத்தை ஜபித்துக்‌ கொண்டு ஆயிரவருட 
மும்‌ சருகுகளைப்‌ புசித்துக்கொண்டு ஆயிர வருடமும்‌ வாயுவைப்‌ புசித்துக்கொண்டு 
ஆயிரம்‌ வருடமும்‌ நீரைப்‌ புசித்துக்கொண்டு ஆயிரம்‌ வருடமும்‌ ஆகாரமின்றி 
ஆயிரவருடமும்‌ எப்போதும்‌ விபூதி பூசித்‌ தவம்புரிந்து வந்தான்‌. பின்னர்‌ ஓர்யுகம்‌ 
சைலேஸ்வரன்‌ என்னும்‌ லிங்கத்தை முப்போதும்‌ பக்தியோடு பூஜித்து வந்தான்‌. 
அன்றியும்‌ என்னை முக்கண்ணனும்‌ கண்டங்கறுத்தவனும்‌ பிறையணிந்தவனும்‌ 
கங்கை தரித்தவனும்‌ ஜடைமுடியனும்‌ விபூதி பூசியவனும்‌ ஸர்ப்பபூணூலுடைய 
வனும்‌ சர்ப்பாபரணமணிந்தவனும்‌ விபூதித்திரிபுண்டரத்தால்‌ விளங்குவோனும்‌ 
உமையோடு கூடியவனும்‌ மந்தாரம்‌ குந்தமுதலிய மலர்மாலையைக்‌ கழுத்தி 
லணிந்து விளங்கும்‌ மார்புடையவனும்‌ யானைத்தோலைத்‌ தரித்தவனும்‌ 
ரத்னத்தால்‌ விளங்கும்‌ ஸர்ப்பத்தையே குண்டலமாகவணிந்தவலும்‌ மிக்க 
அற்புதமாகிய வைரபத்மராக மணிகளாலாகிய சங்கணந்தரிக்கின்றவனும்‌ திவ்ய 
வஸ்திரந்‌ தரிக்கின்றவனும்‌ மலர்ந்த தாமரைபோன்ற புன்னகை புரியும்‌ முகமுடை 
யோனும்‌ அஷ்டமிசந்திரன்‌ போன்ற நகங்களையுடையோனும்‌ மாதுளைக்கனியின்‌ 
விரை போன்ற பற்களையுடையோனும்‌ பக்குவமாகிய கொவ்வைக்கனி போன்ற 
உதடூடையோனும்‌ நீலோற்பலம்போன்றதும்‌ அழகாய்ச்‌ சிறிது சிவந்துள்ள கண்களை 
யுடையோனும்‌ அருணோக்கங்கொண்டவனும்‌ ஸகல நாகங்களுக்கும்‌ சாக்ஷியாயுள்‌ 
ளவனும்‌ ஈங்வரனுமாய்‌ விளங்கும்‌ எம்மையும்‌ எமது மடிமீது வீற்றிருக்கும்‌ 
இந்திரநீலமணிபோல்‌ சுவலிக்கின்றவளும்‌ திவ்யமலர்களோடு கூடிய கேசபாரமுடை 
யவளும்‌ உதிக்கும்‌ சுக்ரன்‌ போன்ற முத்தாரண்டமணிந்த மூக்குடையோளும்‌ 
கேசமகடுபிளப்பலங்காரத்தோடு கூடிய அலங்காரத்தால்‌ விளங்கும்‌ நெற்றியுடைய 
வளும்‌ மணித்வஜமஹாசாபம்‌ போன்ற புருவங்களையுடையவளும்‌ கஸ்தூரி 
திலகத்தாலழகிய நெற்றியுடையவளும்‌ நீலோற்பலம்‌ போன்ற கண்களையுடைய 
வளும்‌ வச்சிரமணிபோன்ற நிர்மலமாகிய பல்வரிசையுடையவளும்‌ மாதுளம்பூப்‌ 
போன்ற அதரமுடையவளும்‌ தாம்பூலந்‌ தரித்துவிளங்கும்‌ முகமுடையவளும்‌ 
பிரஸன்னையும்‌ மந்தஹாஸமுடையவளும்‌ ஸோமதர்யர்போல்‌ விளங்கும்‌ 
கர்ணதாடங்கமுடையவளும்‌ கர்ணாபரணரத்னத்தால்‌ ஜ்வலிக்குங்‌ கன்னமுடைய 
வளும்‌ கன்னமாகிய கண்ணாடியால்‌ ஜ்வலிக்கும்‌ திசையுடையவளும்‌ சண்பகம்‌ 
கல்ஹராம்‌ வகுளம்‌ அசோகம்‌ மல்லிகைமுதலிய மலர்‌ மாலைகளை யுடையவளும்‌ 
கூந்தலில்‌ ரத்னசந்திர கண்டமணிந்தவளும்‌ ரத்னபதக்கம்‌ ரத்னஹாரம்‌ அணிந்த 


120 














சிவரகசியம்‌ 





கழுத்துடையவளும்‌ நவரத்னஹாரத்தால்‌ விளங்கும்‌ மார்புடையவளும்‌ 
மதத்தயானையின்‌ கும்பம்‌ போன்ற தனதடமுடையவளும்‌ மும்மடிப்‌ புககளோடு 
கூடிய வுதரமுடையவளும்‌ கஸ்தூரி சந்தனப்‌ பூச்சுடையவளும்‌ ரத்ன மயமாகிய 
ரவிக்கையணிந்தவளும்‌ தாமரைத்தண்டு போன்ற இரண்டு கைகளையுடையவளும்‌ 
பற்பல நவரத்னங்களால்‌ நாகபந்த சித்ரவேலை செய்யப்பட்டு ஜ்வலித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ முத்துக்குச்சங்களோடு கூடிய அற்புதமாகிய வங்கிரத்னபங்கஜம்‌ 
மணிமாணிக்ககங்கணமுதலிய ஆபரணங்களை யணிந்தவளும்‌ ரத்ன அங்குளிபங்க 
ளாற்‌ பிரகாசிக்கும்‌ விரல்களை யுடையவளும்‌ அழகிய மணிகளோடூ கூடிய 
திவ்யாத்ன ஒட்யாணந்தரிப்பவளும்‌ மாதுளம்‌ பூவின்‌ நிறம்‌ போன்ற காந்தியுள்ள 
வஸ்திரந்‌ தரிக்கின்றவளும்‌ மணிமஞ்சீரத்தால்‌ ஜ்வலிப்பதும்‌ செம்பஞ்சூட்டியதுமான 
பாதாரவிந்தமுடையயவளும்‌ இந்திரப்பிரம்ஹ விஷ்ணுக்களையுண்டாக்கியவளும்‌ 
எமது மடியாகிய மேகத்துக்கு மின்னலாயுள்ளவளுமாகிய உன்னையும்‌ தனது 
ஹ்ருதய கமலத்தில்‌ தியானஞ்‌ செய்துகொண்டு வெகு வருஷங்களைக்கழித்தான்‌; 
விபூதி ருத்ராக்ஷ பஞ்சாக்ஷர ருத்ராத்தியாய ஜபத்தோடு தியாயனஞ்செய்துகொண்டு 
பின்னும்‌ பற்பல காயக்கிலேசங்களோடு தவஞ்‌ செய்தான்‌. தேவர்களெல்லோரும்‌ 
அவனது தவத்தைக்கண்டு ஆச்சரியமுற்றனர்‌. அவன்‌ இந்திரியங்களையடக்கி 
நாசிமுனையில்‌ கண்களைச்செலுத்திப்பிராணாயாமஞ்‌ செய்துகொண்டு பிரணவத்யா 
னத்தோடு அஷ்டாங்கயோகத்தையு மநுட்டித்தான்‌. தனது மனதைத்‌ தூர்ஜடியாகிய 
எமக்குப்‌ பிரீதிகரமாகிய வீடாக்கிக்கொண்டு புற்றுகளால்‌ தேகம்‌ மறைபட்டதையு 
மறியாது பத்துயுகம்‌ தவம்‌ புரிந்தான்‌. சூரியன்‌ அவனுக்கு மின்‌ மினிப்பூச்சுபோலும்‌ 
மஹா மேரு மண்ணாங்கட்டிபோலும்‌ கற்பக விருக்ஷம்‌ கட்டைபோலும்‌ சிந்தாமணி 
கற்பாறைத்‌ துணுக்கு போலும்‌ அரசர்‌ வேலைக்காரர்போலும்‌ ஸம்ஸாரம்‌ துரும்பு 
போலுமிருந்தவேயன்றி அவை பொருளாக மதிக்கப்படவில்லை. ஆனால்‌ 
தேகமொன்று மாத்திரம்‌ சுமைபோல்‌ தோன்றியது. ஓ தேவி! இவ்வாறு 
ஒப்பிலாத்தவத்தைக்‌ கைலாய கிரியானவனியற்றினான்‌. 


நாற்பத்துநான்காம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





121 














சிவரகசியம்‌ 





உ 
ப்ரமோதாய நம: 


நாற்பத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌. 
கைலாஸ்கிரி வரப்ரதானம்‌. 


ஈம்வரர்‌ ஓ தேவி! அப்படிப்பட்ட தவநிலைமையைக்கண்டு களிப்படைந்த நீ 
அவனுக்கு அருள வேண்டுமென்று கூறினாயன்றோ? உடனே யான்‌ சரத்காலத்து 
மேகம்‌ போன்றதும்‌ ரத்நசிம்ஹாசநத்தோடு கூடியதும்‌ ரத்னகம்பளத்தால்‌ 
அலங்கரிக்கப்பட்டதும்‌ முத்துக்கடிவாளத்தால்‌ விளங்கும்‌ நாசியுடையதும்‌ அழகிய 
கிரீடத்தோடு கூடிய கொம்புகளையுடையதும்‌ காதில்‌ தொங்கும்‌ சாமரமுடையதும்‌ 
உதிக்கும்‌ சூரியன்‌ போன்ற நேத்ரகாந்தியுடையதும்‌ அழகிய மணிகளா லலங்கரிக்கப்‌ 
பட்ட கழுத்துடையதுமாகிய திவ்ய வ்ருஷபத்தின்‌ மீது நாமிருவரும்‌ ஆரூடர்களாய்‌ 
ஸுகலகணக்கூட்டங்களால்‌ சேவிக்கப்பட்டவராய்‌ நந்தி கைகொடுத்துபசரிக்க 
முநிவரர்கள்‌ தோத்திரஞ்செய்ய துகண்டர்‌ ரத்னக்குடைபிடிக்க சோமநந்தி துகண்டு 
எனுமிருவரும்‌ ரத்னசாமரம்‌ வீச சண்டி விசிறியாலுபசரிக்க பாணன்‌ ஆயிரங்கரங்க 
ளிலும்‌ வில்லேந்திந்திவர அழகிய கலாபத்தைத்‌ தரித்துக்கொண்டு சண்டி நடனஞ்‌ 
செய்ய தண்டு டிண்டிமத்தை முழக்க ஸாநந்தர்‌ சங்கம்‌ வாசிக்க ஏரம்பரும்‌ 
சண்முகரும்‌ காசளமுழக்க பைரவர்‌ ரத்னபாதுகையேந்திவர நாரதர்‌ மதுரமாய்‌ 
வீணையை மீட்டிக்கொண்டு ஸ்தோத்திரஞ்‌ செய்ய ஜல்லரி முதலிய வாத்தியங்க 
ளைக்‌ கேசரியானவன்‌ வாசிக்க ஸுகேசன்‌ கொம்பு வாத்தியம்‌ வாசிக்க ஸுபத்திரன்‌ 
ஆனகவாத்திய முழக்க விஷ்ணு பிரம்ஹா இந்திராதிகள்‌ ஸ்தோத்திரஞ்செய்ய மிக்க 
கருணையோடு சென்று தவஞ்‌ செய்துகொண்டிருக்கும்‌ அக்‌ கைலாஸனெதிரில்‌ 
பிரஸன்னரானோமன்றே? கைலாஸகிரியை யாம்‌ கரத்தால்‌ தொட்டு ஓ கைலாஸா! 
உனது தவத்தால்‌ திருப்தியடைந்தேம்‌. நீ வேண்டிய வரங்களைப்‌ பெற்றுக்‌ கொள்‌ 
வாயாக வென்று யாமருளியதும்‌ அதனைக்கேட்டு எமது கரத்தால்‌ ஸ்பரிசிக்கப்‌ 
பெற்றுப்‌ பரமானந்தமடைந்த கைலாஸன்‌ எழுந்து நமஸ்கரித்தான்‌; பின்பு அஞ்சலி 
பந்தஞ்‌ செய்து கொண்டு கண்களினின்றும்‌ ஆனந்த பாஷ்பம்‌ பெருகநின்று தன்னை 
மறந்தான்‌; கைகளைக்கொட்டிக்கொண்டு தழுதழுத்த சொல்லுடையவனாய்‌ மயிர்ச்‌ 
சிலிர்ப்புடையவனாய்க்‌ கூத்தாடி “பவசிவபகவந்பிநாகபாணே ஸுரவர கின்னர 
மெளளி சோபிதாங்க்ரே நிரவதிகருணாபயோதி ராஜத்‌ சசிதாமன்‌ ப்ரணதோஸ்மிதேப 
தாப்ஜம்‌ ஓ இறைவனே சந்திரனாகிய கண்ணால்‌ நோக்கி அடியேனைக்‌ 
காத்தருளுங்கள்‌. எனது சிரசில்‌ தேவரீர்‌ வசிக்க வேண்டும்‌, ஓ இறைவனே! 
அப்படிப்பட்ட பாக்கியத்தையும்‌ கணேந்திரத்துவத்தையும்‌ அடியேனுக்கருளுங்க 
ளென்று எம்மைப்‌ பிரார்த்தித்தான்‌. ஓ மஹேஸ்வரி! அவனுக்கு எவருக்குங்கிடைக்‌ 
காத பாக்கியத்தோடு கூடிய காணாபத்தியந்‌ தந்தேம்‌. கிரீந்திர சச்ர வர்த்தித்துவம்‌ 
கொடுக்க நினைத்தேம்‌. உடனே ஹிமவான்‌ நிஷதன்‌ விந்தயன்‌ மந்தரன்‌ மேருநீலன்‌ 
மஹேந்திரன்‌ ௬ஷபன்‌ சித்திரகூடன்‌ கங்கதன்‌ ரைவதன்‌ பாரியாத்ரன்‌ கேஸரி 
ஐராவதன்‌ பத்ரன்‌ மைநாகன்‌ கந்தமாதனன்‌ ஹிராவான்‌ ஹஸ்திசைலன்‌ மலையன்‌ 
தர்த்தரன்‌ சஹ்பன்‌ கோவர்த்தனன்‌ உதயன்‌ அஸ்தமயன்‌ ஆகிய இக்கிரீத்திகின்னர 


122 














சிவரகசியம்‌ 





தர்களெல்லோரும்‌ யாம்‌ நினைத்தமாத்திரத்தில்‌ எதிரில்‌ வந்து நமஸ்கரித்து 
அவர்கள்‌ ஓ பகவானே! பூதநாதனே! சர்ப்பஹாரனே! தேவரீர்‌ எங்களிடம்‌ 
செய்யவேண்டிய ஆக்ஞாபனத்தை அருள்புரிய வேண்டுமேன்று பிரார்த்தித்தனர்‌. 
அப்பொழுது யான்‌ ஓ கிரீந்திரரே கைலாஸனுக்கு யாம்‌ எமக்கு வாசஸ்தானமாயி 
ருக்குந்‌ தன்மையையும்‌ கிரிச்சக்கிரவர்த்தித்துவத்தையு மருளினேம்‌. நீங்கள்‌ 
அவனுக்கு திவ்விய தீர்த்தங்களால்‌ விதிப்படி சக்கிரவர்த்தித்வ அபிஷேகஞ்செய்து 
வணங்குங்களென்றாக்கியாபித்தோம்‌. அவ்வாறே ஸகல கிரி சிரேஷ்டர்களும்‌ 
தேவர்களும்‌ கைலாஸனுக்குச்‌ சக்கிரவர்த்தித்வ அபிஷேகஞ்செய்து ஓ கைலாஸ்‌ 
கிரீந்திரரே! நீரே தன்னியர்‌. ஜகதீஸ்வரனது அபார கருணைக்கு நீரே பாத்திரரானீர்‌. 
உமது புண்ணிய பாக்கியத்தை என்னவென்று சொல்வோமென்று பிரார்த்திக்க 
கைலாஸனும்‌ எல்லாம்‌ சிவனது அருளேயென்று கூறி அவ்விறைவனை நினைந்து 
பூரித்து விருத்தியடைந்து ஆனந்த பரவசனாய்‌ மனமுருகி, ஈஸ்வரா! தேவதேவா! 
தேவரீரை நமஸ்கரிக்கின்றேன்‌. தேவரீர்‌ எனது சிகரங்களில்‌ எண்ணிறந்ததிவ்ய 
லிங்கஸ்வரூபராயு மிருந்தருளுங்கள்‌. ஓ இறைவனே! வேதங்களும்‌ தேவரீரை 
யன்றோ நமோந்தமாகவுடைய எண்ணிறந்தவாக்யங்களால்‌ வணங்கி சர்வாத்மத்‌ 
தன்மையை நிரூபிக்கின்றது? அப்பபடிப்பட்ட பராத்பானாகிய தேவரீர்‌ என்னிடம்‌ 
அபாரகருணையுடையவரா யிருக்கும்‌ பாக்கியத்தைப்‌ பெற்றவனாகிய எனது 
புண்ணியமே புண்யம்‌. எனக்கருளுங்களென்று பிரார்த்தித்து நிற்கும்‌ கைலாயனைப்‌ 
பார்த்து ஓ கிரீந்திரா! உனது சிகரங்களில்‌ அற்புதமாகிய மாளிகை பண்டபகோபுரங்க 
ளோடு கூடிய திவ்வியாலயத்தில்‌ எண்ணிறந்த சிவலிங்க வுருவமாயும்‌ 
ஸ்வரூபமாயும்‌ வசித்தருள்கின்றோமென்‌ றருளினோம்‌. 


நாற்பத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று, 





123 














சிவரகசியம்‌ 





உ 
மோதகப்ரியாய நம: 


நாற்பத்தாறாம்‌ அத்தியாயம்‌. 
கைலாஸ கர்வபங்கம்‌. 


ஈம்வரன்‌. ஓ தேவி! இவ்வாறு கைலாஸ்கிரியானவன்‌ எம்மாலனுக்கிரகிக்கப்‌ 
பெற்ற சகவகிரிராஜர்களுக்குக்‌ கிடைக்காத மஹாபாக்கியத்தைப்‌ பெற்று 
மகிழ்ந்திருந்தான்‌. ஆனால்‌ அவன்‌ "யானே நிகரற்றபாக்கியம்‌ பெற்றிருக்கின்றேன்‌, 
பார்வதியாருக்குயானே மிக்க பிரிதிஹேதுவாயுள்ளவன்‌, ஸகலலிங்கங்களுக்கு 
மிருப்பிடமாயிருக்கின்றன்‌, என்மீதே அற்புதமாகிய ரத்ன மாளிகையில்‌ ஈஸ்வரன்‌ 
வீற்றிருக்கின்றார்‌. மேரு பாரியாத்ரன்‌ மைநாகன்‌ மந்தரன்‌ விந்தயன்‌ நிடதன்‌ 
ஹிமவான்‌ நீலன்‌ ஹஸ்‌ தன்‌ உதயன்‌ பத்ரன்‌ சதசிருங்கன்‌ ரைவதன்‌ வாமன்‌ ஸ்ரீகன்‌ 
குமுதன்‌ கந்தமாதனன்‌ மஹேந்திரன்‌ மலயன்‌ சஹ்யன்‌ தர்த்தரன்‌ சித்ரகூடன்‌ ஆகிய 
இந்த கிரிகளெல்லாம்‌ எனக்கு எவ்வளவு” என்று மிக்க கர்வங்கொண்டு சற்‌ போன்ற 
மனமுடையவனானான்‌. ஓ தேவி! பூர்வம்‌ விஷ்ணு பிரம்ஹா ருத்திரன்‌ இந்திரன்‌ 
முதலிய தேவர்களையும்‌ தக்ஷனையும்‌ வீரபத்ரனால்‌ சிக்ஷித்திருக்கின்றேம்‌. ஓ 
தேவி! அவர்கள்‌ சிவ நிந்தனை செய்தமையால்‌ பின்னும்‌ யுகந்தோறும்‌ அசுரர்களால்‌ 
ஹிம்சிக்கப்பட்டவர்களாய்‌ துக்கசமுத்திரத்தில்‌ மூழ்கிக்‌ கிலேசப்படும்படிச்‌ 
செய்தேம்‌. எம்மிடம்‌ பக்தியில்லா தவர்களை நரகத்திலும்‌ வாட்டச்செய்கின்றேம்‌. 
சுவர்க்கத்திலும்‌ அசுரர்களால்‌ தொந்தரைப்‌ படும்படிச்செய்கின்றேம்‌. ஓ தேவி! 
எம்மிடத்திலும்‌ விபூதி ருத்திராக்ஷத்தினிடத்திலும்‌ சைவர்களிடமும்‌ 
சிவலிங்கத்திலும்‌ சிவக்ஷேத்திரத்திலும்‌ வேதவழிப்பட்ட திரிபுண்டரத்திலும்‌ எமது 
பக்தனிடத்திலும்‌ எவன்‌ தூஷித்து அபராதஞ்செய்வானோ அவன்‌ தேவனாயினும்‌ 
அரசனாயினும்‌ யதியாயினும்‌ மற்றெவனாபினும்‌ மகாதுக்கங்களில்‌ மூழ்கும்படிச்‌ 
செய்கின்றேம்‌. வேதாந்தம்‌ குரு அவிமுக்தம்‌ பஞ்சாக்ஷரம்‌ ருத்திராத்தியாயம்‌ 
எண்ணிறந்த சாகைகளில்‌ கேட்கப்பட்ட எமது மந்திரம்‌ இவைகளைத்‌ 
தூஷிக்கின்றானே அவனினும்‌ கோரமாகிய யாதனைகளை யனுபவிக்கவேண்டிய 
பாபிவேறுண்டோ? ஒ தேவி! மஹா ருத்திரெனொருவனே பூஷ்யன்‌ என்றல்லவோ 
சுறுதிகூறுகின்றது? ருத்திரனும்‌ விங்வாதிகனுமாகிய என்னை ஏனையோருக்கு 
நிகராய்க்கூறுவோன்‌ மஹாபாபியேயன்றோ? ஏனைய எல்லாவற்றையும்‌ விடுத்து 
பார்வதிபதியாகிய எம்மையே தியானிக்க வேண்டும்‌. எமக்குச்‌ சமானனாவது 
மேலானவனாவது காணப்படுவது மில்லை. கேட்கப்படுவதுமில்லை. அணுவுக்கும்‌ 
அணுவாயும்‌ மஹத்துக்கும்‌ மஹத்தாயும்‌ இந்திரமித்திர முதலியவாக்கியங்களால்‌ 
ஸகலத்துக்கும்‌ அந்தர்யாமி என்று கூறப்படுகின்றவனும்‌ ஆகிய எம்மையே 
ஸுகலவேதங்களும்‌ வேதாந்தங்களும்‌ கூறுகின்றன. துரியன்‌ யாமே. சிவாத்வைத 
னும்‌ சத்யக்‌ ஞானானந்தனும்யாமே. எம்மை மோஹமடைந்த மனிதர்‌ 
வேதத்திற்கூறப்பட்ட வாக்கியங்களால்‌ வேறு விதமாய்க்‌ கொள்ளுகின்றனர்‌. 
அப்படிப்பட்ட துற்புத்திகளை நரகத்திலும்‌ பாபயோனிகளிலும்‌ வீழ்த்துகின்றேம்‌. 
ஸுகலஜகத்காரணியாகிய நீ எனது பராசத்தியேயன்றோ? உனது நோக்கத்தாலேயே 


124 














சிவரகசியம்‌ 





ஸசல ஜகங்களுந்தோன்றுகின்றன. எமதுலிங்கத்தைப்‌ பூஜிப்பதில்‌ கலியில்‌ 
பாபிகளுக்கு புத்தியு தீக்காது. ஓதேவி அவர்கள்‌ துக்க ஸமுத்திரத்தில்‌ மூழ்கித்‌ 
தவிப்பார்‌. எம்மிடம்‌ பக்தியற்றபிராமணர்‌ ஸங்காஜாதியாய்ப்பிறந்து பலமுறை 
எப்போதும்‌ மஹாதுக்கங்களைய நுபவிப்பார்‌, மஹேசார்ச்சனை யற்றவர்களும்‌ 
சதருத்திர ஜபஞ்செய்யாதவர்களும்‌ பஞ்சபிரம்ஹ மந்திரம்‌ லிங்ககக்தம்‌ 
பஞ்சாக்ஷரம்‌ இவைகளைச்‌ ஜபிக்காதவர்களும்‌ சிவத்யானஞ்செய்யாதவர்களும்‌ 
விபூதி பூசாதவர்களும்‌ திரிபுண்டரமிடாதவர்களும்‌ ருத்ராக்ஷந்தரிக்காதவர்களும்‌ 
சிவலிங்க தரிசனஞ்‌ செய்யாதவர்களும்‌ பிரதோஷார்ச்சனை செய்யாதவர்களும்‌ 
பூதார்ச்சனையற்றவர்களும்‌ சோமவார பூசையில்லாதவர்களும்‌ அஷ்டமியிலர்ச்‌ 
சிக்காதவர்களும்‌ எமதுசேஷத்திரம்‌ விடுத்தவர்களும்‌ ஏனைய கேஷத்திரத்தி 
லிருக்கின்றவர்களும்‌ எமது நாமத்தை யுச்சரிக்காதவர்களும்‌ எமக்கு நிவேதனஞ்‌ 
செய்யாதவர்களும்‌ எமது லிங்கத்தோடு விஷ்ணுவாதிகளைச்‌ சமமாய்ப்பூசிக்கின்ற 
வர்களும்‌ ஆகிய அசைவ துரான்மாக்களாகிய பாவிகளுக்குத்‌ துக்க விபத்துகளும்‌ 
கடூரமாகிய நரகயாதனையும்‌ மிக அபாரமாயுள்ளது. பில்வபத்திரமற்றவர்களும்‌ 
எம்மை விஷ்ணுவாதியரோடூ ஸமமாய்ப்பார்க்கின்றவர்களுமாகியபாவிகளை விட்டு 
ஆபத்துகள்‌ ஒருபோதும்‌ நீங்கா எனது பக்தர்களை ஏனைய பக்தர்களோடு சமமரய்ப்‌ 
பார்க்கின்றவர்கள்‌ பேராபத்துகளில்‌ மூழ்கும்‌ பாபிகளே. ஓ தேவி! தர்மமார்க்கத்தை 
விடுத்து இப்படிப்பட்ட மஹாபாதகங்களைச்‌ செய்த சுரர்களும்‌ மனிதர்களும்‌ 
கழுதையாய்ப்‌ பிறந்திருக்கின்றனர்‌. எவர்‌ மிக்க படித்தவர்களும்‌ பிரஸித்தி 
பெற்றவர்களுமாயிருந்தும்‌ அசைவமூடமதிகளாய்‌ மண்ணினால்‌ ஊர்த்துவ புண்டாந்‌ 
தரித்துக்கொள்ளுகின்றனரோ அவர்களே எமனுக்கு அதிதிகளாய்‌ நரகஞ்‌ செல்லும்‌ 
பாபிகள்‌, ஹே தேவி! எவருக்கு விபூதிருத்திராக்ஷதாரணத்திலும்‌ சிவார்ச்சனையி 
லும்‌ லச்சையிருக்கின்றதோ அவர்களே நரகில்‌ விழ்கின்றவர்கள்‌. எவர்‌ ஸகல 
சுருதிகளாலுங்‌ கூறப்பட்ட நித்ய சிவலிங்கார்ச்சனத்தைவிடுத்து இதர தேவபூஜை 
செய்கின்றனரோ அவர்கள்‌ பலகோடி காலம்‌ நரகத்தை யனுபவித்துக்‌ 
கழுதைகளாய்ப்‌ பிறக்கின்றனர்‌. மண்ணை நெற்றியிலுடையோர்களும்‌ கொளுத்திய 
சக்ரமுத்ரை தரிக்கின்றவர்சளுமாகிய விப்ரர்கள்‌ மஹா ஆசாரவான்கள்‌ போல்‌ 
காணப்படினும்‌ அவர்கள்‌ கர்மத்திற்கும்‌ சச்சவரல்லர்‌; சண்டாளரே யாவர்‌. எவர்‌ 
எம்மை இதர தேவரோடு சமம்‌ என்று ஓர்‌ கணப்போதாவது சிந்திக்கின்றனரோ எவர்‌ 
எமது லிங்கத்தை ஏனை யலிங்கங்களோடு பூஜிக்கின்றனரோ அவர்களெல்லோரும்‌ 
லிங்கத்தால்‌ கொளுத்தப்பட்ட அங்கமுடையோர்களாய்‌ பன்றியோனியிற்‌ பிறக்கின்ற 
னர்‌. ஆதலால்‌ வைதிகர்கள்‌ எமது தியானத்தையும்‌ அர்ச்சனையையும்‌ விடக்கூடாது. 
எமது லிங்கார்ச்சகர்களுக்கே ஆத்மக்யானங்கிட்டும்‌. எவர்‌ விபூதிதரிக்கின்றனரோ 
எவர்‌ ருத்ர அத்யாயப்பொருளை யறிகின்றனரோ எவர்‌ பஞ்சாக்ஷரஞ்‌ செபிக்கின்றன 
ரோ எவர்‌ ருத்ராக்ஷம்‌ தரிக்கின்றனரோ எவர்‌ எமது சேஷத்திரத்தில்‌ 
பிரியமுடையவரோ அவர்கள்‌ எமது மிகுந்தகருணைக்காளாய்ப்‌ பேரானந்தமடை 
வார்‌. ஓ தேவி! இப்படிப்பட்ட எமது தர்மத்தினறிவையிழந்து பிரமிக்கின்றவர்களைப்‌ 
பலகாலம்‌ வருத்துகின்றேனன்றோ? ஆதலின்‌ கர்வித்த தேவர்களை யடக்குதலின்‌ 
பொருட்டு விஸ்ரவசின்‌ புதல்வனாகிய ராவணனை யுண்டாக்கினோம்‌. விஷ்ணுவும்‌ 
பிருகுசாபத்தினால்‌ மாநுடராய்ப்பிறப்பார்‌. அவன்‌ ஸகலமுநிவர்களையுந்‌ தொந்தரை 
செய்து மிக்க கர்வத்தோடு நமது கைலையைக்‌ கைகளால்‌ அசைத்துப்‌ பெயர்க்க 


125 














சிவரகசியம்‌ 





வாரம்பித்தான்‌. பற்பல லிங்கங்களுக்கிருப்பிடமாகிய கைலையைப்‌ பெயர்க்க 
முயன்றதும்‌ மஹாமன்யு (பெருங்கோபமுடையோன்‌) ஆகிய யாம்‌ சிறிதழுத்தினேம்‌. 
எமது பெருவிரலின்‌ முனையாலழுத்தப்பட்ட கைலாஸ கிரியினடியில்‌ அவனது 
கைகளகப்பட்டுக்கொண்டு நசிக்கவே அவன்‌ மிகுந்த கிலேசமடைந்தவனாய்‌ 
ஸாமவேதத்தை பத்துமுகங்களாலு முச்சரித்துக்கொண்டு ஆயிரம்‌ வருடமெம்மைத்‌ 
தோத்திரம்‌ புரிந்தான்‌. அதனால்‌ அவனிடம்‌ திருப்தியடைந்து அத்துக்கத்தினின்றும்‌ 
விடுவித்தேம்‌. அவன்‌ எம்மைத்தோத்திரஞ்செய்து வணங்கிக்‌ கர்வமற்றவனாய்ச்‌ 
சென்றான்‌. பின்னர்‌ அவன்‌ இத்திசையையும்‌ பார்ப்பதில்லை. அவ்விராவணன்‌ 
சிவபூஜை செய்வதில்‌ சிரத்தையுடையவனாய்‌ ஸகலதேவர்களையுஞ்‌ செயித்துச்‌ 
செயமுடையோனாயிருந்து பின்னர்‌ சிவகணனாயினான்‌. ஓ தேவி! அவனைப்போல்‌ 
தவஞ்செய்தவர்‌ யாவருமில்லை. தனது சரீரத்தை வெட்டி எமக்கு ஹோமஞ்‌ 
செய்தான்‌. தனது தலைகளைத்‌ தாமரை மலர்மாலைபோற்‌ செய்து சிவலிங்கத்துக்‌ 
கணிந்து பூஜித்தான்‌. இங்ஙனமாகிய ராவணன்‌ அசைத்ததனால்‌ கைலாயனும்‌ கர்வம்‌ 
நீங்க மிக்க வணக்கமுடையோனா யிருந்தான்‌. 


நாற்பத்தாறாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





126 














சிவரகசியம்‌ 





உ. 
காந்திமதே நம: 


நாற்பத்தேழாம்‌ அத்தியாயம்‌. 
வேதரஹஸ்ய கதனம்‌. 
பக்கம்‌ 142 


ஸ்கந்தர்‌ - இவ்வாறு கூறிய இறைவனை நோக்கித்‌ தேவி! தேவ தேவா! 
மஹாதேவா! கருணைக்கடலே! சந்திரசேகரா! யான்‌ ஓர்‌ விண்ணப்பஞ்‌ செய்து 
கொள்ளுகின்றேன்‌. அதற்குத்‌ தேவரீர்‌ அருள்‌ செய்ய வேண்டும்‌, ஸகல 
வேதங்களின்‌ ரகஸ்யார்த்தம்‌ யாது? அதனை யுரைத்தருளுங்களென்று பிரார்த்தித்த 
னள்‌. அதனைக்கேட்டதும்‌ ஈங்வரன்‌ உடனே அங்குள்ள திவ்ய ரத்ன மஞ்சத்தின்‌ மீது 
வீற்றிருப்பாராய்‌ சாள வழிபாய்‌ லோகசேஷ்டையைச்சிறிது நோக்கலாயினார்‌. 
சுவர்க்கத்திலுள்ள தேவர்களது நிலைமையையும்‌, பூவுலகில்‌ ஒருவரையொருவர்‌ 
ஜயிக்கவேண்டுமென்று விரும்புகின்றவர்களாய்‌ யுத்தசந்தாகராயுள்ள அரசர்களின்‌ 
நிலைமையையும்‌, தவஞ்செய்து கொண்டிருக்கும்‌ ஆச்சிரமிகளின்‌ தர்மத்தையும்‌, 
புண்ணியகர்மஞ்‌ செய்து போக விருப்பமுடையோர்கள்‌ சுவர்க்கஞ்‌ செல்வதையும்‌, 
அவர்‌ போக முடிந்தபின்‌ கீழ்‌ விழ்ந்து ஜன்மங்களெடுத்தலையும்‌, பாபிகளது நரகயா 
தனையையும்‌, ப்ரசைகளின்‌ போக்குவருத்தையும்‌, பிறத்தல்‌ வளருதல்‌ நசித்தல்‌ 
இவைகளையும்‌ தமது திருக்கண்களாற்‌ சற்றுபார்த்தனர்‌. இவ்வாறு மாளிகையில்‌ 
தேவியோடு கூட சர்வபூதங்களுக்கும்‌ நாதனாகியும்‌ காலவரையற்றவனுமாகிய 
மஹாதேவன்‌ சற்றுல்லாஸமாயிருந்தனர்‌. காலவரைக்குள்ளடங்கினவராகிய 
பிரம்ஹ விஷ்ணு ருத்திரர்‌ இந்திரன்‌ முதலிய தேவர்‌ முனிவர்‌ கிரகங்கள்‌ ௬ஷிகள்‌ 
சாத்தியர்‌ பிதுர்‌ ஆகிய இவர்களையும்‌ தோன்றினவும்‌ தோன்றுவனவுமாகிய 
பொருள்களையும்‌ அச்‌ சங்கரரேயுண்டாக்கி நிலைபெறுவித்து அழிக்கின்றனர்‌. 
அவ்விறைவனே மாயையால்மோ ஹித்தவராகிய பிரம விஷ்ணு ருத்திரர்களது 
சரீரத்திற்பிரவேசித்து ஸகலசராசரங்களின்‌ ஸ்ருஷ்டி திதிலயங்களை நடாத்துகின்ற 
னர்‌. அவனே மங்கை அன்னபாநமுதலியவைகளைப்புசிப்பதால்‌ அவ்வத்தே 
தகங்களினின்று மிக்கப்‌ ரீதியடைகின்றான்‌. அவ்விறைவனே ஜடங்களுள்‌ 
ஜடமல்லாதவன்‌. அவன்‌ சாக்கிரமுதலிய அவஸ்தைகளில்‌ யாதும்‌ அவஸ்தை 
யற்றிருக்கிறான்‌. அம்‌ மஹேஸ்வரனொருவனே ஸகலபூதங்களிலு முறங்குகின்‌ 
றான்‌. அவனே ஆனந்தமூர்த்தியாயுள்ளவன்‌. அவனது ஆனந்தலேசத்தினாலேயே 
ஜகத்தின்‌ சுகங்காணப்படுகின்றது. இச்சடமான பிரபஞ்சமெல்லாம்‌ அசத்தியமே. அவ்‌ 
விறைவனது சத்தியத்தாலேயே சாத்தியம்‌ போற்காணப்படுகின்றது. அவன்‌ 
சேதனர்களுக்குச்‌ சேதனன்‌. இச்சகங்களில்‌ அச்சங்கரனெப்பொழுதும்‌ அசங்கனாய்க்‌ 
காணப்படுகின்றான்‌. சம நிலைமையுடையோனாயினும்‌ விங்வேசனாயிருக்கின்‌ 
றான்‌. சகலத்திற்கும்‌ உள்ளிருப்பவனாகியசிவனே புத்தியைப்‌ போதிப்பவனும்‌ 
மனதை யெண்ணச்செய்கின்றவனும்‌ அப்பிராணனயும்‌ பிராணரூபனாயும்‌ ஆகாசத்தி 
லு மேற்பட்டவனாயும்‌ பிரம்ஹஸ்வரூபராயுமிருக்கின்றான்‌. உண்மையாய்ப்பார்க்‌ 


127 














சிவரகசியம்‌ 





கின்‌ அவனுக்குக்காரணமும்‌ காரியமும்‌ கிரியையுமில்லை. தேகம்‌ ஜீர்ணமாயினும்‌ 
அவன்‌ எப்பொழுதும்‌ ஜீர்ணமில்லாதிருக்கின்றான்‌. விகாரமாகிய ஜகத்தில்‌ 
நிர்விகாரமாயிருக்கின்றான்‌. நசிக்காதவனும்‌ கிலேசமுறாதவனுமாகிய அவன்‌ 
கேவலம்‌ சிவனே. அவனே பிராணிகளின்‌ ஹ்ருதயகுகையிலுள்ளவனும்‌ இச்சை 
யற்றவனுமாயிருக்கின்றான்‌. அவன்‌ எப்பொழுதும்‌ பேதமற்றவன்‌. காரணங்களுக்கும்‌ 
காரணன்‌. தமஸுக்கு அப்பாலுள்ளவனாகிய மஹான்‌. எவனிடமிருந்து பிரம்ஹ 
இந்திர விஷ்ணு ருத்ரர்களும்‌ ஸகலதேவர்களு முண்டானார்களோ அவ்விறைவ 
னாகிய மகாதேவனிலும்‌ அதிகன்‌ யாருமில்லை. பற்பலசாகைகளோடு கூடிய 
வேதங்கள்‌ எவனது மூச்சுக்காற்றோ, எவனது ஞானத்தினால்‌ எல்லோருக்கு 
முத்தியோ, அவனே அஸுரமாகிய இச்சம்சாரத்தைத்‌ தாண்டுவிக்கின்றான்‌. அவனது 
ரஸத்தினாலேயே இச்சகம்ரஸமாமாயிருக்கின்றது. அவனே சோதிகளுச்கெல்லாம்‌ 
ஜோதி. அவனே சக்ஷுளஃ. அவனே தவவுருவன்‌. அவனே கேவலானந்தஸ்வ 
ரூபனாகிய பூமான்‌. அவன்‌ கேவலம்‌ போதவடிவனாகிய சிவன்‌. அவனே 
பெரிதற்றவன்‌. அவனே அணுவல்லாதவனும்‌ ருத்திரனும்‌ ஸகலரது துக்கத்தையு 
மொழிக்கின்றவனுமாம்‌. அவனே இந்திரிய மற்றவனும்‌ இந்திரியங்களுக்குக்‌ 
கதியாயுள்ளவனும்‌ அவனே சாஸ்தாவும்‌ மஹேஸ்வரனும்‌ நிராபாஸனும்‌ 
நிராசங்கனும்‌ எல்லாவற்றையும்‌ விளங்கச்செய்கின்றவனுமாயுள்ளவன்‌. அந்த 
மஹாதேவனாகிய பிரமத்தினிடமே ஸகல ஜகமும்‌ மாயையாற்‌ காணப்படுகின்றது. 
அவனது அருளால்‌ அவனையறிந்தால்‌ எல்லாம்‌ சிவமாகவே தோன்றுகின்றது. 
அவனே சோடசான்மாவாகிய புருஷன்‌. அவனிலும்‌ பேதம்‌ இங்குயாதுமில்லை. 
அவிகாரனாகிய, அவனிடம்‌ இஃதெல்லாம்‌ விகாரப்பட்டதேயன்றோ? அவனது 
தவத்தாலும்‌ அவனைத்தியானித்தலாலும்‌ லிங்கார்ச்சனையாலும்‌ ஸகல சோகங்க 
ளும்‌ நீங்குமென்பதிற்‌ சிறிதுமையமில்லை. விஸ்வாகாரமாயிருக்கும்‌ அந்த மஹா 
தேவனாகிய ஆன்மாவை ஏகத்துவமாய்க்‌ காண்போனுக்கு மனோமோகங்க 
ளெல்லாந்‌ தொலையும்‌. அக்னிவாயு ஜலம்‌ பிருத்வி ஆகிய இவைகளாய்‌ அம்மஹே 
ஸ்வரனிருக்கின்றான்‌. இவைகள்‌ முறையோடும்‌ முறைபிறழ்ந்தும்‌ அம்மஹேஸ்வ 
ரனிடம்‌ தோன்றி மறைகின்றன. சராசரமெல்லாம்‌ ஈசனிடமே யிருக்கின்றது. அவனி 
டமே எல்லாம்‌ பிரவர்த்திக்கின்றது. எவன்‌ பரமேஸ்வர பிரஸாதத்தாலும்‌ குருவின்‌ 
பிரஸாதத்தாலும்‌ வேதவேதாந்தங்களால்‌ சிரத்தையோடு இவ்வாறறிகின்றானோ 
அவனே சர்வக்ஞன்‌. அவனே சாம்பவன்‌. அவனே முநிவன்‌. அவனே சிவன்‌. அவனே 
சிவக்கியானமுணர்ந்த பெரியோன்‌. ஓ முநிவர்களே அப்பரம்பொருளினது 
மஹிமையை என்னவென்று கூறலாகும்‌ என்று கூறி, ஸ்கந்தர்‌ ஓ பரம்பொருளே! 
நீயே தேகமற்றதும்‌ இந்திரியமற்றதும்‌ சப்தஸ்‌ பரிசரூபரஸகந்தாதி சகலத்தையு 
மறிகின்றதுமாயுள்ளாய்‌. உன்னை யாது மறிந்ததில்லை. திருஷ்டிக்கும்‌ த்ருஷ்டா 
வாகிய வுன்னை யாது மறிகின்றதில்லை. கிழவனும்‌ பாலனும்‌ யுவாவும்‌ நீயே! 
பெண்ணும்‌ நீயே! அலியும்‌ நீயே! நிற்கின்றதும்‌ போகின்றதும்‌, தோன்றியதும்‌ 
தோன்றுவதுமாகிய சகம்‌ நீயே. தேகங்களோடூ கூடி நீயே விளங்குகின்றாய்‌. 
ஆதலின்‌ உன்னை நமஸ்கரிக்கின்றேன்‌ என்றனர்‌. 


நாற்பத்தேழாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





128 














சிவரகசியம்‌ 





௨ 
த்ருதிமதே நம: 


நாற்பத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌. 
லிங்கோற்பவரகஸ்ய கதனம்‌. 


சூதர்‌ - ஓ முநிவர்காள்‌! இவ்வாறு கூறிப்பின்னுங்‌ கூறுவாரானார்‌. ஸகரந்தர்‌:- 
ஓ முநிவரே நிரூபனாயினும்‌ (உருவமற்றவனாயினும்‌) உருவமுள்ளவன்‌ 
போலிருக்கும்‌ இங்ஙனமாகிய மஹாதேவனை தேவி மீண்டும்‌ நமஸ்கரித்து 
அஞ்சலி செய்து நின்று ஓ ஸ்வாமி! கருணைக்கடலே! கலையணிந்தசடையனே! 
அநாதாரனே! ஜகங்களுக்காதாரனே! நாதனே ! இக்கைலாய சிகரங்களில்‌ இவ்வளவு 
லிங்கங்கள்‌ காணப்படுகின்றனவே. இந்த லிங்கங்களினுற்பத்தியைக்‌ கேட்க மிக்க 
ஆவவலுற்றிருக்கிறேன்‌. அதனைத்‌ தேவரீர்‌ கருணை கூர்ந்துரைக்கவேண்டும்‌ என்று 
பிரார்த்தித்தனள்‌. அதனைக்கேட்டு மஹேசன்‌ மிக்க திருப்தியடைந்தவராய்த்‌ 
தேவியை நோக்கிக்‌ கூறியதாவது:- ஓ தேவி! கேட்பாயாக. இது மிக்க 
ரகசியமாயுள்ளது. என்னிடம்‌ பக்தியுள்ளவனுக்கே கூறவேண்டியது. மற்றவற்குரைத்‌ 
தால்‌ பதிதனாவான்‌. எவன்‌ விபூதிபூசுவதிலும்‌ திரிபுண்டரமணிவதிலும்‌ ஆவலுள்ளவ 
னோ, எவன்‌ ருத்திராக்ஷங்களைக்‌ கைகளில்‌ அலங்கரித்துக்கொள்ளுகின்றானோ, 
எவன்‌ ருத்திர ஜபத்தில்‌ பிரீதியுடையவனோ, எவன்‌ எனது லிங்கத்தை யர்ச்சிப்பதில்‌ 
ஆவலுடையவனோ, எவன்‌ பஸ்மத்தில்‌ படுப்பவனோ, எவன்‌ பஞ்சாக்ஷரஜபத்தில்‌ 
ஆதரவுடையவனோ, எவன்‌ பில்வார்ச்சனையில்‌ பிரீதியுள்ளவனோ, எவன்‌ எனது 
பக்தியமுத சரித்திரத்தை சிரவணஞ்செய்வதில்‌ சிரத்தையுடையவனோ, எவன்‌ எனது 
நிவேதனசேஷத்தைத்தவிர வேறு புசியானோ, எவன்‌ என்னைத்தவிர மற்றவரைத்‌ 
தியானியானோ, எவன்‌ எனது நாமம்‌ தவிர வேறு நாமத்தை யுச்சரியானோ, எவன்‌ 
எனது க்ஷேத்திரம்‌ தவிர வேறு க்ஷேத்திரத்தில்‌ வலியானோ, எவன்‌ எனது 
நாமங்களையே உச்சரிக்கின்றானோ, எவன்‌ எனது சேஷத்திரங்களிலேயே 
வசிக்கின்றானோ, எவன்‌ எனது பக்தர்களிடமே பிரீதியுள்ளவனோ, எவன்‌ எனது 
பக்தர்களையே தனத்தால்‌ போஷிக்கின்றானோ, எவன்‌ யம முதலிய நியமமுடைய 
வனாய்‌ எப்போதுஞ்‌ சிவபூஜை செய்கின்றானோ, எவன்‌ வேதாந்தஸார முணர்ந்த 
தவனோ அவனிடமே இந்த ரகஸ்யத்தைக்‌ கூற வேண்டும்‌. மற்றவனிடம்‌ கூறவே 
கூடாது. கதாஸாரத்தை வித்யாவரனிடம்‌ கொடுத்தால்‌ முக்தியடையலாம்‌. நல்ல 
பூமியில்‌ ஆலம்‌ விதையை விதைத்தால்‌ அது எப்படி விருத்தியடையுமோ 
அப்படியே இஃதும்‌. அல்ப ஆராய்ச்சியுடைய மூடனுக்கு இந்த ரகஸ்யத்தைக்‌ 
கொடுத்தால்‌ வீணாய்ப்போகின்றமையால்‌ அது மிக்க பாபத்துக்கிடமாகும்‌. நல்ல 
வாசனை பொருந்திய சந்தனத்தைக்‌ கழுதைக்குப்‌ பூசினால்‌ அது தெருவிலுள்ள 
சாம்பல்‌ சாண முதலிய புழுதிகளில்‌ கிடந்துருண்டு வீணாக்கிக்‌ கொள்வது போலவே 
அசாம்பவனிடங்கொடுப்பதுமாம்‌. ஒ தேவி! ஜலத்தில்‌ விடுத்த தைலமானது எப்படி 
விஸ்தாரமடைகின்றதோ அப்படியே சாம்பவனுக்குக்‌ கொடுப்பது விஸ்தாரமாகும்‌. 
ஆதலின்‌ ஓ தேவி! அது ஸாதுக்களிடமே கூறவேண்டியது. அதாவது இக்கைலாஸ 


129 














சிவரகசியம்‌ 





மானது எனது மனதினாலேயே சிருஷ்டிக்கப்பட்டது. இது கோடியோசனை 
விஸ்தாரமுடையதாய்‌ பற்பலரத்ன மாளிகை கோபுரம்‌ தடாகம்‌ முதலியவை 
களோடு கூடியதாயினும்‌ சிவலிங்கமிருக்கப்பெறாதாயின்‌ இவ்வளவுஞ்‌ 
சூன்யமேயாமன்றோ? ஓதேவி! எந்தக்கிராமத்திலாவது நகரத்திலாவது சிவலிங்க 
மில்லையோ அது அமங்கலமேயன்றோ? சிவலிங்க மெங்‌ கிருக்கின்றதோ 
அவ்விடமே மங்களமுள்ளது. ஓ சிவே! எனது லிங்கமிராதவிடம்‌ ஸ்மசான நிகரே 
யாம்‌. எவ்விடத்திலாவது உன்னதமாகிய ஆலயத்தோடுகூடிய லிங்க மிருக்குமாயின்‌ 
அவ்விடமே அவிமுக்தக்ஷேத்திரமாம்‌. கிராமமாயினும்‌ அரண்யமாயினும்‌ எங்கு 
சிவலிங்க மிருக்கின்றதோ அ..தே தன்யம்‌. எங்கு லிங்கார்ச்சனையில்‌ பிரியமுடைய 
வர்களும்‌ விபூதிருத்திராக்ஷந்தரிப்பவர்களுமாகிய சாம்பவப்‌ பிராமணரிருக்‌ 
கின்றனரோ, எங்குருத்திர ஜபத்தில்‌ பிரியமுடையவ ரிருக்கின்றனரோ, எங்கு 
பஞ்சாக்ஷரஜபஞ்‌ செய்கின்றவரிருக்கின்றனரோ, எங்கு பில்வவனமுளதோ, ஒ தேவி! 
அஃதேபரமபுண்யஸ்தலமாம்‌. அதனைத்‌ தரிசித்தாலும்‌ ஸுகலபாதகங்களு 
நீங்குகின்றன. விபூதியற்றநெற்றியைச்சுடுக.. ஆலயமற்ற கிராமத்தைச்சுடுக. 
சிவார்ச்சனையியற்றாத ஜன்மத்தைச்சுடுக. சிவசம்பந்தமில்லாத வித்தையையுஞ்‌ 
சுடுக. ஓ பத்ரே! யான்‌ வியாக்ரசர்மம்‌ தரித்தவனாய்‌ விபூதித்திரிபுண்டரமணிந்து 
விளங்கும்‌ நெற்றியுடையோனாய்‌ கங்காசந்திரகலைகளால்‌ விளங்குஞ்‌ சடையுடை 
யோனாய்‌ மூக்கின்‌ முனையில்‌ செலுத்திய நேத்திர முடையோனாய்‌ என்னில்‌ 
ஆன்மாவையே தியானித்துக்கொண்டிருப்பவனாய்‌ நூறு வருடம்‌ சமாதி நிஷ்டை 
பெற்றிருந்தேன்‌. ஓ தேவி அதனைச்சொல்லமுடியுமோ? ஸகலத்தையுங்கடந்‌'ததும்‌ 
சாந்தமும்‌ வியாபகமும்‌ சநாதனமும்‌ அஜமும்‌ அவ்யயமும்கிரியையற்றதும்‌ 
மனோவாக்குகளாலும்‌ வேதங்களாலும்‌ காணவொண்ணாததும்‌ கோசங்கடந்ததும்‌ 
தேசகாலமற்றதும்‌ அஸங்கமும்‌ அஜடமுமாகிய தேஜோராசியானதும்‌ தேஜஸற்ற 
தும்‌ குணங்கடந்ததும்‌ வ்யாப்பிய வியாபகத்‌ தன்மையில்லாததும்‌ ஆனந்தமும்‌ 
போக்ய போகாதியற்றதும்சோகமற்றதும்‌ ரஜஸற்றதும்‌ கக்ஷமமும்ஸத்யகாமமும்‌ 
ஸத்யசங்கல்பமும்‌ கற்பனையற்றுள்ளதும்‌ சேஷ்டையற்றதுமாகிய கேவல ப்ரம்மா 
னந்த மாத்திரமாய்யானிருந்தேன்‌. அப்படியானிருக்கும்‌ போது எனது தேகத்தினின்‌ 
றும்‌ புளகமுண்டாய்‌ ஆனந்தஜலத்திவலைகளுண்டாயின. ஒ தேவர்காள்‌! அங்ஙனம்‌ 
எனது ரோமங்களினின்றும்‌ கோன்றிய ஆனந்தபிந்துக்களே இப்போது கைலாயத்தில்‌ 
விங்கங்களா யிருக்கின்றன. ஒ தேவி! காலாந்தரத்தில்‌ சமாதி நீங்கி விழித்த போது 
அவைகளெல்லாம்லிங்கங்களாயிருக்சக்கண்டேன்‌. சந்திரன்‌ போல்‌ ஜ்வவிக்கின்றன 
வும்‌ மூன்று கோடியிலும்‌ அதிகமாகிய சங்கியையுடையனவும்‌ திவ்யரத்னங்களால்‌ 
விளக்கும்‌ மெளளிகண்டங்கள்‌ உடையனவும்‌ மாளிகை கோபுரம்‌ பிராசாரம்‌ 
முதலியவைகளோடூ கூடிய திவ்யாலயங்களில்‌ பில்வம்‌ மந்தாரம்‌ முதலியவை 
களால்‌ அர்ச்சிக்கப்பட்டனவும்‌ நாகங்களின்‌ படங்களால்‌ குடைபோல்‌ மறைக்கப்பட்ட 
மெளலியுடையனவுமாகிய அவ்விலிங்கங்களைக்கண்டு மிக்க ஆச்சரியங்‌ 
கொண்டேன்‌. அவைகளையானும்‌ பூஜித்தேன்‌. ஒ தேவி! இப்போதும்‌ பூஜிக்கின்றேன்‌. 
இஃ.தேரகஸ்யம்‌. இதனை அசாம்பவருக்குக்‌ கூறற்க. கூறினால்‌ வேதமந்திரங்களால்‌ 
சாம்பலிலே ஹோமஞ்‌ செய்யப்பட்டது போலும்‌, மருகாந்தாரத்தில்‌ பயிர்செய்தது 
போலுமாம்‌. விபூதித்திரிபுண்டரமற்றவனும்‌ என்னையர்ச்சிக்காதவனும்‌ எனது 
கதையை ஸ்ரவணஞ்‌ செய்யாதவனுமாகிய அதமன்‌ எப்போதும்‌ நரகயாதனைக்கே 
அருகனாவன்‌. மலஜலங்களால்‌ அசுத்தமாயுள்ள பன்றியயானது சிங்கம்‌ 


130 














சிவரகசியம்‌ 





போலாகுமோ? எனது திவ்யநாமங்களை நாவினாலுச்சரித்தும்‌, கையினால்‌ 
பில்வபத்திரங்களா லர்ச்சித்தும்‌, காதுகளால்‌ சிவசரிதங்கேட்டும்‌ தம்மைப்‌ பாவனஞ்‌ 
செய்து கொள்ளும்‌ புண்ணியவான்கள்‌ ஸகலசுகபோகங்களைப்‌ பெறுவதுமன்றி 
சம்சாரமெனும்‌ மஹா துக்கம்‌ நீங்கினவர்களாய்‌ முக்தியெய்துகின்றனர்‌. ஒ தேவி! 
சந்திரகடார்ச்சகர்கள்‌ இக்கைலாயத்தை வந்தடைந்து சுகம்‌ பெறுவது நிச்சயமென்ற 
ர௬ுளினர்‌ 


நாற்பத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





131 














சிவரகசியம்‌ 





உ 
காமிநே நம: 
நாற்பத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌. 
சிவஸ்வருப கதன ப்ரார்த்தனை. 

ஸ்கந்தர்‌ :- ஓ முநிவர்களே ஈஸ்வரன்பின்னுந்தேவியை நோக்கிக்‌ 
கூறியதாவது:- ஒ தேவி! பூர்வம்‌ மந்தரகிரியில்‌ எண்ணிறந்தமலர்வகையுடைய 
செடிகொடி விருக்ஷங்களால்‌ சூழப்பட்டதும்‌, திவ்யசரசின்பக்கத்திலுள்ளதும்‌, 
தேவதாருவிருக்ஷங்களால்‌ சூழப்பட்டதும்‌, சித்தர்முநிவர்கந்தர்வர்‌ முதலியவர்‌ 
களால்‌ ஸேவிக்கப்பட்டதும்‌, மயில்‌ மான்‌ வானரம்‌ மதயானை ஆண்குயில்‌ முதலிய 
வைகளின்‌ தொனிகளால்‌ வியாபிக்கப்பெற்றதும்‌ மந்தாரமலர்களின்‌ பரிமள மிகுந்த 
மகரந்தத்தை வாரி யிறைக்கும்‌ காற்றினால்‌ உல்லாஸமாயுள்ளதும்‌, கின்னர 
கிம்புருடர்கள்‌ வாசிக்கும்‌ மிருதங்கத்தின்‌ தொனியுடன்‌ கூடிய சுற்றுப்பக்கங்‌ 
களுடையதும்‌, உயரக்கையைத்‌ தூக்கிக்கொண்டவர்களும்‌ விளங்குஞ்சடைமுடியில்‌ 
பறவைகள்‌ கூடு கட்டப்பெற்றவர்களும்‌ மத்யான காலத்துச்சூரியன்‌ போல்‌ 
ஜ்வலிக்கின்றவர்களும்‌ மிக்கவுக்ரமாய்த்‌ தவம்புரியும்‌ வைகாநஸ வாலகில்ய 
முனிவர்களும்‌ மரீசிகளும்‌ மற்றுமுள்ள முநிவர்களும்‌ வசிக்கப்பெற்றதும்‌, திவ்ய 
தூப தீபங்களால்‌ அற்புதமா யுள்ள துமாகிய ஒர்‌ மாளிகையிலுள்ள சிம்ஹாசனத்தில்‌ 
உதயகாலத்துச்சூரியன்‌ போல்‌ ஜ்வலிக்கின்றவனாய்‌ சந்திர சேகரனாய்‌ நாககங்கண 
னாய்‌ நாகஹாரனாய்‌ நீலகண்டனாய்‌ முக்கண்ணனாய்‌ புலித்தோல்‌ தரித்தவனாய்‌ 
கங்காஜடாதரனாய்‌ முச்சலமேந்திய கையனாய்‌ ம்ருகதரனாய்‌ விளங்கும்‌ யான்‌ 
உன்னோடு கூடவீற்றிருந்தேன்‌. அப்போது தேவர்களெல்லோரும்‌ எனது காந்தியைக்‌ 
கண்டு பிரமித்தவர்களாய்‌ நமஸ்கரித்தெழுந்து அஞ்சலி செய்து நின்று என்னைப்‌ 
பார்த்துக்‌ கூறியதாவது:- ஓ ஸ்வாமின்‌! ஈசா! தேவரீர்‌ யாவர்‌? உமதுருவம்‌ மிக்க 
ஆச்சரியமா யிருக்கின்றதே. நிர்வாணராயுமிருக்கின்றீர்‌. முண்டத்தால்‌ விளங்குங்‌ 
கழுத்துடையோரும்‌ முக்கண்ணரும்‌ கறைக்கண்டரும்‌ சர்ப்பாபரணரும்‌ ஸ்மசான 
பஸ்மாவைத்‌ தரிப்பவரும்‌ சடையுடையோரும்‌ மஹாவ்ருஷப வாகனரும்‌ மீன்‌ 
ஆமை பன்றி நரசிம்ஹம்‌ ஆகிய இவைகளின்‌ சர்மங்களையும்‌ யானையின்‌ 
தோலையும்‌ தரிக்கின்றவரும்‌ சிரசில்‌ சந்திரனைத்‌ தரிப்பவரும்‌ மானையும்மஹா 
சலத்தையு மேந்தின வரும்‌ இடப்பாகத்தில்‌ ஓர்‌ காமினியையுடையோருமாய்‌ 
இவ்விடத்தில்‌ காணப்படுகின்றீர்‌. ஒ தேவா! உமது கணங்கள்‌ கணக்கிடமுடியாது 
போற்‌ காண்கின்றனவே, உமக்கிவர்கள்‌ தம்பிகளா? உமது சரித்திரம்‌ யாது? உம்மைப்‌ 
பார்க்கப்பார்க்க ஆனந்தமாயிருக்கின்றது. ஒ இறைவனே. நீர்‌ கருணாநிதியாய்க்‌ 
காணப்படுகின்றீர்‌. உமது தேஜஸைப்பார்த்தால்‌ நீர்‌ உலகங்கடந்த மஹாபுருஷரெ 
ன்றே காணப்படுகின்றது. இவ்வுலகங்களில்‌ சேதன ராசிகளை மயக்கும்‌ மாயை 
உமக்குள்ள டங்கியிருக்கின்றது எனத்தோன்றுகின்றது. ஒ தேவனே! நீர்‌ கணபதி 
குமாரன்‌ எனுமிருபுத்திரர்களோடு கூடியவராதலின்‌ சரீரமுடையோரென்றே 
தோன்றுகின்றதாயினும்‌ தேக தர்மமுடையவரல்லீர்‌ போலும்‌. எங்களுள்‌ ப்ரம்மன்‌ 
சிருஷ்டிக்கின்றார்‌. விஷ்ணு பாலனஞ்செய்கின்றார்‌. ருத்திரர்சங்கரிக்கின்றார்‌. 
இந்திரன்‌ முதலியவர்‌ அசுரர்களை யழிக்கின்றனர்‌. விசுவதேவர்‌ அஸ்வனி தேவர்கள்‌ 
எப்போதும்‌ வேள்வியைப்‌ புசிக்கின்றனர்‌. சூரியன்‌ உலகைக்கிரணங்களால்‌ 
விளக்குகின்றான்‌. சந்திரன்‌ நக்ஷத்திரங்கள்‌ அக்கினி யமன்‌ நிருதி வருணன்‌ 


132 














சிவரகசியம்‌ 





மருத்துக்கள்‌ யக்ஷர்‌ குபேரன்‌ ஈசானன்‌ மநுக்கள்‌ ௬ஷிகள்‌ மஹேங்வரன்‌ 
இவர்களெல்லோரும்‌ தத்தங்‌ காரியங்களை நடாத்துகின்றனர்‌. ஒ தேவா! 
இவர்களெல்லாம்‌ உமதாக்னைக்கடங்கினவரெனத்‌ தோன்றுகின்றது. நீர்‌ இவர்களுக் 
கெல்லாம்‌ இறைவனேயன்றோ? நீர்‌ யாவர்‌? உமதுருவம்‌ யாது?உம்மைச்‌ சற்று 
கவனித்தால்‌ குணாத்தரென்றே தெரிகின்றது. வேதங்களெல்லாம்‌ உம்மையே 
போற்றுகின்றனவன்றோ? உமக்கு விபூதிருத்திராக்ஷத்தில்‌ மிக்க பிரியமுள்ளதாகக்‌ 
காணப்படுகின்றது. அதனைத்தரிப்பவர்களும்‌ பஞ்சாக்ஷரத்தைச்‌ ஜபிக்கின்றவர்களும்‌ 
ருத்திராத்தியாயத்தின்‌ பொருளையுணர்ந்தவர்களுமாகிய பக்தர்களது ஸகல 
பாபங்களையு நீக்கி முக்தியளிக்கின்றவரன்றோ? நீர்‌ எங்களைப்போல்‌ ஒருவராய்‌ 
ஸ்திரீ அன்னம்‌ பசி தாகம்‌ முதலியவைகளையுடையவர்‌ போற்றோன்றினும்‌ 
உண்மையாய்‌ அத்தன்மைக்கிடமிராது என்று தோன்றுகின்றது. ஒ ஸ்வாமி! 
மன்மதன்‌ முப்புரம்‌ யமன்‌ அந்தகன்‌ கஜன்‌ ஆகிய இவர்களை யடக்கியது 
தேவரீரேயன்றோ? உமதுண்மையையுள்ளபடியறிந்து கொள்ளத்தக்க பரிபாகம்‌ 
எங்களுக்‌ கில்லை. ஆதலின்‌ நீரே அதனைக்‌ கருணை கூர்ந்துரைக்கவேண்டு 
மென்றனர்‌. ஸ்கந்தர்‌:- ஒ முநிவரே! இவ்வாறு அத்தேவக்கூட்டங்களால்‌ கேட்கப்பட்ட 
வராய்‌ மஹேசரானவர்‌ அவர்களை நோக்கிக்கூறலானார்‌. 


ஓ முநிவரே! அங்ஙனங்கூறியது ஸகலவேதாந்தங்களின்‌ ரகஸ்யமே. 
அவ்விறைவனுக்கன்னியராய்‌ மற்றெவரை கூறக்கூடும்‌. அவரே சக்திமான்‌. அவர்‌ 
ஒருவரேயாயினும்‌ பற்பலவாறாகிய பிரபஞ்சத்தைத்‌ தோற்றி விளக்குகின்றார்‌. 
பிரபஞ்சத்திற்குட்பட்டவர்‌ போல்‌ அம்பிகையோடுகூடித்‌ தாமும்‌ ஒர்‌ சமயம்‌ திவ்ய 
மாளிகையில்‌ கிரீடிக்கின்றார்‌. ஓர்‌ சமயம்‌ சிவலிங்கங்களைப்‌ பூசிக்கின்றார்‌. ஒர்‌ 
சமயம்‌ மாளிகையின்மீது ஜன்னலின்‌ வழியாய்‌ ஸகல ஜகங்களையும்‌ பார்த்து 
ஆனந்திப்பவர்‌ போலிருக்கின்றார்‌. ஒர்‌ சமயம்‌ தேவியோடு கதைகளைச்‌ சொல்லிக்‌ 
கொண்டூ மலர்மஞ்சத்தில்‌ வீற்றிருக்கின்றார்‌. ஒர்‌ சமயம்‌ வில்‌ அம்பு முதலியவை 
களை யெடுத்துக்கொண்டு மிருகத்தை விரட்டிச்‌ செல்லுகின்றார்‌. ஒர்‌ சமயம்‌ தேவி 
யோடு உத்தியானவனஞ்‌ சென்று மலர்கொய்கின்றார்‌. ஒர்‌ சமயம்‌ திவ்யசரஸி 
லிறங்கி தேவியோடு கூட ஸ்நானஞ்‌ செய்கின்றார்‌. ஒர்‌ சமயம்‌ மலர்சந்தனம்‌ 
முதலியவை யணிந்துகொண்டு சந்தோஷிக்கின்றவர்போற்‌ காண்கின்றார்‌. ஒர்‌ 
சமயம்‌ நாட்டியம்‌ பார்ப்பவர்‌ போல்‌ காணப்படுகின்றார்‌. ஓர்‌ சமயம்‌ வீணாவரத்யத்‌ 
தைக்‌ கேட்பதில்‌ மிக்க அவாவுள்ளவர்போலிருக்கின்றார்‌. ஓர்‌ சமயம்‌ திவ்ய 
பக்ஷயங்களைப்‌ புசிக்கின்றார்‌. ஓர்‌ சமயம்‌ அம்பிகையோடு ஊஞ்லாடுகின்றனர்‌. ஓர்‌ 
சமயம்‌ தேவியோடு உன்னதகோபுர மாளிகையில்‌ ரத்னஜன்னலி லுட்கார்ந்து 
கொண்டு சூதாடுகின்றனர்‌. ஓர்‌ சமயம்‌ அழகிய பந்தையெடுத்துத்‌ தேவியுடன்‌ 
விளையாடுகின்றனர்‌. ஓர்‌ சமயம்‌ தனதாத்மதத்துவத்தைத்‌ தியானித்துக்கொண்டு 
ஆனந்தவசராயிருக்கின்றனர்‌. ஓ முநிவரே! அவ்விறைவனது மஹிமையை 
யானெவ்விதங்‌ கூறுவேன்‌. அவனது பாதாரவிந்தத்திலுள்ள பக்தியின்‌ பலத்தாலேயே 
கூறவேண்டும்‌. 


நாற்பத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





133 














சிவரகசியம்‌ 





உ 
கபித்தபநஸப்ரியாய நம: 


ஐம்பதாம்‌ அத்தியாயம்‌. 
விபூதிகதனாரம்பம்‌. 


ஸ்கந்தர்‌: - அவ்வாறு தேவர்களால்‌ பிரார்த்திக்கப்பட்டவராய்‌ ஈன்வரன்‌ மிக்க 
கருணையோடூ தேவர்களை நோக்கிக்‌ கூறியதையம்பிகைக்குரைப்பாராயினர்‌. ஒ 
தேவி! மாயையால்‌ மோகித்தவர்களாகிய அந்த பிரம்ஹவிஷ்ணுமஹேசர்களையும்‌ 
இந்திரன்‌ முதலிய தேவர்களையும்‌ ஏனையருஷிகளையும்‌ முநிவர்களையும்‌ 
வஸுக்களையும்‌ நோக்கியான்‌ கூறியதாவது: ஓ தேவர்களே! எனது மாயையால்‌ 
நீங்கள்‌ மோகித்திருக்கின்றீர்கள்‌. நீங்களெல்லோரும்‌ பசுக்கள்‌, யான்‌ மாயாமயங்க 
ளும்‌ ஈஷணைகளுமாகிய பாசங்களால்‌ ஸகலசுராசுரர்களையுங்‌ கட்டிவிட்டு 
தேவியோடுல்லாஸு மாயிருக்கின்றேன்‌. யானே பக்தியினால்‌ வழிபடுவோனுக்கு 
முத்தி தருகின்றேன்‌. என துரூபத்தையுள்ள படியறியாமல்‌ என்னை விஷயங்களில்‌ 
பிரியமுள்ளவனென்று கருதி மோகங்கொண்டீர்கள்‌. அம்மோகத்தை இப்பொழுதே 
போக்குகின்றேன்‌. ஸகல சுருதிகளுக்கும்‌ சிரஸுபோன்றதாகிய அதர்வசிரசிலுள்ள 
தும்‌ மிக்கரகசியமுமாகிய தத்துவத்தை யுபதேசிக்கின்றேன்‌. கேட்பீர்களாக. யானே 
நிராதாரனாயிருக்கின்றேன்‌. ஆகாயம்‌ போன்றவனாய்ச்‌ சிறிதும்‌ ஒன்றிலும்‌ 
சம்பந்தமில்லாதவன்‌. எனக்கு மனம்‌ இந்திரியம்‌ தேகம்‌ மகாபூதங்கள்‌ காலம்‌ திக்கு 
வஸ்து இவைகளோடு சிறிதும்‌ சம்பந்தமில்லை. யான்‌ அசங்கனும்‌ நிராமயனும்‌ 
அவ்யக்தனும்‌ பரமான்மாவும்‌ எல்லாரினுள்ளும்‌ ஆன்மாவு மாயிருக்கின்றவன்‌. 
யானே ஆதி மத்தி அந்தமுமாயிருக்கின்றேன்‌. எனக்‌ குலகின்‌ தோற்ற முதலியவைக 
ளோடு யாதுஞ்சம்பந்தமில்லை. என்னிடமிருந்தே இவைகள்‌ தோன்றுகின்றன. 
பிரம்ஹவிஷ்ணு ருத்திர இந்திரர்களாகிய நீங்கள்‌ என்னிடமிருந்தே தோன்றிய 
வர்களன்றோ? உமையோடு கூடியயானே உங்களெல்லோரையுமுண்டாக்கு 
கின்றேன்‌. உங்களோடு இப்பிரபஞ்சமுமென்னிடமேயுள்ளது. எனக்கந்நியமான 
பொருள்‌ ஓர்‌ சிறிது மில்லை. என்னையறிந்தாலிப்பொருளெல்லா மறியப்பட்ட 
வாகும்‌. யானொருவனேயென்றறிந்தவனுக்கு மோகம்‌ ஏது? என்னை யறிந்தவர்களு 
க்கே சாந்தியுண்டாகும்‌. காமகர்மமயங்களாகிய பந்தங்கள்‌ நீங்கும்‌. எனது மாயை 
யால்மோக மடைந்துநீங்கள்‌ குணமயங்களாகிய வாக்யங்களால்‌ காமகர்மங்களிற்‌ 
கட்டுண்டவர்களாய்‌ அதனதன்‌ பயனைய நுபவிக்கின்றீர்கள்‌. எவர்கள்‌ பற்பல 
உபாஸனையால்‌ என்னை ஆராதிக்கின்றனரோ அவர்களது கோரிக்கையை யானே 
நிறைவேற்றுகின்றேன்‌. நானே ஸகலத்தையும்‌ ஏவுகின்றேன்‌. என்னை பிரேரகனென்‌ 
றறியாதவன்‌ தானே கர்த்தாவென்றெண்ணுகின்றான்‌. சர்வேந்திரியமற்றவனும்‌ 
ஸகலத்துக்கும்‌ பிரபுவும்‌ ஆதாரனும்‌ பாணிபாதமற்றவனாயினும்‌ மிக்க வேகமாய்ச்‌ 
செல்லுகின்றவனும்‌ நேத்ரமில்லாதவனாயினும்‌ ஸகலத்தையும்‌ பார்க்கின்றவனும்‌ 
காதில்லாதவனாயினும்‌ ஸகலத்தையுங்கேட்கின்றவனும்‌ பிராணன்‌ மனம்‌ இவை 
யில்லாதவனு மாயிருக்கின்றவன்‌ யானே. ஸகல சரீரங்களிலும்‌ விக்ஞானமாயிருக்‌ 
கின்றவன்‌ யானே. என்னை யோகத்தினாலுங்‌ காண்கின்றவனில்லை . யான்‌ 
பஞ்சகோசங்களும்‌ பஞ்சபூதங்களும்‌ பஞ்சபிராணன்களுங்கடந்தவன்‌. தேகேந்திரியம்‌ 














சிவரகசியம்‌ 





யாது மெனக்கில்லை. பக்ஷபாதமற்றவனாய்‌ ஸகலபூதங்களிலுமிருக்கின்றேன்‌. 
சூரியன்‌ ஸுகலவுலகங்களையும்‌ நடாத்துகின்றானாயினும்‌ உலக்காரியங்களோடு 
சிறிதும்‌ சம்பந்திக்காதிருக்கின்றான்‌. அவனைப்போல்யானும்‌ பிராணன்‌ மனம்‌ ஆகிய 
இவைகளின்‌ தர்மங்களோடாவது அகங்காரத்தின்‌ தர்மங்களோடாவது சிறிதுஞ்‌ 
சம்பந்திக்கின் றேன்‌ இல்லை. யானே ஸகலத்திற்கும்‌ எல்லை. எல்லாவற்றையும்‌ 
விளங்கச்செய்கின்றேன்‌. என்னிடம்‌ பயத்தினாலேயே காற்று வீசுதலும்‌ சூரியனுதித்‌ 
தலும்‌ சந்திர யம அக்கினிகள்‌ தத்தந்தொழிலை நடாத்தலுமாமென்றறியுங்கள்‌. 
ஏகத்துவமாவது த்வியத்துவமாவது பஹுத்துவ மாவது ஒன்றுமில்லை, முக்தியு 
மில்லை, பந்தமுமில்லை, சாக்ஷியுமில்லை, சாக்ஷிக்குவிஷயமுமில்லை, அணுவு 
மில்லை, மகத்துமில்லை, நிர்க்குணமுமில்லை, ஸகுணமுமில்லை, மாயையு 
மில்லை, மாயையுடையோனுமில்லை. ஈங்வரனுமில்லை. பின்னையாதெனின்‌ 
யான்‌ பரமானந்தமாகிய ரஸவுருவனே. ஸகலவஸ்துக்களையுங்‌ கடந்தவன்‌ யானே. 
நீங்களெல்லோரும்‌ யானேயன்றோ? வேதவாதத்தாலாவது வேதாந்தங்களாலாவது 
குருவாக்யத்தாலாவது கர்மத்தினாலாவது தவங்களாலாவது என்னை யொருவனும 
டைவதில்லை. எனது பிரஸாதத்தினாலேயே அடைகின்றனர்‌. எனது நிஷ்டையை 
யுள்ளபடி எவனாவதாருவனறிகின்றானோ? இல்லையோ? மூர்க்கர்கள்‌ வேதாந்தங்க 
ளுக்கு வேறுவிதமாய்ப்‌ பொருள்‌ கொள்கின்றனர்‌. அவர்களென்னை யறிவதுமில்‌ 
லை. துக்கங்களினின்று விடுபடுகிறதுமில்லை. எனது விபூதி (அம்சமகிமை யைக்‌ 
கூறுகின்றேன்‌. ஓ தேவர்களே! அதனைக்‌ கேட்பதிலும்‌ பெரிய லாபம்‌ யாது மில்லை. 
எவர்‌ முப்புண்டரத்தால்‌ ஜ்வலிக்கும்‌ நெற்றியுடையோராய்‌ ருத்திராக்ஷந்தரிக்‌ 
கின்றோராய்‌ ருத்ராத்தியாயத்தில்‌ விருப்புள்ளவர்களாய்‌ சிவபூஜை செய்கின்றவர்‌ 
களாய்‌ பஞ்சாக்ஷரம்‌ ஜபிக்கின்றவர்களாய்‌ சிவகே்ஷேத்திரத்தில்‌ விருப்புற்றவர்களாய்‌ 
வேதாந்தத்திலும்‌ குருவினிடத்திலும்‌ என்னிடத்திலும்‌ மிக்க சிரத்தையுடையவர்‌ 
களாய்‌ வக்ரத்தன்மையற்றவர்களாய்‌ எனது நாமத்தில்‌ விருப்புற்றவர்களாயிருக்‌ 
கின்றனரோ அவர்களுக்கே இஃது விளங்கும்‌. ஸகல தேவர்களிலும்‌ யான்‌ சிறந்தவ 
னென்று எவருக்குத்‌ தோன்றுகின்றதோ அவருக்கு இஃது விளங்கும்‌. எனது 
தியானமே ஸகலவேத வேதாந்த தாத்பரியத்தைச்‌ சிந்தித்தலாம்‌. ஏனெனின்‌ 
வேதாந்ததாத்பரியத்தைச்‌ சிந்திப்பதில்‌ சக்தியில்லாதவர்கள்‌ உமைபாதியனும்‌ 
நீலகண்டனும்‌ முக்கண்ணனும்‌ சந்திரசேகரனுமாகிய திவ்யரூபமுடைய என்னைத்‌ 
தமது ஹ்ருதய கமலத்தில்‌ சிந்திக்கவேண்டியதன்றோ? அப்படியே எப்போதும்‌ 
சிந்திப்பாராயின்‌ ஞானமுதிக்கும்‌. பின்னர்‌ நிச்சயமாகிய அபரோக்ஷஜ்‌ ஞானமுண்‌ 
டாகும்‌. ப்படிப்பட்ட ஸாதனமிலாதவர்களுக்கு ஞானங்கிடைப்ப தரிதன்‌ றோ? தமது 
புத்தியினால்‌ சப்தார்த்தங்களறிவதினாலும்‌ குரு கூறுவதைக்‌ கேட்டல்‌ மாத்திரத்‌ 
தினாலும்‌ கற்பகோடி காலத்திலும்‌ அந்த ஞானங்கிட்டாது. கிருகஸ்தனாயி னும்‌ 
வானப்ரஸ்தனாயினும்‌ சந்நியாசியாயினும்‌ எனது பிரஸாதமற்றவன்‌ ஞானம்‌ 
பெறான்‌. விபூதி ருத்திராக்ஷந்‌ தரிக்கின்றவர்களாய்‌ ருத்திராத்தியாயம்‌ ஜபிக்கின்றவர்‌ 
களாய்‌ சிவலிங்கத்தை யர்ச்சிக்கின்றவர்களாய்‌ மிக்க பக்தியோடு என்னை யாராதிக்‌ 
கின்றவர்களுக்கு எனது கிருபையினால்‌ அந்த ஞானமுதிக்கு மன்றோ என்றருளி 
னார்‌. 
ஐம்பதாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





135 














சிவரகசியம்‌ 





உ 
பிரம்மசாரிணே நம: 


ஐம்பத்தோராம்‌ அத்தியாயம்‌. 
விபூதிகதனம்‌. 


ஸ்்கந்தர்‌:- ஈஸ்வரன்‌ மீண்டும்‌ தேவர்களை நோக்கி ஓ தேவர்களே! எதனை 
யறிந்த மாத்திரத்தில்‌ மீண்டும்‌ அறிய வேண்டுவது யாதுமின்றோ அத்தகைய எனது 
விபூதியைக்‌ கூறுகின்றேன்‌. கேளுங்கள்‌. ஸகலத்திற்கும்‌ ஆதாரமா யிருப்பவன்‌ 
யானே. இவையெல்லாம்‌ என்னிடமே ஒடுங்குகின்றன. சிலந்திப்‌ பூச்சி எப்படி 
நூற்களை சிருஷ்டித்து ஒடுக்க்கொள்ளுகின்றதோ அப்படியே இந்த ஜகத்தை 
உங்களோடு உண்டாக்கி யொடுக்கிக்கொள்ளுகின்றேன்‌. யானே காலஸ்வரூபன்‌. 
ஸகலஜகமும்‌ எனக்கு அன்னம்‌. யமன்‌ ஊர்காய்‌, யான்‌ சகல பூதங்களிலும்‌ 
பிரவேசித்து பிராணிகளின்‌ ஹ்ருதயகுகையில்‌ எப்போதும்‌ வசிக்கின்றேன்‌. 
சூரியனை அர்தமிக்கவும்‌ சந்திரனைத்‌ தெளிவுற விளங்கவும்‌ வாயுவைச்சலிக்கவும்‌ 
அக்னியைத்தகிக்கவும்‌ இந்திரன்‌ யமன்‌ முதலியவர்களை ஜங்வர்யமுடையவராக 
வும்‌ குபேரனைத்தனாபனாகவும்‌ அஸ்வனி தேவர்களைத்‌ தேவவைத்தியராகவு 
மிருக்கவும்‌ செய்திருக்கின்றேன்‌. தேவர்‌ அசுரர்‌ இவர்களுக்கு ஒவ்வோர்‌ சிறப்பைக்‌ 
கொடுத்திருக்கின்றவனும்யானே. யானே முக்குணவுருவனும்‌ குணமற்றவனும்‌ 
தமசுக்கு அப்பாலுள்ளவனும்‌ ஜலத்திற்கு ரஸமாயுள்ளவனும்‌ சோதிக்குச்சோதி 
யாயுள்ளவனும்‌ வியாபகனும்‌ பிருதிவிக்குக்கந்தமாயுள்ள வனுமாயிருக்கின்றேன்‌. 
சேதனாசேதனமாகிய இப்பிரபஞ்சமானது என்னா லுண்டாக்கப்‌ பட்டதாயினும்‌ 
அதனா லெனக்குச்‌ சிறிதும்‌ மாறுபாடில்லை. யானேஸகலத்துக்கும்ஸாக்ஷியாகிய 
சநாதனன்‌. காந்தசந்நிதியில்‌ இரும்பு சேஷ்டிப்ப து போல எனது சந்நிதியில்‌ 
உலகெலாம்‌ சேஷ்டிக்கின்றது. இவைகளெல்லாம்‌ எனக்கு விளையாட்டு உபகரணங் 
களாம்‌. எனது ஸ்வரூபம்‌ உங்களாலறிய முடியாது. யான்‌ பஞ்சகிருத்தியங்‌ 
களுமற்றுள்ளவன்‌. பிரமனாகவிருந்து ரஜோகுணத்தினால்‌ உலகை சிருட்டித்தும்‌ 
விஷ்ணுவாகவிருந்து சாத்துவிககுணத்தால்ரக்ஷித்தும்‌ உருத்திரனாகவிருந்து 
தமோகுணத்தினால்‌ அழித்தும்‌ ஸதாசிவனாயிருந்து உலகை யநறுக்கிரகித்தும்‌ 
ஈஸ்வரனாயிருந்து எனது மாயையால்‌ உலகை மோகிக்கவுஞ்‌ செய்கின்றேன்‌. 
எவளால்‌ நீங்களும்‌ ஸகலலோகங்களும்‌ மோகித்து மயங்குகின்றீர்களோ அவள்‌ 
விக்ஷேப ஆவர்ணஸ்வரூபியும்‌ பராசக்தியுமாகிய இவளே. இப்பராசக்தியே சகலவுல 
கங்களும்‌ தோன்றி நின்று ஒடுங்குவதற்குக்காரணமாயிருக்கின்றனள்‌. இவள்‌ எனது 
பரமசக்தி. பற்பலவாறாயிருக்கின்றவளும்‌ தியானத்தைக்கொடுக்கின்றவளும்‌ 
இவளே. எனது பிரசாதத்தினால்‌ கர்மவிபாகம்வரின்‌ இந்த ஆவர்ண சக்தி 
நசிக்கின்றது. ஆயினும்‌ எனது அம்சமே தன்னையறியாமையால்‌ ஜீவனாயிருந்து 
பற்பலயோனிகளிற்‌ புகுந்து துக்கத்தை யநுபவிக்கின்றது. இவ்வாறு சரீர மெனும்‌ 
விருக்ஷத்தில்‌ இரண்டு பறவைகள்‌ போல்‌ ஜீவேஸ்வரர்களாய்‌ இருக்கின்றது. 
அதனில்‌ ஒருவன்‌ கர்ம பயன்களாகிய சுகதுக்கங்களைப்‌ புசிக்கின்றான்‌. 
மற்றொருவன்‌ அதனைப்‌ பார்த்துக்கொண்டு சாக்ஷி மாத்திரமாயிருக்கிறான்‌. 
இதனையே *துவாசுபர்னா என்கிற மந்திரங்‌ கூறுகின்றது. ப்ரம்ஹமே தனது 














சிவரகசியம்‌ 





அவித்தையினால்‌ சம்சாரத்தைப்‌ பெற்றும்‌ தனது வித்தையினால்‌ முத்திபெறுகின்‌ 
றது. அகங்காரத்தினால்ஸுகதுக்கங்களைப்‌ புசித்துக்‌ கர்மங்களைச்‌ செய்கின்றவ 
னாய்‌ ஸ்வர்க்கமும்‌ நரகமுஞ்‌ சென்றுழல்கின்றான்‌. ஓ தேவர்காள்‌! எனது 
கியானத்தினாலேயே ஜீவன்‌ முக்தியடைவானன்றி ஏனையகர்மங்களினாலில்லை. 
அறுவகை ஊர்மிகளற்றவன்‌ யானொருவனே. அறுகோசமாகிய இத்தேகத்தில்‌ 
பிரவேசித்து யானே எல்லாவற்றையும்‌ விளங்கச்‌ செய்கின்றேன்‌. யான்ஸத்திய 
காமனும்‌ சங்கல்பத்தினாலேயே ஸகலவுலகங்களையுஷஞ்‌ சிருஷ்டிக்கின்றவனுமாம்‌. 
என்‌ சங்கல்பத்தினாலேயே பிதுரர்‌ தேவருண்டாகின்றனர்‌. எனக்கு சோகம்‌ மோகம்‌ 
பசிதாகம்‌ ஆகிய இவைகளில்லை. யான்‌ சரீரமற்றவனாயினும்‌ எண்ணிறந்த 
சரீரங்களுள்ளிருக்கின்றேன்‌. விபுவாயும்‌ அழிவற்றவனாயும்‌ முவ்வவஸ்தை 
கடந்தவனும்‌ அசங்கனும்‌ ஆகிய ஈஸ்வரனாய்‌ என்னையறிகின்றவனே ஸகலமு 
மறிந்தவன்‌. பிரம்ஹமாகிய என்னையறிந்தவன்‌ பிரம்ஹமே. பிரமமுளதென்று 
என்னையறிவோனுக்கு முத்தி தருகின்றேன்‌. உள்ளறிவன்‌ வெளியறிவனென்பது 
அல்லேன்‌. யான்‌ பிரக்ஞானமாகிய பிரமமாயிருக்கின்றேன்‌. சாக்ஷிசாக்ஷியம்‌ 
(காணப்படும்‌ பொருள்‌) என்பன வற்றவனும்‌ தேச காலவரையற்றவனுமாகிய 
இவ்வான்மாவே பிரம்ஹம்‌ அஃதே நீ. தத்வமேதது ஸர்வமவிி என்பதாதி 
வாக்யங்களால்‌ பிரதி பாதிக்கப்படுகின்றவனவனே. எல்லாவாக்யங்களிலும்‌ யானே 
விளங்குகின்றேன்‌. பிரமமாகிய ஆனந்தமென என்னையறிந்தவன்‌ பவக்கடலைத்‌ 
தாண்டுகின்றான்‌. என்னையுபாஸித்தவரே சோக மோகங்களைத்தாண்டுகின்றனர்‌. 
நீங்கள்‌ என்னையே அறியுங்கள்‌. மற்றவை வீணே, ஸத்யக்ஞானானந்தனாயிருக்‌ 
கின்றேன்‌. எனது சத்தியத்தினாலேயே உலகத்திற்குச்‌ சத்தியதையுளது. 
என்னாலேயே ஜடமாகிய ஜகத்தானது சேதனம்‌ போலாகின்றது. பேரானந்தக்‌ 
கடலாகிய எனக்கு ஜகத்தின்ஸுகமெலாம்‌ ஒர்‌ திவலைபோன்றதே. ரஸமெனப்‌ 
படுபவன்‌ யானே. ஆகாசனாகிய என்னையின்றி எவன்‌ ஜீவிக்கின்றான்‌? என்னிடம்‌ 
மனம்‌ இந்திரியம்‌ இவையாவும்‌ சலிக்கின்றதில்லை. பிரமாணப்பிரமேயமற்றவனும்‌ 
தர்க்கத்தினாலடையக்கூடாதவனும்‌ ஸகலத்தையுமறிகின்றவனுமா யிருக்கின்‌ 
றேன்‌. இந்திரியங்கள்‌ வெளிமுகமாகவே நோக்கு வனவாதலின்‌ என்னையறிகின்ற 
தில்லை. எனது திருவருள்‌ பாலிக்கப்பெற்றவனொருவனே என்னைக்‌ காண்கின்றான்‌. 
இவையெலாம்‌ என்னிடமேயடங்குகின்றன வாதலினானொருவனே அத்வைதன்‌; 
துரியன்‌; சிவன்‌. இச்சகமெலாம்‌ ஊகித்துப்பார்க்கின்‌ கானனீருக்கு நிகராகின்றது. 
அஃதும்‌ எவனுக்கு சம்புமாத்திரமாய்த்‌ தோன்றுகின்றதோ அவனுக்கே யென்‌ 
ஆனந்தம்‌. இவ்வாறு இறைவன்‌ தேவருக்‌ குபதேசித்ததை தேவிக்கருளினார்‌. 


ஐம்பத்தோராம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





137 














சிவரகசியம்‌ 





பிரம்மரூபிணே நம: 
ஐம்பத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌. 
விபூதி கதனம்‌. 


ஸ்ககந்தர்‌- ஓ முநிவரே! பின்னும்‌ இறைவன்‌ கூறியதாவது ஓ தேவர்காள்‌! 
நித்யனும்‌ அநித்யனும்‌ யானே. பிரமனும்‌ வேதமும்‌, கிழக்கு, மேற்கு, தெற்கு, 
வடக்கு, உச்சி , கீழ்த்திசைகளிலுள்ள பொருள்களும்‌ சகல லோகங்களும்‌ 
இடைத்திசைகளும்‌ புருஷனும்‌ அலியும்‌ பெண்ணும்‌ யானே. யான்‌ ஆணுமல்ல 
பெண்ணுமல்ல அலியுமல்ல. சோதிகளுக்கெல்லாம்‌ எப்போதும்‌ சோதியளிப்பதாகிய 
ஆன்மச்சோதி யானே. பூதங்களென்னை யறிகின்றதில்லை. சந்தங்களுக்கும்‌ யானே 
ஆதி. யானே காருகபத்தியம்‌ ஆகவனிபம்‌ தக்ஷிணாக்னி. ஸத்தியனும்‌ கோவும்‌ 
கெளரியும்‌ பெரியோனும்‌ இளையோனும்‌ யானே. இருக்கு யஜுஸ்‌ சாமம்‌ 
அதர்வணம்‌ இவை எனது மொழிகளே. யானே அக்ஷரனும்‌ க்ஷரனும்‌ குஹ்யனும்‌ 
புஷ்கரனும்‌. யானே அணுவில்‌ அணுவானவன்‌. பெரிதில்‌ பெரிதானவன்‌. எங்கும்‌ 
கண்ணுடையோனும்‌ எங்கும்‌ காதுடையோனும்‌ எங்கும்‌ தலையுடையோனும்‌ 
எங்குங்‌ காலுடையோனும்‌ யானே. யானேசகஸ்ராக்ஷனும்‌ சகஸ்ரபாதனுமாம்‌. 
இவைகளையெல்லாம்‌ ஒர்‌ கோடியிலடக்கிக்கொண்டு அப்பாற்‌ பட்டிருக்கின்றேன்‌. 
மோக்ஷத்திற்கு ஈசானனும்பொன்னிறமீசை யுடையோனும்‌ ஆகிய புருஷன்‌ யானே. 
யானறிகின்றவனுமல்ல. அறியாதவனுமல்ல. இருவகையா யறிகின்றவனுமல்ல. 
ஸகல பூதங்களும்‌ தூங்கும்‌ போதும்‌ யான்‌ விழித்துக்கொண்டிருக்கின்றேன்‌. காரிய 
காரணமற்றவனும்‌ க்ஷராக்ஷரமில்லாதவனும்‌ இரவு பகலற்றவனும்‌ சதசத்தில்லாத 
வனுமாகிய ஆன்மா யானே. ஆகாயத்தை யாடைபோல்‌ உடுத்திக்கொள்ள 
முடியுமானால்‌ என்னை யறியாது முக்தியடையலாம்‌. ஸகலவேதங்களாலு 
மறியப்படுகின்றவன்‌ யானே. வேதாந்தங்களில்‌ யான்‌ நிலைபெற்றிருக்கின்றேன்‌. 
யானே தனதுமஹிமையிலுள்ளவனும்‌ உபநிடதபரனும்‌ வேதாரம்பத்திலுள்ள 
ஸ்வரமாகிய பிரணவமும்‌ ஸுகலமந்திர ஸ்வரூபனும்‌ பஞ்சாக்ஷர மயனும்‌ 
பாதகமிராதவனும்‌ அஸங்கனல்லாதவனும்‌ சங்கனல்லாதவனும்‌ ஸகலவுருவனும்‌ 
ஸ்கலமுங்‌ கடந்தவனும்‌ உமாபதியுமாயிருக்கின்றேன்‌, ஒ தேவர்களே! 
நீங்களெல்லோரும்‌ பசுக்களே. எனது பிரஸாதத்தினால்‌ முக்தியடைய முயலுங்கள்‌. 
எனது ஞானமானது வேதவாக்யங்களாலேயே உதிக்கும்‌. ஒ தேவர்காள்‌! அது 
வொழிந்த யேனையவை சில்பங்களேயாம்‌. பிரம்ஹமாகிய யான்‌ அவித்தையினால்‌ 
ஸம்ஸாரத்தைப்‌ பெற்று வித்தையால்‌ முத்தி பெறுகின்றேன்‌. தேவாசுர மநிதர்களை 
முக்திபெறச்செய்கின்றேன்‌. சிரவணத்தினாலும்‌ கர்மத்தினாலும்‌ என்னையறிதற்‌ 
கில்லை. எவ்வளவோ மஹா யதி சிரேஷ்டர்கள்‌ சிரவணஞ்‌ செய்து கொண்டே 
யிருப்போராயினும்‌ என்னையறிகின்றாரில்லை. எனக்கன்னியமாகிய ஸகலமும்‌ 
பொய்யே. ஓ தேவர்காள்‌! இந்த ஜகமெல்லாவற்றையும்‌ நீங்கள்‌ ஏன்‌ உண்மையாயெ 
ண்ணுகின்றீர்கள்‌. அதன்காரணத்தை என்‌ முன்னிலையிற்‌ கூறுங்கள்‌. இதுகாறும்‌ 
யான்‌ கூறிய விபூதித்தத்வத்தைப்‌ பரிபாகமில்லாதவனுக்குக்‌ கூறக்கூடாது. 
அபரிபாகர்க்கு வேதாந்த வாக்யத்தைப்‌ போதித்தவன்‌ தனது முன்னோர்களுடன்‌ 














சிவரகசியம்‌ 





நரகையடைகின்றான்‌. இது காறும்‌ யான்‌ கூறியது, ஸகலவுபநிடதங்களின்‌ 
ஸாரமாயுள்ளது. சிஷ்யனும்பக்தனும்‌ புத்ரனும்‌ சாம்பவனு மொழிந்த ஏனையோர்க்‌ 
குக்கூறக்கூடாது. ஓ தேவர்காள்‌! சிரோவிரதம்‌ அநுட்டித்தவர்‌ களுக்கே இதனைக்கூற 
வேண்டும்‌. சிரோவிரதமாவது அக்னிரிதி என்பதாதி மந்திரங்களால்‌ விபூதியை 
யெடுத்து அங்கங்களிற்‌ பூசவேண்டும்‌. ஒ தேவர்காள்‌! பசுபாசமோக்ஷஹேது வாகிய 
இதுமிக்க புண்ணியமானது. சிரத்தையோடு கூடவிபூதித்திரிபுண்டரந்தரித்தவனாய்‌ 
எனது லிங்கத்தை அருச்சிப்பவன்‌ முக்தியடைகின்றான்‌. பஞ்சாக்ஷர ஜபத்தினால்‌ 
பஞ்சமகாபாபங்களும்‌ நீங்கும்‌. பில்வமூலத்திலிருந்து ருத்திராத்தியாயஞ்ஜபிப்‌ 
பதாலும்‌ எனது கேஷத்ரங்களில்‌ வசிப்பதாலும்‌ வாராணாசியில்‌ வசித்து 
அவ்விடத்திலேயே மரித்தலாலும்‌ எனது மூர்த்தியைத்தியானித்தலாலும்‌ 
எனதருளைப்பெற்று ஞானமுடையோனாகலாம்‌. ஒ தேவர்காள்‌! ஸகலவேதங்களிலு 
முள்ள ஸாரரகஸ்யமன்றோ விது, இப்படிப்பட்ட ஞானத்தை விடுத்து மற்றதனாலெ 
ன்ன பயன்‌? ஓ தேவர்களே! உங்களது வீரியம்‌ யாது? ஓ ஹரிஹாபிரம்ஹ 
இந்திரசூரியசந்திர அக்னிவாயு விஸ்வ அஸ்வினி வசுமுதலிய தேவர்காள்‌! 
கூறுங்கள்‌. உமது பலம்யாது. அதனைச்‌ சற்று காட்டூங்களென்றருளினர்‌. ஸ்கந்தர்‌:- 
ஒ முநிவர்களே! இவ்வாறு சங்கரன்‌ கூறியதைக்‌ கேட்டதும்‌ ஸகலதேவர்களும்‌ 
அவ்விறைவனை வணங்கித்‌ தத்தம்யோக்யதையைக்‌ கூறத்தொடங்கினர்‌. பிரமன்‌ 
யான்‌ தேவர்‌ மனிதன்‌ ஸமுத்திரம்‌ மலை நதிநதம்‌ வனம்‌ மற்றுமுள்ள சகல 
சகங்கள்‌ ஆகிய இவைகளோடுபிரபஞ்சத்தை யுண்டாக்குகின்றேன்‌ உமது 
பிரசந்தமாகிய திருமுகத்தினின்றும்‌ வந்த ஸகல வேதங்களையு மறிவேனென்றான்‌. 
விஷ்ணு யான்‌ லோக கண்டகர்களாகிய அசுரர்களையெல்லாம்‌ சக்கரத்தாலறுத்துத்‌ 
தள்ளி ஸகல சராசரங்களையும்‌ ரக்ஷிக்கின்றேன்‌. எனக்கு நிகர்‌ யாருமில்லை 
என்றார்‌. ருத்திரர்‌ எனது கூலமூலத்தால்‌ சகல சரா சரங்களையும்‌ வாட்டி வதைத்து 
அழித்துப்‌ பிரளயஞ்செய்கின்றேனென்றார்‌. இந்திரன்‌ யான்‌ ஸ்வர்க்கத்தில்‌ 
வசிப்பவனாய்‌ ஐஜராவதமெனும்‌ மஹாயானையின்‌ மேல்‌ வீற்றிருப்பவனாய்‌ திவ்ய 
கிரீட மணிந்தவனாய்‌ ஸகல தேவர்களால்‌ போற்றப்‌ பெற்றவனாயிருக்கின்றேன்‌. 
யான்‌ வச்சிராயுதத்தை யெடுத்து விருத்திரன்‌ முரன்‌ ஜம்பகன்‌ முதலிய 
மகாவசுரர்களைக்‌ கொன்ற வீரன்‌. வேள்விகளிலுள்ள சோமத்தைப்‌ புசிக்கின்றவன்‌. 
ஆதலின்‌ எனக்கு நிகரான தேவன்‌ யார்‌ என்றான்‌. வாயு ஸகலஜதகத்திற்குப்‌ 
பிராணனும்‌ ஸகலகிரிசமுத்திரங்களையும்கலங்கச்‌ செய்கின்றவனும்‌ யானே 
யென்றான்‌. சூரியன்‌ கடூரமாகியகிரணங்களால்‌ உலகிலுள்ள நீரையெல்லாமிழுத்து 
மேகமாகச்செய்து அதனால்‌ உலகிலுள்ள செடிகொடி மரங்களையும்‌ மற்றுமுள்ள 
ஜீவராசிகளையும்‌ வளரச்‌ செய்வோன்‌ யானேயன்றோ வென்றான்‌. அக்னி சுவாலை 
களில்‌ ஸகலஜகத்திற்கும்‌ அன்னாதி பாகஞ்செய்வித்தும்‌ தேகத்திற்குள்ளிருந்து 
அதனை ஐரிக்கச்செய்வித்தும்‌ தேவர்களுக்கு அவிசைச்‌ சேர்ப்பித்தும்‌ ஸமுத்திரத்தி 
னுள்ளிருந்து எத்தனை கோடிப்‌ பிரவாகங்கள்‌ வரினும்‌ அவைகளை உரிஞ்சியும்‌ 
சிவபெருமானது நெற்றிக்கண்ணாயிருந்தும்‌ விளங்குகின்றவன்‌ யானேயன்‌ றோ 
வென்றான்‌. யமன்‌ ஸகலப்பிராணிகளுக்கும்‌ ஓர்‌ பக்ஷபாதமின்றி அவ்வவர்‌ 
வினைக்கேற்பப்‌ பயன்களைக்‌ கொடுத்து பாவிகளை எனது படர்களால்‌ வருந்தச்‌ 
செய்து கொண்டு தர்மஸ்வரூபனாய்‌ சிவத்தியானபானாயிருப்பவன்‌ யானன்றோ 
வென்றான்‌. குபேரன்‌ ஸகலதன நிதிகளோடுங்‌ கூடினவனாய்‌ ஜகதீஸ்வரனுக்கு 
மித்திரனாய்த்‌ தனமற்றவர்களைப்‌ பிரபுவாய்ச்செய்கின்றவன்‌ யானன்றோ 


139 














சிவரகசியம்‌ 





வென்றான்‌. சந்திரன்‌ ஸகல ஒஷதிகளையும்‌ வளரச்செய்கின்றவனும்‌ தேவரீருக்கு 
இடது கண்ணாயுள்ளவனும்‌ உமது ஜடையில்‌ விளங்குகின்றவனும்‌ உமது 
அபாரகருணைக்குப்‌ பாத்திரமாயுள்ளவனும்‌ யானே யன்றோ வென்றான்‌. வருணன்‌ 
ஸகலபுண்ய நதிகளுக்கு நாதனாய்ப்‌ பாவிகளை பாசத்தாற்கட்டுபவனாய்‌ 
ஸகலகணங்களாலுஞ்‌ சேவிக்கப்பட்டவனாய்‌ சிவபூஜா துரந்தரனா யிருப்பவன்‌ 
யானன்றோ வென்றான்‌. ஸகலதேவர்களும்‌ ஓ ஸ்வாமி! நாங்களெல்லோரும்‌ 
இந்திரனோடு ஸோமபானஞ்‌ செய்துகொண்டு திரிலோகங்களையுங்‌ காத்துக்‌ 
கொண்டிருக்கின்றோமன்றோவன்றார்‌. ஸ்கந்தர்‌- ஓ முநிவரே! இப்படிக்கூறிய 
தேவர்களை நோக்கி ஈஸ்வரன்‌ சற்றுமுக மலர்ந்து ஓ தேவர்களே! உங்களது 
பராக்கிரமத்தைத்‌ தெரிந்துகொண்டேன்‌. புல்போன்ற ஓர்‌ புருஷனை இதோ எனது 
சங்கற்பத்தினால்‌ சிருஷ்டித்திருக்கின்றேன்‌. நீங்கள்‌ கூறிய துண்மையாயின்‌ 
இவனிடம்‌ உங்களது பலத்தைக்காட்டி ஜயம்‌ பெறவேண்டுமென்று கூறி அவ்வாறு 
அந்த தரிண்புருஷனை அவர்களெதிரில்‌ விடுத்து தேவியோடு தானும்‌ அந்தர்த்தான 
மாயினர்‌. உடனே விஷ்ணு பிரம்ஹா ருத்திரன்‌ இந்திரன்‌ யமன்‌ வாயு அக்னி 
சூரியன்‌ சந்திரன்‌ ஈசானன்‌ குபேரன்‌ நிருதி முதலிய தேவர்களெல்லோரும்‌ த்ரிணம்‌ 
போன்ற அந்தநரனிடம்‌ தத்தம்‌ ஆயுதாஸ்திரங்களைப்‌ பிரயோகித்துத்தங்களால்‌ 
கூடிய மட்டும்‌ முயன்று பார்த்தனர்‌. ஆனால்‌ அந்தத்ரிணநரனை ஓர்‌ சிறிதாவது 
சலிக்கச்‌ செய்வதற்கும்‌ சக்தியுடையவராகவில்லை. உடனே ஆச்சரியமுற்றவர்‌ 
களாய்‌ ஜகதீஸ்வரனைத்‌ தோத்திரஞ்‌ செய்ய வாரம்பித்தனரென்றார்‌. 


ஐம்பத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





140 














சிவரகசியம்‌ 





பிரம்மவித்யாநிதாநபுவே நம: 
ஐம்பத்து மூன்றாம்‌ அத்தியாயம்‌. 
தேவி வெளிப்படுதல்‌ 


சூதர்‌: - ஜைகிஷவ்யர்‌ ஸ்கந்தரை வணங்கி ஒ ஸ்வாமி! இந்த சரித்திரத்தைக்‌ 
கேட்க மிக்க ஆச்சரியமாயிருக்கின்றது. இறைவன்‌ இவ்வாறு த்ருணநரனை முன்னர்‌ 
விடுத்து அந்தர்த்தான மடைந்தவுடன்‌ தேவர்கள்‌ தங்களால்‌ கூடியவரையில்‌ 
முயன்று யாதொரு பயனும்‌ படாமற்போனபின்‌ அவர்கள்யாது செய்தனரென்று 
கேட்க அப்பொழுது ஸ்கந்தர்‌ கூறலாயினர்‌. ஒ முநிவரே! தூர்ஜடியினது 
அற்புதமாகிய சரித்திரத்தைச்‌ சிரவணஞ்‌ செய்வீராக. தேவர்களெல்லோரும்‌ 
அவ்வாறு சக்தியற்றவராய்ப்‌ போகவே கருணாசாகரரூபிணியும்‌ ஜகன்மாதாவும்‌ 
விளங்கும்‌ ஆபரணமுடையவளுமாகிய உமாதேவியை நினைத்து அஞ்சலிபந்தஞ்‌ 
செய்துகொண்டு தோத்திரஞ்‌ செய்தனர்‌. ஒ சரா சர மாதாவாகிய ஈஸ்வரீ! உம்மால்‌ 
மோகமடைந்தவர்களாய்‌ நாங்கள்‌ மஹேஸ்வரனை யறியாது மயங்குகின்றோம்‌. 
காரணங்களுக்குங்‌ காரணனும்‌ பதிகளுக்கும்‌ பதியும்‌ சேதனர்களுக்குஞ்‌ சேதனனுமா 
கிய அவ்விறைவனை ஸகலதேவர்களோடு சமமெனநினைத்து இவ்வாறாயினோம்‌. 
ஒ தேவி! உலகங்களின்‌ தோற்ற நிலை யொடுக்கங்களைச்‌ செய்கின்றவர்களாயினும்‌ 
யாம்‌ எதிரிலுள்ள இத்துரும்பை அசையச்செய்வதற்கும்‌ சக்தியற்றவர்களாயினோம்‌. 
ஹே மாதா! உன்னை வணங்குகின்றேம்‌. நீ கருணாகடாக்ஷத்தால்‌ இத்தேவக்‌ 
கூட்டங்கள்‌ சக்தியுடையராகும்படி நோக்குவாயாக. ஓ அன்னையே! உன்னாலேயே 
இஃதெலாம்‌ வியாபிக்கப்பட்டுளது. உன்னாலேயே காக்கப்படுகின்றது. இறுதியில்‌ 
உன்னிடமே லயமடைகின்றது. ஓ தேவி! நீ மஹேசனுக்கு பாதிசரீரமாயுள்ள 
பரமசக்தியன்றோ? உனதருளுக்காளானவனுக்குப்பவப்பிணியேது? நீயேமாயையும்‌ 
மாயையுடையோன்‌ மஹேங்வரனுமாம்‌. உமது மாயையால்‌ யாங்களெல்லோரும்‌ 
மோசுமடைந்தனம்‌. எங்களது அக்யான விருளை நீங்கச்செய்தருள்வாயாக வென்று 
வேண்டிக்கொண்டு விஷ்ணுபிரமாதி தேவர்கள்‌ மீண்டும்‌ சாஷ்டாங்கமாய்‌ 
நமஸ்கரித்து நின்றனர்‌. பின்னரெழுந்து நின்று பார்க்கவே ஆகாயத்தில்‌ நீருண்ட 
மேகத்தின்‌ நடுவிலுள்ள மின்னற்‌ கொடிபோல்‌ ஜ்வலிக்கின்றவளும்‌ உருக்கியோட 
விட்ட ஆயிரமாற்றுப்பொன்போன்ற தேகமுடையவளும்‌ லகலாபரணங்களை 
யணிந்தவளும்‌ பாலசந்திரனைச்சேகரமாயுடையவளும்‌ சந்திரன்‌ போன்ற முக 
முடையவளும்‌ நீலோற்பலம்‌ போன்ற நேத்திர முடைய வளுமாகிய 
ஜகதீங்வரியைக்கண்டனர்‌. உடனே ஈங்வரியை சாஷ்டாங்கமாய்‌ நமஸ்கரித்து 
ரக்ஷரக்ஷ என்று கூறிக்கொண்டுநிற்க, அவர்களைத்‌ தயாரூபிணியாகிய உமாதேவி 
அக்யானத்தைத்‌ தொலையச்‌ செய்வவதாகியதிவ்யவாக்யாமுதத்தாலருள்‌ 
புரியலாயினாள்‌. ஒ தேவர்களே யான்‌ மாயையாகிய சக்தி. பிரணவமெனும்‌ 
பதத்தை யடைந்துள்ளதும்‌ மாத்திரை அமாத்திரை என்பவையற்றுள்ள துமாகிய 
ஆன்மாவே பிரம்ஹம்‌. அவ்வான்மாவே மாய்‌ (மாயையுடையோண்‌) எனப்படுவதாம்‌. 
பிரகிருதிபரவசனாகிய சர்வேசன்‌ சக்திமானெனப்‌ படுவான்‌. அவனே இஃதெல்லாம்‌. 
அவனிடமிருந்தே நீங்களெல்லோருந்தோன்றினீர்கள்‌. ஆதலின்‌ அம்மஹேசனையே 














சிவரகசியம்‌ 





பஜிப்பீர்களாக. யான்‌ எவனது சக்தியாயிருந்து ஸகலஜகத்தையும்‌ லீலையாகவே 
யுண்டாக்கினேனோ அப்படிப்பட்ட இறைவனைச்‌ சரணமடைவீர்களாக. எவனது 
மாயையால்‌ நீங்கள்‌ மோஹித்திருக்கின்றீர்களோ அவனிலாவிடில்‌ இவையெல்லாம்‌ 
வீணே. ஆகாயமத்தியத்திலுள்ளவனும்‌ ஸகலேந்திரியமற்றவனுமாகிய அவ்விறை 
வனைப்‌ பஜிப்பீர்களாக வென்றருளினாள்‌' ஒ முநிவர்காள்‌! தேவி இவ்வாறருளி 
யந்தர்த்தான மாயினள்‌. தேவியருளியதைக்‌ கேட்ட தேவர்களெல்லோரும்‌ விபூதி 
பூசித்திரிபுண்டர மணிந்து பாசுபதவிரதம்‌ பூண்டு லிங்கார்ச்சனை செய்தனர்‌. 
ருத்திராத்தியாய பஞ்சாக்ஷரங்களை ஜபித்துப்‌ பரமசிவனைத்‌ தியானித்தனர்‌. 
எவ்வளவு தியானித்தும்‌ மஹாதேவனையும்‌ தேவியையுங்‌ காணாதவர்களாய்‌ 
மனவாட்டமுற்று கைகளையுயரத்தூக்கிக்கொண்டு தேவர்கள்‌ ருத்ரத்தால்‌ 
தோத்திரஞ்‌ செய்தனர்‌. 


ஐம்பத்து மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





142 














சிவரகசியம்‌ 





ஜிஷ்ணவே நம: 
ஐம்பத்து நான்காம்‌ அத்தியாயம்‌. 
உபநிஷத ஸ்துதி. 


ஸ்கந்தர்‌:- ஓ முநிவரே! கேளுங்கள்‌ தேவர்கள்‌ பரமேஸ்வரனைத்தியானித்துக்‌ 
கொண்டு ஓ ஜகதீஸ்வரா! எவன்‌ ருத்திரனோ அவன்‌ பகவான்‌. எவன்‌ பிரம்மாவும்‌ 
விஷ்ணுவும்‌ ருத்திரர்களும்‌ உமையும்‌ விநாயகரும்‌ ஸ்கந்தரும்‌ இந்திரனும்‌ 
அக்கியும்‌ வாயுவும்‌ சூரியனும்‌ வருணனும்‌ யமனும்‌ நிருதியும்‌ ஈசானனும்‌ 
குபேரனும்‌ நக்ஷத்திரங்களும்‌ அஷ்டவசுக்களும்‌ துவாதசாதித்தர்களும்‌ பதினொரு 
ருத்திரகளும்‌ பிரிதிவியும்‌ அப்பும்‌ தேயுவும்‌ வாயுவும்‌ ஆகாசமும்‌ பூவும்‌ புவரும்‌ 
சுவரும்‌ மகரும்‌ ஜனரும்‌ தபரும்‌ சத்யரும்‌ பிராணனும்‌ மனஸும்‌ சகமும்‌ காலமும்‌ 
மிருத்யுவும்‌ தோன்றியதும்‌ தோன்றுவதும்‌ தோன்றுகின்றதுமாய்‌ உள்ளவனெவனோ 
அவன்‌ பொருட்டு நமஸ்காரம்‌. விங்வனும்‌ விங்வாதீதனும்‌ நாராயணர்‌ முதலாயின 
வரையுண்டாக்கினவனும்‌ சர்வேசனும்‌ சர்வசாக்ஷியும்‌ ஸர்வஸ்வரூபனும்‌ வியாபக 
னும்‌ சநாதனனும்‌ மஹாதேவனுமாகிய தேவரீரையன்றோ சகலருமுபாசிக்கின்ற 
னர்‌. ஒ இறைவனே! உம்மிடமே தோன்றி நின்றொடுங்குகின்றமையின்‌ இச்சகமெ 
லாம்‌ உண்மையாய்‌ உம்மிலும்‌ பின்னமல்ல. சத்வரஜஸ்தமோரூபிணியும்‌ எம்மோடு 
ஜகத்தையும்‌ தோற்று விக்கின்றவளும்‌ பிறவாதவளுமாகிய மாயையைப்‌ பிறவாதவ 
ராகிய நீரொருவரே கூடிப்‌ புசித்த போகமுடையவளாகிய அம்மாயையை 
விடுகின்றீர்‌. மாயையென்பது பிரகிருதியே. மாயையுடையோன்‌ மஹேஸ்வரனே. 
உமது அவயவங்களினின்றும்‌ தோன்றியவைகளாலேயே உலகமெலாம்‌ வியாபிக்கப்‌ 
பட்டுளது, உம்மிலும்‌ அன்னியமாகிய பொருள்‌ யாதுமில்லை. எல்லாம்‌ உம்மாலே 
யே அதிஷ்டிக்கப்பட்டுளது. உம்மை வேறுவிதமாயெண்ணி மூடர்கள்‌ யாமே 
தன்யரென்‌ றெண்ணுகின்றனர்‌. யாம்‌ மறுமையின்னதென்றறியாத மூடர்களே 
யன்றோ? உம்மை யன்றி நாங்கள்‌ ஓர்‌ துரும்பையும்‌ சலிக்கச்செய்யச்‌ 
சக்தியற்றவர்கள்‌. உம்மையின்றி இவ்வுலகத்தில்‌ எவனறிகின்றான்‌? நீர்‌ ஸகல 
கர்த்தாவும்‌ விங்வாதீதனும்‌ ஏகனுமாகிய ருத்ரான்றோ? ஸகலபூதங்களையும்‌ கோச 
ங்களையுங்கடந்துள்ள பராத்பரனும்‌ பெருங்கவளத்தோனுமாகிய தேவரீருக்கு ஸகல 
ஜகங்களும்‌ அன்னடமன்றோ? ம்ருத்யு ஊர்காயே. ஸர்வாதாரமாகிய பிர்மஹமும்‌ 
ஹ்ருதயத்திலுள்ளவனும்‌ மும்மாத்திரையுடைய வோங்காரரூபனும்‌ ஈசானனும்‌ 
பகவனும்‌ சூரனும்‌ வீரனும்‌ விங்வேசனும்‌ அவ்யயனும்‌ மனோபுத்தியறிகின்றவனும்‌ 
பதிகளுக்குப்பதியும்‌ பசுக்களாகிய எங்களைக்‌ காக்கின்றவனும்‌ நீரேயன்றே? 
நீரொருவரே ஜீவனது மாயையால்‌ பலவாறாய்த்‌ தோன்றுகின்றீர்‌? எள்ளில்‌ 
எண்ணெய்‌ போலும்‌ தயிரில்‌ நெய்‌ போலும்‌ சலத்தில்‌ குளிர்ச்சி போலும்‌ 
அரணிகளில்‌ அக்னிபோலு முள்ளவர்‌ நீரே, ஒ மஹேங்வரா! உமக்குக்குணம்‌ கர்மம்‌ 
ஞானம்‌ ரூபம்‌ முதலியன யாவுமில்லையன்றோ? நீரே ஸம்ராட்டும்‌ பூமாவும்‌ 
பிதாவும்‌ மாதாவும்‌. நீரே ஸம்சார ரோகங்கள்‌ நீங்கச்செய்யும்‌ வைத்யன்‌. நீரே 
நிர்விகாரனும்‌ ஸ்வயம்‌ பிரகாசனு மாகிய ஆன்மா. வேதாந்தங்களும்‌ வேதங்களும்‌ 
உமது ஞானத்தின்பொருட்டுஹேதுவாகுமன்றோ? ஆகாயம்‌ வாயு அக்னி சலம்‌ பூமி 














சிவரகசியம்‌ 





ஆகிய பஞ்ச பூதமும்‌ நீரேயன்றோ? உம்மையறிந்தால்‌ ஸகலத்தையுமறியலாம்‌. 
உம்மையறியாது மோஹமடைந்த நாங்கள்‌ ஜகதீங்வரியால்‌ போதிக்கப்பெற்றோம்‌. 
அவஸ்தாதீதனான பரமான்மாதேவரீரே. உமக்கன்னியமாகிய மற்றவை. பொய்யே, 
பார்க்கின்றவன்‌ உமக்கன்னியமாயயாதையும்‌ பார்க்கின்றதில்லை. அங்ஙனங்‌ காண்‌ 
போனும்‌ நீரே. ஓ இறைவனே! உம்மை வணங்குவாம்‌. உமது பயங்கரமாகிய 
ஆயுதங்கள்‌ அன்னியர்களைவதை செய்குக. பக்தர்களிடம்‌ தேவரீர்‌ சுகமளிப்‌ 
போராகுக. ஓ இறைவனே! எங்களை ஆசீர்வதியும்‌. தேவரீர்‌ பாதார விந்தத்தைப்‌ 
பூசித்தால்‌ ஸகலமுங்கிட்டு மன்றோ? தேவரீரே எங்களுக்குக்குரு. உமக்கு 
அன்னியமாயுள்ளது பொய்யே. இப்படிப்பட்டவும்மைச்சில மூடர்‌ காண்போனுக்‌ 
கன்னியனென்று நினைக்கின்றனர்‌. உமது பக்தியற்றவர்கள்‌ உம்மையறியலாகுமோ 
என்றிவ்வாறு தோத்திரஞ்‌ செய்தனர்‌. ஸ்கந்தர்‌, ஓ முநிவரே! தேவர்கள்‌ இவ்வாறு 
துதித்து சாஷ்டாங்கமாய்‌ நமஸ்கரித்து நிற்க வுடனே ஆகாயத்தில்‌ தேஜோராசிபோல்‌ 
ஸ்ரீ மஹாதேவன்‌ ஆவிர்ப்பவித்தனர்‌ என்றார்‌. 


ஐம்பத்து நான்காம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 


144 














சிவரகசியம்‌ 





விஷ்ணு ப்ரியாய நம: 
ஐம்பத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌. 
உபநிஷத்‌ ப்ரதிபாதநம்‌. 


ஸ்கந்தர்‌: - ஓ முநிவரே ஆகாயத்தில்‌ உமையோடு கூடினவனும்‌ 
மந்தஹாஸுஞ்‌ செய்வோனும்‌ திவ்யமாலையைக்‌ கழுத்திலணிந்தோனும்‌ நேத்ரமா 
கிய சந்திர சூரியர்களால்‌ ஸகல திசைகளையும்‌ விளங்கச்‌ செய்கின்றவனும்‌ 
சரத்காலத்தின்‌ மேகம்‌ போல்‌ வெண்ணிற மாகிய காந்தி யுடையோனும்‌ நாககுண்‌ 
டல மணிந்தோனும்‌ சந்திரகலையாலும்‌ கங்கையாலும்‌ ஜ்வலிக்குஞ்‌ சடை 
யுடையோனும்‌ தலத்தையும்‌ மானையுங்‌ கையிலேந்தியவனும்‌ ரத்னகங்கண 
மணிந்தவனும்‌ இடையிற்கத்தியைத்‌ தரிக்கின்றவனும்‌ புன்னகை புரியு முகமுடைய 
வளும்‌ மல்லிகை முதலிய மலர்களை யணிந்து பரிமளகந்தம்‌ வீசும்‌ கேசபார 
முடையவளும்‌ சிந்தூர திலகத்தால்‌ ஜ்வலிக்கு நெற்றியுடையவளுமாகிய 
தேவியுடன்‌ கூடினவனும்‌ கோடி மன்மதர்களது கர்வத்தையடக்குஞ்‌ செளந்தர்ய 
முடையோனும்‌ கோடி சூரியருதித்ததுபோலும்‌ கோடிசந்திரன்‌ விளங்குவதுபோலும்‌ 
அற்புதமாகியவுருவமுடையோனுமாய்‌ ஆவிர்ப்பவித்து இறைவன்‌ மேகம்போல்‌ 
கம்பீரமாயும்‌ அமுதம்போல்‌ மதுரமாயுமுள்ள திருவாக்கால்‌ தேவர்களுக்கருள்‌ 
செய்வாராயினர்‌. ஓ பிரம்ஹவிஷ்ணு ருத்ரர்களும்‌ ஏனையோர்களுமாகிய 
தேவர்காள்‌! கேளுங்கள்‌. மிக்கபராக்கிரம முடையோர்களும்‌ ஸகல ஜகங்களையுந்‌ 
தோற்றுவித்தல்‌ முதலிய தொழிலுடையோர்களுமாயினு நீங்கள்‌ இத்துரும்பைச்‌ 
சலிக்கச்செய்ய ஆற்றலற்றவரானீர்களன்றோ? யான்‌ உங்களது தொழில்‌ யாதென 
வினவியபோது உள்ளபடி யுரையாது எனது சக்தியைச்‌ சிறிதுஞ்‌ சிந்தியாதவர்களாய்‌ 
க்கேவலம்‌ அகங்காரங்கொண்டு தத்தம்‌ பராக்கிரமத்தைக்‌ கூறினீர்களன்றோ? எனது 
சக்தியின்‌ கருணையற்றமையால்‌ இந்த த்ருணத்தினிடம்‌ சக்தி யற்றவரானீர்கள்‌. 
எனது மடிமீது வீற்றிருக்கும்‌ உமையாகிய இந்தச்‌ சக்தியே சகல ஜகங்களையு 
முண்டாக்கி நிறுவி யழிக்கும்‌ ஆற்றலுடைய வளன்றோ? இவளே சிலகாரணங்‌ 
களால்‌ தக்ஷனுக்குங்‌ கிரிராஜனுக்கும்‌ பெண்ணா யுள்ளவள்‌. இவள்‌ உண்மையில்‌ 
காரண காரியங்களற்றுள்ளவளும்‌ பிறவாதவளும்‌ ஸநாதனியுமாயுள்ளவளென்ற 
றிமின்‌. இவளது ஆற்றலின்‌ மஹிமையன்றோ நீங்களெல்லோரும்‌? இவளே எனது 
பரமமூர்த்தியாயுள்ளவள்‌. இவளில்லாவிடில்‌ என்னால்‌ யாதுஞ்‌ செய்யமுடியாது. 
உண்மையில்‌ யான்‌ அகர்த்தாவாகிய அஸங்கனே. யானொருவனே ஆதாரமில்லாத 
வன்‌. என்னை இவளாதாரமாய்க்‌ கொண்டவள்‌. ஓ தேவர்காள்‌! சித்ரமாகிய செயலை 
யுடையவளான இந்தச்சிவையே உங்களுக்குங்‌ காரணமா யுள்ளவள்‌. இவளது 
சம்பந்தத்தினாலேயே யான்‌ சக்திமானாகின்றேன்‌. இப்பரமசக்தியானவள்‌ எனக்கியற்‌ 
கையாகவே வுள்ளவள்‌. சிலமூடர்கள்‌ காலமென்றும்‌ ஸ்வபாவமென்றும்‌ நியதி 
யென்றும்‌ இச்சை யென்றும்‌ பூதக்கூட்டமென்றுங்‌ கூறி மயங்குகின்றனர்‌. இவளை 
வணங்குங்கள்‌. இவளது கருணையினாலேயே விக்ஷேப ஆவரணங்களினின்றும்‌ 
விடுபடுவீர்கள்‌. முக்தர்‌ ஆவரணம்‌ நீங்கி எனது ஞானம்‌ பெற்றவர்களாயினும்‌ 
விசக்ஷேபஞ்‌ சிறிதுகாலமிருக்கும்‌. ஓ தேவர்காள்‌! நீங்கள்‌ ஆவர்ணத்தினின்றும்‌ 














சிவரகசியம்‌ 





விடுப்பட்டவர்களாகுக. எனது பிரஸாதத்தினாலேயே உங்களுக்கு ஞானங்கிட்டும்‌ ஒ 
தேவர்காள்‌! நீவிர்‌ வேதவேதாந்தங்களாலுண்டாக வேண்டிய அபார ஞானத்‌ 
விரும்புவீர்களாயின்‌ எனது கிருபையையே வேண்டுங்க ளென்றருளினர்‌. 


இவ்வாறு இறைவனருளியதைக்‌ கேட்டுத்தேவர்க ளெல்லோரும்‌ இறைவனது 
திருவருளைப்போய்‌ நமஸ்கரித்து ஜகதம்பிகைபாகிய பராசக்தியைத்‌ தோத்திரஞ்‌ 
செய்யலானார்‌. ஓ ஜகன்‌ மாதாவாகிய ஈஸ்வரீ! ஸகலதேவாசுரர்களாலும்‌ வணங்கப்‌ 
பட்டபாதாரவிந்தமுடைய வளாகிய சங்கரீ! சங்கரனது மடிமீதிருக்கும்‌ மஹேஸ்வரீ! 
பவாநீ! பவரோக நாசிநீ! கதம்பவனவாசி நீ! ஹேரம்பஸ்கந்தர்களுக்‌ கன்னையாகிய 
ஈவர்‌! கிரிராஜகன்யகே! சந்திரகலாதரே! ஈங்வரனது திருவருளுக்கெங்களை 
ஆளாகவருள்‌ புரிவாயாக. உன்னருளின்றி இறைவனது திருவருளுக்‌ காளாவது 
ண்டோ? தீனர்களாகிய எங்களை நற்கதியடையச்செய்வாயாகவென்று வேண்டினர்‌. 
ஸ்கந்தர்‌ ஓ முநிவரே! இங்ஙனம்‌ தேவர்களால்‌ துதிக்கப்பெற்ற பரமேஸ்வரி 
பிரஸன்னையாய்‌ அவர்களை நோக்கி ஓ தேவர்காள்‌! உங்களது துதியால்‌ 
பிரஸன்னையானேன்‌. நீங்கள்‌ விரும்பியதாகிய சிவக்யானத்தை இதோ அருள்‌ 
புரிகின்றேன்‌. எனது ஞானத்தால்‌ பரமசாந்தியடைவீராக. யானே எனதுண்மைத்‌ 
தத்துவத்தைக்‌ கூறுகின்றேன்‌. அதாவது யானே உலகை யறியச்செய்கின்றேன்‌. 
இவனே அந்தர்யாமி அமிர்தன்‌ புராணன்‌ சகலப்‌ பிராணிகளின்‌ ஹ்ருதயத்தி 
லுள்ளவன்‌. புத்திமான்கள்‌ இவனை மிக்க கக்ஷமமாகிய புத்தியாற்‌ காண்கின்றனர்‌. 
இவனே ஆன்மா, அவனே நான்‌. இவ்வான்‌ மாவே பூதபதி; உலக வரம்பு. 
சூர்யமண்டலத்தினடுவில்‌ பொன்னிறமாய்க்‌ காணப்படும்‌ புருஷன்‌ சிவனே. அவனே 
திவ்யன்‌; புராணன்‌. ஸகலபூதங்களிலிருக்கும்‌ ஆன்மா அவனே. சந்திரனொருவ 
னாயினும்‌ ஜலத்தில்‌ பலவாய்க்‌ காணப்பட்டு சலம்‌ ஜ்லிக்கும்‌ போது அஃதும்‌ 
சலிப்பது போல சர்வபூதங்களிலு மிருக்கின்றானென்றறிக. ஜலம்‌ சலித்தால்‌ சூரியன்‌ 
சலிப்பதாய்க்‌ காணப்படுகின்றததுபோல அவன்‌ சகல பூதங்களிலு மிருந்தும்‌ 
அவைகளின்‌ தர்மத்தோடு சம்பந்திப்பதில்லை. இவனே சுதந்தரனாகிய புருஷன்‌. 
ரஹஸ்யத்திலும்‌ ரஹஸ்யமாயுள்ளவன்‌ யோகத்தாலும்‌ காண்ப தரிது. இவனுக்கே 
யான்‌ பிரகிருதியும்‌ ஆகின்றேன்‌. என்னை மனஞ்சலிக்கின்றவர்‌ காண்பதில்லை. 
சூரியனுக்கும்‌ காந்திக்கும்‌ சந்திரனுக்கும்‌ சந்திரிகைக்கும்‌ எப்படிப்பேதமில்லையோ 
அப்படியே எங்களுக்கும்‌ பேதமில்லை. அவ்வான்‌ மாவை அவனது பிரசாதத்தினா 
லேயே அறியவேண்டும்‌. அந்தக்யானப்பேற்றிலும்‌ சிறந்தலாபம்‌ யாதுமில்லை. 
வேதாந்தங்களால்‌ போற்றப்படுகின்றவனும்‌ ரஸங்களுள்‌ ரஸமாயிருக்கின்றவனும்‌ 
குணாத்தனும்‌ ஸகலசராசரஸ்வரூபமாயுள்ளவனும்‌ பாபமில்லாதவனும்‌ ரஜோகுண 
மற்றவனும்‌ சோகமற்றவனும்‌ மரணமற்றவனும்‌ பசிதாகமற்றவனும்‌ சத்யகாமனு 
மாகிய ஈஸ்வரன்‌ இவனே. இவ்வான்மாவே சிலந்திப்பூச்சி நூற்களையுண்டாக்குவது 
போலப்‌ பிரபஞ்சத்தை யுண்டாக்குகின்றான்‌. விப்ரர்கள்‌ செய்யும்‌ வேள்விகளால்‌ 
திருப்தியடைகின்றவன்‌ அவனே. அவன்‌ எனக்கன்னியனாயில்லாவிடினும்‌ எனக்குப்‌ 
பர்த்தாவாக விருக்கின்றான்‌. நிரூபனாயினும்‌ உருவமுடையோனும்‌ நீலக்ரீவனு 
மாகிய மஹேசனா யிருக்கிறான்‌ அவனே சரீரத்தி லான்மாவா யிருக்கின்றான்‌. 
சரீரத்தை வதைத்தால்‌ அவன்‌ வதமடையான்‌. அவன்‌ உள்ளறிவுருவன்‌ 
வெளியறிவுருவன்‌ உள்வெளியறிவுருவன்‌ என்பதல்ல. கேவலம்‌ பிரக்யான 
கனவுருவன்‌. அவன்‌ தனது ஒளியாலேயே விளங்குகின்றவன்‌. ஹ்ருதயத்தில்‌ 


146 














சிவரகசியம்‌ 





மிக்கசக்ஷ்மனா யணுப்‌ போலிருக்கின்றானென்று மூடர்களா லெண்ணப்‌ 
படுகின்றான்‌. இவன்‌ சீவனுமல்ல. ஆதிகர்த்தாவாகியசிவனுமல்ல. எவனிலும்பர 
மாயுள்ள பொருளாவது அபரமாயுள்ள பொருளாவதில்லையோ சாத்யக்யானானந்த 
மாகிய பிரம்ஹம்‌ அவனே. அவனது ஆனந்தலேசத்தாலேயே உங்களது சுகம்‌ 
வெளிப்படுகின்றது. அவனேயெல்லை. அவனே பிரம்ஹம்‌. அவனே சிவன்‌. ஸகல 
வேதமந்திரங்களாலும்‌ அறியப்படுவது இஃதேயென்றனள்‌. ஸ்கந்தர்‌, ஒ முநிவரே! 
இவ்வாறு லோகமாதா கூறி அத்தேவர்கள்‌ முன்னிலையில்‌ ரிஷபாரூடராகிய மஹா 
தவனைப்‌ பார்த்துக்‌ கூறலாயினள்‌. தேவர்கள்‌ தேவிகூறியவாக்யத்தைக்கேட்டுப்‌ 
பேரானந்த முடையவர்களாய்‌ ஸ்ரீ மஹாதேவனையும்‌ மஹாதேவியையும்‌ 
நமஸ்கரித்து நின்று கொண்டிருந்தனர்‌. 


ஐம்பத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 


147 














சிவரகசியம்‌ 





பக்தஜீவிதாய நம: 
ஐம்பத்தாறாம்‌ அத்தியாயம்‌ 
தேவர்கள்‌ சிவபூசை செய்தது. 


ஸ்கந்தர்‌- ஓ முநிவரே தேவி, ஒ ஸ்வாமி! தேவர்களெல்லோரும்‌ எனது 
பிரஸாதத்தால்‌ உமது ஞானதத்வத்தையுணர்ந்து கிருதார்த்தராயினர்‌. தேவரீர்‌ 
அநாதி புருஷர்‌; குணங்கடந்தவர்‌; பரமபாவனர்‌. உம்மிலுஞ்சிறிதும்‌ பேதங்காணப்‌ 
படுவதில்லை. தேவரீரே விபுவும்‌ மஹாநும்‌ அத்விதியனும்‌ ருத்ரனு மாயிருக்கும்‌ 
ஈண்‌ வரன்‌. உமது தென்முகமாகிய திருமுகத்தை வணங்குகின்றவர்‌ ஸம்ஸாரக்‌ 
கடலினின்றுங்‌ கரையேறுகின்றனர்‌. இவர்களெல்லோரும்‌ பசுக்களே யாதலின்‌ 
அவர்களது பாசத்தை நீங்கச்செய்யும்‌ . பதிகளுக்கும்‌ பதியாயுள்ள வும்மிடமிருந்தே 
உலக ரக்ஷகர்கள்‌ தோன்றியிருக்கின்றனர்‌. தேவரீரது ஜஸ்வர்யத்தால்‌ இவர்கள்‌ ஆப்‌ 
தகாமராகுக, மாயாபாசங்களினின்றும்‌ விடுபட்டவராகுக. ஓ பகவனே! இங்ஙனம்‌ 
தேவர்‌ ரருளவேண்டுமென்று பிரார்த்தித்தனள்‌. ஸ்கந்தர்‌: ஓ முநிவரே! இவ்வாறு 
தேவி வேண்டிக்கொண்டதும்‌ ஈற்வரனை வணங்கி நிற்கும்‌ விஷ்ணுபிரம்ஹாதி 
தேவர்களைக்‌ கருணையோடு நோக்கி அவர்களது சிரசில்‌ கையை வைத்து 
அவர்களிடம்‌ சத்தியை நிபாதனம்‌ (பதியச்‌) செய்து கூறலாயினர்‌. ஈஸ்வரர்‌, ஓ 
தேவர்காள்‌! தேவியால்‌ வேதாந்தஞானத்தை நிச்சயமாயுணர்த்தப்‌ பெற்ற நீங்கள்‌ 
அரிதாகிய தியானயோகத்தால்‌ ஞானமுதிக்கப்பெறுவீர்களாக. இந்தத்தத்துவமானது 
கண்களால்‌ காணக்கூடிய தல்ல. வேதவாதங்களாலும்‌ சாஸ்திரங்களாலும்‌ தர்க்கங்க 
ளாலும்‌ அறியக்கூடியதல்ல. குருவின்‌ பிரசாதத்தாலும்‌ சிவப்பிரஸாதத்தாலுமே 
காணக்கூடியது. அங்ஙனமாயின்‌ அநாதியாயுள்ள ஹ்ருதயகிரந்திகள்‌ நழுவும்‌. 
அநாதியாகிய அவித்யா விஷயங்களிற்‌ சென்ற பாலர்களுக்கு இது கிட்டாது, நீங்கள்‌ 
என்னால்‌ நிர்மிக்கப்பட்டவுலகிலேயேயிருங்கள்‌. ஸகலவேதங்களாலும்‌ போற்றப்‌ 
படும்‌ மஹேசன்‌ யானே. நீவிர்‌ என்னையே வேதங்களாற்றோத்திரஞ்செய்தும்‌ 
வேள்விதானம்‌ தவம்‌ விரதம்‌ கேஷேத்ரவாசம்‌ முதலியவைகளால்‌ ஆராதித்தும்‌ 
திரிபுண்டரந்தரித்தும்‌ சிரோவிரதம்‌ பெற்றும்‌ விபூதி பூசியும்‌ ருத்ரபஞ்சாக்ஷரங்களை 
ஆவர்த்தி செய்தும்‌ சிவலிங்கத்தைப்‌ பில்வபத்ரங்களால்‌ தினந்தோறும்‌ பூசித்தும்‌ 
பரம பாவனர்களாய்‌ மோக நீங்கினவர்களாயிருந்து மகிழ்வீர்களாக. தேவியின்‌ 
பிரஸாதத்தினால்‌ ஸகல காமங்களும்‌ நீங்கினவர்களாய்ச்‌ சந்தோஷமாய்ச்‌ 
சஞ்சரிப்பீர்களாக, அன்றியும்‌ உங்களுக்கு மற்றுமொன்‌ றுரைக்கின்றேன்‌. அதாவது 
நீங்கள்‌ ஒவ்வொருவரும்‌ கிரிசிகரத்திலும்‌ மற்றுமுள்ள விடங்களிலும்‌ 
லிங்கரூபியாகிய என்னைப்பூசிப்பீர்களாக. யான்‌ ஸாகார நிரூபனாக விருக்கின்‌ 
றேனாதலின்‌ முக்கண்ணனும்‌ சந்திரமெளளியும்‌ அம்பிகாசகிதனும்‌ நீலகண்டனு 
மாகிய லிங்கவுருவமாயிருந்து ஜகத்தைப்பாவனஞ்‌ செய்கின்றேன்‌. உங்களுக்குக்‌ 
கைலாயவாஸம்‌ கிடைப்பதரிது. யான்‌ அம்பிகையோடூ கூடியவனாய்‌ ஸகலகணங்‌ 
களாலும்‌ சேவிக்கப்பட்டவனாய்‌ அக்கைலாயத்திலேயே வீற்றிருக்கின்றேன்‌. 
ஆதலின்‌ அங்குள்ள லிங்கங்கள்‌ அபார மஹிமையுடையன. அந்தலிங்கங்களை நீங்‌ 


148 














சிவரகசியம்‌ 





கள்‌ பூசிக்க முடியாது. ஆதலால்‌ கேதாரம்‌, ஓங்காரம்‌, காசி, மஹாலயம்‌, ருத்ரகோடி, 
பிரபாஸம்‌, ஹிமாசலசிகரம்‌, மற்றுமுள்ள புண்யதேசம்‌ ஆகிய இவ்விடங்களிலுள்ள 
லிங்கத்தி வென்னைப்‌ பூசித்து முத்தி யடைவீர்களாக. ஓ தேவர்களே! இதுகாறும்‌ 
ரகஸ்யத்தைக்‌ கூறினேனென்றருளினார்‌. ஸ்கந்தர்‌:- ஓ முநிவரே இவ்வாறு 
கூறியதையும்‌ தேவிவசனத்தையுங்‌ கேட்டு விஷ்ணுபிரம்ஹா இந்திரன்‌ முதலிய 
வர்களெல்லோரும்‌ மகேங்வரனை சாஷ்டாங்கமாய்‌ நமஸ்கரித்துதத்‌ தமக்கு 
விருப்பமாகிய இடத்தையடைந்து இறைவனருளியபடி பூசித்தனர்‌. இமாலயத்தையும்‌ 
கேதாரத்தையும்‌ விஷ்ணு லக்ஷமியோடடைந்து தாமரைமலர்களால்‌ தினந்தோறும்‌ 
பூசித்தனர்‌. பிரமன்‌ ஓங்காரத்தையடைந்து பூசித்து ஸகல அக்யானமும்‌ நீங்கி 
நான்கு முகங்களாலும்‌ இறைவனைத்‌ தோத்திரஞ்செய்துக்‌ கொண்டிருந்தனன்‌. ருத்ரர்‌ 
வாராணசியை யடைந்து விங்வேசனாகிய என்னையும்‌ விசாலாக்ஷியாகிய 
வுன்னையும்‌ வெகுகாலம்‌ பூசித்து விமலமாகிய ஞானத்தைப்பெற்றனர்‌. இந்திரன்‌ 
அமரசுகண்டகத்தை யடைந்து பூசித்து அகண்டமாகிய ஞானத்தைப்பெற்றனன்‌. 
யமன்‌ கந்தமாதனத்தில்‌ என்னை அருச்சித்து நற்கதியடைந்து மகிழ்ந்தனன்‌. ஓ 
தேவி! அந்தத்‌ தென்‌ திசைத்‌ தலைவன்‌ மூன்று தளமுடைய பில்வபத்ரங்களால்‌ 
என்னைப்‌ பூசித்துப்‌ பாதகங்களினின்றும்‌ விடுபட்டனன்‌. குபேரன்‌ ஸ்ரீ சைல 
நாயகனைப்‌ பிரதோஷத்தில்‌ பூசித்து மோகஷஹேதுவாகிய ஞானத்தைப்‌ பெற்றனன்‌. 
அஸ்வனி தேவர்கள்‌ கரஹட்டபுரமடைந்து பூசித்தனர்‌. வாயு சகல காமங்களையு 
மருளும்‌ வைத்யநாத விபினாதீசனாகிய என்னைப்‌ பூசித்து மோக்ஷமடைந்தனன்‌. 
அக்னி திரிபுவனங்களிலும்‌ சிறந்த புஷ்கரத்தை யடைந்து பூசித்து ஸகலத்தையும்‌ 
புசிக்கும்‌ பாபத்தினின்று விடுபட்டு முக்தனாயினான்‌ . மருத்துக்கள்‌ கோகரணஞ்‌ 
சென்று பூசித்து மகிழ்ந்தனர்‌. பன்னிரு சூரியர்‌ திரியம்பகத்தை யடைந்து பூசித்து 
மகிழ்ந்தனர்‌. ருத்ரர்கள்‌ ஹ்ருதய புண்டரீகவாசனாகிய என்னைப்‌ பூசித்து 
மகிழ்ந்தனர்‌. சூரியன்‌ கோவதமடைந்து என்னைப்‌ பூசித்து முக்திபெற்றனன்‌. 
தேவர்களெல்லோரும்‌ ஸ்ரீகாஞ்சியை யடைந்து ஏகாம்பரேஸ்வரரையும்‌ காமாக்ஷி 
யையும்‌ பூசித்து முக்திபெற்றனர்‌. மற்று முள்ள கிருகங்கள்‌ முநிவர்தேவர்‌ அசுரர்‌ 
மனிதர்‌ கந்தர்வர்‌ உரகர்யக்ஷர்ராக்ஷ்ஸர்‌ ஆகிய இவர்களும்‌ ஸ்ரீகண்டம்‌ 
திரிணசங்கரம்‌ ரத்னாசலம்‌ மாதுர்பூதம்‌ காளஹஸ்தி ஜம்புகேறம்‌ ஜப்யேசம்‌ 
கும்பகோணம்‌ மத்யார்ச்சுனம்‌ பிரமபுரம்‌ வேதகாப்ஜபுரம்‌ சுவேதாரண்யம்‌ மாயூரம்‌ 
சாயாவனம்‌ முதலிய விடங்களிற்‌ பூசித்து முக்திபெற்றனர்‌. தேவஸ்திரீகள்‌ 
ஹாலாஸ்யம்‌ சாலிவாடி முதலியவைகளிற்‌ பூசித்து முக்திபெற்றனர்‌. மார்க்கண்‌ 
டேயர்‌ அகஸ்தியர்‌ இவர்களும்‌ கடஹரேஸ்வானைப்‌ பூசித்து நற்கதியடைந்தனர்‌. 
யமனையுஞ்‌ ஜயித்தனர்‌. ஸ்கந்தன்ஸவாமி கிரியில்‌ என்னைப்‌ பூசித்தனன்‌. 
தக்ஷிணாவர்த்தத்தில்‌ ஸகலகணங்களும்‌ பூசித்தனர்‌. அந்தணவரர்கள்‌ க்ஷிப்பிராந்திக்‌ 
கரையிலுள்ள என்னைப்‌ பூசித்துக்‌ கணத்துவத்தைப்பெற்றனர்‌. பிருங்கி நந்தி 
சண்டீசர்‌ பாணன்‌ ராவணன்‌ ஹுண்டன்‌ முதலியவர்களும்‌ என்னைப்பூசித்து 
மகிழ்ந்தனர்‌. 


ஐம்பத்தாறாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





149 














சிவரகசியம்‌ 





உ 
ஜிதமன்மதாய நம: 


ஐம்பத்தேழாம்‌ அத்தியாயம்‌. 
மகாலிங்கதரிசனம்‌. 


ஈஸ்வரர்‌: - ஓ தேவி! அப்போது விஷ்ணுபிரம்ஹா ருத்ரன்‌ இந்திரன்‌ வாயு 
அக்னியமன்‌ சூர்யன்‌ குபேரன்‌ சந்திரன்‌ வருணன்‌ அங்வினர்‌ வசுக்கள்‌ மருத்துக்கள்‌ 
ருத்திரர்கள்‌ ஆதித்தியர்கணேசர்ஸ்கந்தர்‌ நந்தி சண்டி பிருங்கி முதலியவர்கள்‌ 
பக்திபரவசர்களா யென்னைத்‌ தோத்திரஞ்‌ செய்யலாயினர்‌. ஒ தேவி! அதனால்‌ நான்‌ 
மிக்க திருப்தியடைந்தேன்‌. பூர்வம்‌ பாற்கடலில்‌ மந்தரகிரியை மத்தாகவைத்துக்‌ 
கொண்டு வாசுகியை கயிறாகச்‌ சுற்றிக்‌ கடைந்தகாலத்தில்‌ அதனினின்றும்‌ 
அற்புதமாகிய மணிகளும்‌ காமதேனுக்களும்‌ தாமரை மலரில்‌ தோன்றியவளும்‌ 
சந்திரனும்‌ கற்பக விருக்ஷமு முண்டாயின. அதனை அவரவரெடுத்துக்‌ கொண்டனர்‌. 
பின்னர்‌ காளகூடச்சுவாலை தோன்றி வளர்ந்து அநேககோடி பிரம்ஹாண்டங்‌ 
களையும்‌ ஓர்‌ நொடிப்போதில்‌ எரித்துத்‌ தஹித்துவிட வந்ததுபோல்‌ வியாபிக்க 
எல்லாத்‌ தேவர்களும்‌ திக்குவிதிக்கா யோடியும்‌ அந்தகாள கூடச்சுவாலை விடாது 
தகிக்கத்‌ தலைப்படுவதைக்கண்டு அவர்கள்‌ என்னைத்‌ துதிக்கவே யான்‌ கருணை 
யோடு அந்த காளகூடவிஷத்தை விளையாட்டாகப்‌ புசித்துக்‌ கண்டத்திலடக்கிக்‌ 
கொண்டேன்‌. அதனாலேயே நீலகண்டனானேன்‌. இப்படி ஆபத்து வந்தகாலத்தி 
லெல்லாம்‌ நீக்கித்‌ தேவர்களுக்‌ கருள்‌ புரிகின்றவன்‌ யானேயன்றோ? முக்கிய 
லிங்கமாகிய இம்மஹாலிங்கத்தைப்‌ பூசித்தல்‌ யாருக்குக்கிட்டும்‌. இந்தலிங்க 
பூஜனமானது உபநிஷத்வாக்யசித்தாந்த வழி சென்றவனாலேயே செய்யக்‌ கூடியது. 
சிவலிங்கத்தை அபாரபக்தி யுடையோர்களாகிய பெரியோர்களே பூசிக்கின்றனர்‌. 
சூரியனுக்கெதிரில்‌ மின்மினிப்பூச்சுகெளெப்படியோ அப்படியே என்முன்னிலையில்‌ 
ஸகலதேவர்களும்‌. ஒ தேவி! வேப்பமரம்‌ கற்பவிருக்ஷத்துக்கு நிகாரகுமோ? 
அக்யானம்‌ ஞானத்துக்கு நிகாரகுமோ? விஷ்ணுவாதிதேவர்கள்‌ எனக்கு நிகராவரோ? 
அப்படிப்பட்டவன்‌ யானன்றோ? எனது முக்யலிங்க மூர்த்தியும்‌ ஆகாயத்தையுங்‌ 
கடந்து சென்றதும்‌ ஆனந்தாமுதத்தையளிப்பதுமாகிய இந்தலிங்கத்தின்‌ காந்தியா 
லெங்கும்‌ ஜோதிமயமாய்க்காணப்படுகின்றதன்றோ? இந்த லிங்கத்தின்‌ காந்தியைத்‌ 
தேவர்கள்‌ ஆங்காகண்டு சாஷ்டாங்கமாய்‌ நமஸ்கரித்து எப்போதும்‌ போற்றுகின்றன 
ரென்றுரைத்தனர்‌. 


ஜம்பத்தேழாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





150 














சிவரகசியம்‌ 





உ 
ஐஸ்வர்யகாரணாய நம: 


ஐம்பத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌. 
ஆத்மலிங்க கதனம்‌ 


சூதர்‌- இவ்வாறு ஸ்கந்தர்‌ கூறிய திவ்யசரிதசிரவணத்தால்‌ ஆனந்த 
பரவசராய்‌ ஜைகிஷவ்யர்‌ ஸ்கந்தரை நோக்கி ஒ ஸ்வாமி! ஞானானந்த அமுதத்தின்‌ 
மூழ்கிப்‌ பரவசமான மனமுடையவர்களான யாங்களே தன்யரென்பதிற்‌ சிறிதும்‌ 
ஐயமில்லை. ஆயினும்‌ இங்கு மஹேஸ்வரரால்‌ புதிதாய்‌ மஹாலிங்க முளதாய்க்‌ 
கூறப்பட்டதன்றோ? அது யாது? லிங்கியென்பவன்யார்‌? அந்தலிங்கத்தைப்‌ 
பூசிப்பவன்‌ யாவன்‌? அந்தலிங்கார்ச்‌ சனத்தினால்‌ என்ன பயனடையப்படும்‌? 
அதனைத்தேவரீர்‌ விஸ்தாரமாய்க்‌ கூறியருளுங்களென்று பிரார்த்தித்தனர்‌. 
அதனைக்‌ கேட்ட ஸ்கந்தர்‌ மிக்க திருப்தியடைந்து பூர்வம்‌ தேவிக்குப்பரமேங்வரன்‌ 
உரைத்தபடிக்‌ கூறலாயினார்‌. ஸ்கந்தர்‌ ஒ முநிவரே! நீர்கேட்டது மிக்க அற்புதமாகிய 
ரகஸ்யம்‌. பூர்வம்‌ இதனைக்கூறும்படித்‌ தேவி பரமேங்வரனைப்‌ பிரார்த்தித்துக்‌ 
கொண்டனன்‌. அப்போது ஈன்வரன்‌ தேவியை நோக்கி அவ்விலிங்கத்தின்‌ மஹியை 
நினைந்து புன்னகை புரிந்தனர்‌. மீண்டும்‌ இறைவனை நமஸ்கரித்து ஒ ஸ்வாமி! 
தேவதேவ! மஹாதேவா! இப்போதுகூறிய லிங்கம்யாது? லிங்கி என்பவன்‌ யார்‌? 
உலகில்‌ எதுலிங்கமெனக்‌ கூறப்படுகின்றது? அதனை எவன்‌ அருச்சிப்பவன்‌? 
அதனைக்‌ கருணையுடன்‌ கூறவேண்டுமென்று பிரார்த்தித்தனள்‌. அப்போது ஈங்வரன்‌ 
கூறியதைச்‌ சாவதானமாய்க்‌ கேளுங்கள்‌. அதனைச்‌ சாமான்யமானவனுக்‌ 
குரைக்கலாகாது. மிக்க பரிபாகியாகிய விவேகிக்கே கூறவேண்டிய ரகஸ்யமாயு 
ள்ளது. அதாவது ஈங்வரன்‌ தேவியை நோக்கி ஓ தேவி லிங்கபூ ஜாக்கிரமத்தைக்‌ 
கூறுகின்றேன்‌. அதனை மனதில்‌ நன்றாய்‌ வைத்துக்கொள்‌. இது ஸகலசாஸ்திரங்‌ 
களின்‌ உண்மைக்கருத்தாயும்‌ எனது முக்யரகஸ்யமாயுமுள்ளது. ஆதலால்‌ 
எவனுக்காவது உரையற்க. 


ஸ்லோகம்‌. 


லயநாத்ஸர்வஜகதாம்‌ லிங்கமிச்யுச்யதேசிவே 
லீனமர்த்தம்கமயதி தஸ்மாத்தல்லிங்கமுச்யகே. 
லமுக்ரீடாஞ்ச ஜகதோ கச்சதீதித்துச்யனே தே 
சதுஸ்மால்லிங்கம்விதுபரக்ஞா லிங்கஹீன்க்சதத்ப்ரியே. 


அர்ச்சனஞ்சபரவக்யாமி அர்ச்சகஞ்சவிசேஹத: 
பீடபீட்யாதிர ஹிதம்‌ பூஜ்ய பு. ஜாவிவர்ஜிதம்‌. 
த்யானத்யேயாதிரஹிதம்‌ நிர்க்குணம்‌ தமஸ.பரம்‌ 
ஐகஜ்‌ ஜன்மோதயாஸ்தான்‌ விநாசனவிவதஜ்ர்ஜிதம்‌. 


151 














சிவரகசியம்‌ 





ஒ தேவி! ஸகலஜகமும்‌ இதனிடம்‌ லயமடை கின்றமையால்‌ லிங்கமெனக்‌ 
கூறப்படுகின்றது. லயமடைந்துள்ள பொருளை வுதிக்கச்‌ செய்கின்றதாதலின்‌ லிங்க 
மெனப்படும்‌. ஜகத்தை லீலையாக அடைந்தமையால்‌ லிங்கமெனப்படும்‌. இதனால்‌ 
பெரியோர்‌ அதனை லிங்கமென்றறிகின்றனர்‌. ஓ தேவி! அது (குறியற்றது) 
லிங்கமற்றதேயாம்‌. அதன்‌ அர்ச்சனையையும்‌ அர்ச்சகனையுங்‌ கூறுகின்றேன்‌. அது 
பீடமும்‌ பீடமுடையது மற்றதும்‌ பூஜ்ய பூஜையற்றதும்‌ த்யானத்யேயமற்றதும்‌ 
குணமற்றதும்‌ தமஸைக்‌ கடந்துளதும்‌ ஜகத்ஸம்பந்தமான தோற்ற நிலை 
யழிவற்றதும்‌ ஓங்காரத்துக்கு ஆதியும்‌ மும்மாத்திரையற்றதும்‌ பாவா பாவமற்றதும்‌ 
அறிவானும்‌ அறிதலுமற்றுளதும்‌ வியாபிக்கப்‌ படும்‌ பொருளும்‌ வியாபகமுமற்றதும்‌ 
ஞானம்‌ ஜேயம்‌ ஞாதா என்பவற்றதும்‌ கண்டமும்‌ அகண்டமுமற்றதும்‌ 
தோற்றநிலை யொடுக்கத்திரோதானாதியற்றதும்‌ அலக்ஷயமல்லாததும்‌ லக்ஷ்க்ஷண 
மற்றதும்‌ சத்தல்லாததும்‌ அசத்தல்லாததும்‌ சதசத்தற்றதும்‌ சத்தையென்பதற்றது 
மாகிய கேவலம்‌ ஆன்மதரிசனமேயாம்‌. தோற்றம்‌ தோன்றாதிருத்தலாகிய இரண்டு 
மற்றதும்‌ தனது விளக்கத்தாலேயே சகலவிளக்கமுடையதும்‌ க்ஷராக்ஷரமல்லாத 
தும்‌ சராசரமில்லாததும்‌ பிரமாணப்‌ பிரமேயமற்றதும்‌ பிந்துதாத மல்லாததும்‌ 
சாக்ஷிசாகஷிய மற்றதும்‌ பிம்பபிம்பிகளைக்‌ கடந்ததும்‌ காணக்கூடாததும்‌ 
காணக்கூடாத தல்லாததும்‌ மனோவாக்கு களுக்‌ கெட்டாததும்‌ னல்லாததும்‌ பிராண 
போதகமும்‌ சக்ஷுவல்லாததும்‌ ங்ரோத்திர மல்லாததும்‌ நாசியல்லாததும்‌ பிருத்வியு 
மல்லாததும்‌ ஆகாயமல்லாததும்‌ இந்திரியங்களுக்கு விஷயமற்றதும்‌ நிகரற்ற 
ஆகாயமும்‌ ஜிஹ்வையற்றதும்‌ பாணிபாதபாயு முதலிய வற்றதும்‌ ஆகிய 
தத்துவத்தைத்‌ தெரிசித்தலே அர்ச்சனையாம்‌. இது ஆகாயமுமல்ல அநாகாசமு 
மல்ல. ஆகாசத்தையும்‌ விளங்கச்‌ செய்வதாம்‌. தேஜஸுமல்ல. ஸகலதேஜஸ்க 
ளையும்‌ விளங்கச்செய்கின்றதாம்‌. இது வாயுவல்ல. வாயு வையுஞ்‌ சலிக்கச்செய்கி 
ன்றதாம்‌. இதுஜலமல்ல. ஆனால்‌ ஜலத்துக்கு த்ருவத்தன்மையைக்‌ கற்பிப்பதாம்‌. 
இந்த லிங்கமானது ஒன்பது துவாரமுடைய வீட்டிற்குள்ளிருக்கிற திவ்ய பீடத்தில்‌ 
காணப்படுகின்றது. அது பிரதிஷ்டிக்கப்‌ படாததும்‌ எங்கும்வ தனமுடையதும்‌ 
எங்கும்கையுடையதும்‌ எங்கும்‌ பாதமுடையதும்‌ எங்குஞ்சிரசுகளையுடையதும்‌ 
எங்கும்‌ பீடமுடையதும்‌ தமஸைக்‌ கடந்ததுமாயுள்ளது. அங்குயாதுந்‌ தோன்றுவ 
தில்லை. பராபரமற்றதும்‌ வேதாந்தத்தினாலறியக்கூடியதுமாகிய நிர்க்குண 
ஸ்வரூபமே அஃது. அதனிடமிருந்தே விசித்திரபுவனங்களுண்டாய்‌ நின்று ஒடுங்கு 
கின்றன. முக்குண மயமாகிய இப்பிரபஞ்சமெலாம்‌ அதனையே ஆதாரமாயுடையது. 
ஓ தேவி! அந்தலிங்கத்தின்‌ பரிமாணத்தைக்‌ கூற எவனாலுமுடியாது. அதற்குப்‌ 
பரிமாணமில்லை. அது அகண்டம்‌ ஏகம்‌. பிண்டாண்ட பிரம்ஹாண்டங்களெல்லாம்‌ 
அஃதே. அதற்காலயமில்லை. ஸகலத்துக்கும்‌ அஃதே ஆலயம்‌. ஸகலப்பிராணிகளின்‌ 
கோசமாகிய கர்ப்பக்கிருகத்திலுள்ளது அஃதே. அது ஸ்வயம்ப்ரகாசமானது. அது 
ஜீவன்‌ ஈங்வரன்‌ முதலியவற்றது. அஃதே ப்ரத்யக்சைதன்யமாகிய ஆன்மா; 
ஆனந்தகனம்‌; அத்வயம்‌ பிரம்ஹ விஷ்ணுருத்ர என்பதாதி ஸம்பந்தமுடைய 
பீடமுதலியவற்றது. அது ங்வாத்மைகவேத்யம்‌ (தனதான்மா வொருவனுக்கேயறியக்‌ 
கூடியதாகிய லிங்கமாய்த்‌ தன்னிலேயே யுள்ளது. அஃதே பரமானந்தமாகும்‌. 
அதற்குப்‌ பின்னமாகிய வஸ்துயாது மில்லை. அந்தலிங்கங்‌ காணப்பட்ட தாயின்‌ 
காண்போன்‌ என்னுந்தன்மையு மொடுங்கிவிடும்‌. அதுலிங்கமாயினும்‌ 
அலிங்கமேயாம்‌. அதனை ஏனையோ ரறியார்‌. அஃதே எல்லோராலும்‌ எப்பொழுது 


152 














சிவரகசியம்‌ 





முபாசிக்கப்படுவதாம்‌. அவஸ்தாபேதமற்றதும்‌ அஃதே. அது த்ருக்ரூபம்‌. அது 
கேவலம்‌ போதஹீனம்‌. கிஞ்சிக்ய சர்வக்ஞர்களும்‌ அகங்கார மாயாபரவசர்‌ 
களுமாகிய ஜீவேஸ்வரர்கள்‌ அந்தலிங்கத்தைக்காண்பதில்லை. சீவன்பிரமனும்‌ ஈசன்‌ 
விஷ்ணுவுமாம்‌. ஜீவனாகிய பிரமன்‌ மோகஜாலங்களில்‌ மூழ்கினவனாய்‌ 
அகங்கிரகவுபாஸனை யெனும்‌ ஆயுதத்தால்‌ சர்வக்ஞனாகிய விஷ்ணு வோடெதிர்‌ 
த்து யுத்தஞ்‌ செய்தான்‌. அவ்விஷ்ணுவும்‌ அகங்காரவசனாய்‌ யானே ஸர்வேஹ்வரன்‌ 
என்று கூறிக்கொண்டு யுத்தஞ்‌ செய்ய ஆரம்பித்தான்‌. இவ்வாறு மித்தை (பொய்‌) 
யாகிய சாஸ்திரங்களால்‌ மோகாந்தகர்களாய்‌ விகாதஞ்செய்யும்‌ அவ்விருவர்‌ 
களையும்‌ பார்‌. ஓ பவானி! க்ஷராக்ஷரர்களாகிய அந்தப்பிரம விஷ்ணுக்கள்‌ மோகம்‌ 
நீங்கி அவ்விலிங்கத்தைக்‌ கண்டு பேரானந்தத்தில்‌ மூழ்கினவராயிருந்தனர்‌. 
ஆயினும்‌ மீண்டும்‌ மாயாபாசங்களால்‌ கட்டுண்டவர்களாய்த்‌ தரிசனமிழந்து மீண்டும்‌ 
லிங்கத்தினடி முடியை நாம்‌ காணவேண்டு மென்று பலகாலமுயன்று 
முடியவில்லை. வராஹ ஹம்ஸவடிவங்கொண்டு தேடியுங்காணாது தோத்திரஞ்‌ 
செய்யவாரம்பித்தனர்‌. ஓ தேவி! க்ஷராக்ஷரர்களாகிய அப்பிரம விஷ்ணுக்கள்‌ 
ஹம்ஸ மந்திரத்தால்‌ அலிங்கமாகிய லிங்கத்தைக்கண்டு ஆகாயம்‌ போல்‌ ஸம்பந்த 
மற்றவராய்‌ ஸகலமோகங்களு நீங்கினவராய்‌ ஆனந்த நிலை பெற்றனர்‌. அப்படிப்ப 
ட்ட அந்தலிங்கத்தைத்‌ தவிர வேறு லிங்கமுண்டோ. ஒ தேவி! அஃதே அலிங்கமாகிய 
முக்ய லிங்கமென்றறி. அதனைப்‌ பூசிக்கமுடியாதவர்கள்‌ சிலாரூபமாயாவது தாது 
ரூபமாயாவது பாணரூபமாயாவதுள்ள சிவலிங்கத்தைப்பில்‌ வதளங்களாற்‌ பூசிக்க 
வேண்டும்‌. ஒ பவானி! அங்ஙனம்‌ பூஜித்தால்‌ சம்சாரக்கடலினின்றுங்‌ கரையேறலாம்‌. 
முக்யலிங்கபூசை சாமான்யமாகிய நரர்களாலுஞ்சுரர்களாலுஞ்‌ செய்யக்கூடியதல்ல. 
தபோதானங்களாலும்‌ ஏனையதர்மங்களாலும்‌ மற்றுமுள்ள பற்பல வுபாயங்களாலும்‌ 
அப்பூஜை செய்ய முடியாது. அந்த முக்ய லிங்க பூஜை யாதெனின்‌ அதனைக்‌ 
கூறுகின்றேன்‌. கேட்பாயாக, அந்த பூஜை மிக்க பெரியோராலேயே செய்யக்‌ கூடியது. 
அதுவே மிக்கரஹஸ்யம்‌. அதைப்பூஜிக்க அனந்தகோடி ஜன்மங்களில்‌ புண்யஞ்‌ 
செய்திருக்கவேண்டும்‌. சர்வக்ஞரூபராகிய ஹரியினாலும்‌ கிஞ்சிக்ஞ்‌ ரூபனாகிய 
பிரமனாலும்‌ வராஹ ஹம்ஸ வுருவங்கொண்டு காண முயன்று மாகாது 
தோத்திரஞ்‌ செய்யப்பட்டதன்றோ? அங்ஙனமிருக்க அப்பூசையின்‌ மஹிமை 
என்னவெனக்கூறுவேன்‌. மனதினால்‌ ததாகாரமாய்ப்‌ பார்ப் தனாலேயே அப்பூசை 
சிதிக்கும்‌. அதுமிக்க விசித்திரமாயுள்ளது. 


ஐம்பத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





153 














சிவரகசியம்‌ 





உ 
ஜ்யாயஸே நம: 


ஐம்பத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌. 
உபநிஷது லிங்ககதனம்‌. 


ஈஸ்வரர்‌:- ஒதேவி! யாம்‌ ஈசஜீவர்‌ என்ற வபிமானங்கொண்டவர்களாதலின்‌ 
விஷ்ணுபிரமர்களும்‌ அந்தவிலிங்கத்தின்‌ அடிமுடிகளைக்‌ கண்டிலர்‌. அகங்கார 
முள்ளவர்களாய்‌ வர்ணாச்சிரம தர்மாபிமான முள்ளவர்களாகிய மனிதர்க ளதனைப்‌ 
பூஜிக்கவியலாது. அத்தகைய பூஜையின்றி முக்தி கிட்டாது, தேவர்களைப்‌ பூஜிப்பதி 
லும்‌ எனது லிங்கத்தைப்‌ பூஜித்தல்‌ சிறந்ததாகும்‌. ஒ தேவி! எனது பெளதிகலிங்க 
பூஜையானது பில்வபத்ர முதலிய சாதனங்களால்‌ நிறைவேறும்‌. ஈண்டூ கூறிவரும்‌ 
பூஜையானது ஆன்ம ஜக்கியமேயாம்‌. இந்த பூஜைக்கே ஏனைய பூஜனை கள்‌ 
ஸாதனமாகும்‌. விபூதிருத்திராக்ஷதாரணம்‌ பஞ்சாக்ஷஃஜபம்‌ ருத்திராத்தியாய ஜபம்‌ 
சிவநிவேதன போஜனம்‌ இவைகள்‌ சித்தத்தைச்‌ சுத்தமாக்குகின்றமையின்‌ ஞானாங்க 
மெனப்படுவதாம்‌. ஜாபாலம்‌ அதர்வணம்‌ கைவல்ய முதலிய வுபநிடதங்களுள்‌ 
விபூதிருத்ராக்ஷ தாரணம்‌ லிங்கார்ச்சனை பஞ்சாக்ஷர ஜபம்‌ இவைகளைக்‌ கூறி 
“த்யாலீத ஈசானம்‌" (ஈசானனைத்தியானியுங்கள்‌) "சிவ ஏகோத்யேய:" 
(சிவனொருவனே தியானிக்க வேண்டியவன்‌) “உமாசகாயம்பரமேஹ்வரம்‌” 
(உமையோடுகூடினவனும்‌ பரமேஸ்வரனுமாயுள்ளவனை) என்பதாதி மந்திரங்கள்‌ 
இவையெலாம்‌ ஹ்ருதயலிங்காராதனத்தின்‌ பொருட்டே என்பது விளங்குகின்றது. 
யாகதான விரதங்கள்‌ அதன்‌ பொருட்டே சாதன மாகும்‌. இப்பூசையானது 
பூஜ்யபூஜகர்களற்றுளதும்‌ தூபதீபம்‌ சந்தன புஷ்பம்‌ பஞ்சாமிர்தம்‌ நிவேதனம்‌ 
முதலிய சாதனங்களால்‌ முடியாது. பாவனையொன்றினாலேயே எளிதிற்கிடைக்கும்‌. 
யோகிகளுக்குங்‌ கிடைப்பதரிது. பிரக்ஞையெனும்‌ மஹா கங்காதீர்த்தத்தில்‌ 
"நித்யசத்தோஹமஸ்மி" யான்‌ நித்யசுத்தனாயிருக்கின்றேனென்று) ஸ்நானஞ்‌ 
செய்து ஸ்வான்ம க்யான மஹா விபூதியைப்‌ பூசி ஞானம்‌ வைாரக்யம்‌ போதம்‌ 
எனும்‌ திரிபுண்டர மணிந்து சாந்தி தாந்தி உபரதி முதலிய அப்யாஸமாகிய 
ருத்ராக்ஷமாலையைத்‌ தரித்து பஞ்சபூத தத்வ பஞ்ச்கரணத்தால்‌ நிர்மலனாய்‌ 
பஞ்சகோசமுங்‌ கடந்துள்ள பொருளாகிய பஞ்சாக்ஷரத்திற்‌ பாராயணனாய்‌ ஐந்து 
பிராணன்‌ மனம்‌ இவைகளின்‌ தன்மையும்‌ சகல இந்திரியங்களுமற்றவனாய்‌ யான்‌ 
பரப்பிரம்ஹ மாகிய ஈசன்‌ வாசய வாசகமற்றவன்‌ என்று த்யானித்துக்கொண்டு 
ஸ்வாத்மைகக்கியான ஆனந்தஸமுத்திரத்தில்‌ மூழ்கினவனாய்‌ மோஹம்‌ நீங்கி 
மஹாமாயையெனும்‌ கர்ப்பக்கிருகத்தி லிருக்கின்றவனாய்த்‌ தனது நிஜ ஆன்ம 
லிங்கத்தில்‌ பஞ்சகர்ம இந்திரிய ரசமாகிய பஞ்சகவ்யத்தையும்‌ பஞ்ச கர்மேந்திரி 
யமாகிய பஞ்சாமிர்தத்தையும்‌ அகண்டைக்யானு சந்தானமாகிய ருத்ரஜபத்தோடு 
கூடினவனாய்‌ அபிடேகித்து மனோலயமாகிய சந்தனத்தைப்‌ பூசுவோனாய்‌ ஸர்வான்‌ 
மத்‌ தன்மையாகிய வஸ்திரத்தைவுடுத்தித்‌ தனது ஆத்மலிங்கத்தைஸோகமெனும்‌ 
அக்ஷதைகளால்‌ அர்ச்சிக்கவேண்டும்‌. மகாவாக்யானுசந்தானமாகிய பில்வங்களா 
லும்‌ அர்ச்சித்து நான்கு வேதசாரமாகிய மஹாவாக்யங்களின்‌ உச்சாரணமாகிய 


154 














சிவரகசியம்‌ 





ஆபரணங்களால்‌ அலங்கரித்துதேகஜாலங்களாகிய பக்ஷயபோஜ்யங்களை நிவேத 
னஞ்‌ செய்து “அஹமஸ்மி” என்ற தாம்பூலத்தைச்‌ சமர்ப்பித்துச்‌ சமாதியாகிய 
புஷ்பங்களைச்‌ சாத்தித்‌ தேக சம்பந்தமற்ற பிரதக்ஷண நமஸ்காரங்களைச்‌ செய்து 
மஹானந்த மாகிய கரதாளத்தோடு யானே விங்வமென்ற கீதத்தைப்பாடி சர்வஸங்க 
பரித்யாகமெனும்‌ சத்ரசாமராதிகளால்‌ ஆராதித்துப்‌ பூஜ்ய பூஜகாதிகளை லயிக்கச்‌ 
செய்வதால்‌ இப்பூசை நிலைபெறுவதாம்‌. ஓ தேவி! இந்தப்‌ பூஜைக்கு ஆவாஹனம்‌ 
உத்வாஸன மில்லை. காலதேச நியமமுமில்லை. இதற்குச்‌ சாதனமுமில்லை. 
எப்பொழுதும்‌ சர்வபாவத்தால்‌ (எல்லாமாந்‌ தன்மையால்‌) ஆன்மலிங்கத்தைப்‌ 
பூஜிக்கவேண்டும்‌. ஓ தேவி! இந்தப்‌ பூஜைக்கு மஹா நிவேதனமானது திரிசியமாகிய 
ஸகலப்பிரபஞ்சமுமே. அப்படி, நிவேதித்த சேஷத்தைப்‌ புசித்துச்‌ சுகமனுபவிப்பான்‌. 
பின்னர்‌ குணத்திரயங்களின்மையாகிய சங்கதீர்த்தத்தை “ஸதாசிவோஹம்‌”. 
யான்சதாசிவன்‌) என்று உச்சரித்துப்‌ புசிக்கவேண்டும்‌. ஒ தேவி! இங்ஙனம்‌ 
ஆத்மலிங்க பூஜையைக்‌ கூறினேன்‌. இவ்விதம்‌ தினந்தோறும்‌ பூஜ்ய பூஜனத்தன்மை 
யற்றவனாய்ப்பூஜிப்பவன்‌ ஸகலலோகத்திற்கும்‌ பூஜ்யனாய்லிங்க மயனாகின்றான்‌. 
ஓ தேவி! இஃது பூஜையாலும்‌ லிங்கத்தாலும்‌ உபாஸனையாலும்‌ வேதாத்யயனத்‌ 
தினாலும்‌ மற்றுமுள்ளதர்‌ மங்களாலுங்‌ கிடைக்காது. எனது பிரஸாதமொன்றி 
னாலேயே கிடைப்பதாகும்‌. இதனாற்‌ கிடைக்கும்‌ பொருள்‌ பிராணகோசமுமல்ல. 
ஆனந்தகோசமுமல்ல. விக்ஞான கோசமுமல்ல. அன்னகோசமுமல்ல. 
மனோகோசமுமல்ல. அணுவுமல்ல. தீர்க்கமுமல்ல. பந்தமுமல்ல.முக்தமுமல்ல. 
துவைதமுமல்ல. மற்று அனீசமாகிய வோர்‌ பரமேயாம்‌. தேசகால முதலியன 
வில்லாமையால்‌ வியாபகமுமல்ல அவஸ்தை முதலியன வற்றுளதும்‌ 
லிங்கமற்றதும்‌ ரஸாதிகுண மற்றதும்‌ ஏகமும்‌ சிதானந்த ரூபமும்‌ கனமும்‌ 
அகண்டமும்‌ மனோவாக்குக்கதீதமும்‌ அநாதியும்‌ கக்ஷமமும்‌ சுத்தமும்‌ போதமும்‌ 
அஸங்கமுமாயுள்ளது. ஓ தேவி! அந்தலிங்கமேயான்‌. அஃதே ஸகலலோகங்களு 
மாயுள்ளது. அவ்விலிங்கப்‌ பிரசாதத்தினாலேயே பூமி சலம்‌ அக்னி வாயு ஆகாயம்‌ 
சூரியன்‌ சந்திரன்‌ ஆகிய இவைகள்‌ விளங்குகின்றன. ஜடமாகிய இ..தெல்லாம்‌ 
எதனால்‌ விளங்குகின்றன அதனைக்கண்டால்‌ இஃ.தெல்லாம்‌ காணப்பட்டதாகும்‌, அது 
பஞ்சேந்திரியங்களுக்கும்‌ விஷயமல்ல. ஸகலதேவர்களின்‌ ஹ்ருதயத்திலுள்ளது 
அஃதே. அது ஆணுமல்ல பெண்ணுமல்ல அலியுமல்ல. பால்யமுடையதும்யெளவன 
முடையதும்‌ வார்த்திகமுடையது மல்ல. அது நீண்டதுமல்ல. குறுகியதுமல்ல. 
கறுப்புமல்ல. வெளுப்பு முதலியவையுமல்ல. அது வட்டாகாரத்துவமு மல்ல. 
நாற்கோணமு மல்ல. மேலுள்ளது மல்ல. கீழுள்ளதுமல்ல. அஃது அகண்ட மேயாம்‌. 
ஸகலவண்டங்களிலும்‌ விஸ்தார மாயுள்ளதும்‌ அஃதே. அது உலர்ந்தது மல்ல 
நனைந்ததுமல்ல. அதனிடமிருந்தே பிரமவிஷ்ணு ருத்திரேந்திரர்களும்‌ மஹாபூதசங்‌ 
கங்களும்‌ தோன்றி நின்று அதனிலேயே வொடுங்குகின்றனர்‌. அதனையே 
பிரம்ஹமன்றறி. அஃதே பஞ்சேந்திரியங்களால்‌ ஐந்து புலன்களையு மறிகின்றது. 
அஃதே மனதையெண்ணச்செய்கின்றது, நதிகள்‌ ஸமுத்திரத்தினிடஞ்‌ சேர்ந்து 
நாமரூபங்களை விட்டொன்றாவது போல்‌ அந்த லிங்கத்தைத்‌ தரிசிப்பதினால்‌ நாம 
ரூபங்களை விடுத்ததனோ டொன்றாவான்‌. அந்த லிங்கமே தொனி பிந்து மாத்திரை 
முதலியவைகளைக்‌ கடந்துளதும்‌ வேதாந்தங்களில்‌ ஓமென்று கூறப்படுவ துமாம்‌. 
அஃதே பூரணத்திலும்‌ பூரணம்‌. எப்பொழுது தமஸுதோ அப்பொழுது இரவில்லை. 
பகலில்லை. அந்தலிங்க மொன்றேயுளது. அஃது அக்ஷரமும்‌ 


155 














சிவரகசியம்‌ 





சூரியமண்டலத்திலுள்ளது மாம்‌. அதனிடமிருந்தே பழமையாகிய பிரக்ஞை 
பரவியது. அத்தலிங்கத்தை யறியாதசிலர்‌ காலமே பரமென்றும்‌ ஸ்வபாவம்‌ 
பரமென்றும்‌ புலம்பித்‌ திரிகின்றனர்‌. அந்தலிங்கத்தை யறிந்தவர்‌ துக்க நீங்கி 
பரமசாந்தி யடைகின்றனர்‌. அந்தலிங்கமே அணுவுக்‌ கணுவாய்‌ மகத்துக்கு 
மகத்தாயுள்ளது. பராபரமாகிய அந்தலிங்கத்தைக்‌ கண்டால்‌ சித்தபந்தங்களும்‌ 
ஸகலசம்சயங்களும்‌ ஸகல கர்மங்களும்‌ நசிக்கின்றன. அந்தலிங்கமேசோதிகளுக் 
குச்‌ சோதியும்‌ சேதனங்களுக்குச்‌ சேதனமுமாயுள்ளது. அந்தலிங்கத்தைக்‌ 
கண்டவர்களுக்கு சோகமோகம்யாது? அதனைக்‌ காணாதவர்களுக்கே அடிக்கடி 
ஆபத்துக்களும்‌ ஜனன மரண ஜராதுக்கங்களும்‌ வரும்‌. ஆனந்தமாகிய 
அந்தலிங்கத்தை யறிந்தவர்களுக்கு ஒருக்காலும்‌ பயமில்லை. அந்தலிங்கமொன்‌ 
றையே யறியவேண்டும்‌. அஃதே தியானதியேய மற்றது. ஞானக்ஞேய மற்றதும்‌ 
நாமரூபமற்றதும்‌ பிறவாதது மாயுள்ளது. அதனை யாரோ ஓர்‌ தீரன்‌ பார்க்கின்றான்‌. 
எப்பொழுது மனிதர்‌ ஆகாயத்தைதோலைப்போல்‌ போர்த்துக்கொள்வார்களோ 
அப்போது அவ்விலிங்கத்தையறியாது துக்கநீங்கி முக்தியடையலாகும்‌: அஃது 
உள்ளறிவாவது அல்லது வெளியறிவாவது அல்லது இருவகையறிவாவது அல்லது 
அறிவுடைய தாவது அறிவில்லாததாவது அல்ல. அது அதிசயமும்‌ கிரகிக்க 
முடியாததும்‌ ஏகாத்மக்யானமும்‌ பிரபஞ்சம்‌ நீங்கியதுமாம்‌. அஃதே வேதாதியில்‌ 
ஸ்வரமாயுள்ளதும்‌ வேதாந்தத்தில்‌ பிரதிஷ்டிதமாயுமுள்ளதாம்‌. அந்தலிங்க 
பிரகிருதியில்‌ பிரம விஷ்ணு ருத்ரர்‌ லீனராகின்றனர்‌. அ..தே பிரம்‌ ஹாவும்‌ சிவனும்‌ 
விஷ்ணுவும்‌ விராட்டும்‌ சுவராட்டும்‌ ஸம்ராட்டு மாயுள்ளது. அதனை 
மேதாவிகளாகிய பெரியோர்‌ மனதாற்‌ காணுகின்றனர்‌. சிரவணத்தின்‌ பொருட்டு 
பலரால்‌ அடையக்‌ கூடாததும்‌ சிரவணஞ்‌ செய்தும்‌ அறியப்படாததும்‌ அஃதே. யாரோ 
ஒருவர்‌ அதனை ஆச்சரியம்‌ போல்‌ காண்கின்றனர்‌. ஆச்சரியம்‌ போல்‌ கேட்கின்றனர்‌. 
ஆச்சரியம்‌ போலறிகின்றனர்‌. அந்தலிங்க மின்றிப்பிராணனாலும்‌ அபானனாலும்‌ 
ஜீவிக்கின்றானென்பதில்லை. ஸகல பிரஜை களையும்‌ உண்டு பண்ணுவதும்‌ சத்வர 
ஜஸ்‌ தமஸாயுமுள்ளதும்‌ பிறவாததுமாகிய வொருத்தியைப்‌ பிறவாத வனாகிய 
லிங்கியானவன்‌ கூடிக்கலக்கின்றான்‌. அந்த லிங்கத்தின்‌ நிலை பெற்றவனாய்‌ 
அவனை விட்டு விடுகின்றான்‌. அந்தலிங்கமாகிய ஆன்மாவையே தரிசிக்கவேண்டு 
மாயின்‌ வேதமென்‌ னு டமலைகளிலேறி சிரவணஞ்‌ செய்யவேண்டும்‌. ஹே 
மஹேஸ்வரி! ஆனந்தரசமும்‌ சுயம்பிரகாசமுமாகிய அந்த விலிங்க மிராவிடின்‌ 
எவன்‌ எதனால்‌ ஜீவிப்பன்‌. அவனிலும்‌ பராபரமும்‌ சிறிதும்‌ பெரிதும்‌ யாதுமில்லை. 
விருக்ஷம்‌ போல்‌ நிச்சலமாய்‌ பரமாகாயத்திலுள்ளது அவ்விலிங்கமே. அதனிடம்‌ 
மனோவாக்குகள்‌ செல்லாது திரும்புகின்றன. ஒ தேவேசி! அதுபிரமாண்டத்தையுங்‌ 
கடந்துளது. பூமியில்‌ புதையுண்டிருக்கும்‌ புதையலை அறியாது ஜனங்கள்‌ 
மேற்பிரதேசத்தில்‌ நடப்பது போல்‌ மனிதர்களும்‌ அதன்‌ சம்பந்தமாகவே 
சகலவிவகாரங்களையும்‌ நடத்திக்கொண்டிருந்தும்‌ அறிகின்றதில்லை. சாக்ரம்‌ 
சுவப்னம்‌ சுழுத்தி ஆகிய அவஸ்தைகளில்‌ எந்தலிங்கமானது மனதினாலடையப்‌ 
பட்டுளதோ அதனையானென்றறிந்தவன்‌ சம்சார நீங்குகின்றான்‌. சிலந்திப்பூச்சி 
நூற்களையுண்டாக்கிச்‌ சிலகாலத்திற்குப்‌ பின்‌ தனது வாயினால்‌ அந்நூற்களையே 
புசிக்கின்றது போல அந்த லிங்கமானது ஸகல ஜகத்தையு முண்டாக்கி யொடுக்கிக்‌ 
கொள்ளுகின்றது. ஒ தேவி! அந்தலிங்கமானது வாராணசியில்‌ விஸ்வநாதனெனும்‌ 
பெயருடன்‌ விளங்குகின்றது. அங்கு மரித்தவர்களுக்குப்‌ பிரணவமாகிய 


156 














சிவரகசியம்‌ 





பிரம்ஹமந்திர மெனும்‌ ஓங்காரதாரக முபதேசிக்கப்படுகின்றது. அவ்வுபதேசம்‌ 
பெற்றவன்‌ மீண்டும்‌ பிறவாது அந்த லிங்கமாகின்றான்‌. நேரில்‌ 
ஆன்மலிங்கத்தைக்காண முடியாதவர்களுக்கு பெளதிகவிங்கம்‌ முக்தி தருகின்றது. 
அதைத்‌ தரிசிக்கும்‌ மனிதர்‌ கிரமமாய்‌ முக்திபெறுவார்‌. அந்த முக்யலிங்கத்தில்‌ 
பேதபுத்தி செய்தவர்க்கே பயம்‌ நிகழும்‌. அந்தவிலிங்கமே ஹ்ருத்‌ புண்டரீகத்தில்‌ 
எப்பொழுதும்‌ விளங்குகின்றது. வேதாந்த விக்ஞானத்தால்‌ அர்த்த நிச்சயம்‌ வந்த 
யதிகளால்‌ சந்யாசயோகத்தால்‌ அந்தலிங்கமே அடையக்‌ கூடியது. ஒ தேவி! 
இதனையுூகித்றிய முடியாது. தூசாரங்களினின்று ஒழியாதவனும்‌ சாந்தி சமாதியில்‌ 
லாதவனுமான மனிதனுக்கு அந்தவிலிங்கம்‌ விளங்காது. எவர்களது மனம்‌ 
தூய்மைபெற்றுளதோ அவர்களுக்கு விளங்கும்‌. ஆதலால்‌ ஆத்மகாமனாயுள்ளவன்‌ 
அவ்விலிங்கத்தைப்‌ பூசிக்கவேண்டும்‌. காமனையைக்சருதியவன்‌ இந்தலிங்க 
பூஜையில்‌ அதிகாரியல்ல. ஒ மஹேசி! இந்த ரகசியார்த்தத்தை சமானியாறியார்‌. 
ஞான நிஷ்டரே அறிகின்றனர்‌. இந்த லிங்க பூஜையில்‌ குரு சிஷ்யன்‌ பூஜ்யன்‌ பூஜகன்‌ 
பிரதோஷ முதலியதுயா துமில்லை. இவ்‌ விலிங்கத்துக்கு சர்ப்ப பூறணமாவது 
சந்திரகலையாவது இல்லை. 


ஐம்பத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





157 














சிவரகசியம்‌ 





உ 
யக்ஷகின்னரஸேவிதாய நம: 


அறுபதாம்‌ அத்தியாயம்‌. 
உபநிஷது லிங்க பூஜாமகிமை. 


ஈன்வரர்‌:- ஓ தேவி! மிக்க ஹிதமாயுள்ளதைக்‌ கூறுகின்றேன்‌. இப்போது 
கூறிய பூஜையானது அனந்தமாகிய பயனையுடையதும்‌ கர்மங்களையழிப்பதுமாகிய 
மனோலயமென்னும்‌ மஹாக்யான பூஜையேயாம்‌. தேவராயினும்‌ மனிதராயினும்‌ 
அந்தப்‌ பூசையைச்செய்வாராயின்‌ பிறவி நீங்கிப்‌ பெறும்பேறெய்தலாம்‌. அந்தப்‌ பூசை 
சாமானியமாயுள்ளவனுக்குக்‌ கிட்டாது. எண்ணிறந்ததவம்‌ யோகம்‌ யாகம்‌ முதலிய 
புண்ணியகர்மங்களைச்செய்து எனது பிரஸாதம்‌ பெற்றவனெவனோ அவனுக்கே 
அப்பூஜைகிட்டும்‌. விபூதி ருத்திராவர்த்‌ க்ஷந்தரிப்பவனும்‌ ருத்திராவர்த்தி 
செய்கின்றவனும்‌ பஞ்சாக்ஷர பரனும்‌ லிங்கார்ச்சகனும்‌ பிரதோஷம்‌ சதுர்த்தசி 
அஷ்டமி சோமவாரம்‌ முதலிய காலங்களில்‌ நியமத்தோடென்னைப்‌ 
பூசிக்கின்றவனும்‌ எனது கே்ஷேத்திரமாகிய அவிமுக்தத்‌ (காசி) தில்‌ விஸ்வேமமனை 
யர்ச்சிக்கின்றவனும்‌ மஹாளயம்‌ ருத்திர கோடி காலஞ்சரம்‌ பிரபாசம்‌ புஷ்கரம்‌ 
அமரகண்டகம்‌ பிண்டாரகம்‌ குருக்ஷேத்திரம்‌ மஹாகாளம்‌ மாஹேங்வரம்‌ 
தேவதாருவனம்‌ நைமிசம்‌ சித்திரகூடம்‌ கேதாரம்‌ வைத்யநாதம்‌ ஸ்ரீசைலம்‌ ஓங்காரம்‌ 
வேணுவனம்‌ ஆவடங்கம்‌ ஸோமநாதம்‌ கோகர்ணம்‌  திரியம்பகசைலம்‌ 
தகஷிணகைலாஸம்‌ ஏகாம்பரவனம்‌ விருத்தாசலம்‌ அருணாசலம்‌ கோபர்வதம்‌ 
சிதம்பரம்‌ சுவேதாரண்யம்‌ கஜாரண்யம்‌ ரத்னகிரி ஸ்ரீகண்டம்‌ மாத்ருசைலம்‌ 
கோடிகை திருதிவனம்‌ கும்பகோணம்‌ அருச்சுனம்‌ சுந்திரகிரி மாதவிவனம்‌ 
தேஜினிவனம்‌ க்ஷீரணிவனம்‌ சமீவனம்‌ பில்வவனம்‌ கடேசம்‌ பிரம்ஹவனம்‌ 
சாயாவனம்‌ ஸ்ரீவாஞ்சியம்‌ வேதவனம்‌ வன்மீகம்‌ வாதபுரி சேது ஹாலாஸ்யம்‌ 
சாலிகவனம்‌ கஜனசலம்‌ மஹேந்திரகம்‌ இந்த புண்ணிய கேஷத்திரங்களில்‌ 
வசிப்பவருமாகிய புண்யவான்‌ எவனோ அவனுக்கே எனது பிரஸாதங்கிடைக்கும்‌. 
எனது பிரஸாதத்தினாலே அந்த ஞானங்கிட்டும்‌. ஒ தேவி! அநேககோடி 
ஜன்மங்களில்‌ எனது பிரஸாதத்திற்‌ காளானவனாய்‌ வைராக்ய 
பக்தியுடையவனுக்கே சித்தசுத்தியிருக்கு மாயையால்‌  ஆத்மலிங்கார்ச்சனை 
புத்தியுதிக்கும்‌. பிரபஞ்ச சுகத்தில்‌ மனஞ்சென்றவர்களுக்கு அத்தகைய மதியுதிக்காது. 
அநேக மாயிரம்‌ கீழ்ச்செந்துசனன மெடுத்து ஏதோ வோர்‌ புண்ய விசேடத்தால்‌ 
மாநுடஜன்மம்‌ கிடைக்கும்‌. என்னைத்தியானிப்பவனும்‌ அதர்வசிரசு ஜாபாலம்‌ 
கைவல்யம்‌ காலருத்ரம்‌ முதலிய வுபநிடதத்தை ஜபிப்பவனும்‌ ருத்ராவர்த்தி 
செய்கின்றவனும்‌ பஸ்மநிஷ்டை பெற்றவனுமாகிய எவனோ ஓர்‌ சிவயோகிக்கே 
இதில்‌ மதியுதிக்கும்‌. பின்னர்‌ ஞானாப்பியாசத்தில்‌ முயலுவோனாயின்‌ அவனுக்கு 
இந்த ஆத்மலிங்கஞானங்கிட்டும்‌. ஏனையோருக்குக்‌ கிடைப்பதரிது, ஹ்ருதய 
பத்மத்தில்‌ சதுர்ப்புஜனும்‌ மானையும்‌ பாணத்தையுந்தரிப்பவனும்‌ கர்ப்பூரம்‌ போல்‌ 
வெண்ணிற மேனியுடையோனும்‌ சடையில்‌ சந்திரகலையையும்‌ கங்கையையுந்‌ 
தரிப்பவனும்‌ ஸர்ப்பாபரணனும்‌ முக்கண்ணனும்‌ கறைக்கண்டனும்‌ சந்திரன்‌ போன்ற 


158 














சிவரகசியம்‌ 





முகமுடையவனும்‌ உமையோடு கூடினவனும்‌ திவ்யரத்ன சிம்ஹாசனத்தில்‌ 
வீற்றிருப்பவனு மாகிய என்னை க்ஷணமாவது அரைக்ஷணமாவது தியானிப்பானா 
னால்‌ ஆன்மலிங்ககியானத்துக்கு வேண்டிய சாதனம்‌ பெற்றவனாவான்‌. ஒ தேவி! 
சிவன்ருத்ரன்‌ ஹரி விதி இந்திரன்‌ அக்னிவாயு யமன்‌ வருணன்‌ சந்திரன்‌ சூரியன்‌ 
குபேரன்‌ மருத்துக்கள்‌ அஸ்வனிதேவர்‌ ஆதித்தியர்‌ ஸ்கந்தர்‌ விக்நேங்வரர்நந்திகே 
ஸ்வரர்‌ முதலியயாவர்களும்யானே. இவர்கள்‌ என்னிட மிருந்தேயுண்டானார்கள்‌. 
யானே பிரமனுக்கு வேதங்களை யுபதேசித்தேன்‌, விஷ்ணுவுக்குச்‌ சக்கிரம்‌ தந்தேன்‌. 
எனது ஐங்வர்ய ரூபத்தை அகமேவ என்று தியானிக்கின்றவர்களுக்கு எனது ஞானங்‌ 
கிட்டும்‌. அல்லது சூரிய மண்டலத்தில்‌ பொற்கையனும்‌ பொன்மீசையனும்‌ 
பொன்வண்ணனும்‌. அம்பிகாபதியுமாகிய என்னை தியானிக்கலாம்‌. அவனுக்கும்‌ 
ஞானமுதிக்கும்‌. இயமநியம ஆசனமுடையோனாய்‌ வாயுவைப்‌ பூரகத்தினாலிழுத்து 
மூன்று கடிகை கும்பகஞ்‌ செய்து சலிக்காமலிருந்தால்‌ தான்ய சூகம்‌ போல்‌ 
சூக்மமாயும்‌ மின்னல்‌ ஸ்படிகம்‌ முதலியனபோல்‌ ஜ்வலிக்கின்றதுமாகிய சோதியா 
னது காணப்படும்‌. அவனே ஆன்மா. அவன்‌ கால்‌ முதல்‌ தலையீறாய்‌ 
ஸுகலசரீரங்களையும்‌ வியாபித்துக்கொண்டிருக்கும்‌ அஸங்க புருஷனாகிய யான்‌. 
யாதொருவன்‌ என்னை யோகத்தினால்‌ காண்கின்றானோ அவனுக்கு அஷ்டமஹா 
சித்திகளும்‌ சித்திக்கின்றன. அவனதுசிரசில்‌ ஆயிரம்‌ இதழ்த்தாமரையில்‌ ஆவின்‌ 
முலைக்காம்பு போல்‌ அமுதரஸதாரையானது கபாலத்தை விட்டு இளையெனும்‌ 
நாடியில்‌ பிரவகித்துக்கொண்டிருக்கிறது. எப்போதும்‌, தஹராகாசத்திலிருக்கின்ற 
வனாய்‌ இந்திரிய மனோவாக்குகளை ஏவுவோனும்‌ யானே. பராபஸ்யந்தி 
மத்யமாவைகரி இவைகளில்‌ பிரணவமாயிருப்பவன்‌ யானே. யானே அலிங்கனும்‌ 
தேவத்ரியக்‌ மனிதர்களு எிருப்பவனும்‌ நாபரூபங்கடந்தவனும்‌ அகங்கார 
மற்றவனும்‌ பதினாறு கலையுடையவனும்‌ நினைப்போனும்‌ அறிவோனும்‌ 
அநுபவிப்போனுமாயிருக்கின்றேன்‌. ஆமையின்‌ நாவானது மிக்க நீளமாயினும்‌ 
குறுகுவதுபோலும்‌ நதிகள்‌ ஸமூத்திரத்தை யடைந்து நாமரூபம்‌ நீங்குவனபோலவும்‌ 
சூரியனோடு தனது கிரணங்களொடுங்குவனபோலவும்‌ என்னிடம்‌ ஜகமொடுங்கு 
கின்றது. சூரியகிரணத்தால்‌ தாமரைமலர்வது போலவும்‌ காந்தசந்திதியில்‌ இரும்பு 
சேட்டிப்பது போலவும்‌ எனது சந்நிதியில்‌ காலகர்மவிபாகத்தால்‌ ஸகலசகமும்‌ 
சேஷ்டிக்கின்றது. யானே இவைகளைச்‌ சிருட்டித்து அதிற்‌ பிரவேசித்து 
நாமரூபகுணங்களால்‌ பிரமாவிஷ்ணு ருத்ரர்‌ எனும்‌ பெயருடையவனாயிருக் 
கின்றேன்‌. முந்தினயுகத்தில்‌ எப்படி சிருஷ்டித்தேனோ அப்படியே பிந்தினயுகத்திலும்‌ 
சிருட்டிக்கின்றேன்‌. அக்னியினின்றும்‌ தீப்பொறிகளுண்டாவதுபோல்‌ என்னிடம்‌ 
ஜகமுண்டாகின்றது. இந்திரன்‌ சூரியன்‌ வருணன்‌ சந்திரன்‌ மநு பிதுரர்‌ அந்தணர்‌ 
அரசன்‌ கிருகங்கள்‌ இவைகள்‌ யானே. ஸகலசரீரங்களிலு மிருக்கின்றேனாயினாம்‌ 
ஓர்குணமுமின்றி மாகலத்துக்கும்‌ போக்தாவாயிருக்கின்றேன்‌. உள்ளும்‌ புறம்பு 
முள்ளவன்‌ யானே. என்னை எவன்‌ அறிகின்றானோ அவன்யானே. யோகம்‌ 
சாங்கியம்‌ இவ்விரண்டும்‌ எனக்குமிக்கப்‌ பிரியமானவை. எலோருக்கும்‌ பொதுவாய்‌ 
உபாமனையையுங்கூறுகின்றேன்‌. ஆவின்‌ சகல சரீரத்திலும்‌ க்ஷரமிருப்பினும்‌ 
முலைக்காம்பில்‌ காணப்படுவது போல்‌ யான்சர்வவியாபியாயினும்‌ சிவலிங்கத்தில்‌ 
காணப்படுகின்றேன்‌. ஆன்மலிங்கத்தை ஞானயோகத்தினால்‌ காணச்சக்தி 
யற்றவர்க்கு லிங்கத்தில்‌ பூசை விதிக்கப்‌ பட்டது. விபூதிருத்திராக்ஷ தாரணம்‌ 
பஞ்சாக்ஷரஜபம்‌ ருத்திராவாத்தி ஆகிய இவைகளைச்‌ செய்து கொண்டு 

159 














சிவரகசியம்‌ 





ஒர்பில்வபத்திரத்தை எனது சிரசில்‌ வைப்பவனுக்கு ஞானமளிக்கின்றேன்‌. அது 
எனக்குப்‌ பிரதிக்ஞை. ஓ தேவி! பற்பல விதமாகிய வருணாசிரமதருமங்களாலும்‌ 
இஷ்டா பூர்த்தங்களாலும்‌ கன்னிகாதானங்களாலும்‌ யான்‌ அவ்வளவு 
திருப்தியடையேன்‌. இவைகளெல்லாம்‌ என்னைப்‌ பூசிப்பதற்கு பிரியத்தை யுண்டு 
பண்ணும்‌. இதர புண்டரந்தரிக்கும்‌ அந்தண சந்நியாசியிடம்‌ எனக்குப்‌ பிரீதியில்லை. 
எனது புண்டரந்தரிக்கும்‌ சந்நியாசியிடமே மிக்க பிரீதியளது. விபூகித்திரிபுண்டர 
மணிந்தவனே எனக்குச்சம்மதன்‌. ஊர்த்துவபுண்டரத்தை பிரமத்தினாலுந்‌ 
தரிக்கக்கூடாது. அப்படித்‌ தரித்தால்‌ அவன்‌ செய்வதெல்லாம்‌ நாகின்‌ பொருட்‌ 
டேயாம்‌. அவனது பிதுர்க்களும்‌ அதோகதியடைவர்‌. ஊரத்துவ புண்டரந்தரித்‌ 
தவனைப்‌ பார்க்கநேரிடுமாயின்‌ கண்களை மூடிக்கொள்வேன்‌. எனது நேத்ரம்‌ எவன்‌ 
பொருட்டு மூடுகின்றதோ அவனுக்கு ஞானமுதியாதன்றோ? கைலாய 
சிகரத்திலுள்ள கைலாசேங்வரமெனும்‌ லிங்கத்தைத்‌ தேவனாயினும்‌ 
மனிதனாயினும்‌ ஏனைய ஜந்துவாயினும்‌ ஒருகஷணகாலம்‌ நினைப்பின்‌ 
அவனுக்குடனே சாந்நித்யம்‌ தருவேன்‌. . இதன்‌ மஹிமையை யாவருமறியார்‌. இது 
லிங்கராஜமனப்பெயரியது. எனக்கு அபாரமாகிய ஆனந்தத்தையளிப்பதும்‌ போக 
மோக்ஷந்தருவதும்‌ பிரமவிஷ்ணு ருத்ரர்களுக்கு லோகவியாபாரத்தை நடத்துவதற்‌ 
குத்‌ தக்கயோக்யதையைத்‌ தருவதும்‌ இந்தலிங்கமே. ஓ தேவி! நானொருவனுக்கு 
மிதனைக்கூறிய தில்லை. இந்தலிங்கத்திலேயே கற்பந்தோறும்‌ றகலசராசரமு 
மொடுங்குகின்றது. ஆகலின்‌ இந்த விலிங்கமே மாகலாதாரமாம்‌. பிரளயகாலத்தில்‌ 
யான்‌ நீ ஸ்கந்தன்‌ ஹேரம்பன்‌ முதலியவர்களோடூ கூட எனதுருவத்தை யொடுக்கிக்‌ 
கொண்டு இந்த விலிங்கத்தில்‌ வசிக்கின்றேன்‌. ஸகலஜகங்களின்‌ தோற்ற 
நிலையொடுக்கத்‌ தொழிலானது எனது லீலையே. காரணங்களுக்குக்‌ காரணனும்‌ 
பதிகளுக்குப்‌ பதியும்‌ சேதனர்களுக்குச்‌ சேதனனும்‌ கரணங்களுக்கு அதிபாதிபனும்‌ 
காலவரைக்குளடங்கிய மாஜலங்களையு முண்டாக்குகின்றவனும்‌ தனக்குக்‌ காரண 
மற்றவனும்‌ ஸகல பூதங்களிலும்‌ வசிப்பவனும்‌ யானே. ஒ தேவி! இது 
மஹாரகஸ்யமாயுள்ள தாயினும்‌ உனக்கு விளக்கிக்‌ கூறினேன்‌. தேவர்‌ முநிவர்‌ 
முதலியவர்களுக்‌ குரைத்தேனில்லை. இது மிக்க ரகஸ்யமாதலின்‌ மனதிலேயே 
வைத்துக்கொள்ளவேண்டும்‌. சிவரஹஸ்யமெனும்‌ மமுத்திரத்தில்‌ பிரதமாம்‌ 
சமெனும்‌ ரத்னமானது உனக்களிக்கப்பட்டது. இதனைக்காதணியாக வைத்துக்‌ 
கொள்வாயாக, சத்யம்‌. இது சத்தியம்‌ என்று கை தூக்கிக்‌ கூறுகின்றேனென்‌ 
றருளினர்‌. 


இவ்வாறு இறைவன்‌ தேவியை இறுகத்தழுவிக்‌ கூறி மகிழ்ந்து கைலையில்‌ 
வீற்றிருந்தனர்‌. ஸ்கந்தர்‌, ஸ்கந்தர்‌. ஓ முநிவரே! கைலாமத்தில்‌ அபாரமஹிமை 
பெற்றுள்ளன வாகியலிங்காலயங்களின்‌ சம்பந்தமாகிய சரிதமானது கேட்டவர்களது 
பாபங்களாகிய பஞ்சு மலைக்குத்‌ தீ யாகும்‌. அபாரமாகிய புண்யங்களையுந்‌ தரும்‌. 
சிரவணஞ்‌ செய்கின்றவர்களுக்கு இதனிலும்‌ ஹிதமாகியசரிதம்‌ வேறொன்றில்லை. 
இதனைக்‌ கேட்ட மாத்திரத்தில்‌ சிவபாதாரவிந்தத்தில்‌ மனம்‌ லயமடையப்‌ 
பெறுவான்‌. மீண்டும்‌ சம்சாரமாகிய முதலையின்‌ வாயிலகப்படான்‌. ஓ 
ஜைகிஷவ்யரே! உமது நிமித்தமாய்‌ மஹேஸ்வரனாலருளப்‌ பட்ட வேதாந்த 
சாரமானதும்‌ இப்போதென்னாற்கூறப்பட்டது மாகியசி வரகஸ்யமெனும்‌ அமுதத்தை 
யருந்தி மகிழ்து சிவபாதாரவிந்தத்தை முக்தியின்‌ பொருட்டுத்‌ 
160 














சிவரகசியம்‌ 





தியானிப்பீராகவென்றருளினர்‌. அப்போது ஜைகிஷவ்யர்‌ ஸ்கந்தரை நோக்கி ஓ 
ஸ்வாமி! விருப்பு வெறுப்பு இவைகளினின்றும்‌ சித்தம்‌ விலகப்பெற்றேன்‌. 
காறியுமிழ்ந்த எச்சிலுக்கு நிகராய்‌ இவ்வுலகை யெண்ணுகின்றேன்‌. அஷ்டமூர்த்தி 
யின்‌ கதைகளமுதம்‌ போலிருக்கின்றன. எனது மனம்‌ பிரமந்நமாயிருக்கின்றது. 
மன்மதனாகிய மதயானையைப்‌ பிளப்பதில்‌ மஹா சிங்கமாகிய பரமேறவரனது 
பாதாரவிந்தத்தை யர்ச்சித்ததனால்‌ ஸகல பாவங்களையு முதறிவிட்டேன்‌. யான்‌ 
தேவரீரது திருவாக்காகிய மஹேச சரிதா முதத்தையே யருந்தி யருந்தி 
அபாரமாகிய ஆனந்தத்தை யடைவதொன்றையே விரும்புகின்றேன. ஒ ஸ்வாமி! 
ஈற்வரனது பாதசேவையால்‌ விஷயங்கள்‌ விஷமபோலாயின. தேவரீரது கிருபை 
யினால்‌ இம்முனிவர்களும்‌ பவதாபம்‌ நீங்கியவர்களாய்‌ மகிழ்கின்றனர்‌. தேவரீர்‌ 
எங்களுக்குச்‌ செய்த கருணைக்குப்‌ பிரதியாய்‌ நாங்கள்‌ நமஸ்காரத்திற்‌ கன்னியமாய்‌ 
வேறு யாதும்‌ செய்வதற்கில்லை. ஒ ஸ்வாமி! எங்களிடம்‌ தேவரீர்‌ எப்பொழுதும்‌ 
கருணாகடாக்ஷஞ்‌ செலுத்த வேண்டுமென்றனர்‌. உடனே ஏனைய முநிவர்களும்‌ ஓ 
ஸ்வாமி! சண்முகக்கடவுளே மஹா சாம்பவராகிய இந்த ஜைகிஷவ்யரது 
சங்கத்தால்‌ தேவரீரது திருவாக்கால்‌ சிவசரிதத்தைக்‌ கேட்டுப்‌ பாவனர்களாய்‌ 
முக்திக்காளாகின்றோம்‌. தேவரீர்‌ அபார கருணையால்‌ எப்பொழுதும்‌ 
நோக்கியருளுமென்று வேண்டிக்கொண்டனர்‌. அப்போது கணங்களும்‌ ஆனந்த 
பரவசர்களாய்‌ அவ்வாறே போற்றினர்‌. விஷ்ணு பிரம்ஹ இந்திரர்களும்‌ பேரானந்த 
வமுதத்தால்‌ பூரித்தமனமுடையோர்களாய்‌ ஸ்ரீ குமார ஸ்வாமியைத்‌ துதித்தனர்‌. 
சூதர்‌: ஓ முநிவர்களே! பூதலஞ்சலிக்க நாகநாதன்‌ கிலேசமுற நாகர்கள்‌ கதற 
ஆதிகூர்மம்‌ தாங்கமுடியாது புரள பர்வதங்கள்‌ சலிக்க நதி நாயகனாகிய சமுத்திரம்‌ 
பயந்து கதற தரிசனஞ்செய்வோர்‌ பரமானந்தமடைய ஆச்சரியத்தையும்‌ பயத்தையும்‌ 
பரமானந்தத்தையும்‌ உலகமடையச்‌ செய்யும்‌ பரமேற்வரனது தாண்டவமே காத்தரு 
ளுக. 


அறுபதாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 
சிவரஹஸ்யம்‌ மஹேஹ்வரமெனும்‌ 
முதலம்சம்‌ முற்றிற்று. 





161 














சிவரகசியம்‌ 


சிவமயம்‌. 


சிவரகசியம்‌. 


இரண்டாவது அம்சம்‌. 


162 














சிவரகசியம்‌ 





உ 
கங்காஸுதாய நம: 


மகேதிகாசமாகிய 
ஓ 
சிவரகசியம்‌. 
இரண்டாம்‌ அம்சம்‌. 
முதலாம்‌ அத்தியாயம்‌. 


விநாயகர்‌ வணக்கம்‌. 


சூதமுனிவர்‌ :- உமாதேவியாருடைய முகமாகிய தாமரை மலருக்குக்‌ 
கதிரவன்போலும்‌, விக்கினமாகிய மலைக்கு வஜ்ஜிராயுதம்‌ போலு மிருக்கின்ற 
கணபதி மூர்த்தியை வணங்குகின்றேன்‌. 


சவுனகாதி மகருஷிகளை நோக்கி, ஓ சாம்பவர்களே! திரிலோக சாம்பிராச்சிய 
வின்பத்தையும்‌ துச்சமாய்‌ நினைக்கின்ற வைராக்கியச்‌ சிறப்பினை யுடையவரும்‌ 
நிர்மலமாகிய ஞானமுடையவரும்‌ மலர்ந்த தாமரை போன்ற முகமுடையவரும்‌ 
வெண்ணிறமாய்‌ விளங்கும்‌ ஆடைதரித்தவரும்‌ விபூதியை முப்புண்டாமாயணிந்த 
வரும்‌ உருத்திராக்ஷங்களாலாகிய கிரீடந்தரித்தவரும்‌ சிவத்தியானத்தினால்‌ சுத்தி 
பெற்றமனமுடையவரும்‌, சிவகணங்கள்‌ முநிகணங்கள்‌ தேவகணங்களாகிய 
இக்கணங்களுள்‌ இவரிலும்‌ பெரியோர்‌ யாருமில்லையென்ற சிறப்பினையுடைய 
வருமாகிய ஜைகிஷவ்ய மஹாமுனிவர்‌ பலமுநிவருடன்‌ சிவபெருமானது உள்ளத்‌ 
தைக்‌ களிக்கச்செய்கின்றவராகிய ஸ்ரீமுருகக்கடவுளைப்பணிந்து, ஓ சுவாமின்‌! 
சர்வஜ்ஞராகிய பசுபதி மகிழச்‌ செய்யும்‌ முகவிலாச முடையவரே! பார்வதியின்‌ 
அருமைத்திருமகனாரே! தாரகசம்ஹாரகரே! பிறவிக்கடலைக்‌ கடக்கும்‌ பெரியோ 
ரால்‌ உபாசிக்கப்படும்‌ பரமாத்மரே! அகிலஞான நிதியே! தேவரீரை நமஸ்கரிக்கின்றே 
னென்று பக்தி பரவசராய்ப்‌ பணிந்து போற்றி, ஓ பன்னிருகையனாகிய ஐயனே! 
தேவரீரது ஆறு திருமுகங்களாகிய தாமரை மலர்களினின்றும்‌ பெருகாநின்ற 
சிவசரித்திரங்களாகிய மதுவெள்ளமானது அடியேனுக்கும்‌ மற்று மிங்குள்ள முனிவர்‌ 
கட்கும்‌ அமுதம்‌ போல்‌ செவிக்குத்‌ தெவிட்டாத வினிப்பைத்தருகின்றது. அன்றியும்‌ 
இங்குள்ள  ருஷிகளும்‌ யானும்‌ திரிநேத்திரருடைய திவ்யசரித்திரங்களைக்‌ 
கேட்பதில்‌ சோம்பலும்‌ இதுபோது மென்கிற மனத்திருப்தியுமுடையவர்களல்லேம்‌. 
ஆகையால்‌ மஹாதேவராகிய இறைவன்‌ தேவியாருக்கு ரகசியமாகக்‌ கூறியதும்‌ 
பின்னர்த்தேவியாரால்‌ தேவரீர்‌ கேட்கப்‌ பெற்றதுமாகிய சிவரகசியமென்கிற 
மஹேதிகாசத்தில்‌ வருகின்ற சரித்திரங்களை இனிது கூறல்‌ வேண்டும்‌. எங்கள்‌ 
தெய்வமாகிய மஹாதேவரும்‌, தேவரீருக்குக்கருணைகூர்ந்து யாங்கள்‌ விரும்பும்‌ 


163 














சிவரகசியம்‌ 





வண்ணம்‌ உபதேசித்து அனுக்கிரகித்தல்‌ வேண்டுமென்று ஆஜ்ஞையும்‌ ஆணையுந்‌ 
தந்திருக்கின்றாராதலால்‌ சிவரகசியத்தை யிவர்களுக்கு எப்படிச்‌ சொல்வ தென்று 
ஐயுறல்‌ வேண்டா மென்று வேண்டிக்கொள்ள, ஆறுமுகக்கடவுள்‌ திருவுளமிரங்கித்‌ 
தமதிதயமெனுங்‌ குகைக்குள்‌ ஒருவரு மறியா வண்ணம்‌ வைத்திருக்குஞ்‌ 
சிவரகசியமெனும்‌ பெட்டியைத்‌ திறந்து அதனுள்ளிருக்கும்‌ சிவமணிகளாகிய 
இரத்னஹாரங்களின்‌ மகிமையை அணியணியாய்‌ முனிவருடைய செவிப்புலனு 
க்கின்பமாய்ச்‌ சொல்லத்‌ தொடங்கி விக்னமென்கிற மதயானைக்‌ கூட்டங்களுக்குச்‌ 
சிங்கம்‌ போன்றதும்‌, வணங்கித்‌ தொழுதேத்தும்‌ வானவர்‌ முடியில்‌ விளங்குஞ்‌ 
செந்தாமரை மலர்‌ போன்றதுமாகிய சிவமுதற்றிருமகனடிகளை வணங்குவாம்‌ 
என்று வணங்கி, ஜைகிஷவ்யரை நோக்கி, ஒ முநிவரே! உம்மைப்போல்‌ மிக்க 
தூய்மை பெற்றமனமும்‌, பரமசாரயாகியபரமார்த்தத்தில்‌ அவாவும்‌, விஸ்வேசரிடம்‌ 
பத்தியுமுடையோரையானிவ்வுலகின்கண்‌ கண்டிலேன்‌. ஒ முநிவரே பார்வதீ 
நாதனாகிய இறைவனிலும்‌ பரன்‌ எவனுமில்லை யென்பதே சகலவேத 
சாஸ்திரங்களின்‌ றுணிபு. இஃ.தன்றி வுமக்கு உரைக்க வேண்டியது யாதுளது? அவ்வி 
றைவனே சகலதுக்கங்களையுந்தொலையச்‌ செய்பவன்‌. அவரைவிடுத்து உலக 
விவகாரங்களிற்‌ சென்றுமிக்க ஆயாசத்தால்‌ அல்லற்‌ படுவதில்‌ யாது பயன்‌? 
பாதாரவிந்தத்தை விட்டகலாத பக்தர்கட்குப்‌ பரம சுகமாகிய மோக்ஷத்தை 
யளிப்போனான  அந்தப்பகவானுடைய மகிமைகளே  கேட்கத்தகுந்தனவென்‌ 
றுணர்வீர்‌. அங்ஙனங்‌ கேட்கப்‌ பெறுவதால்‌ சந்திரசூடனுடைய பாதாரவிந்தங்களிற்‌ 
பக்தியுண்டாகும்‌. அப்பத்தி விசேடத்தால்‌ பஸ்மருத்திராக்ஷங்களிலும்‌, பசுபதி 
விரதத்திலும்‌ பக்தியும்‌ ஞானமும்‌ வைராக்கியமு முண்டாகும்‌. அவையுடையவ 
ராகப்‌ பெறின்‌ பிறவிக்கடல்‌ கடந்து இறைவனடியில்‌ வாழ்வைப்‌ பெறுதற்காம்‌. 
ஆகலான்‌ இவ்வாழ்வு சாமான்ய அறிவுடையோர்‌ எங்ஙனம்‌ அடையப்‌ பெறுவர்‌? ஓ 
ஜைகிஷவ்யரே! நீர்‌ தான்‌ இந்த வாழ்வுக்குரியவர்‌. ஆகலான்‌ சர்ப்பாபரணனாய்‌ சந்திர 
சேகரனாய்‌ உமையோர்‌ பாதியனாய்‌ விளங்குஞ்சிவபெருமானால்‌ சகல வேதசார 
மாயும்‌, கேட்போர்‌ மனதைக்‌ கவர்வதாயும்‌, நீர்‌ விரும்பியதாயுமுள்ள சிவரகசியத்‌ 
தை யாரம்பிக்கின்றேனென்று கூறியபடி யானுங்கட்குக்‌ கூறுகிறேன்‌ என்றார்‌. 


முதலாம்‌ அத்தியாயம்‌. 
முற்றிற்று. 





164 














சிவரகசியம்‌ 





உ 
விக்ந கர்த்ரு நம: 


இரண்டாம்‌ அத்தியாயம்‌. 
தேவிதவ முரைத்தல்‌. 


ஸ்கந்த மூர்த்தி முனிவரைப்‌ பார்த்து ஓ ஜைகிஷவ்யரே! பூர்வம்‌ கைலை 
மலைச்சாரலில்‌ பார்வதி தேவியார்‌ யாதோ ஒரு வேண்டுகோளை வேண்டியவர்‌ 
போல்‌ லோகானுக்ரக நிமித்தமாய்ப்பரமேங்வரனைக்‌ குறித்துத்‌ தாமரை மலர்‌ 
போலும்‌ மெல்லிய திருமேனியை உஷ்ண காலத்தில்‌ பஞ்சாக்கினிமத்தியிலும்‌ 
காற்றடிக்கும்‌ போது வெறுவெளியிலும்‌ மழைக்காலத்தில்‌ தண்ணீரிலும்‌ 
பனிக்காலத்தில்‌ பனியிலும்‌ நிறுத்திப்பதினாயிரம்‌ வருடம்‌ யாவராலும்‌ செயற்கரிய 
தவமியற்றிவந்தனர்‌. அதனைக்கண்ணுற்ற பிரம்ஹவிஷ்ணுவாதிதேவரும்‌ 
இருஷிகள்‌ முதலானவரும்‌ ஓஹோ இது பெரியதோ ராச்சரியம்‌. சகல ஜகத்திற்கும்‌ 
ஈஸ்வரியாகிய தேவியார்‌ செய்யும்‌ தவத்திற்கு நிகரான தவத்தை யாம்‌ இதுகாறும்‌ 
கண்டது மில்லை; கேட்டதுமில்லை. இஃதென்னகாரணமோ வென்று அஞ்சலி 
செய்து தொழுதவரா யித்தேவியார்‌ தவத்தால்‌ மெலிந்தவராயினும்‌ சாணைபிடிக்கப்‌ 
பட்டரத்னம்போல்‌ ஜ்வலித்திருக்கும்‌ திருமேனியை யுடையவராயினர்‌. இலைகளே 
யாடையாகவும்‌, இறைவனது பாதாரவிந்தத்தியான மெனுமமுதமே போசனமாகவும்‌, 
சோதிபோல ஜ்வலித்திருக்குந்‌ திருமேனியின்‌ காந்தியே ஆபரணமாகவும்‌, 
வனப்பிரதேசங்களே சிங்காரமாகிய ஸ்தானமாகவும்‌, வெண்ணிறமாகிய திருநீறே 
நறுமணங்கமழும்‌ சந்தன மாகவும்‌, ருத்திராக்ஷங்களே இரத்தினா பரணங்களாகவும்‌, 
வியாக்கிராஸனம்‌ கிருஷ்ணா ஜினம்‌ முதலிய வேசிங்காசனமாகவும்‌ 
உடையவளாய்ப்பத்மாசனத்தில்‌ ஸ்தம்பம்‌ போல அசைவற்றிருந்து பஞ்சாக்ஷரத்தை 
ஜபித்து, முக்கண்ணரை இலக்ஷியமாக்கிநாசிமுனையில்‌ நேத்திரத்தைச்‌ செலுத்திப்‌ 
பரசிவபரவசமாயிருந்னர்‌. ஒ முனிவரே! ஓர்நாமமும்‌ ஒருருவமுமில்லாத வரும்‌ 
உபநிடதங்களால்‌ போற்றப்பெற்றவருமாகிய உமாதேவியானவர்‌ இவ்வண்ணந்தி 
யான யோகத்திலிருக்குங்காலத்தில்‌ சிங்க முதலிய துஷ்டமிருகங்களும்‌ மிக்க 
வணக்க முடையனவாய்ப்‌ பரிசனங்கள்‌ அரசனைச்‌ சூழ்ந்திருப்பது போல்‌ 
பரமாச்சரிய முற்றுச்‌ சூழ்ந்துகாவலாய்‌ நின்றன. மட மயில்கள்‌ தமதழகிய 
தோகைகளால்‌ தேவியின்‌ மேல்‌ கதிரவனுடைய கிரணங்கள்‌ தாக்காவண்ணம்‌ 
மறைத்துக்‌ கொண்டிருந்தன, அன்னப்பேடுகள்‌ அழகிய சிறகுகளை விசிறி 
போலசைத்தன, கவரிமான்கள்‌ தோகைகளைச்சாமரங்களைப்போல மேலுங்கீழுமா 
யசைத்தன. ஏனைய பட்சிசாதிகளும்‌ மிருகசாதிகளும்‌ இமை கொட்டாமற் 
றரிசனார்த்தமாய்‌ வந்த திருக்கூட்டங்கள்‌ போல்‌ நெருங்கி நின்றன. அவைகளுட்‌ 
சிலமாங்குயில்கள்‌ பரமானந்தத்துடன்‌ தோத்திரஞ்செய்வதுபோல்‌ இசையுடன்‌ 
கூவின. சிலமிருங்ககள்‌ எங்களுடைய பாக்கியமே பாக்கிய மென்று ஒன்றுக்‌ கொன்‌ 
றுள்ள பகைமை நீங்கிப்‌ பரமசாந்தமுடையனவாய்‌ நல்ல காய்கனி வர்க்கங்களைக்‌ 
கொண்டு வந்தருகில்‌ வைத்துப்பணிந்து நின்றன. ஓ ஜைகிஷவ்யரே! இவ்வண்ணம்‌ 
பசுபக்ஷியாதிகளும்‌ புண்ணிய பரிபாக மெய்தும்‌ வண்ணமும்‌ போகமோக்ஷங்களை 


165 














சிவரகசியம்‌ 





யடைய விரும்பும்‌ மாந்தரெலாம்‌ ஈதேதவம்‌ இஃதே தவமுறை இத்தவநெறிக்கே 
இம்மானுட சரீரம்‌ வந்தது இது செய்யா தொழியின்‌ இந்த ஜன்மம்‌ பயன்படுமாறு 
யாங்ஙனம்‌ என்றுணருமாறும்‌, உணர்ந்த பின்னர்‌ தேவியாராலும்காண்டற்‌ கரியனா 
யிறைவனிருப்பானாயின்‌ அப்பெருந்தகையாளனை நாம்‌ எவ்வாற்றால்‌ காணப்‌ 
பெறுவே மென்றேங்கி அருள்‌ நாட்ட மெய்தலே என்னம்மை தவக்கோலங்கொண்ட 
காரணமென்று அறிமின்‌. அன்றியும்‌ சிவபெருமானைப்‌ பூசிக்கத்‌ தகுந்தவரும்‌ 
அவனது மகிமையைப்‌ பிரகாசிக்கச்‌ செய்யவல்லவரும்‌ தாமே யென்றுலகினரறிய 
வும்‌ இத்தவத்தைத்‌ தேவியாரியற்றத்தொடங்கினரென்றும்‌ அறியக்கடவீர்‌. 


இரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று, 





166 














சிவரகசியம்‌ 





௨ 
விக்நஹந்த்ரு நம: 


மூன்றாம்‌ அத்தியாயம்‌. 
தேவி விப்ரசம்வாதம்‌. 


ஸ்ஃகந்தமூர்த்தி கூறுகின்றார்‌ :- ஒ ஜைகிஷவ்யரே தேவியாரது தவநிலையை 
ச்‌ சிவகணங்களும்‌ முநிகணங்களும்‌ பிரஹமவிஷ்ணுவாதி தேவகணங்களும்‌ 
யக்ஷகந்தர்வ கின்னர கிம்புருடர்களும்‌ நோக்கி, இவ்வம்பிகையைப்போலும்‌ 
நம்மினங்களிலாவது, அசுரவினங்களிலாவது தவஞ்‌ செய்தாருமுண்டோ வென்று 
பேசிக்கொண்டு ஆச்சரியமடைந்தனர்‌. ஓ முநிவரே! பன்னாட்சென்றபின்னர்‌ சிவபெ 
ருமான்‌ விருத்தப்‌ பிராஹ்மண வடிவங்கொண்டு அவ்வயோதிகத்தினால்‌ 
இளைத்தவராய்‌, மீசையுந்‌ தாடியும்‌ நீண்டசடைமுடியுமுடையவராய்‌, என்புநரம்பு 
மன்றித்‌ தசையற்றவாராய்‌, தண்டு கமண்டலத்தோடு யாகாக்னியை வளர்த்தற்குரிய 
கருவியாகிய ஊதுகுழையுமுடையவராய்‌, பிரஹ்ம சூத்திரந்தரித்தவராய்‌, மெல்ல 
மெல்ல நடந்து வரும்பொழுது காலிடறி அடிக்கடி வீழ்கின்றவராய்‌ அம்மையார்‌ 
தவஞ்செய்யுமிடத்திற்கு மந்த மாருதம்‌ போல்‌ மெல்ல வந்து வில்வமரத்தடியில்‌ 
பத்மாசனியாய்‌ நூறுகோடி மின்னல்‌ ஏககாலத்திலுதித்தாற்போலும்‌ செளந்தரிய 
மெல்லாம்‌ ஒருங்குசேர்ந்து உருக்கொண்டாற்போலும்‌ பிரகாசிக்கின்ற சரீரமுடைய 
வளாய்‌, பஸ்மருத்திராக்ஷதாரணத்தோடு தவநிலையினிற்கும்‌ தேவியைப்பார்த்து, 
ஹர! ஹர! சிவ! சிவ! என்று சிவநாமங்களையுச்சரித்தனர்‌. தேவியார்‌ அந்த 
நாமோச்சரணையைக்கேட்டு யோகநிலையை விட்டுக்‌ கண்விழித்துப்‌ பஸ்ம 
ருத்திராக்ஷதாரணராய்த்‌ தள்ளாடித்‌ தள்ளாடிக்‌ கீழேவிழும்‌ நடைபினையுடையவ 
ராய்வருஞ்‌ சிவவேதியரைப்பார்த்து மனமுருகி, சுவாமிகாள்‌! வாரும்‌! வாரும்‌! என்று 
அழைத்து ஆசனமிட்டு அதிலவரை இருக்கச்செய்து அர்க்கியபாத்திய ஆசமனாதிகள்‌ 
தந்து உபசரித்தனர்‌. தேவியாரது உபசாரத்தைக்‌ கண்ட இறைவர்‌ மிக மகிழ்ந்து ஓ 
பார்வதீ! நான்‌ கைலாயத்தில்‌ தனியே வாழ்கின்றவன்‌. எனக்கொரு துணையுங்‌ 
கிடையாது. கிழத்தனத்தில்‌ நிறைந்தவனாயும்‌ வயதில்‌ நூறானவனாயும்‌ இருக்கின்ற 
படியால்‌ பேசுவதற்கும்‌ நீ சொல்வதைக்கேட்பதற்கும்‌ என்னுடைய ஆசை என்னை 
வருத்துகின்றது. நான்‌ என்‌ செய்வேன்‌. நீ இவ்விடத்தில்‌ தவஞ்செய்யும்‌ 
அருமையைச்‌ சிவகணங்களாற்‌ கேள்விப்பட்டு உன்னைப்‌ பார்க்கவேண்டுமென்கிற 
ஆசையினால்‌ தள்ளாடித்‌ தள்ளாடி மெல்ல மெல்ல வந்தேன்‌. உனது தவத்தைப்‌ 
பார்க்க மிக்க - ஆச்சரியமாக விருக்கின்றது. குவளை மலர்போன்ற 
நேத்திரமுடையவளே! உனக்குத்தவமேன்‌? அதனால்‌ நீ என்ன பிரயோசனத்தை 
யடையப்போகின்றாய்‌? உனக்குப்‌ பிரயோசனத்தைக்‌ கொடுப்பவர்‌ யாவர்‌? தவஞ்‌ 
செய்கின்றவர்கட்கு அத்தவப்பயனாயுள்ளது உனது பாதாரவிந்தமன்றோ.? பிரம்ஹ 
விஷ்ணு முதலிய தேவர்களும்‌ முனிவர்களும்‌ உனது பாதாரவிந்தத்தை யடைதலே 
பலமாக வெண்ணியபடியினாலன்றோ சிருஷ்டியாதி தொழில்களையும்‌, சத்திய 
லோக முதலிய பதங்களையும்‌ பெற்று வாழ்கின்றனர்‌. இன்னமும்‌ உனது கருணை 
க்கே எதிர்பார்க்கின்றனர்‌. உனது பெருமை இங்கனமிருக்க, நீ தவஞ்செய்யவேண்டிய 


167 














சிவரகசியம்‌ 





காரணமென்னை? மிருதுவான உன்சரீர மெங்கே! மிகவும்‌ கடினமான தவமெங்கே! 
நீ இப்பொழுது செய்யுஞ்‌ செய்கை எனக்குச்‌ சாகசமாய்த்‌ தோன்றுகின்றது. அந்தோ! 
உன்‌ சரீர செளந்தரியமெல்லாம்‌ போயிற்றே! உன்‌ மேனியில்‌ சாம்பற்பூச்சுப்‌ 
பிரகாசிக்கின்றதே. நீ மஹா ஐஸ்வர்யவானான பர்வதராசன்‌ புத்திரியல்லவா? உன்‌ 
மேனியில்‌ பச்சைக்‌ கற்பூரம்‌ கஸ்தூரி குங்குமப்பூ கலந்த சந்தனம்‌ இவைகளின்‌ 
நறுமணம்‌ வசமே! அந்த மணம்‌ போன விடந்தெரியவில்லையே! சாம்பல்மணம்‌ 
வீசுகின்றதே! உன்னுடைய பாதாதிகேசமுற்றும்‌ நவரத்தினங்களிழைக்கப்பட்ட 
விசித்திரமான பல ஆபரணவகைகளைல்லாம்‌ அணியணியாய்ப்‌ பிரகாசித்து அழகு 
செய்து கொண்டிருக்குமே அவைகட்கு உன்னைவிட்டுப்போகும்‌ தெளர்ப்பாக்யதிசை 
எப்படி வந்ததோ தெரியவில்லையே! நீ கன்மலையிற்‌ பிறந்தவளாயிருந்தும்‌ 
உன்மனம்‌ உருகும்‌ வெண்ணைபோலிருந்ததே! அந்த மனம்‌ இப்போது அக்கல்லின்‌ 
குணத்தைப்‌ பெற்றதே! இது விந்தையினும்‌ விந்தையே! நெஞ்சைக்‌ கல்லாகப்‌ 
படைத்தவர்‌ கடினமான தவத்தைச்‌ செய்து நெஞ்சுருகும்‌ வகையைத்‌ தேடிக்‌ 
கொள்ளல்‌ வேண்டும்‌. உருக்கமே மனமாகவுடைய நீ இத்தவத்தைக்‌ கைக்கொண்டது 
யாது கருதியோ? அன்றியும்‌ உனது நாயகனும்‌ உருகிய மனத்தைக்கண்டு ௬கவல்ல 
திருவுள்ளமுடைய பெருங்கருணையாளன்‌. சகலலோகங்கட்கும்‌ பிரபுவாயுள்ளவன்‌. 
அந்தப்பிரபுவினால்‌ நீ மிகவும்‌ விரும்பப்பட்டவளாயிருக்கின்றனை. அவனங்கமாயு 
மிருக்கின்றன. அவனுடைய பிரியம்‌ உன்னிடத்திலில்லாமற்‌ போனாலன்றோ 
அதனை வேண்டி இவ்வளவு கஷ்டமான தவத்தை நீ செய்ய வேண்டும்‌? 
அங்ஙனமிருக்க நீ தவஞ்செய்யுங்காரண மென்னையோ? அது எனக்குத்‌ தெரிய 
வில்லையே ஓ பார்வதி! அந்தக்காரணத்தை நான்‌ கேட்கத்தகுந்ததானால்‌ 
சொல்வாய்‌. அது நானறியக்கூடாத ரகசியமாகவிருந்தால்‌ சொல்லவேண்டாம்‌. 
இரகசியமாயிருந்தாலும்‌ என்னிடத்தில்‌ சொல்லுவதினால்‌ ஒரு தீங்கு முண்டாக 
மாட்டாது. ஆகையினால்‌ என்னிடத்தில்‌ தயவுவைத்துச்சொல்லவேண்டுமென்று 
எத்தன்மைத்தான கன்னெஞ்சும்‌ உருகுமாறு மிகவிரக்கத்தோடும்‌ அன்போடும்‌ 
விருத்த வேதியர்‌ கூறவே தேவியார்‌ அவர்‌ தத்தித்தத்திக்‌ கூறும்‌ வாய்மொழிகளைக்‌ 
கேட்டு, ஓ வேதியராகிய என்னையரே! தாங்கள்‌ கூறிய தெல்லாம்‌ உண்மையே. 
ஆயினும்‌ யான்‌ ஓர்‌ கோரிக்கையை மனதில்‌ வைத்துக்‌ கொண்டு தான்‌ தவஞ்‌ 
செய்கின்றேன்‌. எனது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டியவர்‌ சகலலோகங்கட்‌ 
கும்‌ பிரபு வாயும்‌, சகலகிருத்தியங்கட்குஞ்‌ சக்தராயு மிருக்கத்தக்கவர்‌. அத்தகுதி 
யுடையாரையன்றி மற்ருடெருவரையான்‌ எண்ணுவனா? அந்தப்‌ பிரபுவே யாவர்க்குந்‌ 
தாயாயும்‌ தந்தையாயும்‌ பந்துவாயுமிருக்கின்றவர்‌. நான்‌ அவருக்குத்‌ தேவியாயுஞ்‌ 
சத்தியாயு மிருப்பதால்‌ நீர்‌ சொல்லியபடி யாவரும்‌ என்னை வேண்டித்தவஞ்‌ 
செய்யவும்‌ நான்‌ அவர்களுக்கு வேண்டியவற்றைக்‌ கொடுக்கவும்‌ அவரைப்போல்‌ 
பிரபுத்வாதி சகல சம்பந்தங்களை யடையவு மாயினேன்‌. ஓ அறிவிற்சிறந்த 
பெரியோரே! நான்‌ உலகரக்ஷணையின்‌ பொருட்டு இப்பொழுது ஒரு கோரிக்கையை 
மனதிற்‌ கொண்டு, ஈங்வரனை நோக்கி அரிய தவத்தைச்‌ செய்கின்றேன்‌. ஓ 
சம்புபத்தர்களுட்‌ சிறந்த சிவபத்தரே நான்‌ தவஞ்செய்யுங்காரணத்தைப்பிறகு 
சொல்லுகின்றேன்‌. இப்பொழுது உம்மை ஒரு ரகசியங்‌ கேட்கின்றேன்‌. அதற்கு நீர்‌ 
உண்மையைச்‌ சொல்ல வேண்டும்‌. நான்‌ சத்தியத்திலாசையுள்ளவள்‌. என்னிடத்தில்‌ 
நீர்‌ உண்மையைச்‌ சொல்லாமற்போவீராயின்‌ உம்மிடத்தில்‌ எனக்குண்டாயிருக்கும்‌ 
பிரீதிக்கு ஹானி உண்டாகும்‌. ஓ பிரம்ஹருஷியே இந்த மலையில்‌ உம்மை 


168 














சிவரகசியம்‌ 





யொத்தவர்கள்ள்‌ வசித்தற்குரிய ஆஸ்ரமம்‌ ஒன்றுங்கிடையாது. அதனால்‌ 
முநிவர்கள்‌ இவ்விடத்தில்‌ வருவதில்லை. இது என்னுடைய தவச்சாலையாதலால்‌ 
சூரிய சந்திராதியர்களும்‌ ஒதுங்கிப்போகின்றனர்‌. திருமால்‌ முதலிய தேவர்களும்‌ 
இக்கைலாயதரிசனங்கிடைக்க வேண்டு மென்று தவஞ்‌ செய்கின்றனர்‌. அவர்களுக்கு 
இன்று வரையில்‌ தரிசனமானதில்லை. இவ்வளவு மகிமையோடுங்‌ கூடியிருக்கின்ற 
இம்மலையில்‌ நீர்‌ எப்படி வந்தீர்‌? இது எனக்குப்பெருஞ்‌ சந்தேகத்தை விளை 
விக்கின்றது. இச்சந்தேகந்தீரச்‌ சொல்லுமென்று சொல்லிய தேவியின்‌ வார்த்தை 
யைக்‌ கேட்டு வஞ்சனை எண்ணத்துடன்‌ பெருமான்‌ புந்நகை செய்து, ஓ தாமரை 
போன்ற முகமுடையாளே! நான்‌ வஞ்சித்துக்‌ கூறுந்‌ தன்மையுடையவனா 
யுனக்குத்தெரிகின்றதா? தபசியாயிருக்கின்ற உன்னிடத்தில்தானா பொய்‌ வார்த்தை 
சொல்லப்‌ போகின்றேன்‌. நன்றாயிருந்தது. நான்‌ சொல்வதைக்கேள்‌. நான்‌ பிருகு 
குலத்திற்பிறந்த பிராஹ்மணன்‌. ஹிமாசலத்தில்‌ வசித்துத்‌ தபசியாய்‌ தியான 
சீலமுள்ள வனாய்‌ சிவார்ச்சனை செய்துவந்தேன்‌. ஒருகாலத்தில்‌ மஹாதேவர்‌ 
கருணையுடையவராய்‌ எனக்குப்‌ பிரத்தியக்ஷமாய்‌ அதிரகசியமாய்‌ நீ செய்யும்‌ 
அருச்சனைக்கு மிகவும்‌ மகிழ்ந்தேன்‌. நீ விருத்தனாய்‌ விட்டாய்‌. இனி நீ கைலாய 
பர்வதசிகரத்தில்‌ வந்து வாசஞ்செய்துக்கொண்டிருப்பாயாக. நீ அங்கிருப்பாயாயின்‌ 
எனக்குச்‌ சந்தோஷமாயிருக்கும்‌. ஆனால்‌ உனக்கு இந்தக்‌ கிழத்தன்மை மாத்திரம்‌ 
போகாது. போகாமற்போனாலும்‌ பசிதாக முதலியவை உன்னைவருத்தாது. 
உனக்குக்கியாபகசித்தி நன்றாயிருக்குமென்றனுக்கிரகஞ்‌ செய்து போயினர்‌. அந்த 
மஹா தேவர்‌ என்னைக்‌ கைலைக்கு வரச்சொன்னாலும்‌ இங்கு செய்யுஞ்‌ 
சிவார்ச்சனையை விட்டுப்‌ போவதற்கு எனக்குமனமில்லாமல்‌ இவ்‌ விடத்திலேயே 
வசித்திருக்கிறே னென்று அந்தணர்‌ சொன்னதைத்‌ தேவி கேட்டுத்‌ 
தலையையசைத்துச்‌ சுட்டு விரலை மூக்கின்‌ மேல்‌ வைத்து அதிக ஆச்சரிய 
மடைந்து, ஓ கைலாசவாசியாகிய அந்தணப்‌ பெரியோரே! பரமேஹ்வரன்‌ என்னிடம்‌ 
எல்லாவற்றையுஞ்‌ சொல்லும்‌ வழக்கமுடையராயிருந்தும்‌ உம்முடைய 
சங்கதியைச்‌ சொல்லாதொழிந்தார்‌. இரகசியமாக வாவது சொல்லியிருக்கலாம்‌. 
அப்படியுஞ்‌ சொல்லவில்லை. அதுநிற்க, நீர்‌ கைலாயத்தில்‌ இந்த வயதளவும்‌ 
சிவலிங்கார்ச்சனை விடாது செய்து கொண்டிருக்கின்றீரா? இது மிகவாச்சரியம்‌ 
என்று தேவி அதிசயித்துச்‌ சொன்ன பொழுது சிவபெருமான்‌, ஒ சிவே! 
நானிப்பொழுது சொல்லிவந்ததில்‌ நீ யோர்‌ குறைகொண்டதாக எனக்குக்‌ தெரிய 
வருகின்றது. அது என்னை யெனின்‌, உன்னிடத்திற்‌ பிரீதியாயுள்ள சங்கரன்‌ எனக்குச்‌ 
சிவலிங்கார்ச்சனைசெய்யச்‌ சொல்லிய ரகசியத்தை யுனக்குச்‌ சொல்லாமற்‌ போனா 
ரன்றோ வென்றோர்‌ பெருங்குற்றத்தை யெண்ணியதாகத்‌ தெரிய வருகின்றது. 
நீயப்படி யெண்ணுவது முறைமையன்று. உன்னுடைய நாயகன்‌ உன்னிடத்து 
வைத்த பிரீதியைக்காட்டிலும்‌ தன்னன்பர்களிடத்தில்‌ மிக்க பிரீதியுள்ளவனாகலின்‌, 
சிவலிங்கார்ச்சனை செய்வதாகிய ரகசியத்தை என்னிடத்தில்‌ சொன்னா ரென்றும்‌, 
நீயவனோடு கலந்திருக்குஞ்‌ சத்தியா யிருக்கும்‌ பொழுது நீ லிங்கரூபத்தை 
யர்ச்சனை செய்யவும்‌ வேண்டுமா என்று எண்ணி யதனை யுனக்குச்‌ சொல்லாமற்‌ 
போனாரென்று மறிவாய்‌. 


இச்செய்தி யிங்கனமிருக்க, நீ இப்பொழுது செய்து வரும்‌ தவத்தைப்‌ பற்றிச்‌ 
சில கூறுகின்றேன்‌. கேட்பாயாக. பணச்செலவிற்கும்‌ சரீரசிரசிரமத்திற்கும்‌ 


169 














சிவரகசியம்‌ 





ஏதுவாயிருக்கின்ற விரதங்களாலும்‌, தவங்களாலும்‌ தீர்த்தயாத்திரைகளாலும்‌, 
யோகங்களாலும்‌, வருணாச்சிரம தருமங்களாலும்‌, ஏனைய தருமங்களாலும்‌ 
அடையத்தகும்‌ பிரயோசனமென்னை? இவைகளில்‌ முயற்சி செய்வதினால்‌ சிரமம்‌ 
மீட்டும்‌ மிகுதிப்‌ படுமேயன்றிப்‌ பலனொன்றும்‌ மிகுதிப்படாது. இவைகளால்‌ சித்த 
சாந்தி யொருநாளும்‌ உண்டாகவே உண்டாகமாட்டாது. அற்பபலத்தை விரும்பிச்‌ 
சமுசாரசாகரத்திலே சுழலும்‌ மனிதர்களுக்கு முற்கூறப்பட்ட விரதமுதலியனவே 
மோக்ஷசுகத்தை நேரே கொடுப்பனவாகா. ஆகலான்‌ நீ இக்கடுந்தவஞ்‌ செய்ய 
வேண்டாம்‌. ஓ பரையே! பிரத்தியக்ஷமாய்‌ மோக்ஷத்தைக்‌ கொடுக்குந்‌ தருமஞ்‌ 
சிவலிங்கார்ச்சனை யொன்றே. அவ்வொன்று தான்‌ சம்புவுக்குச்‌ சந்தோஷத்தை 
விளைவிக்குந்‌ தருமம்‌.அப்படியானால்‌ சிவலிங்கார்ச்சனையை மாத்திரங்‌ கூறாமல்‌ 
பற்பலசிரெளத தர்மங்களாகிய எக்ஞயாகாதிகளை வேதங்‌ கூறுவானேன்‌ என்றால்‌ 
அவை அதிகாரி பேதமாய்ச்‌ சிவனால்‌ அருளப்பட்டனவென்று அறிவீர்‌. சிரெளதம்‌ 
ஸ்மார்த்தம்‌ பெளராணிகம்‌ எனும்‌ மூவகைத்தர்மங்களும்‌ பரிபாகபேத நோக்கியே 
கூறப்பட்டுள்ளன. அவை பிரம்ம க்ஷத்திரிய வைசிய ரெனும்‌ மூவருக்கே உள்ளன. 
சூத்திரதர்மமானது தந்திரத்தில்‌ கூறப்பட்டிருக்கிறது. ஓசங்கரி! தாந்திரிகனுக்கு 
வைதிக தர்மானுஷ்டானங்‌ கூடாது. சிரெளதாதிதர்மமானது கர்மவாதமேயாம்‌. 
எக்ஞம்‌ அத்தியயனம்‌ முதலிய நற்கருமங்களால்‌ மஹாதேவனையாராதித்து 
அதனால்‌ சுத்தியடைந்து பின்னர்‌ ஈசனை உபாசிக்கவேண்டும்‌. ஹே அம்பிகே! 
அவ்வுபாசனாவிஷயத்தில்‌ அவஸ்யமாய்‌ வேண்டியதர்மங்களைக்‌ கூறுகின்றேன்‌. 
கேட்பாயாக:- 


அவை பஸ்மத்தையெடுத்து , "அக்னிரிதி' முதலான மந்திரங்களால்‌ 
உத்தூளனமும்‌, திரியம்பகமாதி மந்திரங்களால்‌ அவகுண்டனமும்‌, திரியாயுஷம்‌ 
திரியம்பக மந்திரங்களால்‌ சிரமுதலாகச்சொல்லப்பட்ட அங்கங்களில்‌ 


திரிபுண்டாதாரணமுஞ்‌ செய்து, திரிபுண்டர மந்திரங்களைக்கொண்டே ருத்திராக்ஷ 
தாரணமுஞ்செய்து பின்னர்‌ ருத்திர பஞ்சாக்ஷரங்களை ஜபித்து மகா மகிமை 
பொருந்திய பில்வமுதலிய பத்திர புஷ்ப பலா திகளால்‌ சிவலிங்கார்ச்சனை செய்தல்‌ 
முதலியனவேயாம்‌. இதனை எப்பொழுதும்‌ அனுஷ்டிக்கின்றவ னுடைய அறிவானது 
சிவத்தியான வசமாகும்‌. சூர்யாத்மாவா யிருக்கின்ற மஹேசன்‌ நிராகார 
(உருவமில்லாதவனாயினும்‌, சூலபாணியாய்த்திரி நேத்திரனாய்‌ நீலகண்டனாய்‌ 
சாம்பசிவனாய்‌ விளங்கும்‌ அவனது திருமேனியைத்‌ தனது ஹ்ருதயகமலத்தினில்‌ 
தியானிக்க வேண்டும்‌. இவ்வகைத்தியானத்தினால்‌ அவனருளுண்டாம்‌. 
அவ்வருளினாலும்‌ நித்தியாநித்தியவிவேகத்தாலும்‌ குருபணியாலும்‌ வேதாந்தார்த்த 
விசாரத்தாலும்‌ சர்வமும்‌ ஆன்மமயமாய்‌ விளங்கும்‌. இங்குவேறுயாது மில்லை. 
ஞானத்தினால்‌ ஜேயத்தையறிந்துகொண்டு அந்த வஞோயத்தில்‌ ஞானத்தை 
ஒடுக்கவேண்டும்‌. ஞானம்‌ ஜேயம்‌ தியானம்‌ தியேயம்‌ இவையெலாம்‌ 
ஆன்மாவாகிய பிரம்மமே. ஹே-ஈசானி சிவானுக்கிரகத்தினாலே பரமாகியஞானம்‌ 
உதிக்கின்றது. ஆகையால்‌ உலகினர்‌ சிவலிங்கார்ச்சனையே மேலான சகலபலங் 
களையுங்‌ கொடுக்கத்தக்கதென்றும்‌ வேறான தருமங்கள்‌ இங்ஙனங்‌ கூறி வந்த 
சிவானந்தப்பெருக்கைத்தரும்‌ ஆற்றறுடையனவல்லவென்றும்‌ அறியக்கடவர்‌. 


170 














சிவரகசியம்‌ 





ஹே பார்வதீ உனக்குக்‌ கடைசியாயொன்று கூறுகின்றேன்‌. வருணாச்சிரம 
தருமங்களும்‌, இயமாதி அஷ்டாங்க யோகங்களும்‌, சாந்திராயண முதலிய 
விரதாதிகளும்‌, ஏனைய தவங்களும்‌, சரீரசிரமத்திற்கடனாமேயன்றி அவையெல்‌ 
லாம்‌ பயனாகாவெனவும்‌, பயனுக்கு வருவன சரலிங்கத்தையாவது ஸ்திரலிங்க 
த்தை யாவது வில்வத்தால்‌ மூன்று காலத்திலும்‌ நியமத்தோடு அர்ச்சனை 
செய்வதாமெனவும்‌, இதுவே சிவதருமம்‌, இத்தருமமே சிவனுக்குப்‌ பிரியமானதென 
வும்‌, இந்தப்பிரியமான தருமத்தை விட்டுத்‌ தங்களுக்குப்பிரியமானவைகளாகச்‌ 
செய்யுந்‌ தருமங்களைச்சிவன்‌ பிரியமாகக்‌ கொள்ளானெனனவும்‌, தங்களுக்குப்‌ 
பிரியமானவற்றைவிடுத்து அவனுக்குப்‌ பிரியமானவற்றைச்‌ செய்கின்றவரையே 
அவனறிவான்‌ எனவும்‌, அல்லாதாரையவனறி யானெனவும்‌ நீ யறிந்து சிவனுக்குப்‌ 
பிரியமில்லாத தருமங்களைக்‌ கைவிட்டு அவன்‌ விரும்புந்தருமங்களைக்‌ 
கைக்கொண்டு வாழக்கடவாயென்‌ றனுக்கிரகஞ்‌ செய்து திருவுருக்கரந்தனர்‌. 
தேவியார்‌ அந்தணராய்‌ வந்து சொல்லிய மகாதேவரது வார்த்தையைக்‌ கேட்டு 
ஆனந்த பரவசமாயினர்‌. 


மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





171 














சிவரகசியம்‌ 





உ 
விற்வநேத்ரே நம: 


நான்காம்‌ அத்தியாயம்‌. 
அம்பிகேசாலயதரிசனம்‌. 


சூதபகவான்‌ கூறுகின்றார்‌. ஓ மஹருஷிகாள்‌! ஜைகிஷவ்ய முனிவர்‌ 
சுவாமிநாதனை வணங்கி எம்பெருமானே! பார்வதி தேவி யார்‌ பிராம்ஹண 
வார்த்தையைக்‌ கேட்டபின்னர்‌ என்‌ செய்தனர்‌? அந்த ஆச்சரியத்தைச்‌ சொல்லி 
யருளல்‌ வேண்டுமென்று பிரார்த்திக்க முருகக்கடவுளும்‌ அதனை அவருக்குச்‌ 
சொல்லியருளல்வேண்டுமென்னு மாசையுடையவராய்ப்‌ பரமேய்வரனைத்‌ 
தியானஞ்‌ செய்து ஓ முனிபுங்கவரே! என்னம்மை அந்தணர்‌ கூறிய வண்ணம்‌ 
அந்தக்கைலாயத்தில்‌ அந்தக்ூஷணமே ஓர்கணநேரமுந்‌ தாமசமுஞ்‌ சோம்பலுமின்றித்‌ 
தியானஞ்‌ செய்து தேவதேவனாகிய ஓ பரமேஸ்வரா! இன்று வந்த முதியோராகிய 
அந்தணரால்‌ கேள்வியுற்றவண்ணம்‌ நானுன்னைப்பூசனை செய்ய ஆசைப்படுகின்றே 
னாகலின்‌ அப்பூசனைக்குச்சிறந்த வனவிசேஷமும்‌ பூசனைக்கு விதிக்கப்பட்டுள்ள 
சகலத்திரவியவிசேஷங்களும்‌ சகலவாத்தியவிசேஷங்களும்‌ பரிவாரவிசேஷங்க 
ளும்‌ மற்றுள்ள எல்லாவிசேஷங்களும்‌ என்மனம்‌ ஆனந்தபரவசமாம்‌ வண்ணம்‌ 
அநுக்கிரகஞ்செய்யவேண்டும்‌. நீ செய்வையோ செய்யாயோ நானென்‌ செய்யகடவே 
னென்று வேண்டினர்‌. 


வேண்டியாங்கருள்‌ புரியும்‌ வள்ளலாராகிய சிவபெருமானாரது திருவருளால்‌ 
அக்கைலாயசிகரத்தின்கண்‌ இரத்னமயமாய்ப்‌ பிரகாசிக்கின்ற பூமியொன்று பார்வதி 
யாரது இரு கண்களுங்‌ கூசும்படி கோடி சூரிய ப்ரகாசமாய்க்‌ காணப்பட்டது. அதுவே 
யுமன்றி அப்பூமியைச்‌ சூழ்ந்த அகழி நிர்மலமான ஜலத்தோடுங்கூடியதாயும்‌, அதில்‌ 
மச்சமுதலிய நீர்வாழுயிர்க ளெல்லாம்‌ ரத்னமயமாயும்‌, தாமரை முதலிய நீர்ப்பூக்க 
ளெல்லாம்‌ மதுவைச்சொரிந்து மகரந்தங்களைச்‌ சிந்துகின்றனவாயும்‌, அதன்‌ 
கரையில்‌ அன்னப்புகளும்‌ பச்சை நிறமுள்ள கோழிகளும்‌ சாகசப்புகளும்‌ சரசமான 
சப்தமுள்ள சக்ரவாகப்புக்ஷிகளும்‌ உல்லாசமாயுலாவி வருவனவாயும்‌, அவ்வ 
கழியைச்சூழ்ந்து மந்தாரம்‌ திலகம்‌ தமாலம்‌ கடம்பு பலா மகிழம்‌ அசோகு 
கர்ணிகாரம்‌ குடசம்‌ குரண்டம்‌ அகில்‌ தகரம்‌ தக்கோலம்‌ அங்கோலம்‌ புன்னாகம்‌ 
அருச்சுனம்‌ சந்தனம்‌ வில்வம்‌ பாடலம்‌ பாரிசாதம்‌ தேவதாரு நெல்லி பாக்கு தெங்கு 
வாழை தாழை முதலிய பலவிருக்ஷசாதிளும்‌, லவங்கம்‌ வல்லி இராஜதானம்‌ 
பில்லாஞ்சி எலுமிச்சை முதலியனவுமாகிய விருக்ஷசமூகங்களும்‌ நிறைந்தடர்ந்துள்‌ 
ளனவாயும்‌, அச்சோலைகளில்‌ கோகிலம்‌ புறா கிளி மயூரம்‌ நாகணவாய்ப்புள்‌ 
முதலிய பக்ஷிசாதிகளெல்லாம்‌ தங்கள்‌ தங்கள்‌ பேடுகளோடுங்கிரீடித்துக்‌ 
கொண்டிருப்பனவாயும்‌, சோலையைச்சூழ்ந்து மரகத முதலிய நவரத்னங்களா 
லிழைக்கப்பட்ட படிகளோடூ கூடிய தடாகங்களுள்ளனவாயும்‌, அத்தடாகங்கடோறும்‌ 
நவரத்னங்களால்‌ தனித்தனியே அமைக்கப்பட்ட பூஜாயோக்யமான பல வேதிகைக 
ளுள்ளனவாயும்‌, அவ்வேதிகைகடோறும்‌ வில்வவிருக்ஷங்களுடைய பரந்த நிழலும்‌ 


172 














சிவரகசியம்‌ 





அந்நிழல்கடோறும்‌ இரத்னங்களாலமைக்கப்பட்ட சிவலிங்க மூர்த்திகளோடூ அந்தந்த 
ரத்னவிலிங்கங்கட்குமாறான வேதிகைகளும்‌ சூர்யமண்டலம்‌ சந்திரமண்டலம்‌ 
நக்ஷத்திரமண்டலம்‌ போலும்‌ பிரகாசிக்கும்‌ பிரகாசத்தன்மையுடையனவாயும்‌, 
அவ்வேதிகையின்‌ கண்ணுள்ள சிவலிங்கமூர்த்திகள்‌ மேல்‌ சந்திரகாந்தக்‌ கற்களினி 
ன்றும்‌ பெருகாநின்ற நீரானது அபிடேகஞ்செய்வதுபோல்‌ விழ்ந்து போவதாயும்‌, 
பாரிஜாதமலர்கள்‌ அர்ச்சித்தமலர்கள்‌ போல்‌ மேலே விழந்து கிடப்பனவுமாகிய 
அலங்காரத்தையுடையதாயும்‌ அவ்வன விசேஷங்‌ காணப்பட்டது. அவ்வன 
விசேஷத்தில்‌ அப்போது முன்‌ தம்மனதில்‌ நினைத்தபடி எதிரில்‌ ஆலயம்‌ காணப்‌ 
பட்டது. காணப்பட்ட அவ்வாலயமோவென்றால்‌ பவளமாலை முத்துமாலை 
முதலிய மாலைகளால்‌ அலங்கரிக்கப்பட்டனவாயுள்ள பல ஆலயங்களினடுவில்‌ 
சுவர்னமயமாயும்‌ ரத்னமயமாயும்‌ ரஜிதமயமாயும்‌ பிரகாசிக்கின்ற கர்ப்பகிருகங்க 
ளுடையதாயும்‌ இன்னும்‌ சொல்லவும்‌ எண்ணவுங்கூடாத பற்பல வற்புதங்களுடைய 
தாகவுங்‌ காணப்பெற்றமையால்‌ தேவியார்‌ அன்பும்‌ ஆராமையுமீதூர்ந்து அவ்வற்புத 
வனத்தைக்‌ காணவெண்ணி அருகிலிருந்த எண்ணிறந்த பல சேடியரெல்லாம்‌ புடை 
சூழ்ந்து வரச்சென்று சமீபித்து அங்குள்ள ஒவ்வொரு அற்புதத்தையுங்கண்டு 
களித்துப்‌ பெருமானுக்குத்‌ தம்மிடத்துள்ள அன்பின்‌ பெருக்கையுன்னி இனி நாம்‌ 
எண்ணியவாறு இவ்வனத்தின்கண்‌ சிவோபாசனையும்‌ சிவாராதனையுஞ்‌ செய்து 
ஆனந்தமுற்றிருக்க வேண்டுமென்று உள்ளே சென்று பிரதக்ஷணமாக மேற்புறமாய்‌ 
வரும்போது கைலாசநாதருக்கு மேற்கில்‌ அம்பிகேசம்‌ என்கிற ஆலயத்தைக்‌ 
கண்ணுற்று ஆஆ! இதுவென்ன வாச்சரியமென்று அவ்வாலயத்துள்ளே போக அங்கு 
அற்புதக்கோலத்தோடும்‌ வீற்றிருக்கின்ற அம்பிகேசரைக்கண்டனர்‌. 


ஓமுதிபுங்கவரே! அங்குள்ள அதிசயத்தைக்‌ கேளும்‌. அச்சிவலிங்கமூர்த்தி 
யினுடைய முடியில்‌ சந்திரகலையும்‌ , பில்வம்‌ மந்தாரம்‌ வெண்டாமரை முதலிய 
மலர்மாலைகளும்‌, நெற்றியில்‌ திரிபுண்டரமும்‌ பிரகாசித்தன. அந்த மூர்த்திக்குக்‌ 
கீழ்ப்பீடம்‌ ரத்னக்குப்பிகளுடன்‌ கூடிய திவ்யமான சந்தன பீடமாய்‌ சுவர்ன பீடம்‌ 
போற்‌ பிரகாசித்தது. இதுவுமன்றி அவ்விடத்தில்‌ பூஜோபகரணங்களாயுள்ள 
சத்திரசமர ஆலவட்ட முதலியவைகளும்‌, பல தூபதீபாதி ஆர்த்திகளும்‌ சங்க 
முதலியவைகளும்‌ ரத்ன மயமாயும்‌, பொன்‌ மயமாயும்‌ பிரசாசித்தன. மத்தளம்‌ 
பேரிகை புள்ளாங்குழல்‌ வீணை திருச்சின்ன முதலிய வாத்தியகோஷங்களும்‌ 
ஓயாமல்‌ கோஷித்துக்‌ கொண்டிருந்தன. அநேக உருத்திரகணிகையர்‌ அங்ஙனமான 
பணிகளைச்‌ செய்வதற்குரிய அடிமைகளாக விருந்தனர்‌. இவ்வற்புதங்களைத்‌ 
தேவியார்‌ கண்டு மெய்ம்மறந்து கரண சேஷ்டைகளற்று அங்குள்ள அற்புதத்தோடும்‌ 
அம்மூர்த்தியை இதயத்தில்‌ ஒர்க்ஷணகாலம்‌ தியானித்துக்‌ களித்து அவ்விடம்‌ விட்டு 
அப்புறஞ்‌ சென்று அம்பிகேங்வரலிங்கத்தையும்‌ அதுபோலவே கண்டு களித்து 
நூபுரமணிந்த சிற்றடி வருந்தப்‌ பிரத்கூஷணமாய்‌ வந்து, பின்னரங்குள்ள அம்பா 
தீர்த்தத்தை அடைந்து, ரத்னம்‌ போற்பிரகாசிக்கின்ற அத்தீர்த்தத்தில்‌ ஸ்நானஞ்‌ 
செய்து இரண்டு வெண்பட்டாடைதரித்துக்‌ கரையின்கண்‌ வந்து சுவர்னபாத்திரத்‌ 
திலுள்ள தீர்த்தத்தால்‌ தோழிகள்‌ தாமரை மலர்‌ போன்றபாதத்தை யலம்பியபின்னர்‌ 
சிம்ஹாசனத்தில்‌ வீற்றிருந்தனர்‌. தோழிமார்களும்‌ ஸ்நானஞ்‌ செய்து சுத்தமுடைய 
வர்களாய்ச்‌ சர்வாலங்காரத்துடன்‌ அம்பிகையினது பணிவிடைக்கு எதிர்பார்த்தவர்‌ 
களாய்ச்சூழ்ந்தனர்‌. அவருள்‌ ஜயை என்பவள்‌ அம்பிகையினது கூந்தலிலுள்ள 


173 














சிவரகசியம்‌ 





ஈரம்போகவெள்ளாடை சுற்றினாள்‌. ஏனைய தோழிகள்‌ தனித்தனியே பாதங்களில்‌ 
செம்பஞ்சுக்குழம்‌ பூட்டுவாரும்‌, குடை பிடிப்பாரும்‌, சாமரைவீசுவாரும்‌, விசிறியை 
யசைப்பாரும்‌, தூபங்காட்டுவாரும்‌, கண்ணாடி காட்டுவாரும்‌, சுகந்தப்பொடிகளை 
வீசுவாரும்‌, அஞ்சனச்சாந்தை ஏந்தியிருப்பாரும்‌, லவங்கம்‌ சாதிக்காய்‌ முதலியவை 
களோடூ கலந்த தாம்பூலங்களைத்‌ தாங்கியிருப்பாரும்‌, அணிந்திருக்கும்‌ ஆடைகளில்‌ 
தூசடையாமல்‌ தட்டுகின்றவராயுமிருந்தனர்‌. தோழியர்களது உபசரிப்பைக்‌ கண்ட 
தேவியார்‌, திருவுள்ளங்களித்தவராய்‌ அச்சிங்காசனத்தை விட்டெழுந்திருக்க 
வெண்ணினார்‌. அக்குறிப்பறிந்த சில தோழியர்‌ கத்திகளைப்‌ பிடித்துக்கொண்டும்‌, 
அம்பறாத்‌ தூணியைத்தரித்துக்கொண்டும்‌, பாணங்களைத்தாங்கியும்‌ முன்னே 
செல்லத்‌ தலைப்பட்டனர்‌. சிலதோழியர்‌ கண்ணாடியை எதிரே உயர்த்திக்காட்டிப்‌ 
பஸ்மத்தாலும்‌ திரிபுண்டரத்தாலும்‌ ருத்திராக்ஷாபரணத்தாலும்‌ அழகுபெற்றிருக்‌ 
கின்ற திருமேனியின்‌ பொலிவைக்கண்டுகளிக்குமாறு செய்தனர்‌. அதன்‌ பின்னர்‌ 
சிலர்‌ பாதங்கள்‌ பூமியில்‌ படாவண்ணம்‌ இரத்னமயமாய்ப்‌ பிரகாசிக்கும்‌ திருவடி 
நிலையாகிய பாதுகையைக்‌ கொண்டு வந்து வைத்தனர்‌. தேவியார்‌ அந்தப்பாதுகை 
களின்‌ மேல்‌ திருவடிகளை வைத்துத்‌ தோழியர்களெல்லாம்‌ புடைகசூழ்ந்துவரமெல்ல 
மெல்ல நடந்து அம்பிகேற்வரருடைய ஆலயத்தை நோக்கிச்‌ சென்றனர்‌. அம்பிகை 
யின்‌ பின்னர்‌ சில தோழியர்‌ பச்சைக்கற்பூர முதலிய வாசனைத்திரவியங்கள்‌ 
சேர்த்து வடித்தெடுத்த தீர்த்தம்‌ நிரம்பிய பொற்குடங்களையும்‌, சிலர்‌ மாந்தளிர்‌ 
நிரம்பிய நீர்க்குடங்களையும்‌, சிலர்‌ தேங்காய்களையும்‌, சிலர்‌ கனிந்தவாழைக்கனி, 
மாங்கனி, பலாக்கனி முதலிய கனிவர்க்கங்களையும்‌, சிலர்‌ எலுமிச்சம்பழ முதலிய 
பழரசங்களையும்‌, சிலர்திராக்ஷக்கொத்து முதலியகொத்துவகைகளையும்‌, சிலர்‌ 
வாழைக்குலை பாக்குக்குலை முதலிய குலை வகைகளையும்‌, சிலர்‌ மஞ்சள்‌ 
முதலிய பூச்சு வகைகளையும்‌, சிலர்‌ வெண்டாமரை செந்தாமரை மந்தாரை 
கர்னிகாரம்‌ கருநெய்தல்‌ அலரி வன்னி நாயுருவி அறுகு வெள்ளெருக்கு ஆம்பல்திரி 
தளாகாரமாகிய வில்வமுதலிய சிறந்த பத்திர புஷ்பங்களையும்‌, சிலர்‌ வீணை 
கண்ணாடி சத்திர சாமர முதலிய உபசாரத்‌ திரவியங்ளையும்‌ ஏந்திக்‌ கொண்டு 
சென்றனர்‌. சிற்சிலர்‌ அப்பிகைக்கு முன்னர்‌ சங்கம்‌ பேரிகை காகளம்‌ புள்ளாங்குழல்‌ 
மத்தள முதலிய வாத்தியங்களை முழக்கிக்கொண்டு சென்றனர்‌. இவ்வாறு பூஜாத்‌ 
திரவியங்களோடு வாத்தியங்கள்‌ கோஷிக்கச்‌ சென்ற அம்பிகை அம்பிகேங்வர 
ருடைய கோபுரத்தைச்‌ சமீபித்தவுடன்‌ பாதுகைகளை விட்டுப்‌ பாதங்களைத்‌ 
தண்ணீரால்‌ சுத்தி செய்வித்துப்‌ பாதசாரியாய்‌ விதிப்படி ஆலயப்பிராகாரத்தை வலம்‌ 
வந்து உள்ளே புகுந்து கர்ப்பக்கிருகத்தையடைந்து தம்பெருமானாரைக்கண்டு 
ஆராவன்புகொண்டு பூமியில்‌ ழ்ந்து வணங்கி எம்பெருமானேயென்று போற்றிப்‌ 
பின்னர்‌ பூசிக்க வேண்டிய முறைமையை நாடிச்‌ சிவலிங்கமூர்த்தியினருகில்‌ ஓரரிய 
பொன்னாசனத்திருந்து பிராணாயாமஞ்செய்து தமது இதயத்தின்‌ கண்‌ பிராணேஸ்‌ 
வரனை நெற்றிக்‌ கண்ணுடைய வராயும்‌, கண்டத்தில்‌ நீலமேகம்போற்‌ 
பிரகாசிக்கின்ற நிறத்தையுடையவராயும்‌, பூரணசந்திரன்‌ போல்‌ பிரகாசிக்கின்ற முக 
மண்டலத்தையுடையவராயும்‌, யானைத்தோலைத்தரித்த இடையுடையவராயும்‌, 
இளஞ்சந்திரனைச்‌ சூடிய முடியுடையவராயும்‌, சர்ப்பா பரணங்களைத்தரித்த 
திருமேனியுடையவராயும்‌, ஓர்‌ சிறுமானையும்‌ டமருகத்தையும்‌ வரதாபயங்களையு 
ந்‌ தரித்திருக்குந்திருக்கரங்களுடையவராயும்‌, பஸ்ம த்ரிபுண்டா தாரணராயும்‌, 


174 














சிவரகசியம்‌ 





புன்னகையோடு கூடினவராயும்‌, கோவைப்பழம்‌ போற்சிவந்த அதரமுடையவராயுந்‌ 
தியானஞ்‌ செய்திருந்தனர்‌. 


நான்காம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





175 














சிவரகசியம்‌ 





உ 
விராட்பதயே நம: 


ஐந்தாம்‌ அத்தியாயம்‌. 
அம்பிகேற பூஜாகதனம்‌. 


ஸ்கந்தர்‌ கூறுகின்றார்‌ . ஓ ஜைகிஷவ்யரே! இவ்வாறு சாந்தமாகிய மனதுடன்‌ 
பரமேற்வரனைத்‌ தியானிக்கவேண்டும்‌. ஆவாஹனம்‌ ஸ்தாபனம்‌ ஸந்நிதானம்‌ 
நிரீகூஷணம்‌ இவைகளைச்‌ செய்து தேனுமுத்திரை தரிசிப்பித்துப்‌ பின்னர்‌ பீடபூஜை 
செய்து சகளநிஷ்களரூபியாகிய சதாசிவனைத்தியானிக்க வேண்டும்‌. அந்தத்‌ தியா 
னமாவது. 


தேவியார்‌ இங்ஙனமான முறைப்படி சதாசிவ மூர்த்தியைத்தியானித்துத்‌ 
தனது ஹ்ருதய கமலமத்தியில்‌ அவ்விறைவனைச்‌ சர்வத்தியானோபகரணங் 
களையும்‌ அமைத்து அன்போடாராதனை செய்து பின்னர்‌ பஞ்சபாத்திர அஷ்டபாத்திர 
சம்பந்தமுடையனவாகிய சாமான்யார்க்கிய விசேஷார்க்கியங்களை யமைத்து 
அவைகட்குச்‌ செய்ய வேண்டிய ஸம்ஸ்காரங்களைச்‌ செய்து சுகந்த தீர்த்தங்களை 
நிரப்பி அக்ஷதை யவை வெண்கடுகு கந்த புஷ்பாதிகளிட்டுச்‌ சம்ஹிதா மந்திர 
முதலிய மஹா மந்திரங்களா லர்ச்சித்து அபிமந்திராதிகளியற்றிப்‌ பின்னர்ச்‌ 
செய்யவேண்டிய பூத சுத்தியாதி பஞ்சசுத்திகளையுஞ்‌ செய்து கண்டாநாதத்தை 
த்வனிப்பித்து அம்பிகேசரது திருமுடிமேலிருந்த நிர்மாலியத்தைக்கழித்து இலிங்க 
சுத்தி செய்து தூபதீபங்காட்டிப்‌ பாத்யாசமனங்கள்‌ கொடுத்து முறையாயபிஷேகஞ்‌ 
செய்யவாரம்பித்தனர்‌. ஓ முனிவர்களே! அம்பிகை தமது சகிகளால்‌ கொண்டு 
வரப்பட்ட சுகந்த தைல முதலிய சகலத்திரவியங்களாலும்‌ மிகவுஞ்‌ சாவதானமாய்ச்‌ 
செய்த பூஜா முறைமையைச்‌ சொல்லுகிறேன்‌. நீவிர்‌ ஒருவழிப்பட்ட மனத்துடன்‌ 
கேட்பீர்களாக. 


அம்பிகை அம்பிகேஸ்ஹ்வரரை அபிஷேகஞ்செய்யத்தொடங்கிய காலத்தில்‌ 
விநாயகக்கடவுளை முன்னர்‌ வழிபட்டு ஸ்ரீ பஞ்சாக்ஷரத்தைச்‌ செபித்து அவ்வுச்சார 
ணையோடூ பரமேங்வரனைத்தியானித்துப்‌ பல பொற்குடங்களில்‌ நிறைத்துள்ள 
சுகந்த தைலங்களாலும்‌ அதுபோலவே எண்ணிறந்த குடங்களில்‌ நிறைத்துள்ள பால்‌ 
தயிர்‌ நெய்மது கருப்பஞ்சாறு முதலிய பலாசவர்க்கங்கள்‌ மதுவர்க்கம்‌ பஞ்சாமிர்தம்‌ 
மலையளவாயுள்ள சர்க்கரை வாழைக்கனி மாங்கனி பலாக்கனி முதலிய கனி 
வகைகள்‌ இளநீர்‌ ஆகிய இவைகளாலும்‌ பச்சைக்கர்ப்பூரம்‌ குங்குமப்பூ கலந்த 
சந்தனக்‌ குழம்பாலும்‌ அபிஷேகித்து அதன்‌ பின்னர்‌ சததாரை சஹஸ்ரதாரை 
இடம்புரிச்‌ சங்கு வலம்புரிச்சங்கு கெண்டிமுதலியவைகளால்‌ தீர்த்தாபிஷேகமும்‌ 
அதன்‌ பின்னர்‌ ஸ்தபன தீர்த்தம்‌ அர்க்கிய தீர்த்தங்கள்‌ முதலிய அர்க்கிய 
வபிஷேகங்களும்‌ அதன்‌ பின்னர்‌ பிரணவ மந்திரபுரோகூணமும்‌ செய்து 
"பவேபவேநாதிபவே” என்று பாத்தியமும்‌ ருத்ராயநம என்று ஆசமனிபமும்‌ 
"வாமதேவாயநம:” என்று வஸ்திரமும்‌ “ஜ்யேஷ்டாயநம:" என்று யக்ஞோபவீதமும்‌ 


176 














சிவரகசியம்‌ 





“கனிஷ்டாயநம:" என்று திருநீறும்‌ 'காலாய நம” என்று சந்தனமும்‌ “கலவிகரணாய 
நம:" என்று அக்ஷதையும்‌ “பலவிகரணாய நம:” என்று புஷ்பமும்‌ சாத்தி “பலப்ரமத 
நாயநம: என்று தூபமும்‌ “ஸர்வபூததமநாயநம” என்று தீபமுங்காட்டி 
"மனோன்மநாய நம" என்று நைவேத்தியத்தையும்‌ சமர்ப்பித்தனர்‌. பின்னர்‌ தாம்பூலம்‌ 
நீராஞ்சனம்‌ முதலிய உபசாரம்‌ எல்லாவற்றையும்‌ பஞ்சாக்ஷரத்தினாலேயே செய்து 
பிரணவத்தினாலும்‌ சிவமந்திரத்தினாலும்‌ அர்ச்சித்தனர்‌. திரியம்பக மந்திரத்தினால்‌ 
ஆதார பீட பூஜை முதலியவகைளைச்‌ செய்து பின்னர்த்தேவியார்‌ மகேங்வரனை 
விஸ்தாரமாகப்‌ பூஜிக்க வாரம்பித்தார்‌. அதன்பின்னர்‌ தமது சகிகளைக்கொண்டு 
மிருதங்கம்‌ வீணை புள்ளாங்குழல்‌ என்னும்‌ மூவகை வாத்யங்களின்‌ நாதங்களாலும்‌ 
காகள முதலிய முழக்கங்களாலும்‌ தண்டை சதங்கை முதலிய வொலிகளாலும்‌ 
கைத்தாள முதலிய பக்கவாத்தியங்களோடு ருத்திரகணிகையர்‌ செய்யும்‌ நடன 
விநோதங்களாலும்‌ சிவபெருமானுடைய கட்புலனுக்கும்‌ செவிப்புலனுக்கு மின்பஞ்‌ 
செய்வித்தும்‌ சந்திரனைப்பழிக்கும்‌ வெண்ணிறம்‌ வாய்ந்த குடைவரிசைகளின்‌ நிறை 
வினாலும்‌ அன்னப்புகளின்‌ சிறகுகளைப்‌ பழிக்கும்‌ அழகிய சாமர வரிசைகளின்‌ 
அசைவினாலும்‌ மயிற்றோகைகளால்‌ சித்திரித்திருக்கும்‌ மயில்விசிறிகளின்‌ 
சாய்வினாலும்‌ பொன்னாலும்‌ பட்டாலும்‌ பற்பல விசித்திரமாயமைந்துள்ள 
ஆலவட்டங்களின்‌ பொலிவினாலும்‌ திருவுள்ளங்களிக்கச்‌ செய்வித்தும்‌ திரியம்பக 
மந்திரத்தால்‌ தாம்‌ செய்யவேண்டிய சகல பூஜைகளையுஷஞ்‌ செய்து அதன்‌ பின்னர்‌ 
பிரதக்ஷணங்களும்‌ சாஷ்டாங்க நமஸ்காரங்களுஞ்‌ செய்து தாமே இனிய நாதமும்‌ 
வெண்ணிறமுமுடையதாகிய தந்திகளால்‌ விளங்கும்‌ திவ்ய வீணை யொன்றைக்‌ 
கையிலெடுத்துக்கொண்டு மலரிதழைப்பழிக்கும்‌ அழகிய விரனுனிகளால்‌ இசைக்‌ 
கிணங்க மீட்டி அந்த வீணையினொலிக்கும்‌ தமது கண்டத்தொலிக்கும்‌ சிறிதும்‌ 
வேற்றுமையறிவதற்கின்றி சிவநாமகானஞ்‌ செய்து பரமானந்தபரவசராய்‌ ஹரஹர 
சங்கர சந்திரசேகரா! பிரம்ஹாதீங்வரா! விஸ்வநாதா! சம்போ! கருணாரசசாரா! 
சோபிதீதரா! தேவரீர்‌ என்னைக்‌ காத்தருள்க. அம்பிகேசா! ஆகாயத்தையுங்‌ கடந்த 
முடியையுடையானே தொங்கி விளங்கும்‌ நீண்ட சடைமுடியுடையானே! 
வியோமகேசா! பிரணதார்த்திஹரா! நாகபூஷணா! தநுர்த்தரா! ஹரிபாணா! 
பத்மநேத்ரா! தக்ஷயக்ஞ்சிக்ஷகா! தக்தகாமபுரவர்க்கா! கிரிஜாசுதையாகிய என்னைக்‌ 
காத்தருள்க. ஓ பவா! பீமா! உக்ரா! கபாலமாலாதரா! கரசூலஅமல! பூதிபூஷிதாங்க! 
தேவரீர்‌ கடைக்கண்ணாலென்னை நோக்கியருள்க. கணநாதஷடாநநாதி சேவ்யா! 
ஸ்கஸ்ரங்ருதி சேவ்யா! தஹரக்கனவாசா! விங்வதாமா! பிரமதாதீசா! தேவரீரது 
பாதாதாரவிந்தத்தை வணங்குகின்றேனென்று கைலாசாசலத்தில்‌ சிவலிங்க 
மூர்த்தியாய்‌ வீற்றிருக்கும்‌ அம்பிகேற்வரரைத்‌ தோத்திரஞ்செய்து மஹானந்தானு 
பவையாய்ச்‌ சாமகானத்துடன்‌ நாடோறும்‌ முக்காலமும்‌ பூசை செய்தும்‌ மஹாப்‌ 
பிரதோஷகாலங்களில்‌ சகலத்திரவிய விசேஷங்களாலும்‌ சர்வவுபசார விசேஷங்க 
ளாலும்‌ விசேடமாய்ப்‌ பூசித்தும்‌ உபாசித்தும்‌ தோத்திரஞ்‌ செய்தும்‌ வருவார்‌. ஓ 
முனிவர்களே அம்பிகையார்‌ இவ்வாறு விசேடபூசைகள்‌ செய்து வருவது 
மன்றித்தமது சகிகளோடு நந்தனவன முதலிய விடங்களிற்‌ சென்று அவர்களினு 
மிக்க விரைவுடையவராய்ச்‌ சோம்பலின்றிச்‌ சிறந்த வில்வங்களையும்‌ தாமரை 
முதலிய சிறந்த மலர்களையும்‌ பறித்து வருவார்‌. அப்பத்திரபுட்பங்களை யெடுக்கும்‌ 
போது கைகளிற்படுமுட்கள்‌ முதலிய வற்றிற்குச்‌ சிறிதும்‌ வருந்தார்‌. சிவநிவேதன 
மாகுந்தீர்த்தங்கனி முதலியவைகளையே அமுதமாயுட்கொண்டு மகிழ்ந்து 


177 














சிவரகசியம்‌ 





சகிகளைப்பார்த்து ஓ சகிகளே! சிவநிவேதனமானது அமிர்தரசத்தினும்‌ ரசமுடையது. 
பாவராசிகளைத்தொலைத்துச்‌ சிவஞானத்தையுண்டாக்குவதென்று சிவப்பிரசாத 
மகிமைகளை யெடுத்துக்‌ கூறுவர்‌. இவ்வாறு நாட்கழித்துவரும்‌ அம்பிகையினது 
பக்தி விசேடங்கட்கு மகாதேவர்‌ மகிழ்ந்தவராய்‌ அவ்வம்பிகை காணசகலகணங்க 
ளுடன்‌ பிரத்யக்ஷமாய்த்தமது இருகரங்களாலும்‌ தேவியாரை நழுகவிடாமல்‌ 
திடமாய்த்‌ தழுவியெடுத்து ஆலிங்கனஞ்செய்துகொண்டு ஓ கிரிஜே! நீயே தன்யையா 
கின்றனை. எனக்கு மிகவும்‌ பிரியமாய்‌ அர்ச்சனை செய்வதனாற்‌ பெறும்பயனை 
யாவராற்‌ சொல்லி முடியுமென்றருளினர்‌. 


ஐந்தாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





178 














சிவரகசியம்‌ 





ட்‌ 
ஸ்ர்பதயே நம: 


ஆறாம்‌ அத்தியாயம்‌. 
ஈய்வராகமனம்‌. 


ஸ்கந்தர்‌ கூறுகின்றார்‌. ஓ முனிவர்களே! சந்திரகலாதரனாகிய பகவான்‌ 
பிரதமைசந்திரன்‌ போல்‌ தினேதினே தவத்தை விருத்தி செய்கிறவராய்‌ மின்னற்‌ 
கூட்டம்‌ நிலைபெற்றொளிவிடுந்தன்மைபோல்‌ ஒளிவிடுந்‌ திருமேனி யுடையவரும்‌ 
ஆபரணங்களில்லாமலே பிரகாசிக்கின்ற சுந்தரமுடையவரும்‌ பொன்‌ போல்‌ 
மின்னிய கூந்தலையுடையவரும்‌ மரவுரி அஜினமுதலிய ஆடைகளையணிந்தவரும்‌ 
திருநீறு சண்ணித்ததிருமேனியுடையவரும்‌ முழுமதிபோல்‌ திருமுகமுடையவரும்‌ 
திரிபுண்டர மணிந்த திருநெற்றியுடையவரும்‌ அக்கமணியணிந்த அழகிய 
அங்கங்களுடைய வருமாகிய தேவியாரைத்‌ தமது மடித்தலமாகிய சிங்காதனத்தில்‌ 
வீற்றிருக்கச்செய்து சகல சராசரங்கட்கும்‌ சுகமளிக்குந்‌ திருக்கரங்களால்‌ தவத்தால்‌ 
வாட்டமுற்றிருக்கும்‌ அம்பிகையின்‌ றிருமேனியைத்‌ தடவி அத்திருமேனியையே 
கருணைமிக்க தயை யுடன்‌ கூடிய தமது கடாக்ஷங்களுக்கு இலக்ஷயக்குறியாக்கித்‌ 
திருக்கண்‌ சாத்தியிருப்ப அம்பிகை விரைந்தெழுந்து இறைவன்றிரு வடியில்‌ வீழ்ந்து 
பணிந்து சந்திரோதயகாலத்தில்‌ கடல்பொங்குவது போல்‌ ஆனந்தத்தாற்‌ பொங்கி 
அவரது பாதார விந்தங்களைத்‌ தமதிருகரங்களாலுந்‌ தழுவிப்பிடித்துத்‌ தோத்திரஞ்‌ 
செய்து நின்றனர்‌. பரமேஹ்வரன்‌ மீண்டுந்தேவியைத்‌ தமது மடியின்‌ மீதிருத்தி 
அவரது திருமுகத்தில்‌ பெருகியிருக்குங்கண்ணீரைத்‌ திருக்கரங்களாற்று துடைத்து 
ஓ கெளரீ! தவத்தினால்‌ வாட்டமுற்றிருக்கு முனது வேண்டுகோளை நானறிவேன்‌. 
வாகை மலர்‌ போல்‌ மிருதுவாயுள்ள உனது சரீரம்‌ பனிமழை முதலியவற்றால்‌ 
கிலேசமடைந்து மெலிவுற்றும்‌ செந்தாமரை மலர்போல்‌ மலர்ந்திருக்கும்‌ முகம்‌ 
பனியால்‌ வாட்டமுற்றும்‌ கருமையாலழகு பெற்றிருக்கும்‌ கூந்தல்‌ திருநீருற்று 
நுண்டுகளால்‌ அழகு குலைந்தும்‌ கூந்தற்பின்னலானது புற்றிற்‌ சென்ற கிருஷ்ண 
சர்ப்பத்தினுடம்பு போல்‌ மாசடைந்தும்‌ போயினவே. நாஸிகையுடன்‌ 
பூர்ணசந்திரன்போல்‌ பிரகாசிக்கின்ற முகத்தினிடத்தில்‌ காணப்படுமழகிய சிந்தூர 
திலகமும்‌ முடியிலணிந்திருக்கும்‌ ஆபரணங்களும்‌ போய்‌ அவை பஸ்மதிரி புண்டர 
ருத்திராக்ஷங்களால்‌ விளங்கு கின்றவே. முத்தாரங்களாலும்‌ ரத்னாரங்களாலும்‌ 
பிரகாசிக்குங்‌ கண்டமானது உருத்திராக்க மணிகளால்‌ மூடப்‌ பட்டிருக்கின்றதே. 
விரல்களெல்லாம்‌ வில்வத்தின்‌ முட்களால்‌ புண்ணாக விருக்கின்றனவே வென்று 
திருவுள்ளம்‌ நைந்து ஓ கிரிஜே! உன்னுடைய விரல்களால்‌ பரிசிக்கப்‌ பெற்ற 
வில்வங்க ளெல்லாம்‌ இப்போது தான்‌ மகிமை பெற்றன. இக்கைலையும்‌ உனது 
பாதாரவிந்த பரிசங்கிடைக்கப்‌ பெற்ற இப்போது தான்‌ கிருதார்த்தத்தையடைந்து 
சகல தேவர்களாலும்‌ போற்றுந்தன்மையைப்‌ பெற்றது. ஸ்ரீபஞ்சாக்கரமும்‌ 
கோவைக்கனி போன்ற அதரத்துடன்‌ கூடிய உனது நாவினால்‌ ஜெபிக்கப்பெற்ற 
இப்போதுதான்‌ தன்யத்தையடைந்தது. வேதங்களில்‌ உள்ளுறையாய்‌ விளங்கும்‌ 
உருத்திரமும்‌ பாவனம்‌ பெற்றது. இப்போது நீ செய்த தபோவிலாசமானது 


179 














சிவரகசியம்‌ 





உலகத்தாரிதுபோல்‌ நடத்துவதற்குக்‌ காட்டியசிக்ஷையன்றோ? ஓ அம்பிகே! சிறந்த 
ரத்னங்களாலிழைக்கப்பட்ட மாளிகையின்‌ கண்‌ தீப தூபங்கணிறைந்திருக்க அற்புத 
மஞ்சத்தின்‌ மேல்‌ திவ்யஸ்தானத்தில்‌ வீற்றிருப்பவளாகிய நீ கரடு முறடாகிய 
மலைப்பிரதேசத்தில்‌ பற்பல தவநியமங்களை மேற்கொண்டு மிகவும்‌ வருந்தினை 
யன்றோ? அந்தோ! உன்னாலறியப்படாததும்‌ அடையப்படாததும்‌ எவ்வுலகிலாவதுண்‌ 
டோ? உலகில்‌ தவஞ்செய்வோருக்கெல்லாம்‌ வேண்டியாங்‌ களிப்பவள்‌ நீயே 
யன்றோ? உனது பாதாரவிந்தத்தைத்‌ தியானித்தேயன்றோ யாவரும்‌ தத்தமனோ 
ரதங்களை நிறைவேற்றிக்கொள்ளுகின்றனர்‌? பிரமன்‌ திருமால்‌ முதலிய 
தேவர்களும்‌ பிரமதகணங்களும்‌ முனிவர்‌ முதலாயினரும்‌ உன்னை த்யானித்‌ 
ததனாலன்றோ மஹிமை பெற்று விளங்குகின்றனர்‌? சகலமும்‌ உன்னாலன்றோ 
வியாபிக்கப்பட்டுளது? சகலதேவாசுர மனிதரும்‌ ம்ருகபக்ஷிபர்வதவனங்களடர்ந்தி 
ருக்கிற சகல லோக ஜாலங்களும்‌ உனது கடாக்ஷத்தினாலன்றோ பாலிக்கப்பட்டும்‌ 
சங்கரிக்கப்பட்டும்‌ வருகின்றன? உனது கருணை மிகுந்த கடைக்கண்ணோக்கம்‌ 
பெற்றவர்களே அணிமாதி சகலசித்திகளுஞ்‌ சித்திக்கப்பெறுகின்றனர்‌. அவர்களே 
தன்யருமாகின்றனர்‌. அவர்ளே சகலசுகமுமுடையவர்களுமாகின்றனர்‌. எவர்கள்‌ 
உனது கருணாகடாக்ஷம்‌ பெற்றிலரோ அவர்களே மகாபாபிகளும்‌ கோரமாகிய 
நரகங்களை விட்டகலாதவர்களுமாகின்றனர்‌. நீ கண்ணை மூடித்திறப்பதற்குள்‌ 
ஜகங்களுக்குப்‌ பிரளயமும்‌ உதயமுமுண்டாகின்றன. நீயே ஸ்ருதி ஸ்மிருதி பிரிதிவி 
அப்பு தேயு வாயு ஆகாயம்‌ சூரியன்‌ ஆகிய இவையெல்லாமாகின்றனை. சக்தி 
என்பதும்‌ நீயேயாகின்றனை. உன்னாலேயே சகல ஜகங்களும்‌ வியாபிக்கப்பட்டு 
விளங்குகின்றன. சக்தியாகிய நீயில்லாவிடில்‌ சகலமும்‌ சடத்தன்மையைப்‌ 
பெறுவனவாம்‌. நீயே சூரியனிடம்‌ பிரகாச சத்தியாயும்‌ சந்திரனிடம்‌ சீதளசத்தியாயும்‌ 
அக்னியிடம்‌ தகன சத்தியாயும்‌ இந்திரனிடம்‌ சம்பத்சத்தியாயும்‌ வருணனிடம்‌ 
ஜலசத்தியாயும்‌ ஈசானனிடம்‌ மஹா சத்தியாயும்‌ விஷ்ணுவினிடம்‌ பாலன 
சத்தியாயும்‌ பிரமனிடம்‌ சிருட்டி சத்தியாயும்‌ உருத்திரரிடம்‌ சங்காரசத்தியாயும்‌ 
ஈம்வரரிடம்‌ திரோதான சத்தியாயும்‌ சதாசிவரிடம்‌ அநுக்கிரகசத்தியாயுமிருக்‌ 
கின்றனை . யானோ சாத்திமான்‌. ஒ தேவி! எனக்குள்ள வைபவமெல்லாமுண்மை 
யில்‌ சத்தியாயிருக்கின்ற வுன்னுடையவைபவமே. எந்தெந்தமூர்த்திகளிடம்‌ யாது 
யாது சிறப்புற்றிருக்கின்ற சத்திகளோ அவைகட்கெல்லாம்‌ சநாதனையாகிய நீயே 
ஆதாரசக்தியாயிருக்கின்றனை. சாந்திபுஷ்டி திரிதிஸ்வாஹாஸ்வதா என்பவை 
யெலாம்‌ ஓ பரமேங்வரி! நீயே. உனது கிருபா சம்பந்தமற்றிருக்குமாயின்‌ ஜகம்‌ 
சக்தியற்றதாகும்‌. நீயே மாயை. உனது மாயையாலேயே சகல ஜகங்களுமுண்டா 
கின்றன. சகலப்பிரமாண்டகோடிகளும்‌ பிரமவிஷ்ணு ருத்திரர்களும்‌ இந்திரன்‌ மநு 
பிதுர்த்தேவர்‌ துருவன்‌ நக்ஷத்திரங்கள்‌ கிருகங்கள்‌ என்றெண்ணப்பட்ட வரெல்லாம்‌ 
சுற்றிச்‌ சுற்றி வரும்‌ சிலந்திப்பூச்சிகள்‌ போலும்‌ செக்கைச்‌ சுற்றி வரும்‌ மாடுகள்‌ 
போலும்‌ சுவர்க்கம்‌ நரகம்‌ தேவதிரியக்மாநுடராகிய இவைகளில்‌ நூல்களில்‌ 
விதித்திருக்கும்‌ விதி வழியே சுழன்று சுழன்று சுக துக்கங்களிற்‌ கிடந்துழன்று 
காமக்குரோத பராயணர்களாயழலுகின்றனர்‌. அந்தோ! இவ்வாறுழல்கின்ற 
இவ்வுலகினர்‌ உனது கருணாநோக்கம்‌ பெறுதற்கின்றி மோகாந்தகாரத்துக்குள்ளாய்த்‌ 
திசைதெரியாமல்‌ தடுமாறித்‌ தியங்கித்துன்பக்கடலில்‌ வீழ்ந்தழ்‌2ந்து சாதியபிமான 
தேகவபிமானங்களாலும்‌ ஆகாரநித்திரை மைதுனங்களாலும்‌ பரவரராய்‌ நின்று 
அல்லற்பட்டுப்‌ பரமான்மாவாகிய என்னை யறியாமல்‌ பாழாகிய பிறப்பிலடங்கி 


180 














சிவரகசியம்‌ 





யுள்ள அறுவகைவூர்மிகளிற்‌ சிக்குண்டு உனது மாயாசத்தி வைபவத்தால்‌ 
பசுக்களாயுலவுகின்றனர்‌. உன்னுடைய மஹிமை இவ்வாறெல்லாமிருக்க நீ தவஞ்‌ 
செய்வதை நோக்குங்கால்‌ மிக்க ஆச்சரியமாக விருக்கின்றது. உனக்குத்‌ 
தவத்தாலாக வேண்டியவை யாதானு மொன்றுண்டோ? நீ அன்னியையல்லாத 
வளாயிருந்தும்‌ யாதோ ஒன்றைக்‌ கோரியவர்போல்‌ தவஞ்‌ செய்கின்றனையே. 
நிர்மலஸ்வரூபிணியும்பராசத்தியுமாயிருப்பவள்‌ நீ . அப்படிப்பட்ட நீ உண்மையில்‌ 
எனக்கு அன்னியையன்றே. சகலசராசரங்கட்கும்‌ ஈற்வரியாகிய நீயும்‌ தவஞ்செய்து 
பெறக்கூடியது மொன்றுண்டோ? சூதர்‌, முனிவர்களே! பின்னும்‌ ஹரர்தேவியை 
நோக்கி ஓ தேவி! இங்ஙனம்‌ ஏகாந்தமாய்‌ விளங்கும்‌ கைலாயசிகரத்தில்‌ இலிங்கத்‌ 
தைத்தாபித்து அர்ச்சித்து சகல லோகங்களின்‌ அனுக்கிரகத்தின்‌ பொருட்டாம்‌. 
உன்னால்‌ பூஜிக்கப்பட்ட இந்த லிங்கமானது உனது பெயரின்‌ சம்பந்தமுடையதாய்‌ 
அம்பிகேசலிங்கமென்று வழங்கப்படும்‌. உனது பூஜையால்‌ மிக்க திருப்தி 
யடைகின்றேன்‌. ஆனால்‌ உனக்குக்கொடுக்கக்கூடிய தயாதுளது? இந்த ஜகமெலாம்‌ 
உன்னிலும்‌ வேறாயில்லையன்றோ வென்றன ரென்று கூறினர்‌. 


ஆறாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





181 














சிவரகசியம்‌ 





உ 
வாக்பதயே நம: 


ஏழாம்‌ அத்தியாயம்‌. 
இறைவன்‌ தேவியை உபசரித்தல்‌. 


ஸ்ஃகந்தர்‌- ஓ ஜைகிஷவ்யரே! இவ்வாறு சங்கரர்‌ கூறியதைக்கேகேட்டுத்தேவி 
ஆனந்தமுற்று அவ்விறைவனை நமஸ்கரித்து அஞ்சலி செய்து தோத்திரம்‌ புரிந்து 
ஓ ஸ்வாமி ! தேவரீர்‌ கருணா கடாக்ஷத்தால்‌ என்னையருளும்‌. மாரனையடக்கிய 
இறைவனே! அந்தகாசுரனை வதைத்த ஈசனே! விஸ்வேசா! பர்க்கா! 
பகாக்ஷ்னைகொன்றவனே! கங்காதரா! பிநாகபாணே தீனபந்தோ! தகஷனை 
சிக்ஷித்தபகவனே! உன்னோடு கூடிஸகலஜகங்களையுஞ்‌ சிருட்டிக்கும்‌ 
சக்தியேயாயினும்‌ யான்‌ லோகாநுக்கிரகத்தின்‌ பொருட்டுத்‌ தவஞ்செய்தேன்‌. தீர்த்த 
யாத்திரை விரதாரம்பம்‌ லிங்கார்ச்சனை ஆகிய இவைகளைப்‌ பெண்டிர்‌ செய்ய 
வேண்டின்‌ கணவனது அனுமதி பெறவேண்டு மன்றோ? அங்ஙனமாயின்‌ 
புண்ணியமெய்தலாமென்ப துண்மையேயாயினும்‌ யான்‌ சுதந்திரைபோல்‌ இப்பூசை 
செய்தது லோக ரக்ஷணத்தின்‌ பொருட்டாகியலீலையாம்‌. சந்திர சந்திரிகைகளுக்குப்‌ 
போலவே நம்மிருவருக்கும்‌ பேதமில்லை. நமக்குள்‌ பேதமெண்ணும்‌ மனிதன்‌ 
மனிதவுருவமான கழுதையேயாம்‌. நிற்க. யான்‌ உம்மோடு கிரீடிப்பதற்குத்‌ தக்கதும்‌ 
யோகினிகளால்‌ சேவிக்கப்படுவதுமாகிய அழகான ஓர்‌ கிரீடாஸ்தானத்தைச்‌ 
சிருட்டிக்க விருபுகின் றே னென்றனர்‌. அப்படிக்‌ கூறிய தேவியை நோக்கி 
பரமேற்வரன்‌ ஓ தேவி! இதுவும்‌ ஓர்‌ பெரிதோ? சகல ஜகங்களையும்‌ 
நிர்மாணஞ்செய்வதில்‌ பண்டிதையாகிய வுனக்கு அஸாத்தியமாகிய காரியம்‌ 
யாதுமில்லை. நீ சிறிது நினைத்த மாத்திரத்தினால்‌ வேண்டிய துண்டாகு மன்றோ? 
அப்படி யுன்னாலுண்டாக்கப்படு மிட மே எனக்கு மிக்க பிரீதியளிக்கு மாதலால்‌ 
தவத்தை விடுத்து அங்ஙனஞ்‌ செய்வாய்‌. ஓ தேவி! நீ இக்கைலாய சிகரத்தில்‌ பூஜித்த 
அம்பிகேசமெனும்‌ லிங்கத்தில்‌ யான்‌ மிக்க பிரியமாயிருக்கின்‌ றேன்‌. உன்னால்‌ 
பூஜிக்கப்பட்ட லிங்கத்தைப்‌ பார்த்த எனது சித்தமானது வேறெதனையும்‌ 
சிந்திக்கவில்லை யென்று கூறி தேவியை ஆலிங்கனஞ்செய்து திவ்ய 
சிம்ஹாசனத்தின்‌ மீது வீற்றிருக்கச்செய்து ஸுகலாபரணங்களாலலங்கரித்து 
அகருகற்பூர சந்தனங்களைப்‌ பூசி திவ்ய வஸ்திரத்தையும்‌ அற்புதமாகிய 
ரவிக்கையையும்‌ அணியச்செய்து தூபதீபங்களால்‌ விளங்கச்செய்து திவ்யான்ன 
வகைகளையும்‌ பக்ஷயவகைகளையும்‌ கனிவகைகளையும்‌ சுவர்ணபாத்திரத்தில்‌ 
வைத்து தேவியோடு கூடத்தாமும்‌ புசித்து பழவகைகளைத்‌ தேவியின்‌ வாயினில்‌ 
தமது திருக்கரத்தாலெடுத்துக்கொடுத்து ஓ கெளரி! ஆகாரமின்றிச்செய்த தவத்தால்‌ 
மிக்க வாட்டமுற்றனை. இக்கனிகளைப்‌ புசிப்பாயாகவென்று கூறி இதோ! கைலாஸ்‌ 
லிங்கத்திற்கு நிவேதனஞ்செய்த பக்ஷயமாதலின்‌ மிக்க இனிப்பாயுளது, இதனைப்‌ 
புசிப்பாயாக. எவன்‌ மஹேச நிவேதனத்தைப்‌ பக்தியுடன்‌ புசிக்கின்றானோ அவன்‌ 
யாகம்‌ யோகம்‌ அபாரமாகியதவம்‌ இவைகளின்‌ பயனைப்‌ பெற்று முத்தி 


182 














சிவரகசியம்‌ 





யடைகின்றான்‌. ஆதலின்‌ இந்த நிவேதனத்தைப்‌ புசிப்பாயாக. இதனைப்‌ பக்தர்கள்‌ 
எப்பொழுதும்‌ புசிக்க வேண்டு மென்று கூறி அந்நிவேதனங்களைப்‌ புசிக்கச்செய்து 
தேவியின்‌ கைகால்களைத்‌ தீர்த்தத்தா லைம்பிய பின்னர்‌ அழகிய படுக்கை திண்டு 
தலையணையுடன்‌ கூடிய மஞ்சத்தில்‌ அம்பிகையோடு ஈஸ்வரன்‌ அடைந்து 
வீற்றிருந்தனர்‌. பின்னர்‌ இருவரும்‌ தாம்பூலந்தரித்தனர்‌. அதனால்‌ திருப்தியடைந்த 
வராகிய தேவியின்‌ முகத்தாமரை மலரை இறைவன்‌ தமது திருக்கரத்தால்‌ அடிக்கடி 
தடவிக்கொடுத்து ஓ தேவி! தவத்தால்‌ மிக்ககிலேசமுற்றனையே என்று கூறிச்‌ 
சகிகளைக்‌ கொண்டு விசிறியால்‌ விசிறச்‌ செய்தனர்‌. இவ்வாறு அவ்விருவர்களும்‌ 
அந்த கைலாய சிகரங்களிலுள்ள அழகிய தாழ்வரைகளிலும்‌ உத்யானங்களிலும்‌ 
தாமரைத்தடாகங்களிலும்‌ மாளிகைகளிலும்‌ அநேக வருஷம்‌ வரையிலும்‌ லீலாபரர்‌ 
களாயிருந்தனர்‌. பின்னர்‌ லிங்காலயங்களிற்சென்று லிங்க தரிசனஞ்செய்வதாலும்‌ 
மிருகம்‌ பக்ஷி முதலியவைகளை பார்ப்பதினாலும்‌ மிக்கச்‌ சந்தோஷமுற்று 
ருத்திராணிகளின்‌ வாத்தியகானத்தாலும்‌ நடனத்தாலும்‌ திருப்தி படைந்தவர்களாய்ப்‌ 
பின்னர்‌, அழகிய ஓடத்தையடைந்து அமுத சமுத்திரத்தில்‌ உல்லாஸமாய்ச்‌ 
சஞ்சரித்தனர்‌. ருத்திரவீணாநாதத்தால்‌ உல்லாஸமாகிய மனதுடையராயினர்‌. 
பின்னர்‌ பந்து சொக்கட்டான்‌ முதலியவைகளைக்கொண்டு விளையாடி ஊசலை 
யடைந்து வெகுகாலமுல்லாசமாயிருந்தனர்‌. 


ஏழாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





183 














சிவரகசியம்‌ 





உ 
ம்ருங்காரிணே நம: 


எட்டாம்‌ அத்தியாயம்‌. 
மணித்வீபசிருஷ்டி. 


ஸ்கந்தர்‌: ஓ முநிவரே! பரமசிவனது திவ்யசரித்திரத்தைக்கூறுகின்றேன்‌. 
அஃது ஸகல பாவங்களையுமகற்றுவதன்றோ? மணித்விபத்தின்‌ உற்பத்தியை 
விஸ்தாரமாய்க்‌ கூறுகின்றேன்‌. அதனைக்‌ கேட்டே முநிர்வகளும்‌ கணங்களும்‌ 
அபராமஹிமை பெற்றனர்‌. அதாவது தேவி நமஸ்கரித்து அஞ்சலி செய்து 
இறைவனை நோக்கி ஒ தேவதேவா! மஹாதேவா! தேவரீர்‌ கைலாயத்திலுள்ள 
ஸ்தானத்திலும்‌ உலகங்களில்‌ மற்றுமுள்ள இடங்களிலு முள்ள திவ்யஸ்தானங்களி 
லும்‌ அழகியதாய்‌ மிக்க ஆச்சரியகரமாய்‌ ஓர்‌ ஸ்தானத்தைச்சிருட்டியுங்கள்‌. 
தேவரீரால்‌ பரதகண்டத்தில்‌ ஆனந்தவனமும்‌, சுவர்க்க சத்யலோக வைகுண்டமு 
முதலிய விடங்களும்‌ சிருட்டிக்கப்‌ பட்டவன்றோ? ஸ்ரீகாசியில்‌ தேவரீர்‌ 
விங்வேசரெனும்‌ லிங்கரூபத்தோடும்‌ யான்‌ அன்ன பூரணியெனும்‌ நாமத்தோடும்‌ 
பக்தர்களுக்‌ கன்னத்தையும்‌ முக்தியையும்‌ அருளிக்‌ கொண்டிருக்கின்றன மன்றோ? 
அன்றியும்‌ ஸகலலோகங்களையும்‌ சங்கல்ப மாத்திரத்தால்‌ சிருட்டிக்கும்‌ பரமகாரண 
மூர்த்தி தேவரீரே. ஜராமரணமற்றுள்ளவர்களும்‌ சந்திரகலையால்‌ விளங்குஞ்‌ 
சடையுடையோரும்‌ விபூதி பூஷிதரும்‌ முச்சூலமேந்தின வருமாகிய ருத்திர 
கோடிகளையு முண்டாக்கினவர்‌ தேவரீர்‌. அவர்கள்‌ சுவர்க்க அந்தரிக்ஷ 
பாதாளங்களில்‌ சரிப்பதைப்‌ பிரமதேவன்கண்டு நடுங்கித்தோத்திரஞ்செய்தனன்‌. 
அன்றியும்‌ தேவரீரை நோக்கி ஓ ஸ்வாமி! இனி இப்படிப்பட்டவர்களைச்‌ சிருட்டிக்கத்‌ 
திருவுளங்கொள்ளாதீர்களென்றுவேண்ட அதன்பின்னர்‌ ஸ்தாணுத்வம்‌ அடைந்தனிர்‌. 
அஃதெலாம்‌ தேவரீரது கருணையே. அப்பொழுது பிரமனைப்பார்த்து ஓ 
பிரமதேவனே! யாம்‌ (அசுபமாகிய ஜரா மரணமுடையவர்களைச்‌ சிருட்டிக்க 
மாட்டோம்‌. நீயே அப்படிப்பட்ட பிரஜைகளைச்‌ சிருட்டிப்பாயாகவென்று கூறி 
யருளியவர்‌ தேவரீர்‌. தேவரீர்‌ மனதிற்கும்‌ ஆச்சரியகரமாகிய இடம்‌ ஒன்று 
சிருட்டிக்க வேண்டுமென்று பிரார்த்தித்தனர்‌. அதற்குத்தேவன்‌ மிக்க திருப்தி 
யடைந்தவராய்‌ அவ்வாறே ஆகுகவெனக்‌ கூறி ஓர்‌ கண்நேரம்‌ சிந்தித்தனர்‌. உடனே 
அமுதனமுத்திரத்தினின்றும்‌ கோடி சூரியராசி உதித்தது போல்‌ ஓர்‌ சோதி 
கிளம்பியது. ஆகாயத்திலும்‌ எத்திசையிலும்‌ பரவிய அச்சோதியின்‌ காந்தியால்‌ 
பதினான்குலகங்களும்‌ திடீரெனச்சோதிமபமாய்க்‌ காணப்பட்டன. பிரம்மன்‌ விஷ்ணு 
ருத்திரர்‌ இந்திரன்‌ மற்றுள்ள தேவர்‌ திசைத்தலைவர்‌ கிருகநக்ஷத்திர தேவதைகள்‌ 
முனிவரர்‌ முகலிய ஸகலரும்‌ பயமும்‌ ஆச்சரியமுமடைந்தவர்களாய்‌ ஓஹோ! 
இதென்ன ஆச்சரியமாயிருக்கின்றது. திடீரென ஓர்‌ ஜோதி தோன்றி நமது 
கண்ணொளிகளைக்‌ கவருகின்றது. மிக்க பயமாயிருக்கின்றது. அச்சோதியின்‌ 
கிரணங்கள்‌ நம்மைத்‌ தகிக்கின்றனவே. இதற்கென்ன செய்வோம்‌. ஆலகால 
விஷத்தாலும்‌ அந்தகாசுரனாலும்‌ திரிபுரராலும்‌ வந்த அஆபத்துகளினின்றும்‌ 
காப்பாற்றிய இறைவனையே சரணமடையவேண்டுமென்று கூறிக்‌ கதறினர்‌. உடனே 


184 














சிவரகசியம்‌ 





பிரமாதி தேவர்க ளெல்லோரும்‌ மகாமேரு சிகரத்தினின்று கொண்டு அஞ்சலி 
செய்தவர்களாய்க்கைலாயத்தில்‌ வீற்றிருக்கும்‌ மஹேஸ்வரனைத்‌ தோத்திரஞ்‌ 
செய்தனர்‌. அதனைக்‌ கேட்டு மஹேங்வரன்‌ திருப்தியடைந்து பக்கத்திலுள்ள 
கிரிஜையையும்‌ ஸமீபத்தினின்ற தூதியையும்‌ பார்த்தனர்‌. .ஒ தூதி! இப்பொழுது 
மிக்க பரபரப்புடன்‌ சரணஞ்சரணமென்று தோத்திரகோஷங்கேட்கப்படுகின்றது. அது 
யாதென்று விரைவிற்‌ சென்று நந்தியை விசாரித்து வரவேண்டுமென்ற 
வெண்ணத்துடன்‌ நோக்கினர்‌. 


எட்டாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





185 














சிவரகசியம்‌ 





உ 
ஆயங்ரிதவத்ஸலாய நம: 


ஒன்பதாம்‌ அத்தியாயம்‌. 
மணித்வீப கமனம்‌. 


ஸ்கந்த மூர்த்தி ஜைகிஷவ்ய முநிவரைப்பார்த்துக்‌ கூறுகின்றார்‌. ஓ முநிவரே! 
மஹாதேவியானவர்‌ மேருசிகரத்திற்‌ றோன்றிய ஓர்‌ பேரொலியைக்‌ கேட்டு 
அதிசயித்துத்‌ தமதருகிலிருக்கும்‌ ஜயந்தி என்னும்‌ தோழியைப்‌ பார்க்க, அவள்‌ 
அம்பிகையினது குறிப்பறிந்து அவரடி பணிந்து விடைபெற்று வயிரமயமா யிருக்கும்‌ 
அவ்வாலயத்தைவிட்டுப்‌, பூர்வகோபுரத்தின்‌ மத்தியில்‌ வசிக்கின்றவரா யும்‌, திருநீறு 
சண்ணித்ததிருமேனியராயும்‌, சிரம்‌ திருமுகமுதலிய வங்கங்கள்‌ திரிபுண்டரங்களால்‌ 
பிரகாசிக்கப்பெற்றவராயும்‌, சந்திரமண்டலம்‌ போல்‌ பிரகாசிக்‌ கின்ற 
கிரீடமுடையவராயும்‌, திருக்கரத்தில்‌ பொன்மயமாகிய வேத்திரப்படையைத்‌ 
தாங்கினவராயும்‌, கோடி சிவகணங்களால்‌ சூழப்பெற்றவராயும்‌ சிம்ஹாசனத்தில்‌ 
வீற்றிருக்கும்‌ நந்திதேவரிடம்‌ வந்தனள்‌. ஜயந்திவருவதைக்‌ கண்ட நந்திதேவர்‌, 
ஆசனம்‌ விட்டிழிந்து அச்சயந்திக்கு ஆசன மளித்து அர்க்யபாத்யாதிகள்‌ தந்து 
வழிப்பட்டு, இங்கு வந்த காரணமென்னையோ? உமது வரவைக்கண்டு என்‌ மனம்‌ 
மிகவுங்களிப்பெய்துகின்றது. யான்‌ தன்யனாயினேன்‌. மஹாதேவிக்கும்‌ மஹாதேவ 
ருக்கும்‌ ஏதேனும்‌ அவசரமுண்டோ? என்ன கட்டளையிட்டனுப்பினர்‌? அக்கட்டளை 
யைக்‌ கூறலாம்‌. அதனை விரைவில்‌ செய்து முடிக்கின்றேன்‌. காலதாமதஞ்‌ செய்ய 
வேண்டாமென்று கேட்க , ஜயந்தி, ஓ நந்திதேவரே தேவியுந்தேவனுங்‌ 
கைலாசசிகரத்திலுள்ள வயிரக்கிரகத்தின்‌ மேல்‌ மாளிகையில்‌ உல்லாசமாயுலாவிக்‌ 
கொண்டிருக்கும்போது மஹா தேவர்‌ தமது தேவியாருக்கு இதனிலும்‌ மேம்பட்டதா 
கிய ஓர்‌ ஸ்தானம்‌ அமைத்தல்‌ வேண்டுமென்று சற்று திருவுளத்திலெண்ண அவ்வள 
வில்‌ ஜோதியொன்று தோன்றிற்று. மேருமலையில்‌ ஓர்‌ பெருங்கோஷ முமுண்டா 
யிற்று. அக்கோஷத்தைக்‌ கேட்ட பெருமானார்‌ அருகிலிருந்த வென்னைப்பார்த்து 
உம்மிடமனுப்பினார்‌. தேவியினுடையகட்டளையுமப்படியே யாகலான்‌ அம்மையப்பர்‌ 
கட்கு நீர்‌ அங்கு வரவேண்டூமென்னுந்‌ திருவுளம்போற்‌ காண்கின்றது. நீர்‌ புறப்படும்‌. 
இரதமும்‌ ஒன்று சித்தஞ்‌ செய்யும்‌. யான்‌ தேவியினது அடியாளாதலால்‌ நெடு நேரம்‌ 
இங்கிருத்தல்‌ கூடாது. நீரும்‌ ஆணையைக்கடவாமல்‌ விரைவாய்‌ அவ்விடம்‌ வந்து 
அங்கு ஆகவேண்டிய காரியங்களைப்பாருமென்றனள்‌. நந்திதேவர்‌ சிலகணங்களை 
யழைத்து நீவிர்சீக்கிரமாய்‌ மேருமலைக்குச்‌ சென்று அங்கென்ன விசேடம்‌ இப்போது 
ண்டாயிருக்கின்றது; அதனைக்‌ கண்டுவாருங்களென்றனுப்ப அவர்களோடிப்போய்‌ 
அங்கு நடந்த செய்தியை யறிந்து, மீண்டு வந்து நந்திதேவரைப்‌ பணிந்து, ஜயா 
அமுதக்கடலின்‌ மத்தியில்‌ அகண்டாகாரமாய்ப்பேரொளியொன்று தோன்றியதாம்‌. 
அந்த ஒளியை மேருவிலிருந்த விஷ்ணுமுதலிய தேவர்களும்‌ பிரகஸ்பதி 
முதலாயினாரும்‌ கண்டு இதுவென்ன ஜோதியோ இச்சோதி தோன்றியதற்குக்‌ 
காரணமியாதோ என்று பயந்தவர்களாய்ச்‌' சிவபெருமானைத்‌ தோத்திரஞ்செய்கின்ற 
னர்‌. அங்கெழுந்த வோசைக்குக்‌ காரணமிதுவாகும்‌. அவ்விடத்தில்‌ அவர்களைத்‌ 


186 














சிவரகசியம்‌ 





தவிர வேறொருவருமில்லை. சயந்தியார்‌ சொன்னபடி ரதத்தைத்திட்டஞ்‌ செய்யும்‌ 
என்றனர்‌. நந்திதேவர்‌ சயந்தியைப்பார்த்து, ஓ அம்மா கணங்கள்‌ சொல்லியதையும்‌, 
நீர்‌ முன்‌ சொல்லியதையும்‌ இப்போது யோசிக்குமளவில்‌ நம்பெருமானார்‌ அமுதக்க்‌ 
டலில்‌ நமது அம்மையாரை யுத்தேசித்து சோதிமயமாயிருக்கின்ற மாளிகை 
யொன்றுண்டாக்கினார்‌ போலும்‌. அங்குச்‌ செல்வதற்கு இப்பொழுது திருவுளங்‌ 
கொண்டனர்‌ போலுங்காண்கின்றது. ஆகையால்‌ இரதத்தைச்‌ சித்தஞ்செய்து 
விட்டேன்‌. நீர்‌ சீக்கிரமாகச்‌ சென்று ரதம்சித்தமாயிருக்கின்றதென்று தேவிக்குந்‌ 
தேவருக்குந்‌ தெரிவித்து அதன்‌ பின்னர்‌ உம்முடைய காரியத்தைப்பார்க்கலாம்‌, 
இருவர்க்குஞ்‌ செல்லத்‌ திருவுளமிருக்கும்‌ பக்ஷத்தில்‌ யான்‌ சித்தமாயிருக்கிறே 
னென்று சொல்லவே, சயந்தி அவரது ஜாக்கிரதையைப்பற்றி அதிசயித்தவளாய்‌ 
அவரிடத்தில்‌ விடை பெற்று மஹாதேவரிடஞ்‌ சென்று நமஸ்கரித்து நின்று ஓ 
பிரபோ! அமுதக்கடலிற்‌ றோன்றிய பேரொளியை மேருமலையிலிருக்குந்‌ 
தேவரெல்லாங்‌ கண்டுபயந்து பேரொலியோடுந்‌ தோத்திரஞ்செய்கின்றனர்‌. தேவரீர்‌ 
இப்பொழுது உண்டாக்கிய அச்சோதியிடத்துக்‌ கேகத்‌ திருவுளமிருக்கும்பக்ஷத்தில்‌ 
இரதம்சித்தமாயிருக்கின்றது. அந்தரதத்தின்‌ பொலிவே தேவரீருக்கு விஜயங்‌ 
கூறுகின்றது, அந்தரதத்தினது விசித்திர வலங்காரத்த்தை யான்‌ என்ன வென்று 
சொல்லப்போகின்றேன்‌. 


ஓ சங்கரபிரபோ! அந்த ரதத்தின்‌ எட்டுப்பக்கங்களில்‌ எட்டுச்‌ சிங்கமும்‌, எட்டுக்‌ 
கஜங்களும்‌, எட்டு விருஷபங்களும்‌, மனோவேகத்தை யதிகரித்த எட்டுக்‌ குதிரைகளு 
முள்ளன. அக்குதிரைகளுக்கு மனமே கடிவாளமாகவுள்ளது. அன்றியும்‌ அந்தரதம்‌ 
கங்கையமுனை முதலிய திவ்ய நதிசம்பந்த முடையதும்‌, காலைமாலையாகிய 
சக்கரங்களுடையதும்‌, வாயுதேவன்‌ கூடி விளங்கப்‌ பெற்றதும்‌, கீர்த்தியே முத்து 
ஜாலர்களாக வுள்ள சுவர்ன மண்டலம்‌ போன்ற சத்திரமு (குடையு முடையதும்‌, 
பிரணவத்தையே ஆசனமாகவுடையதும்‌, காயத்திரியே பீடமாகவுடையதும்‌, சாங்கங்‌ 
களான வியாஹ்ருதிகளைச்‌ சோபானங்களாகவுடையதம்‌, சூரிய சந்திரர்களைத்‌ 
துவார ரக்ஷகர்களாகவுடையதும்‌, மகாமேருவைக்‌ கொடிமரமாயுடையுதும்‌, கலைமக 
ளால்‌ சாமரை வீசப்பெற்றதும்‌, இக்ஷமி தேலியினால்‌ ஓர்‌ வெண்மையான 
குடையைத்‌ தாங்கி யிருக்கப்பெற்றது மாயலங்கரிக்கப்பட்டு சந்திர மண்டலம்‌ 
போற்பிரகாசிக்கின்றது. உலகங்களிலுள்ளாரெல்லாம்‌ வந்து கூடினர்‌. முப்பத்து 
முக்கோடி தேவர்கள்‌, இருபதினாயிரங்கோடி கணங்கள்‌, ஒன்பது கோடிசாமுண்டிகள்‌, 
கோடிபைரவர்கள்‌, சிவசாரூபம்‌ பெற்ற பதினொரு கோடி ருத்திரர்கள்‌, இரண்டு கோடி 
விநாயகர்கள்‌, சத்தியாயுதபாணிகளாய்‌ மயூரவாகனாரூடராய்‌ விளங்கும்‌ அநேகர்‌ 
ஷண்முகர்கள்‌, வீரவாகு முதலானவர்கள்‌, கத்திகளைத்தாங்கியிருக்கின்ற ஒன்பது 
கோடி உருத்திர கணிகைகையர்கள்‌, கோடரிகளைச்‌ சுமந்திருக்கின்ற எழுகோடி 
யோகினிகள்‌, கோடி நந்திகேஹ்வரர்கள்‌, கதாயுதத்தோடு தண்டீமமாகணங்கள்‌, 
கோடிவீரபத்திரர்‌, கோடிபிருங்கிகணங்கள்‌, பாதலவாசிகளாகிய மூன்று கோடி 
நாகர்கள்‌, இரண்டுகோடிதானவர்கள்‌, இரண்டு கோடி தயித்தியர்கள்‌, எண்பதினாயிரம்‌ 
கந்தர்வர்‌, அரைகோடியக்ஷர்கள்‌, ராக்ஷசர்கள்‌, பதினாயிரம்‌ வித்தியாதரர்கள்‌, 
இரண்டு லக்ஷம்‌ அப்சரஸ்திரீகள்‌, அறுபதினாயிரம்‌ கின்னர்கள்‌, சங்கம்‌ பேரிகை 
மிருதங்கம்‌ துந்துமி உடுக்கை இவைகளோடு வீணை வாசிக்கின்ற கோடி 
கந்தர்வர்கள்‌, பிரம்மவிஷ்ணு ருத்திரர்கள்‌, வசுக்கள்‌, பன்னிரு சூரியர்கள்‌, அஸ்வனி 


187 














சிவரகசியம்‌ 





தேவதைகள்‌ ஆகிய இவரெல்லாம்‌ வந்து கூடினர்‌. இவர்களேயன்றி, 
எண்ணாயீரங்கோக்கள்‌, நானாவிதமான ரத்தினங்களை வீசுகின்ற சப்த சமுத்திரங்‌ 
கள்‌, பதினையாயிரம்நதிகள்‌, எண்ணாபிரம்மலைகள்‌, கோடிவனஸ்பதிகள்‌, அஷ்டதிக்‌ 
கஜங்கள்‌, அஷ்டகுலகிரிகள்‌ ஆகிய இவைகளும்‌ வந்து கூடின. 


இங்ஙனமான சர்வான்மகோடிகளும்‌ தேவரீருடைய வரவை யெதிர்பார்க்கி 
ன்றவர்க ளாய்த்‌ தோத்திரஞ்‌ செய்கின்றனர்‌ என்று ஜயந்தி சொல்லவே, மகாதேவர்‌ 
திருவுள மகிழ்ந்து யாவருள்ளமுங்களிகூர ரதத்தின்மேல்‌ தேவியுடன்‌ ஆரோகணஞ்‌ 
செய்து அத்தேவியோடு இனிய புன்னகையுடன்‌ இன்சொல்‌ வழங்கிக்கொண்டே 
அமுதக்கடலிற்‌ றோன்றிய மணித்விபத்தையடைந்தனரென்றருளினர்‌. 


ஒன்பதாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 


188 














சிவரகசியம்‌ 





உ 
சிவப்பிரியாய நம: 


பத்தாம்‌ அத்தியாயம்‌ 
மணித்வீப கமனம்‌. 


ஜைகிஷவ்யர்‌ கூறுகின்றார்‌. ஓஸ்கந்தமூர்த்தி! பேரின்ப சுகத்தை விளைவிக்‌ 
கின்ற கைலாயத்தினின்று பரமேஹ்வரன்‌ புறப்பட்டு மணித்விபத்தை யடைந்தார்‌ 
என்றருளிய அவ்வளவில்‌ எனக்குத்‌ திருப்தியுண்டாகவில்லை. புறப்பட்டுச்‌ 
சென்றதாகிய அற்புதவைபவத்தையும்‌ ஏனையவற்றையும்‌ விவரமாய்க்‌ கேட்க 
ஆவலுற்றிருக்கின்றேனென்று பிரார்த்திக்கவும்‌, ஸ்கந்த மூர்த்தி சந்தோஷித்தவராய்‌ 
முக மலர்ந்து, ஓபிராம்மணசிரேஷ்டரே? பரமேஸ்வரன்‌ ஜயந்தியினுடைய வார்த்தை 
யினால்‌ திருவுள மகிழ்ந்து சுந்தரமாகிய ரதத்தினின்றும்‌ தேவியார்‌ 
திருக்கரத்தைப்பற்றிக்கொண்டுவர, இரத்னபாதுகை களின்மேல்‌ திருவடிகளை 
வைத்து, வெளியே வந்து, பருத்தமுசுப்பினையுடையதாயும்‌, தர்மரூபமான நான்கு 
பாதங்களையுடையதாயும்‌ இரத்தினா பரணங்களா லங்கரிப்பட்டதாயும்‌, கொம்புகளி 
னுனியில்‌ பிரகாசிக்கின்ற  இரத்தினக்குப்பிகளுடையதாயும்‌, அவைகளுடன்‌ 
சாமரங்களையுடைத்தானதாயும்‌, விளங்கும்‌ வ்ருஷபத்திலேறியருளினார்‌. 
அச்சமயத்தில்‌ சோமநந்தி மகாநந்தி ராவணன்‌ பாணன்‌ பிருங்கி துகண்டர்‌ ஹண்டர்‌ 
சண்டீசர்‌ ரிடர்‌ வீரபத்திரர்‌ காலாக்னிருத்திரர்‌ முதலிய இவருட்சிலர்‌ நடனஞ்‌ 
செய்பவராயும்‌ சிலர்பாணம்‌ அம்பறாத்தூணிகத்தி முதலிய ஆயுதங்களைத்‌ 
தாங்குகின்ற வராயுமுன்‌ செல்ல தேவியாருடைய உருத்திராணிக்‌ கூட்டங்களுள்‌ 
பலர்‌ அநேகவிதமான சாமரங்களையும்‌ விசிறிகளையு மேந்தினவர்களா யிருபக்கத்‌ 
தும்‌ வர அதுகண்டு நந்திப்பெருமான்‌ தமதுபொற்பிரம்பசைக்க ருத்திரர்கள்‌ பைரவர்‌ 
கள்‌ தண்டி முண்டி முதலியவர்களும்‌ யோகினிகள்‌ டாகினிகள்யக்ஷர்கள்‌ முதலிய 
வர்களும்‌ மத்தளம்காகளம்‌ சங்கம்படகம்‌ மேகம்‌ போல்‌ சப்திக்கும்‌ துந்துபி டிண்டிபம்‌ 
மட்டுகம்‌ முதலியவாத்தியங்களைச்‌ சாஸ்திரோக்தமாய்க்‌ கோஷிக்க கணேந்திரர்கள்‌ 
சாமரைகளையசைப்பதோடு திக்குகளெல்லாஞ்செவிடுபடும்படி ஜயகோஷஞ்‌ 
செய்யதனர்‌. அவர்களுடன்‌ சிலர்‌ அகிற்புகைத்‌ தூபக்‌ கலயங்களையேந்தினவர்‌ 
களாயும்‌ சிலர்‌ கர்ப்பூர தீபக்கலயங்களை யேந்தினவர்களாயும்‌ சிலர்‌ கனிவர்க்கங்‌ 
களை யேந்தினவர்களாயும்‌ தாம்பூல முதலியவற்றை யேந்தினவர்களாயும்‌ சிலர்‌ 
பொற்பாத்திரங்களை யேந்தினவர்களாயும்‌ சிலர்‌ ஆபரணப்‌ பெட்டிகளை யேந்தினவர்‌ 
களாயும்‌ சிலர்‌ கைகூப்பினவர்களாயும்‌ சிவநாமகோஷஞ்‌ செய்கின்றவர்களாயும்‌ 
செல்வாராயினர்‌. 


அம்பிகையினுடைய கணங்களாகிய சிலர்‌ சர்வாபரணங்களோடு பஸ்ம 
ருத்திராக்ஷதாரிணிகளாய்‌ நீராஞ்சன மெடுத்துக்கொண்டு செல்வாராயினர்‌. 
ஜயந்தியானவள்‌ அழகிய க்ஷத்திரத்தை பிடித்தனள்‌. இவர்களேயன்றி ருத்திராணி, 
தேவியின்‌ ரத்னபாதுகையை யேந்தியும்‌, தேவஸ்திரீகளிலும்‌ அப்சரஸ்திரீகளிலுஞ்‌ 
சிலர்‌ மைப்பெட்டி கந்தம்‌ மாலை முதலியவைகளை யேந்தியும்‌, சிலர்‌ பாணம்‌ 


189 














சிவரகசியம்‌ 





சூலமுதலியவைகளை யேந்தியும்‌, சிலர்‌ ஆபரணவகைகளாலும்‌ வஸ்திர 
வகைகளாலும்‌ திவ்யாலங்காரமுடையவர்களாய்த்‌ தண்டை சிலங்கை முதலிய 
காலணிகள்‌ கலீர்கலீ ரென்று சப்திக்க தேவியைச்‌ சூழ்ந்து அவரது மங்களங்களைப்‌ 
பாடியுஞ்‌ செல்வாராயினர்‌. இவர்களேயன்றி பிரமதீசகணேசர்சளும்‌ யக்ஷேசர்களும்‌ 
சிவசாரூப்பியம்‌ பெற்ற வுருத்திரர்களும்‌ சர்ப்பம்போற்‌ சீறுகின்ற கோபமுள்ளவர்க 
ளும்‌ சிவனுடையகடைக்கண்ணினது அசைவின்மாத்திரத்தில்‌ உலகின்க ணிடப்பட்ட 
பலிகளைக்‌ கிரகின்றவர்களான கணவீர்களும்‌ பெரிய கோடரி கட்க முதலிய 
வாயுதங்களைத்‌ தாங்கினவர்களும்‌ பலங்களிற்சிறந்தவர்களும்‌ உற்சாகத்தையே 
மேற்கொண்டவர்களும்‌ நானாவிதமான நிறமுள்ளவர்களும்‌ யானை மயில்‌ கிளி 
புறா பேரண்டம்‌ யாளி சர்ப்பம்‌ பூனை கோழி கோட்டான்‌ குள்ள நரி தவளை காக்கை 
மேஷம்‌ மகிஷம்மூஷிகம்‌ ஆகிய இவைகளைப்போலு முகமுடையவர்களும்‌ 
மாம்சமும்‌ தசையுமில்லாதவர்களும்‌ மென்மையான சரீரமுள்ளவர்களும்‌ பருத்த 
சரீரமுள்ளவர்களும்‌ பெருத்தவயிறுள்ளவர்களும்‌ சிவந்த நிறமும்‌ கற்பூரம்‌ போன்ற 
வெளுத்த நிறமும்‌ பசுமையான நிறமுமுடையவர்களும்‌ இவ்வகைபினர்களேயன்றி 
பயங்கரமானவர்களும்‌ அங்கங்க ளேற்றக்குறைவாக வுள்ளவர்களும்‌ கோரதந்தங்க 
ளால்‌ விகாரமான பார்வையுடையவர்களும்‌ நாக்கினால்‌ உதட்டை நக்குகின்றவர்‌ 
களும்‌ நீண்டநாக்குள்ளவர்களுமான அநேக கோடி கணங்கள்‌ முன்னே 
செல்வாராயினர்‌. இவ்வண்ணங்்‌ கைலாயகிரியினின்றும்‌ அணியணியாய்ச்‌ 
செல்லமின்னல்‌ போன்ற ஸ்தீரீகள்‌ சிலர்‌ புஷ்பங்களையும்‌ பொறிகளையும்‌ 
முத்துக்களையும்‌ சிலர்‌ பரிமளமிகுந்தசந்தன நீரையும்‌ பன்னீரையும்‌ 
உமாமஹேஸ்வரர்‌ மீது வருஷித்தனர்‌. உருத்திராணிகள்‌ அக்கைலாயத்திலுள்ள 
ஆலயங்கடோறுமுள்ள திருமாளிகைப்பத்திகளிலிருந்து மேகவருஷங்களைப்போல்‌ 
புஷ்பங்களைப்‌ பொழிந்தனர்‌. இவ்வகையான பலவுபசாரங்களோடும்‌ இறைவனார்‌ 
இரத்னகிரீடமுதலிய ஆபரணவகைகளானும்‌ முத்தாரமுதலிய மாலை வகை 
களானும்‌ அலங்கரிக்கப்பட்டவராய்‌, மான்மழு வரதாபயங்களோடுங்கூடிய 
திருக்கரங்களை யுடையவராய்‌, சுராசுரர்கள்‌ நமஸ்கரிக்குந்தோறுங்‌ கிரீடங்களி 
லிருக்கிறரத்னங்களாற்சிவப்பேறிய செங்கமலபாதமுடையவராய்‌, இவ்வளவின 
வென்று அளவிடப்படாத அழகாலும்‌ அலங்காரத்தாலும்‌ பிரகாசித்துக்‌ கொண்டிருக்‌ 
கிற மரகதவல்லியாகிய பார்வதிதேவியோடு மெழுந்தருளி மேருவைநோக்கி வரும்‌ 
போது தேவியார்‌ மகாதேவரைப்பார்த்து சற்று நின்றருளவேண்டுமென்று சொல்ல 
அங்கு நின்றருளினர்‌. அப்போது நந்திதேவரும்‌ ஜயையும்‌ தேவி தேவர்களை 
நோக்கினர்‌. இங்கிருபக்கத்தும்‌ நான்கு வேதம்‌ அங்கம்‌ உபநிடதம்‌ கிரி நதி சுரர்கள்‌ 
பிரஜாபதியர்‌ மனுக்கள்‌ முதலிய சகல தேவர்களும்‌ நிற்கின்றனர்‌. இவர்களைச்‌ சற்று 
நோக்கியருள வேண்டுமென்று பிரார்த்தித்தனர்‌. அவர்‌ வேண்டுகோளின்‌ படியே 
மிகவும்‌ கருணையுடையவராய்‌ யாவரையும்‌ பார்த்தனர்‌. இவ்வாறு அம்மையப்‌ 
பரிருவரும்‌ திருக்கண்வைத்தபோது வேதங்களு மேனையரும்‌ தோத்திரஞ்‌ 
செய்தனர்‌. 


பத்தாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





190 














சிவரகசியம்‌ 





உ 
சீக்ரகாரிணே நம: 


பதினோராம்‌ அத்தியாயம்‌. 
அம்ராபயதானம்‌. 


சூதர்‌ கூறுகின்றார்‌ :- இறைவனும்‌ இறைவியும்‌ திருக்கண்சாத்தத்‌ தேவர்‌ 
களெல்லாம்‌ நமஸ்காரஞ்‌ செய்து கைகூப்பி நின்று ஹர ஹர! புரஹர! எங்களுக்கு 
மோக்ஷத்தைக்‌ கொடுத்தருளும்‌. தேவக்கூட்டமாகிய எங்களுக்குக்‌ கருணை 
செய்தருளும்‌, சரணம்‌ சரணம்‌, பவஹா! பவ விகிஹர யமஹர! சம்போ! 
கோரமாகிய கடலிலுண்டானதுக்கத்தைப்‌ போக்கி யருளும்‌. அதிக கொழுப்பினால்‌ 
கர்விஷ்டனானயமனுடைய மதத்தை யடக்குகின்றவரே என்று பலவாறாகக்‌ 
தோத்திரஞ்செய்து பலமுறையுந்‌ தண்டாகாரமாய்ப்‌ பணிந்து பணிந்தெழுந்து 
மீண்டும்‌ பூமியில்‌ தண்டாகாரமாய்‌ விழ்ந்துகிடக்கின்ற பரிபவத்தைக்‌ சுண்டு 
கருணைமேலிட்டவராய்‌ ஓ தேவர்களே! எழுந்திருங்கள்‌ எழுந்திருங்கள்‌ என்று 
வலக்கரத்தை நீட்டி பயப்படாதீர்களென்று அபயமுத்திரைகாட்டி நீங்கள்‌ செய்த 
தேசத்திரத்தினால்‌ சந்தோஷமடைந்தேம்‌. அன்றியும்‌ ஓ விஷ்ணு முதலான 
தேவர்களே! என்னையே யர்ச்சித்துப்‌ பயபக்தியோடு தோத்திரஞ்‌ செய்து வந்த 
விசேடத்தால்‌ உங்களுக்குண்டாகிய பயத்தை ஒருக்ஷணத்தில்‌ நாசஞ்செய்து 
விடுகிறேம்‌. உங்களுக்கெந்தவிடத்திலும்‌ எந்தக்காலத்திலும்‌ எந்தவுயிர்களினாலுந்‌ 
துன்பம்‌ வந்தணுக மாட்டா. உங்களுடைய இஷ்டத்தைப்‌ பூர்த்திசெய்கின்றேம்‌. 
உங்களுடைய பதங்களை நோக்கிச்‌ சென்மின்கள்‌. சங்கரனாகிய யாம்‌ 
உங்களிடத்தில்‌ தயையுடையவனா யிருப்பதால்‌ நீங்களெப்பொழுதும்‌ பயமின்றிச்‌ 
சந்துஷ்டர்களா யிருக்கலாம்‌. ஓ பிரம்ஹாவே! நீ உலகனைத்தும்‌ சிருஷ்டி செய்யக்‌ 
கடவாய்‌. ஓ விஷ்ணுவே! நீ தேவர்களுக்குப்‌ பயமுண்டாக்குபவர்களை என்னாற்‌ 
கொடுக்கப்பட்ட கூர்மை யாகிய சக்கராயுதத்தால்‌ யுத்தமுகக்திற்‌ கொன்று 
தேவர்களைக்காப்பாற்றுவாயாக, ஒ ருத்திரனே! நீ பிரளயகாலத்தில்‌ சூலாயுதத்தால்‌ 
உலகங்களை யெல்லாம்‌ நாசஞ்‌ செய்து வருவாயாக. ஓ இந்திரனே! நீ எப்போதுஞ்‌ 
சந்தோஷசித்தனாய்ச்‌ சுவர்க்கத்தில்‌ வாசஞ்‌ செய்து கொண்டு தேவர்கள்‌ மருத்துக்கள்‌ 
அஸ்வனி தேவதைகள்‌ முதலியயாவர்க்கும்‌ எனதாக்ஞையால்‌ சுகத்தைச்செய்து 
வருவாயாக, அக்னியே! நீ பிதுர்க்கருமங்களிலும்‌ தேவயாகங்களிலும்‌ செய்வதாகிய 
அவ்ய கவ்யங்களை அவரவர்களுக்குக்‌ கொடுத்து வருவாயாக, சூரியனே! நீ 
உன்னுடைய கிரணங்களைப்‌ பரப்பி உதயாங்தமன காலங்களை நடத்தி நான்கு 
வருணத்தவருக்கும்‌ காலத்தைக்‌ காட்டுவதில்‌ சோம்பலற்றிருப்பாயாக. சந்திரனே! நீ 
இரவில்‌ உன்னுடைய காந்திகளால்‌ யாவருடைய கண்களையும்‌ தலைவிகளைப்‌ 
பிரியாததலைவர்களையும்‌ சந்தோஷப்படுத்தி ஒஷதிகளில்‌ ரசத்தை விருத்திசெய்து 
சாக்கிரதையா யிருப்பாயாக. ஓ வருணனே! நீ உனது பாசத்தினால்‌ பாவிகளை 
யெல்லாம்‌ பந்தப்படுத்தி அவர்களோடு ராக்ஷசர்களையுங்கூட்டி சமுத்திரசலத்துக்‌ 
குள்‌ வாசஞ்‌ செய்து கொண்டிருப்பாயாக. யமனே! நீ பஸ்மருத்திராக்ஷந்‌ 
தரிக்காதவர்களையும்‌ இலிங்கார்ச்சனை செய்யாதவர்களையும்‌ ஸ்ரீ 














சிவரகசியம்‌ 





ருத்திரபஞ்சாக்ஷரங்களை ஜபிக்காதவர்களையும்‌ அசிபத்திர (கத்தி போன்ற 
இலையையுடைய விருக்ஷங்கள்‌ நிறைந்துள்ள வனத்திலும்கும்பிபாகத்திலும்‌ 
மஹா ரெளரவாதி நரகங்களிலுந்‌ தள்ளி துக்கத்தை யநுபவிக்கச்செய்தும்‌ அக்னி 
சுவாலை வீசுகின்ற பூமியிற்புரட்டிப்பயமுறுத்தியும்‌ அஞ்ஞானத்தினால்‌ விஷ்ணு 
முதலான தேவர்களுக்குச்‌ சமானமாக வென்னைப்‌ பூஜிக்கின்றவர்களையும்‌ 
ஊர்த்துவபுண்டரங்களைத்‌ தரிக்கின்றவர்களையும்‌ தப்த சக்கிரத்தால்‌ அடையாள 
முள்ளவர்களையும்‌ நாய்களாற்‌ கடிக்கவிட்டுத்‌ துன்பமுறுத்தி நன்றாய்க்‌ 
காய்ந்திருக்கும்‌ மெழுகிற்‌ றள்ளிப்புரட்டி யெடுத்து அவர்களுடைய முகத்தில்‌ 
மலத்தை அடைத்து நீ சந்தோஷித்துக்‌ கூத்தாடியும்‌ சைவரல்லாதவர்களிடத்தும்‌ 
இதரமான பாபிஷ்டர்களிடத்தும்‌ சிறிதுந்‌ தயையை நினையாதவனாயுமிருந்து 
உன்னரசியலைச்செலுத்தி வருவாயாக. இப்போது சொல்லிவந்த அசைவர்களுக்கே 
நரகங்களை யேற்படுத்தி அவைகளில்‌ அவர்களை விழ்த்திக்கொடூரமான வேதனை 
யை யநுபவிக்கச்செய்யவே உன்னைச்‌ சிருட்டித்தேன்‌. ஓ காலனே! பஸ்ம 
ருத்திராக்ஷங்களைச்‌ சைவ அடையாளங்களாகத்தரித்திருக்கின்றவர்களையும்‌ 
நித்யந்திரி புண்டரதாரணமுடையவர்களையும்‌ உருத்திராக்ஷங்களைக்‌ கங்கணமாக 
வுடையவர்களையும்‌ உருத்திர சூக்தத்தைச்‌ செபிக்க ஆவலுள்ளவர்களையும்‌ 
நாடோறும்‌ திரிசந்திகளிலும்‌ சிவலிங்கத்தை யர்ச்சிக்கின்றவர்களையும்‌ சோம 
வாரங்களிலும்‌ பிரதோஷகாலங்களிலும்‌ பில்வபத்திரங்களா லர்ச்சிக்கின்றவர்‌ 
களையும்‌ எப்போது மென்னிடம்‌ அபிப்பிராயமுள்ளவர்களையும்‌ சிவகேஷத்திரத்‌ 
திலேயே வசிக்கின்றவர்களையும்‌ அன்னிய கேஷேத்திரங்களில்‌ பராமுகர்களாயுள்ள 
வர்களையும்‌ எனது புண்டரமன்றி இதர தேவர்களுடைய புண்டரங்களைத்‌ 
தரிக்காதவர்களாயு மிருக்கின்ற சைவர்களைக்‌ கண்ணினாலும்‌ பாராதிருப்பாயாக. 
அவிமுக்தம்‌ உருத்திரகோடி மஹாலயம்‌ புண்டரீகம்‌ பிரபாசம்‌ புஷ்கரம்‌ பிரயாகை 
விருத்தாசலம்‌ அருணாசலம்‌ ஓங்காரம்‌ பிருகுதுங்கம்‌ கண்டகீதிரியம்பகம்‌ 
புண்ணியகரமாகிய சோமேசம்‌ ஸ்ரீசைலம்‌ குருக்ஷேத்திரம்‌ பிண்டாரகம்‌ குரண்டகம்‌ 
நர்மதை கோகர்னம்‌ நைமிசாரணியம்‌ அமரகண்டகம்‌ நைமிசம்‌ பதரிகாங்ரமம்‌ 
குப்ஜசைலம்‌ தக்ஷிணகைலாயம்‌ காஞ்சி மத்யார்ச்சுனம்‌ கும்பகோணம்‌ மாயூரம்‌ 
ஸ்வேதாரண்யம்‌ திருதிஸ்தலம்‌ ஜப்பியேசம்‌ ஜம்புகேசம்‌ த்ரிணாவர்த்தம்‌ 
(திருவலஞ்சுழி) வேதேஸ்வரம்‌ ஸ்ரீகண்டம்சைகியபர்வதம்‌ மதுரை கந்தமாதனம்‌ 
தகஷிணசமுத்திரகோடியிலுள்ள வேதாரணியம்‌ ஏனைய காவிரியின்‌ கரையிலுள்ள 
க்ஷேத்திரம்‌ கமலாலயமுதலிய சிவகசேஷத்திரங்களில்‌ எவர்கள்‌ ஆவலுள்ளவர்களா 
யிருக்கின்றார்களோ அவர்கள்‌ பாபஞ்‌ செய்கின்றவர்களாயிருந்தபோதிலும்‌ 
அவர்களை நீ விட்டுவிடவேண்டியது. நீசரானாலும்‌ சூத்திரரானாலும்‌ சங்கரசாதிய 
ரானாலும்‌ பிராமணரானாலுஞ்‌ சைவர்களாயிருப்பரானால்‌ அவர்களுன்னால்‌ 
பூஜிக்கத்தக்கவர்‌. சைவநெறிகளைக்கைவிட்டு கோஹத்தி நன்றி மறத்தல்‌ விஷங்‌ 
கொடுத்தல்‌ கோள்‌ சொல்லல்‌ நம்பினவரைக்கெடுத்தல்‌ பரதாரக மனஞ்‌ செய்த 
லாதிகுற்றங்களைச்‌ செய்பவரும்‌ பிராமணநிந்தைசெய்தலாதி பஞ்சபாதக உபபாதக 
முதலியகுற்றங்களைச்‌ செய்பவரும்‌ உன்னால்‌ நாடோறும்‌ விடாமல்‌ தண்டித்து 
வரத்தக்கவராவர்‌. ஓ குபேரனே! செல்வச்செருக்காலென்னாணையை மறந்து 
மனம்போல்‌ நடப்பதொழிந்து எனதாக்ஞைப்படி நடப்பாயாக. ஓ ஈசானனே! நீ 
ருத்திரகணங்களோடும்‌ பூமியிலும்‌ சுவர்க்கத்திலும்‌ சஞ்சரிக்கிற வசுருத்திர 
கணங்களோடும்‌ எப்போதுஞ்‌ சத்துருக்களை நாசஞ்செய்து கொண்டிருப்பாயாக. நீ 


192 














சிவரகசியம்‌ 





எனது பாத பக்தியினால்‌ எனதனுக்கிரகத்தை யடைந்தவனாயிருப்பதனால்‌ எவர்கள்‌ 
சைவத்திலாவலுள்ளவர்களாய்‌ உனது கைலாயஸ்தானத்தில்‌ வசிக்கின்றார்களோ 
அவர்களெல்லாம்‌ கல்‌ பாந்தத்தில்‌ உன்னுடன்‌ புனர்ச்சன்மம்‌ நீங்கி எனது 
ஸ்தானத்தை யடையப்பெறுவர்‌. ஓ நிருதியே! நீ நிருதகணங்களோடு நித்தியம்‌ 
சஞ்சரித்திருப்பாயாக. ஒ வாயுவே! நீயு மெவ்விடத்துஞ்‌ சஞ்சரிக்கிறவனாயிருப்‌ 
பாயாக. ஓ கிருகங்களே! நீங்கள்‌ சகல நக்ஷத்திரங்களோடும்‌ துருவனையாதாரமாகக்‌ 
கொண்டிருக்க என்னாற்‌ செய்யப்பட்டவராதலால்‌ என்னாக்ஞையின்படி உங்களது 
சாரங்களால்‌ அவரவர்களுடைய சுபாசுபங்களை விளக்கிக்கொண்டிருப்பீர்களாக. 
வஸிஷ்டர்‌ கெளதமர்‌ அத்திரி சமதக்னி காசிபர்‌ விஸ்வாமித்திரர்‌ பரத்துவாஸ 
ரென்னும்‌ பெயருள்ள சப்தருஷிகளே! நீவிர்‌ என்னாக்ஞையினால்‌ மேருபர்வத 
சிகரத்திலிருந்து தேவலோகத்தி லூலா விவரத்தக்கவர்களா யுலகத்தார்க்கு நன்மை 
தீமையை யுண்டாக்கு வீர்களாக, ஓ வசுக்களே! நீங்கள்‌ எல்லாக்கற்பங்களிலும்‌ 
என்னாக்ஞையினால்‌ லோக சிருட்டியைச்செய்து கொண்டிருப்பீர்களாக, ஓ 
ஆதிசேடனே! உன்னுடைய படங்களால்‌ பூமியினுடைய பாரத்தைத்‌ தாங்கிக்‌ 
கொண்டு வசித்திருப்பாயாக. ஓ திக்கஜங்களே நதிகளே மலைகளே! 
சமுத்திரங்களே ஸ்ரேஷ்டமான தடாகங்களே! கந்தர்வர்களே! கின்னரர்களே! 
யக்ஷர்களே! சித்தசாரணர்களே! உங்கட்கெல்லாம்‌ விதித்தஸ்தானங்களில்‌ 
எமதாணையைக்‌ கடவாமல்‌ தகுந்தபடி யிருங்க ளென்று ஆக்வையும்‌ 
அநுக்கிரகமுஞ்‌ செய்து சென்றனர்‌. பின்னர்‌ யாவரும்‌ மஹாதேவப்பிரபுவைப்‌ 
பணிந்து போற்றி மனங்களித்தவர்களாய்த்‌ தங்கள்‌ தங்களிடம்போய்ச்‌ சேர்ந்தனர்‌. 
உலகிலுள்ளவர்களெல்லாம்‌ பரலோகத்திலாவலுள்ளவராயும்‌ தேவர்களெல்லாம்‌ 
உலகத்துக்கு நன்மைசெய்பவராயு மிருந்தனர்‌. 


பதினோராம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





193 














சிவரகசியம்‌ 





உ 
றாற்வதாய நம: 


பன்னிரண்டாம்‌ அத்தியாயம்‌. 
மணித்விபவர்ணனம்‌. 


ஸ்கந்தர்‌ கூறுகின்றார்‌. தேவர்கள்‌ சென்றபிறகு சிவபெருமான்‌ இடபாரூடராய்‌ 
த்தேவியினாலும்‌ தேவிதோழிகளாலும்பூ தகணங்களாலுஞ்‌ சூழப்பட்டவராய்ச்‌ 
செல்லும்‌ அந்தந்த ஸ்தானங்களிலிருக்கிற பைரவி யோகினி டாகினி சாகினி 
முதலான கணங்களுக்கும்‌ அநுக்ஞை செய்து கொண்டு போம்‌ போது பேரலையோடு 
கூடிய அமுதக்கடலினடுவில்‌ முன்னேதோன்றிய பேரொளிமயமான மணித்வீபத்தை 
ப்பார்த்து அதனைத்தேவிக்குக்காட்டி ஆனந்தமடைந்தவராய்‌ அக்கடலில்‌ இடபத்தை 
நடத்த அமுதம்‌ போலும்‌ வெண்ணிறம்படைத்த அவ்விடபத்துக்கு இறைவனதரு 
ளால்‌ அக்கடல்‌ முழங்காலளவாயிற்று. அதுபோலவே நந்திமுதலான கணஸ்ரேஷ்ட 
ர்களுக்கும்‌ எனக்கும்‌ கணபதியாருக்கும்‌ என தம்மையாருடைய தோழிகளுக்கு 
மாயின. பின்னர்த்தேவியும்‌ தேவனும்‌ யான்‌ முதலிய சகலரும்‌ அந்தத்வீபத்தைப்‌ 
பார்த்து ஆச்சரியமடைந்தோம்‌. அப்போது மகாதேவர்‌ தேவியைப்பார்த்து ஓ 
மங்களே! இக்கடன்‌ மத்தியில்‌ அநேகம்‌ சிறுகுன்றுகள்‌ போல்‌ உயரமான கற்களும்‌ 
இரத்ன மயமான மணற்குன்றுக்ளும்‌ ஆயிரம்‌ பாலசூரிய ருதித்தாற்போற்‌ 
பிரகாசமாயும்‌ கோடிசந்திர ருதித்தாற்போற்‌ குளிர்ச்சியாயும்‌ நன்றாய்‌ மலர்ந்த 
செந்தாமரை மலர்‌ போன்றுமிருக்கின்ற பத்மராகத்தாற்பிரகாசிக்கின்ற மணித்வீபமா 
னது காணப்படுகின்றது. இந்த த்வீபகாந்தியினால்‌ சகல லோகமும்‌ செந்நிறமுடைய 
னவாய்க்‌ காணப்படுகின்றன. இந்த த்வீபத்தின்‌ பிரகாசத்தின்‌ கோடியி னொருபங்‌ 
கேனும்‌ சூரியன்‌ சந்திரன்‌ அக்னி நக்ஷத்திரங்கள்‌ முதலியவைகள்‌ பிரகாசமுடைய 
னவாய்க்‌ காணப்படவில்லை. ஓ தேவி! சிலவிடத்தில்‌ பவளம்‌ போலும்‌ சில 
விடத்தில்‌ மரகதம்‌ போலும்‌ சில விடத்தில்‌ ஆயிரமின்னல்‌ பிரகாசிக்கின்றது 
போலும்‌ சிலவிடத்தில்‌ மத்யான்ன சூரியன்‌ கிரணம்போலும்‌ சிலவிடத்தில்‌ 
சந்தியாகாலதிற்றோன்றுஞ்‌ செந்நிறப்‌ போலும்‌ சிலவிடத்தில்‌ இந்திரநீலமணி 
போலும்‌ சிலவிடத்தில்‌ நீர்கொண்ட மேகம்‌ போலும்‌ சிலவிடத்தில்‌ சிந்தூர 
மாணிக்கம்‌ போலும்‌ சிலவிடங்களில்‌ செவ்வரத்தை மாதுளம்‌ புஷ்பம்போலும்‌ 
சிலவிடங்களில்‌ உருக்கப்பட்ட பொற்காந்தியைப்‌ போலும்‌ சிலவிடங்களில்‌ 
கோடிமின்னலுதித்தாற்போலும்‌ சிலவிடங்களில்‌ அக்னி ஜ்வலிப்பது போலும்‌ 
சிலவிடங்களில்‌ புஷ்பராகக்காந்தியை போலும்‌ இவ்வாறு நவரத்னங்களைப்போலும்‌ 
மயிற்கண்டம்போலும்‌ புறாவின்‌ கழுத்தைப்போலும்‌ ஒவ்வோரிடத்தில்‌ ஒவ்வொரு 
விதமாய்ப்‌ பிரகாசிப்பதைப்‌ பார்ப்பாயாக. இவ்வாறு பார்த்தற்கு அதிவிசித்திரமான 
இந்த த்வீபத்தைக்கிரீடார்த்தமாக முன்‌ சிருட்டித்தேன்‌. ஓ தேவி! இக்கடலில்‌ 
சலசலவென்று காற்றுகுளிர்ந்து சுகமாய்‌ வீசுவதையும்‌ அலையானது காணப்‌ 
படுகின்ற சிங்காதனத்தின்‌ மேல்‌ மோதிமோதியடிப்பதையும்‌ பார்த்து மகிழ்வாயாக. 
இவ்விடத்தில்‌ தேவகாந்தர்வபைசாசாதிகளும்‌ ஏனையவரும்‌ வரமாட்டார்கள்‌. 
இவ்விடத்தில்‌ நானாவிதமானரத்னங்களால்‌ பிரகாசிக்கின்ற ரத்னமலைகளையும்‌ 


194 














சிவரகசியம்‌ 





பாரிஜாதம்‌ பில்வம்‌ சந்தனம்‌ மா நெல்லி முதலிய விருக்ஷசாதிகளெவ்வளவுண்டோ 
அவ்வளவையும்‌ பார்ப்பாயாக. மயில்‌ குயில்‌ முதலிய பக்ஷிசாதிகளெல்லா 
மொலிக்கின்ற சத்தத்தைக்‌ கேட்பாயாக. இரத்னப்பிரகாசத்தால்‌ விளங்குகின்ற 
குகைகளையும்‌ நிர்மலமான ஜலமுள்ள தடாகங்களையும்‌ அதன்‌ மத்தியில்‌ தாமரை 
நெய்தல்‌ முதலிய மலர்கள்‌ மலர்ந்தழகு செய்வதையும்‌ வீசுகின்றமந்தமாருதமானது 
அந்த மலர்களின்‌ வாசனையைக்கிரகித்துக்கொண்டு ஜலத்தின்‌ குளிர்ச்சியையும்‌ 
பெற்று வீசுகின்ற காற்றையும்‌ அடர்ந்திருக்கின்ற சோலைகளையும்‌ பார்ப்பாயாக. 
இதுபோலும்‌ பிரமலோக முதலிய விடங்களிலுமிருக்கமாட்டா. இன்னமுமிவ்விடத்‌ 
தில்‌ ஆகாயத்தையளாவியிருக்கின்ற கோபுரமண்டப்பிராகாரங்களையும்‌ மெத்தை 
மேலே றுகிறபடிகளுக்குப்புஷ்பப்பந்தலிட்டிருக்கிற சிருங்காரங்களையும்‌ பார்ப்பா 
யாக. இந்தத்விபத்திலுள்ள மணித்வீபேங்வரர்‌ சந்நிதியிலிருக்கும்‌ ரத்னஸ்தம்பங்‌ 
களையும்‌ பார்ப்பாயாக. அதுவுமன்றி திராக்ஷை ஏலம்‌ மல்லிகை முதலான 
கொடிகளையும்‌ ரத்னமயமான புஷ்பவகைகளையும்‌ இதன்‌ சிகரத்திலிருக்கின்ற 
ரத்னலிங்கங்களையும்‌ நவரத்னங்களாற்‌ செய்யப்பட்ட கோபுரங்களையும்‌ 
ஆயிரக்கால்‌ மண்டப முதலிவைகளையும்‌ அவைகளிலெழுந்தருளி யிருக்கின்ற 
சிவலீலாபிம்பங்களையும்‌ பார்ப்பாயாக. ஆலயங்களின்‌ கர்ப்பக்கிரகங்களிலுள்ளனவா 
யும்‌ சர்ப்பாபரணங்களையுடையனவாயும்‌ வில்வங்களாலர்ச்சிக்கப்பட்டனவாயும்‌ 
கற்பூர முதலியவை சேர்ந்த சந்தனத்தாற்பூசப்பட்டபீடங்களுடையனவாயு முள்ள 
சிவலிங்கங்களைப்பார்ப்பாயாக. இந்தத்வீபம்‌ லிங்கமூர்த்திகளால்‌ பரிசுத்தமாயும்‌ 
உத்தமமாயு மிருக்கிறபடியால்‌ ஒ பார்வதியே! நாம்‌ போய்‌ அவ்விலிங்கங்களைப்‌ 
பார்த்துப்பூசிப்போம்‌ வாவென்று கூறி சிவந்த ரத்னம்போலும்‌ மலர்ந்த செந்தாமரை 
போலுமுள்ளபார்வதியாரது திருக்கரத்தைப்பிடித்துக்கொண்டு சென்று இரத்தினகிரி 
யைக்காட்டிச்‌ சந்தோஷ பூரிதராய்‌ ஆலையத்துள்ளே சென்று சிவலிங்கப்‌ 
பெருமானைப்பரிசித்து ஆனந்தித்து நிர்மலமான கும்பத்திலுள்ள சுத்தோதகத்தாலும்‌ 
பால்‌ தயிர்‌ தேன்‌ பலரசம்‌ கந்தரசமுதலிய சகலதிரவியங்களாலும்‌ அபிடேசுஞ்‌ 
செய்து வஸ்திரந்‌ தரித்து வாசனைகலந்த சந்தனத்தைக்‌ காப்பிட்டு பில்வத்தளிர்‌ 
சண்பகம்‌ மந்தாரை கரவீரம்‌ மல்லிகை தாமரை முதலியவைகளாலலங்கரித்து 
அர்ச்சித்து தூப தீபங்காட்டி அபூபம்சித்திரான்னம்‌ முதலியவைகளை நிவேதித்து 
ஏலக்காய்கலந்த தாம்பூலஞ்சமர்ப்பித்து தேவியாரதுதோழிகளால்‌ நிர்த்தகீதவாத்ய 
விநோதங்களை நடத்தி பிரகாசிக்கின்ற லிங்கமூர்த்தியைக்கண்ணாரக்கண்டு இரத்ன 
சிம்மாசனத்தில்‌ வீற்றிருந்தனர்‌. அப்போது என்னம்மை அங்கு நிர்த்தகீத 
வாத்தியங்களிற்‌ சந்தோஷித்தகணங்களையும்‌ என்னையும்‌ விநாயகரையும்‌ 
அழைத்து அவரவருக்குத்‌ தகுந்தபடி போஜனஞ்செய்வித்தார்‌. அதனால்‌ நாங்களெல்‌ 
லோருஞ்‌ சந்தோஷமடைந்தனம்‌. விநாயகரும்‌ நானும்‌ பரமேஸ்வரனுடைய 
பாதத்தைத்‌ தியானஞ்‌ செய்வதிலாவலுள்ளவர்களானோம்‌. சகலபோகத்துக்கும்‌ 
பிரபுவான மகாதேவர்‌ தேவியோடு மேரு பர்வதம்‌ போன்ற ஒருப்பரிகையில்‌ 
ம்ருதுவான மெத்தை முதலானவை கூடின கட்டிலில்‌ சயனித்து கணேந்திரர்களைச்‌ 
சுற்றிக்காவல்வைத்தருளினர்‌. 


பன்னிரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





195 














சிவரகசியம்‌ 





உ 
பலாய நம: 


பதின்மூன்றாம்‌ அத்தியாயம்‌. 
மணித்வீபப்பிரவேஸம்‌. 


ஸ்கந்தர்‌ கூறுகின்றார்‌. ஓ ஜைகிஷவ்ய முனிவரே! கட்டிலின்‌ 
மீதெழுந்தருளியிருந்த மஹேங்வரர்‌ தேவியைப்பார்த்து ஓ மஹேங்வரியே? 
இக்கட்டிலில்‌ பரப்பியிருக்கின்ற மலர்ந்த புஷ்பங்கள்‌ பலகூரியரைப்போல்‌ 
பிரகாசிப்பதையும்‌ இவ்வுப்பரிகையின்சுற்றிலு முள்ள விருக்ஷங்களின்‌ கீழிடங்களில்‌ 
ரத்ன மேடை களிருப்பதையும்‌ அம்மேடைகளைச்‌ சுற்றிலும்‌ ரத்ன மயமாயிருக் 
கின்ற கால்வாய்களையும்‌ அதிலோடுகின்ற அமுத வெள்ளத்தையும்‌ எங்கும்‌ 
வஸ்திரங்கள்‌ விரித்திருப்பது போல்‌ பரிமளமுள்ள புஷ்பங்கள்‌ பரந்திருப்பதையும்‌ 
பார்ப்பாயாக. ஓ தேவியே! இனிக்கீழிடங்களிலுள்ள அதிசயங்களையும்‌ பார்ப்போமெ 
ன்று அம்மையார்‌ திருக்கரத்தைப்பற்றிக்கொண்டு ரத்ன பாதுகையில்‌ பாதங்களைச்‌ 
சேர்த்து உப்பரிகையி லிருந்து கீழேவந்து அழகுள்ள கற்பக நீழலிற்றங்கி ஓ தேவி! 
உனக்குமிகவுஞ்‌ சந்தோஷத்தையுண்டாக்கத்தக்க இவ்விடத்திலுன்னைப்பார்க்க 
எனக்குஞ்சந்தோஷம்‌ விளைகின்றது. இரத்னப்‌ பொடிகள்‌ மணலைப்‌ போலிருப்பதை 
யும்‌ செங்கழுநீர்‌ முதலிய மலர்‌ வாசத்தோடு காற்று வீசுவதையும்‌ பவளத்தாற்செய்த 
பதுமையோடு கூடிய ரத்ன மண்டபங்களையும்‌ ரத்ன தீபத்தோடூ பிரகாசிக்கின்ற 
தடாகங்களையும்‌ அதில்‌ வைரத்தினாற்‌ செய்த மண்டபங்களையும்‌ பார்ப்பாயாக. 
இங்கு உன்னோடு கூடிச்‌ சந்தோஷிக்க விரும்புகின்றேனென்று சொல்லியருளி 
அங்கிருக்கும்‌ ஓர்ரத்னமண்டபத்திலெழுந்தருளித்‌ தம்முடையதிருக்கரத்தால்‌ 
வாசனைப்‌ பூச்சுகளையும்‌ நல்லமலர்மாலைகளையும்பூசி யணிந்து தாம்‌ திவ்யாலங்‌ 
காரஞ்‌ செய்துகொண்டு மகிழ்ந்து அங்குள்ள கனிவர்க்கங்களை இருவருமாகப்புசித்து 
அமுதத்தினுமினியகனிகளை யருந்தித்‌ திருப்தியடைந்து தேவவிமானத்திலொரு 
தினமிருந்தனர்‌. அப்போது தேவி ஒன்று சொல்லுகின்றாள்‌. ஓ த்ரிணேத்திரரே! 
இவ்விடமிருக்கும்‌ அதிசயம்‌ போலும்‌ சுகம்போலும்‌ கைலாயத்திலும்‌ மற்ற 
விடத்திலுங்‌ கண்டதில்லை. இவ்விடத்தி லெனக்கு உண்டான திருப்தி எவ்விடத்திலு 
முண்டானதில்லை. இந்தமணித்விபத்தில்‌ ரத்ன பிராகார மண்டபகோபுரங்களோடு 
கூடிய திவ்யாலயத்தில்‌ விளங்கும்‌ சிவலிங்கத்தையும்‌ எனக்காகத்‌ தேவரீர்‌ 
சிருஷ்டித்திருக்கிற கிரீடாக்கிருகத்தையும்‌ பார்க்குந்‌ தோறும்‌ தேவரீரைப்பார்க்கும்‌ 
போது எவ்வளவு சந்தோஷமுண்டாகிறதோ அவ்வளவு சந்தோஷமுண்டாகிற 
தென்று வியந்து கூறியருளினர்‌. ஈங்வரன்‌ ஒ தேவி! இக்கடம்ப விருக்ஷங்களையும்‌ 
அமுதசமுத்திர சம்பந்தமான காற்றையும்‌ எவ்வளவு சந்தோஷகரமாயிருக் 
கின்றனபார்‌ என்று காட்டியருளினார்‌. 


பதின்மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





196 














சிவரகசியம்‌ 





உ 
பலோத்தாய நம: 


பதினான்காம்‌ அத்தியாயம்‌. 
ஸ்ரீசக்ராலய தரிசனம்‌. 


ஸ்கந்தர்‌ கூறுகின்றார்‌. ஓ ஜைகிஷவ்யரே! பிறகு அவ்விடத்திலுள்ள 
கடம்பவனத்தில்‌ சற்றுநேரம்‌ சிவபெருமான்‌ உல்லாசமாயிருந்து பிறகு அங்குள்ள 
ஒர்‌ கடம்ப மரத்தின்‌ சாகையில்‌ கட்டித்‌ தொங்கும்‌ சங்கிலி யோடு கூடிய ஓர்‌ 
மஞ்சத்தில்‌ தேவியும்‌ இறைவனுமாகிய இருவரும்‌ வீற்றிருந்தனர்‌. தேவி 
கேசச்சுருக்குக்கலைந்துமை மலைபோல்‌ விளங்கும்படி சந்தனம்‌ பூசிச்சொலிக்கும்‌ 
அழகிய தேகத்தினால்‌ சங்கரரை இறுகக்கட்டி ஆலிங்கனஞ்‌ செய்து, நீலோற்‌ பலம்‌ 
போல்‌ விளங்கும்‌ அழகிய கண்களிற்றீட்டியமையினால்‌ சொலிக்கும்‌ கன்னம்‌ 
அழகாய்‌ விளங்கும்படி கோவைக்கனியின்‌ சிறப்பைப்பழிக்கும்‌ அதரத்தையுமருந்தி, 
மீண்டும்‌ தனதடத்தில்‌ பூசியகுங்குமச்சந்தனம்‌ சங்கரரது மார்பில்‌ நன்றாய்ப்‌ 
பதியும்படி ஆலிங்கனஞ்செய்து அதனால்‌ பரமானந்த முடையவளாய்த்‌ தேவதேவே 
சனாகிய சங்கரரைப்பார்த்து ஓர்வார்த்தைக்கூறுவாளாயினள்‌. ஓ தேவதேவா! 
மஹாதேவா! சரணாகதவத்ஸலா! மஹேஸ்வரா! கருணாசமுத்திரா! சங்கரா! 
சந்திரவதனா! சந்திரசேகரா! த்விபத்தின்‌ மத்தியத்தில்‌ சிந்தாமணியால்‌ 
நிர்மிக்கப்பட்டுமஹாரத்ன வரிசைகளால்‌ விளங்கும்‌ மாளிகையுடன்‌ கூடிய திவ்ய 
மந்திரத்தைப்‌ பார்க்க வேண்டு மென்று மிக்க ஆசையாயிருக்கிறது. ஆகையால்‌ 
தேவரீர்‌ அதனையான்‌ பார்க்கச்செய்ய வேண்டு மென்றிங்கனம்‌ தேவி பிரார்த்தித்த 
தும்‌ அதனைக்‌ கேட்டு மஹேஹ்வரர்‌ அவ்வாறே தேவிபிரார்த்தித்தபடி தனது 
ஹ்ருதய ரூபமாயிருக்கின்ற திவ்யமந்திரத்தைக்‌ காண்பித்தனர்‌. அனந்த கோடி 
ரத்னங்களின்‌ ஒளிகளால்‌ ஜோதிமயமாய்ச்சொலிக்கும்‌ அதனைத்‌ தேவிகண்டு இது 
ஆச்சரியம்‌ இது ஆச்சரிய மென்று பிரமித்திருந்தனள்‌. விஸ்வான்மாவாயும்‌ 
விஸ்வபாவனராயும்‌ தேவ தேவனுமாய்‌ விளங்கும்‌ இறைவனது செய்கையை 
யாரறிவார்‌! அவரது ஒரு சிறுலீலையே சகல சராசர கோடிகளுமாதலால்‌ 
மனோவாக்குக்குகிட்டியதல்ல. மிக்க ஆச்சரிய கரமாய்‌ அப்போது நிகழ்ந்ததைக்‌ 
கூறுகின்றேன்‌. அக்கடம்பவன மத்தியில்‌ ஓர்‌ சிம்ஹாசனம்‌ போன்றதும்‌ திவ்ய 
சிந்தாமணியால்‌ செய்யப்பட்டதும்‌ ஸ்ரீசக்ர ஸ்வரூபமாயும்‌ உள்ள மாளிகையைத்‌ 
தேவிக்குக்‌ காண்பித்தனர்‌. அம்மந்திரமாகிய ஆலயமானது ஸ்ரீசக்கிராகார மாயுள்ளது. 
அதன்‌ சிறப்பையாரும்‌ கூறத்திறமல்லர்‌. சிந்தாமணி ராசிகளின்‌ சோதியால்‌ 
ஆகாயமுழுவதும்‌ சோதிமயமாய்ச்‌ சொலிக்கச்‌ செய்வதுமாய்‌ விளங்குவதும்‌ 
இந்திரநீலமணிமயமாகிய தோரணமாலைகளால்‌ ஜ்வலிக்கும்‌ கொடுங்கைகளை 
யுடையதும்‌ அதன்மீது ஆகாயமளாவி விளங்கும்‌ மேல்‌ மாளிகைகளினுச்சியில்‌ 
விளங்கும்‌ உன்னதமாகிய மணிகலசவரிசைகளால்‌ அற்புதமாகியதும்‌ அஷ்டமகா 
சித்திகளுக்கு மிருப்பிடமாயுள்ளதும்‌ இரத்னகல்பவிருக்ஷங்களும்‌ நீபவிருக்ஷங்களு 
மடர்ந்த திவ்யோத்யாத்தைப்‌ பக்கத்திலுடையதும்‌ அவ்வனத்திலுள்ள மரமொவ்வொ 
ன்றிற்குங்‌ கட்டப்பட்ட பாத்திக்கரைகளினும்‌ பிராஸாதங்களினும்‌ வீதிகளினும்‌ 


197 














சிவரகசியம்‌ 





பிராகாரங்களினும்‌ ஆலய அங்கணங்களினும்‌ கோபுரங்களினும்‌ பலகணி ஜன்னல்‌ 
களினும்‌ கதவுகளினுமுள்ள மாணிக்கங்களினொளிகளால்‌ ஓர்‌ அபூர்வ சோதி 
மண்டலமாய்‌ விளங்குவதுமாகிய இம்மந்திரத்தைப்‌ பார்த்திடுக. ஓ தேவி! அநேக 
கோடி பிரமாண்டங்களிலுள்ள ஆகாயத்திலாவது பூமியிலாவது விஷ்ணு 
லோகத்திலாவது பிரமலோகத்திலாவது ருத்திரலோகத்திலாவது 
நாகலோகத்திலாவது தைத்யலோகத்திலாவது கைலாயத்திலாவது இப்படிப்பட்ட ஓர்‌ 
மந்திரம்‌ கண்டிருக்கன்றனையோ? ஓ புவனேஸ்வரி! முடிவுகாணப்படாத 
உன்னதத்தன்மை பெற்ற மஹா மாளிகையில்‌ மணிமயமாய்‌ விளங்கும்‌ பீடமுடைய 
தும்‌ அற்புதமாகிய விருக்ஷஜாதிகளில்‌ ஆச்சரியமாகிய பரிமளமுடைய மலர்களால்‌ 
ஆபரணம்‌ செய்யப்பெற்றதும்‌ காற்றினால்‌ அங்குமிங்கும்‌ சலிக்கப்பெற்ற நீபமலர்ப்‌ 
பரிமளமுடையதும்‌ தூபமயமாகிய அமிர்தசாரங்களாலும்‌ தீப மயமாகிய ரத்ன 
மணிகளாலும்‌ ஜ்வலிப்பதுமாகிய இவ்வாலய மாளிகையைப்பார்‌. இது ஒ தேவி! 
எனது முழுச்சக்திமகிமையால்‌ உன்பொருட்டுச்சிருட்டிக்கப்பட்டிருக்கிறது. திவ்ய 
ரத்னமயமாகிய கண்ணாடிகளால்‌ திக்பிரமத்தையுண்டுபண்ணுவதும்‌ மூவராலும்‌ 
யாவராலும்‌ விலை மதிக்கத்தகாதவச்சிர மணிகளால்‌ தளவரிசை செய்யப்பெற்றதும்‌ 
விசித்திரவைடூரிய மணிகளால்‌ இயற்றிய மாலைகளால்‌ விளங்குவதும்‌ கோமேதங்‌ 
களால்‌ ஜ்வலிக்கும்‌ சித்திர விசித்திரச்‌ சுவர்களையுடையதும்‌ அபாரபுஷ்பராக 
மணிச்சோதிமயமாகிய கம்பங்களுடன்‌ கூடியதும்‌ திவ்ய நற்பவளமயமாகிய ஸ்தம்ப 
மேற்றட்டுகளுடன்‌ கூடியதும்‌ மகேந்திர நீலமணிகளால்‌ செய்யப்பெற்ற ஸ்தம்ப 
பீடங்களுடையதும்‌ பிரமாண்டமண்டலங்களுள்‌ மற்றோரிடத்திலும்‌ நினைப்பதற்கு 
மரியமகோத்தம முத்து சாலங்களையுடையதும்‌ கொடுங்கைகளில்‌ விளங்கும்‌ 
மகாமாணிக்கங்களின்காந்திகள்‌ திக்குவிதிக்குகளெல்லாம்‌ வியாபித்து ஜ்வலிக்கப்‌ 
பெற்றதும்‌ சந்திர கூரியர்களது தேஜஸுகளை அதிக்கிரமித்ததும்‌ பலகணிகளின்‌ முன்‌ 
முகட்டில்‌ வைத்து விளங்கும்‌ யாளி சிம்ஹம்‌ சார்த்தூலம்‌ ஹம்சம்‌ முதலியவை 
களால்‌ அற்புதமாயுள்ளதும்‌ ஓர்‌ பக்கத்தில்‌ சிம்ஹம்‌ பாய்ந்து பற்றிய யானைத்‌ 
துதிக்கையால்‌ வளைக்கப்பட்டதும்‌ ஓர்‌ பக்கத்தில்‌ ஹம்ஸ வரிசைகளால்‌ சூழப்பெற்ற 
துமாகிய திவ்யரத்ன மயகவாகஷங்களோடூ கூடியதும்‌ சார்த்தூலங்களின்‌ 
முகத்துவாரத்திலும்‌ மூக்கினிலும்‌ உட்கார்ந்து கொண்டிருக்கும்‌ ஹம்சங்களின்‌ 
முகத்தினின்று தொங்கும்‌ திவ்ய முத்துஜாலங்களால்‌ ஆச்சரியமாய்விளங்குவதும்‌ 
புறாக்களின்காலடிச்‌ சுவடுபோல்‌ ரத்னங்களால்‌ சித்திரிக்கப்பட்டதும்‌ ஓர்‌ பக்கத்தில்‌ 
மயிற்றோகை போல்‌ ரத்னங்களாலலங்கரிக்கப்பெற்றதும்‌ ஓரிடத்தில்‌ வரிசையாய்‌ 
ஹம்சங்களிருப்பதுபோல்‌ ரத்னங்களாற்‌ சித்திரித்து அவைகளின்‌ தோளினில்‌ 
விளங்குவது போல்‌ திவ்யமாளிகை யமைத்துளதும்‌ ஓர்‌ பக்கத்தில்‌ பருத்து நீண்டு 
விளங்கும்‌ கைகளுடன்‌ கூடிய மணிமயமாகிய இரண்டு புருஷர்களுடன்‌ கூடியதும்‌ 
ஓர்‌ பக்கத்தில்‌ புருஷர்கள்‌ சாமரம்போடுவதுபோலும்‌ ஓர்பக்கத்தில்‌ பிரதிமைகள்‌ 
விசிறுவதுபோலும்‌ விளங்குவதும்‌ ஓர்‌ பக்கத்தில்‌ ஓர்‌ திவ்யரதம்‌ அழகிய 
துவஜங்களால்‌ விளங்குவதும்‌ மனோவேகத்தையும்‌ அதிகரித்த வேகத்தோடுக.டிய 
குதிரைகளால்‌ வகிக்கப்பெற்றதுமாய்‌ ரத்னத்தால்‌ நிர்மிக்கப்பட்டதும்‌ ஓர்பக்கத்தில்‌ 
சிங்கக்கூட்டங்கள்‌ போலும்‌ ஓர்‌ பக்கம்‌ யானைக்கூட்டங்கள்‌ போலும்‌ விளங்கும்‌ 
ரத்னமயமாய்‌ நிர்மித்து அதன்மேல்‌ இந்திரநீலமணிகளால்‌ செய்யப்பெற்ற திவ்ய 
கும்பங்களோடு ஆகாயத்தையளாலியதிக்கிரமித்து விளங்கும்‌ இத்திவ்யமந்திரத்தைப்‌ 
பார்த்தனையா? ஓ தேவி! இவ்விடத்திற்‌ சென்று சற்று தங்கியிருப்போமென்று கூறி, 


198 














சிவரகசியம்‌ 





ஈம்வரன்‌ தேவியுடன்‌ அம்மந்திரத்தை யடைந்து அங்குள்ள அற்புதங்களையெல்லாந்‌ 
தேவிக்குக்‌ காண்பித்துப்பரமானந்த முற்றிருக்கத்‌ தேவியும்‌ அவ்வற்புதங்களை 
யெலாம்‌ பார்த்து ஜகதீற்வரனது பாதாரவிந்தம்‌ விட்டகலாத மனமுடையவளாயிருந் 
தனள்‌. 


பதிகான்காம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





199 














சிவரகசியம்‌ 





உ 
பக்தநிதயே நம: 
பதினைந்தாம்‌ அத்தியாயம்‌. 
இறைவனும்‌ இறைவியும்‌ காமேஸ்வர காமேங்வரியாய்க்கிரீடித்தல்‌. 

ஈஸ்வரர்‌ தேவியைப்பார்த்துக்‌ கூறியதாவது:- ஒ தேவி! இதோ ஓர்‌ 
மகாமஞ்சம்‌ விளங்குகின்றதே அதனைச்சற்றுப்பார்‌. ஆயிரங்கோடி மாற்றுடைய 
சுவர்ண தந்துவால்‌ விளங்கும்‌ வங்திரத்தோடும்‌ பரிமள மலர்களோடுங்கூடி 
விளங்குகின்றது. அதற்கு மேற்‌ சிகரத்தில்‌ விளங்கும்‌ துவஜத்தில்‌ அநேக கோடி 
சந்திரமண்டலங்கள்‌ வரிசைவரிசையாய்‌ விளங்குவதையும்பார்‌. இதன்‌ சுற்றுப்புறம்‌ 
நான்குபக்கங்களிலும்‌ முத்து ஜாலங்களோடு கூடிய திவ்யவஸ்திரவுரைகளாலும்‌ 
ரத்ன ஜாலங்களின்‌ காந்தியோடுங்கூடின திவ்யபரிமளமலர்களாலுங்‌ கூடியதும்‌ 
சிந்தாமணியால்‌ உன்னதமாய்‌ விளங்கப்‌ பெற்றது மாயிருக்கின்றது. இதன்‌ 
மேல்விதானத்தினிலிருந்து முத்து ஜாலங்களும்‌ ரத்னஜாலங்களும்‌ தொங்கிக்‌ 
கொண்டு மெதுவாய்ச்சலிக்கும்‌ அழகினைப்பார்‌. அமுர்தரசத்தால்‌ நிரம்பப்பெற்ற 
ரத்னமய கெண்டிகளும்‌ கற்பூரசார கஸ்தூரி முதலியவையுடன்‌ கூடிய சந்தனத்தை 
வைத்திருக்கும்மணிப்பாத்திரங்களும்‌ சுதர்ரசத்துடன்‌ கூடிய கல்பவிருக்ஷக்‌ கனி 
வரிசைகளும்‌ தீபங்களுடன்‌ கூடியரத்ன பாத்திரங்களும்‌ வைத்து விளங்கும்‌ 
உட்பிரதேசத்தையும்‌ பாரென்று கூறித்‌ தேவியுடன்‌ அதனருகிற்‌ சென்று ஈங்வரன்‌ 
தேவியை நோக்கி ஓ தேவி! இங்கோராச்சரியத்தைப்பார்‌. அற்புதமாகிய 
இம்மஞ்சத்திற்கு பிரமவிஷ்ணுருத்திரர்‌ ஈங்வரர்களாகிய நால்வர்களும்‌ நான்கு 
கால்களாயிருக்கின்றனர்‌. சதாசிவனே பலகையாயிருக்கின்றனர்‌. இவ்வற்புதத்தை 
எப்படி கூறுவது மகாபரிமளமலர்களால்‌ சூழப்‌ பெற்ற இம்மஞ்சத்திலிருந்து சற்று 
சுகிப்பாயாக. ஓ மஹாதேவி! இச்சிந்தாமணி கிருகத்தில்‌ சற்றிருவென்று 
கூறித்தேவியை ஆலிங்கனஞ்‌ செய்து காமநாசனராகிய இறைவன்‌ உடனே 
கோடிகந்தர்ப்ப சுந்தரராய்‌ காமேங்வரவுருவத்துடன்‌ கூடியவராயினர்‌. ஜ்வலிக்கும்‌ 
சந்திரகலாமெளளியும்‌ ஜ்வலிக்கும்‌ த்ரிணேத்ரமுடையவரும்‌ தமாலம்‌ போல்‌ 
நீலநிறம்‌ பெற்ற கண்டமுடையோரும்‌ செம்பஞ்சூட்டியது போலும்‌ செந்தாமரை 
மலர்‌ போலும்‌ விளங்கும்‌ பாணித்தல முடையோரும்‌ சிவந்ததாமரை மலர்‌ போன்ற 
பத்மராகமணி பூஷணமணிந்தோரும்‌ சிவந்த வஸ்திரமணிந்தோரும்‌ சிவந்தவஸ்‌ 
திரமணிந்து அதன்‌ காந்திகள்‌ திக்குகளெல்லாம்பரவ ரத்நாபரணங்களால்‌ விளங்கும்‌ 
விசாலமும்‌ உன்னதமுமாகிய மார்பினையுந்தோள்களையுமுடையோரும்‌ கைகளில்‌ 
மான்‌ பரசு வரம்‌ அபயமெனும்‌ நான்கு முத்திரைகளைத்‌ தரிப்போரும்‌ ஆகிய 
திவ்யரூபம்‌ பெற்றுத்‌ தேவியின்‌ திருமுகத்தைப்‌ பார்த்துக்கொண்டு அம்மஞ்சத்தை 
யடைந்தனர்‌. சரியோதயகாலத்தில்‌ மலர்ந்த தாமரை மலர்‌ போன்ற முகத்தினை 
யுடையவளும்‌ அரவிந்தம்‌ போன்ற கண்களுடையவளும்‌ முக்கண்ணையும்‌ 
சந்திரனும்‌ திவ்யரத்ன ஜாலங்களும்‌ ஜ்வலிக்குங்கிரீடந்‌ தரித்தவளும்‌ கோவைக்‌ 
கனியைப்‌ பழிக்கும்‌ அதரமுடையவளும்‌ திலகத்தால்‌ விளங்கும்‌ நெற்றியினை 
யுடையவளும்‌ திவ்யதாடங்கத்தினது ரத்னங்களின்‌ காந்திகளால்‌ ஜகத்ஜோதியாய்‌ 
சொலிப்பவளும்‌ மகடுபிளப்புவரியால்‌ அழகிய கூந்தலையுடையவளும்‌ மணிமாணி 
க்கங்களோடுகூடிய அற்புதமாகிய முத்துமாலைகளால்‌ ஜ்வலிப்பவளும்‌ 
உதித்தவுடன்‌ விளங்குஞ்‌ சுக்ரனுக்குச்‌ சமானமாகிய நாசிகாபரணத்தோடூ விளங்கிய 


200 














சிவரகசியம்‌ 





வளும்‌ கண்டத்தில்‌ ஜ்வலிக்கும்‌ ரத்னஹாரமுடையவளும்‌ சிந்தாமணியுடன்‌ 
றொடுக்கப்‌ பட்டிருக்கும்‌ திவ்ய முத்தாரங்களால்‌ பிரகாசிக்கின்றவளும்‌ திவ்யரத்ன 
வைடூரிய கோமேத புஷ்பராக மாணிக்கங்களா லியற்றப்பட்ட அற்புத ஹாரங்களைத்‌ 
தரித்திருக்கிறவளும்‌ அழகிய மாணிக்கங்களிழைத்ததும்‌ திவ்யநாதஞ்‌ செய்யும்‌ 
மணிகளுடன்‌ கூடியதும்‌ ஆகிய ஒட்யாணத்தைத்‌ தரித்து விளங்குஞ்‌ சிற்றிடை 
யுடையவளும்‌ மகாநாகம்போல்‌ வளைவாய்‌ திவ்ய சொர்னத்தை யமைத்து அதில்‌ 
அற்புதமான மாணிக்கங்களிழைத்துவிளங்குங்‌ கையாபரண முடையவளும்‌ 
ஜ்வலிக்கும்‌ காந்திப்‌ பிரவாகங்களுடன்‌ கூடிய ரத்ளக்குச்சுகள்‌ தொடுக்கப்பெற்றதும்‌ 
திவ்ய ரத்னங்களா லிழைக்கப்பெற்றதுமாகிய வங்கியைத்‌ தரித்தவளும்‌ 
கேசபாரத்தில்‌ வைத்தலங்கரிக்கப்பட்ட  திவ்யரத்னாபரணத்தின்‌ காந்தியால்‌ 
ஜ்வலிப்பவளும்‌ மல்லிகைமுதலி யபரிமள மலரால்‌ திவ்யகந்தத்துடன்‌ கூடிய 
கூந்தலுடையவளும்‌ எங்கும்‌ சோதி மயமாய்ச்‌ சொலிக்கச்‌ செய்யும்‌ திவ்யரத்னங்க 
ளிழைக்கப்‌ பெற்ற மோதிரங்களுடையவளும்‌ பற்பல ரத்னங்களிழைத்த ரவிக்கை 
யணிந்தவளும்‌ ரத்ன மயமாகிய வங்திரந்தரித்தவளும்‌ கஸ்தூரி முதலிய பரிமளத்‌ 
திரவியங்கலந்த சந்தன ரசத்தால்‌ விளங்கும்‌ அங்கத்தையுடையவளும்‌ குமுகுமு 
வெனப்பரிமளிக்கும்‌ திவ்யவாசனையைப்‌ பத்துத்திக்கும்‌ பரவச்செய்யும்‌ வஸ்திரந்‌ 
தரித்தவளும்‌ திவ்ய மஞ்சீர மெனும்‌ சலங்கையினது கல்கல்‌ எனுந்தொனியாலும்‌ 
அழகிய செம்பஞ்தட்டியிருப்பதாலும்‌ விளங்கும்‌ பாதாரவிந்த முடையவளும்‌ 
இட்சுகோதண்ட பாசாங்குசங்களால்‌ விளங்கும்‌ நான்கு கைகளையுடையவளும்‌ 
செளந்தர்ய சாரூபையாகிய தேவியையாலிங்கனஞ்‌ செய்து கொண்டு அத்திவ்ய 
மஞ்சத்தில்‌ சிங்கார கேளிக்குரிய சகல சாதனத்‌ திரவியங்களும்‌ விளங்க 
அவைகளை உபயோகிக்குமுறையுடன்‌ உபயோகித்து அம்மஞ்சத்திலேயே வெகு 
காலம்‌ காமேஸ்வரன்‌ காமேங்வரியோடு கூடரமித்துக்‌ கொண்டிருந்தனர்‌. இவ்வாறு 
பலகாலம்‌ காமேங்வரனும்‌ காமேஸ்வரியும்‌ லோகானுக்ரஹ நிமித்தம்‌ ரமித்திருந்து 
கிருபா ரசபூரணர்களாய்‌ சர்வலோகங்களையும்‌ ரக்ஷணஞ்‌ செய்து அவரவர்‌ 
வேண்டும்‌ பொருளைப்‌ பெற்று மகிழ்வதற்கு நிமித்தமாய்‌ அந்நகரத்திலிருந்தனர்‌. 
மணித்வீபத்தில்‌ நீபவிருக்ஷங்களடர்ந்த திவ்யோத்யானவனத்தில்‌ சிந்தா மணியா 
லியற்றப்பட்டதும்‌ ஸ்ரீபுரமென்னும்‌ பெயருடையதுமாகிய அந்நகரத்தைக்‌ 
காமேஸ்வரன்‌ காமேங்வரிக்குக்காட்டி ஓ காமேஹ்வரி! சிந்தித்த காமனைகளை 
யெல்லாம்‌ தானஞ்செய்யும்‌ மணியாகிய சிந்தாமணியால்‌ விளங்கும்‌ இவ்விடத்தை 
உன்னிமித்தமாகவே சிருட்டித்திருக்கின்றேன்‌. நித்யபூதிகளுடன்‌ கூடிய இந்நகரம்‌ 
உன்னாலனுபவிக்கத்தக்கது என்று பிரமன்‌ விஷ்ணு ருத்திரன்‌ மகேஸ்வரன்‌ 
சதாசிவனெனும்‌ ஐவர்களால்‌ விளங்கும்‌ மஞ்சத்தினில்‌ தமது மடியில்‌ விளங்கும்‌ 
தேவியைப்பார்த்துக்‌ காமேங்வரர்‌ இவ்வாறு கூறினார்‌. ஸ்ரீ புரத்தில்‌ மஹா மஹிமை 
பொருந்திய மஞ்சத்தால்காமேங்வரன்‌ மடிமீது பரமசந்தோஷத்துடன்‌ விளங்குப 
வளும்‌ நித்யைகளால்‌ சேவிக்கப்‌ பட்டவளுமாகிய ஸ்ரீகாமேங்வரியாகிய அகிலாண்ட 
கோடிபிரமாண்டங்களுக்கும்‌ அன்னையாய்‌ விளங்கும்‌ தேவியானவள்‌ என்னை 
எப்போதுங்‌ காப்பாற்றுக. 


பதினைந்தாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





201 














சிவரகசியம்‌ 





உ 
பாவகம்யாய நம: 


பதினாறாம்‌ அத்தியாயம்‌. 
ஸ்ரீசக்ராலய ஸ்வருப வர்ணனம்‌. 


ஓ ஸ்கந்தமூர்த்தி! தேவியாருக்கு ஸ்ரீ புரமென்னும்‌ பட்டணம்‌ மகேசனுடைய 
ஆக்ஞாவசத்தா னிர்மிக்கப்பட்ட தென்றருளினீர்‌. அது எவ்வாறு நிர்மிக்கப்பட்டதோ 
அதைச்‌ சொல்லியருளல்‌ வேண்டுமென்று ஜைகிஷவ்யர்‌ வேண்ட அதைச்‌ சொல்லு 
கிறேனென ஸ்கந்தமூர்த்தி கூறுகின்றார்‌. 


பரமேய்வரியாயும்‌ லலிதாதேவியாயும்‌ த்ரிபுரசுந்தரியாயும்‌ விளங்குந்‌ 
தேவியார்‌ காமேசரால்‌ ஆக்ஞாபிக்கப்பட்டவராய்‌ ஸ்ரீபுத்தை நிர்மித்தார்‌. 
எவ்வாறெனின்‌, மணிமயமான நூறுபிராகாரங்களாலும்‌ சூரியசந்திர காந்திகளைத்‌ 
தடுக்கவல்லமலை போன்ற ரத்ன மயமான கோபுரங்களாலுஞ்‌ சூழப்பட்டதாயும்‌ 
கடப்ப முதலிய விருக்ஷங்களிலும்‌ கடலிலும்‌ படிந்துவருங்காற்றினா லுலாவப்‌ 
பட்டதாயும்‌ ரத்ன தோரணங்களால்‌ அலங்கரிக்கப்பட்ட வீடுகளானிறைந்தனவாயும்‌ 
அநேக மண்டபங்களாற்‌ சூழப்பட்டனவாயும்‌ விளங்கப்படைத்தனர்‌. அந்த ஸ்ரீ புரத்தில்‌ 
தனித்தனியே பரமேஹ்வரனும்‌ பரமேங்வரியும்‌ கிரீடித்தற்குரிய கிருகங்களுள்ளன. 
கீழ்த்திசையில்‌ தண்டினி என்னுஞ்‌ சத்தியிருப்பதற்கு ஓராலயமும்‌, அவ்வாலயத்‌ 
துவாரத்தில்‌ காவலாக மலைபோலும்‌ அலங்காரமுள்ள அநேக யானைகள்‌ 
நிற்பனவாயும்‌, தெற்குக்‌ கோபுரத்தில்‌ மந்திரிணி என்னுஞ்‌ சத்திக்கு ஓராலயமும்‌, 
அந்தத்‌ துவாரத்தில்‌ உச்சைஸ்ரவத்தினுஞ்சிறந்த அநேக நிறமுள்ள குதிரைகள்‌ 
கோடி கோடியாய்‌ நிற்பனவாயும்‌, மேற்குக்‌ கோபுரத்தில்‌ உருத்திராணி தேவிக்கு 
ஓராலயமும்‌, அந்தத்‌ துவாரத்தில்‌ அதிவிசித்திரமான அநேகரதங்கள்‌ நிறைந்திருப்‌ 
பனவாயும்‌, வடக்கு கோபுரத்தில்‌ வாராகிக்கு ஓராலயமும்‌, அந்த துவாரத்தில்‌ 
கட்ககேடகங்களுடைய நவகோடி யோகினிகள்‌ நிறைந்திருப்பவராயு முள்ளது. 
இடையில்‌ நித்யைகளுக்கும்‌ நாலு பக்கத்திலும்‌ ஜ்வாலாமாலினிகட்கும்‌ இருப்பிட 
முளது. இதனைச்சூழ்ந்து இரவும்‌ பகலும்‌ நீங்காது அனலை வீசும்‌ அக்னிப்பிராகாரமு 
முள்ளது. மாத்ருகாகணங்களும்‌ வடுகாகணங்களும்‌ டாகினி யோகினிகளும்‌ 
தேவியினுடைய நூற்றெட்டுப்‌ பிராகாரங்களிலும்‌ நிறைந்திருக்கின்றனர்‌. இதுவன்றி 
கிழக்கு முதலியநான்கு திக்குகளிலும்‌ மார்த்தாண்ட பைரவர்‌, ஆனந்த பைரவர்‌, 
பிரமோத பைரவர்‌, மோதபைரவர்‌ ஆகிய இவர்கள்‌ இருக்கின்றனர்‌. இடந்தோறும்‌ 
அமுத கூபமும்‌ அமுத வாபியும்‌ பால்‌ தயிர்‌ நெய்‌ தேன்‌ ஆகிய இவை பிரவகிக்கும்‌ 
நதிகளும்‌ விளங்குகின்றன. இந்த த்வீபம்‌ அமுதக்கடலில்‌ தாமரைப்‌ புஷ்பம்‌ போல்‌ 
பிரகாசித்து விளங்கும்‌. இந்த த்‌ விபத்தின்‌ விசாலம்‌ இரண்டு லக்ஷம்‌ யோசனை 
தூரமாகும்‌. இதில்‌ காமேஸ்வரி நானாவிதபோகங்களினால்‌ காமேஸ்வரனை 
உபாசிப்பவராயும்‌ பிரமவிஷ்ணு ருத்திர மஹேஸ்வர சதாசிவரூபமாயிருக்கின்ற 
மஞ்சத்தில்‌ நூறு மன்மதனை யடக்கவல்ல அழகுள்ள காமேஹ்வரரோடு வீற்றிருந்து 
யாவருக்கும்‌ வேண்டிய காமங்களைக்‌ கொடுக்குந்‌ திருவுள்ளமுடையவராயு மிருப்‌ 


202 














சிவரகசியம்‌ 





பர்‌. செந்தாமரைபோலுந்‌ திருமேனியுடையவராயும்‌ சரஸ்வதி கைலாகு கொடுக்கும்‌ 
படியான திருக்கரமுடையவராயும்‌ நான்கு பக்கமும்‌ தோழிகள்‌ சாமரம்‌ வீசத்‌ தமது 
நகரத்திலிருந்து பிரமவிஷ்ணுக்களை யுண்டுசெய்யவல்ல தேவியார்‌ பரமேஸ்வர 
னோடு கிரீடித்துக்கொண்டிருந்தார்‌. 


பதினாறாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





203 














சிவரகசியம்‌ 





உ 
மங்களபிரதாயா நம: 


பதினேழாம்‌ அத்தியாயம்‌. 
ஸ்ரீ சக்ராலய வாசம்‌. 


ஜைகிஷவ்யர்‌ கூறுகின்றார்‌ - ஓ ஸ்கந்தமூர்த்தி! மணித்விபத்தில்‌ ஸ்ரீ 
புரத்தின்‌ மகிமையைத்‌ தேவரீர்‌ நன்றாய்ச்‌ சொல்லக்‌ கேட்டேன்‌. அங்கு மஞ்சத்தில்‌ 
வீற்றிருந்த மகாதேவரும்‌ மகாதேவியும்‌ பிறகு என்ன செய்தருளினரென்று வினவ 
ஸ்கந்தர்‌ சொல்லுகிறார்‌. சிருட்டி திதி சங்காரமென்னும்‌ பஞ்சகிருத்தியங்களுக் 
கேதுவாயிருக்கின்றவர்களைக்‌ கால்களாகவுடைய மஞ்சத்தில்‌ வீற்றிருக்கின்ற 
மகாதேவரை தேவி நமஸ்கரித்து கைகூப்பிநின்று ஓ மகாதேவரே! இந்த 
த்வீபமானது தேவரீரனுக்கிரகத்தால்‌ சிருட்டிக்கப்பட்டதாயிருக்கிறபடியால்‌ 
இனிக்கைலாயத்தை மறந்து இவ்விடத்திலேயே யிருக்கப்‌ பிரார்த்திக்கின்றேன்‌. 
எனக்கு இதைவிட்டுப்‌ போக மனமில்லை. என்‌ பிராணநாயகரே என்னால்‌ 
விண்ணப்பிக்கப்பட்டவிதை அநுக்கிரகஞ்‌ செய்யவேண்டுமெனப்‌ பிரார்த்திக்க 
மஹாதேவர்‌ ஒ தேவியே கைலாயமெனக்குப்‌ பிரீதியாயுள்ளதென்று தேவர்களா 
லுஞ்‌ சொல்லப்பட்டிருக்கிறபடியால்‌ கைலாயவாசத்தைவிட்டு இவ்விடத்திலேயே 
இருக்க வேண்டுமென்று நீ வேண்டுவது முறையன்று. ஒரு சூரியன்‌ பல 
நகரங்களுக்கும்‌ பிரகாசகனாயிருந்து அந்தந்த நகரங்களுக்கும்‌ ஒவ்வொரு சூரியனாக 
க்காட்டுவதுபோல்‌ நான்‌ சர்வாந்தரியாமியா யுள்ளவனாகைகையால்‌ கைலாய 
முதலிய விடங்களில்‌ அநுக்கிரக ரூபியாகவே யிருந்து இவ்விடத்திலும்‌ நீ 
வேண்டியபடியே வுன்னைவிட்டு நீங்காதிருக்கின்றேன்‌. இதிற்‌ சந்தேகமில்லை. 
நானெங்குமுள்ளவன்‌. அநேக ரூபமுள்ளவன்‌. எவர்களுக்கும்‌ அவரவர்‌ வேண்டிய 
படியேயிருந்து திருப்தி செய்யவல்லவன்‌. ஆகையாலுன்‌ னெண்ணப்படி 
இங்கிருப்பதற்குந்‌ தடையில்லை. இனி நீ இங்கு காமேங்வரியாயும்‌ நான்‌ 
காமேஸ்வரனாயுமிருப்போமென்று சொல்லி அவ்வாறே யிருந்தனர்‌. 
கைலாயத்திலும்‌ எப்போதும்‌ போல சகல தேவகணங்களாலும்‌ சேவிக்கப்பட்ட 
வராயும்‌ முன்போலவே விளங்கினர்‌. 


பதினேழாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





204 














சிவரகசியம்‌ 





உ 
அவ்யக்தாய நம: 


பதினெட்டாம்‌ அத்தியாயம்‌. 
ஹிமவான்‌ கைலாயகிரி யடைதல்‌. 


ஒருகாலத்தில்‌ மேனை இமயமலையிலிருந்தவண்ணம்‌ கைலாயத்தைப்‌ 
பார்த்து பரமசந்தோஷமடைந்து தன்மகளாகிய பார்வதியை நினைத்துக்‌ கவலைப்‌ 
பட்டு பெருமூச்செறிந்து தனது நாயகனைப்பார்த்துப்‌ பின்வருமாறு கூறலாயினாள்‌. 
ஓ நாதரே! நமது குழந்தையாகிய உமையாளது யோகக்ஷேமம்‌ விவாகத்துக்குப்பின்‌ 
னிதுகாறும்‌ யாதும்‌ புலப்படவில்லை. அவளது சமாசாரத்தை யாரும்‌ இவ்விடம்‌ 
வந்து சொல்வாருமில்லை. அதனால்‌ நான்‌ மிக்க விசாரமுடையவளா யிருக்கிறேன்‌. 
அவள்‌ விஷயத்தைப்பற்றி எனக்கு மிகவும்‌ விசாரமாயிருக்கின்றது. விருத்த 
விருஷபத்தின்‌ மீதேறிச்‌ செல்வோரும்‌ பஸ்மத்தைப்பூசி சர்ப்ப முதலியவைகளை 
மாலையாகக்‌ கொண்டவரும்‌ பெருஞ்சுடலையில்‌ வசிப்போரும்‌ திகம்பரருமாகிய 
அத்தேவர்‌ இப்போ தெங்கிருக்கின்றாரோ? அன்றியும்‌ பிராம்ஹி முதலிய எண்மாதா 
க்களும்‌ நமது பெண்ணை ஹிம்சிப்பார்கள்‌. அந்த ருத்திரருக்கும்‌ சமானாதிகர்‌ 
யாருமில்லை. ஏகோருத்திரனென்று சுருதி கூறுகின்றது. ஆதலின்‌ நமது 
குழந்தையின்‌ சமாசாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டு மென்று சொல்ல 
பர்வதராஜன்‌ ஓ மேனையே! நீ மஹேங்வரிடத்தில்‌ துக்காரோபணஞ்‌ செய்து 
இவ்வண்ணஞ்‌ சொல்ல வேண்டாம்‌. நம்முடைய மகள்‌ மூன்று லோகத்துக்கும்‌ தாய்‌, 
எப்போதும்‌ சிவனுடைய அர்த்தசரீரத்தி லிருப்பவள்‌. ஓர்காரணத்தால்‌ நமக்கு 
மகளாகப்பிறந்தாள்‌. அவளது கடாக்ஷத்தால்‌ தான்‌ யாவரும்‌ சகல சித்திகளையு 
மடைகின்றனர்‌. ஆகலான்‌ அவள்‌ நீ சொல்லிய துக்கத்துக்குப்‌ பாத்திர மாவளா? 
அவள்‌ நாயகனாகிய சங்கரரோநித்யராயுங்‌ குறைவில்லாதவராயும்‌ யாவருக்குஞ்‌ 
சுகத்தைக்கொடுக்கும்‌ ஆதார பூதராயுமிருக்கின்றவர்‌. அவருடைய சொரூபத்தை 
யறிய வேதங்களாலு முடியாது. அவரது உருவமாகிய சிவலிங்கத்தைப்‌ பூசிப்பதினா 
லேயே போக மோக்ஷங்களையடையக்கூடுமாகையால்‌ தேவர்களெல்லாம்‌ 
அவ்வுருவத்தைப்‌ பூசித்தே தங்கள்‌ தங்கள்‌ பாதங்களைப்‌ பெற்றார்கள்‌. 
அவ்விறைவருடய முக்கிய ஸ்தானம்‌ வெள்ளிமலை. ஏனைய கேஷத்திரங்களும்‌ 
அவருக்கு ஆலயங்களேயாம்‌. மேருமலை அவருக்கு வில்‌. ஆதிசேடனே நாண்‌. 
வேதங்ளே குதிரைகள்‌. பூமியே ரதம்‌. பிரம்ஹா சாரதி. சூரிய சந்திரர்களே 
சக்கிரங்கள்‌. இவை வேதப்பிரசித்தமானவை. பிரமவிஷ்ணுக்களுடைய செல்வங்கள்‌ 
கைவாயத்தின்‌ கோடியிற்‌ கோடியி னொரு பங்குக்குஞ்‌ சமானமாகா. அந்தப்‌ 
பிரபுவைத்தேட நானே போகின்றேன்‌. ஓ என்‌ மனதுக்கினியாளே என்மக 
ளென்றுபோனாளோ அன்று முதல்‌ என்‌ மனம்‌ வருத்தமடைந்திருக்கிறது. எனது 
சம்பத்தெல்லாம்‌ போனதாக நினைக்கின்றேன்‌. என்மகள்‌ சொல்லைக்‌ 
கேட்காததினால்‌ காதில்லாதவனாயும்‌ என்கண்‌ அவளைப்பார்க்காததினால்‌ 
கண்ணில்லாதவனாயும்‌ நினைக்கின்றேன்‌. என்‌ மகளுடைய பதாம்புஜத்தை 
எப்போது பார்ப்பேனோ அறியேன்‌. சிவனையும்‌ சிவையையும்‌ பார்த்தால்‌ தான்‌ எனக்‌ 


205 














சிவரகசியம்‌ 





குத்‌ திருப்தியுண்டாகும்‌. கிருதார்த்தனுமாய்‌ விடுவேன்‌. நான்‌ கைலாயத்துக்குப்‌ 
போகப்பெறுவேனாயின்‌ பூஜ்யனாய்விடுவேனென்று சொல்லி அவ்விடம்‌ போவதற்கு 
எண்ணி மைநாகா! ரத்னங்கள்‌, நானாவிதமான வஸ்திரங்கள்‌, முத்தாரங்கள்‌, 
ஆறுபட்டை தீர்ந்த தேஜஸுள்ள வயிரமணிகள்‌ ஒன்பதுலக்ஷம்‌ துலாம்‌, நிர்மலமான 
வைடூரியம்‌ இரண்டுலக்ஷம்‌, புஷ்பராகம்‌ ஐந்துகோடிதுலாம்‌, கோமேதகம்‌ ஒருகோடி 
துலாம்‌, இந்திரநீலம்‌ இருகோடி துலாம்‌, கருட ரத்னம்‌ லக்ஷம்‌ துலாம்‌, பவளம்‌ 
ஒன்பது கோடி துலாம்‌, (இவைகளைப்போலும்‌ அஷ்டாங்காபரணத்தினுடைய 
விலையைச்சொல்லிமுடியாது.) கிரீடம்‌ அங்கதம்‌ சிகண்டம்‌ சூடாமணி நாகபந்தம்‌ 
வங்கி மோதிரம்‌ தலைக்குச்‌ கட்டும்‌ ரத்னபுஷ்பங்கள்‌ ரத்ன ஆரங்கள்‌ வச்சிரத்தினால்‌ 
செய்யப்பட்ட பெருவிரல்‌ மோதிரம்‌ இரத்னத்தினால்‌ செய்யப்பட்ட கண்ட பூஷணம்‌ 
ரத்ன பதக்கங்களோடுகூடின முத்தாரங்கள்‌ இரத்னக்காதோலை கைவளை 
நாசிகாபூஷணம்‌ ரத்னவொட்டியாணம்‌ கால்‌ தண்டை பாம்பு போல்‌ வளைந்த பாடகம்‌ 
நாகாபரணம்‌ விரன்‌ மோதிரங்கள்‌ கோடிப்பொன்கள்‌ இவைகளன்றி நானா விதமான 
வஸ்திரங்கள்‌ பத்மராகம்போன்ற வஸ்திரங்கள்‌ சந்திரனைப்போன்றதும்‌ சூரியனைப்‌ 
போன்றதுமான ஹம்சம்‌ யாளி யானை சிங்கம்‌ இவைகள்‌ முகப்பில்‌ பிரகாசிக்கின்ற 
வஸ்திரங்கள்‌ சித்ரவர்னமான வஸ்திரங்கள்‌ தாமரைப்பூப்போல்‌ பொன்னாற்செய்த 
அநேக வஸ்திரராசிகள்‌ பொன்னிறமான வஸ்திரங்கள்‌ கரையில்‌ முத்து ரத்னம்‌ 
கட்டின ரவிக்கைகள்‌ முதலியன முந்நூறுபாரம்‌ வாசனைத்திரவியங்‌ கள்‌ கண்ணாடி 
சீப்பு மைபரணை கோரோசனம்‌ கர்ப்பூரம்‌ கந்தப்பொடி சாந்து கஸ்தூரி அகர 
சாதிக்காய்‌ சாதிபத்திரி லவங்கம்‌ ஏலம்‌ சடாமாஞ்சி மனோசிலை சிந்தூரம்‌ 
மருதாணி மஞ்சள்‌ குங்குமம்‌ திலகம்‌ பாக்கு மிருதுவான வெற்றிலை 
முத்துச்சுண்ணம்‌ சந்தனவர்த்தி சிரேஷ்டமான சந்தனம்‌ பாலிகைகள்‌ பொற்பந்து 
பந்தடிக்குங்‌ கோல்‌ சதுரங்கம்‌ அதற்குரிய பீடம்‌ பலகறை முத்துப்பரணைகள்‌ 
முத்துச்சிப்பிகள்‌ குடை விசிறி க்ஷா மரம்நிலைக்கண்ணாடி பழவர்க்கங்கள்‌ 
புஷ்பவர்க்கங்கள்‌ ஆகிய இவைகளோடும்‌ பர்வத ஜனங்கள்‌ பண்டிதர்கள்‌ கோடி 
தாசிகள்‌ கோடி தாசர்கள்‌ ஆகிய இவர்களைக்‌ கொண்டுவா என்று கூறியவாறே 
கொணர்ந்த அவைகளைக்கொண்டு புறப்பட்டான்‌. 


அங்ஙனம்‌ புறப்பட்டுப்போகும்‌ வழியில்‌ பஸ்மருத்ராக்ஷ்‌ தாரணரும்‌ 
முனிகணங்களாற்‌ சூழப்பட்டவரும்‌ மூன்று காலங்களிலும்‌ பில்வங்களாற்‌ 
பூசிக்கின்றவருமான தூர்வாசரெதிர்ப்பட அச்சைவமுநிவரை மலையரையன்‌ கண்டு 
மகனோடும்‌ மேனையென்னும்‌ மனைவியோடும்‌ வணங்கினான்‌, அவர்களைத்‌ 
தூர்வாச முநிவர்‌ பார்த்து நீங்களெங்கு போகின்றீர்கள்‌. அது நான்‌ கேட்கத்‌ 
தக்கதானால்‌ சொல்லலாம்‌ என்று கேட்க, அரசன்‌ பணிந்து ஓ முனிபுங்கவரே! 
ஒருவரிடமும்‌ பிறக்கவறியாத பிறப்பிலியாய்‌ எனக்கு மகளாய்ப்‌ பிறந்த 
பார்வதியையும்‌ பரமசிவ பாதாம்புஜத்தையும்‌ நெடுநாள்‌ காணாத குறைதீர்ந்து 
பேரானந்தமடைவான்‌ கைலாயம்‌ போகின்றேனென முநிவர்‌ மகிழ்ந்தவராய்‌ நீவிர்‌ 
போகிற மார்க்கத்தில்‌ சந்தோஷமும்‌ உண்டாகக்கடவது. போகிற காரியத்துக்கும்‌ 
ஒரு தடையும்‌ உண்டாகாதிருக்கக்கடவது என்றாசீர்வதித்து ஒ என்னப்பனுக்கு 
அன்பான மாமனே! நானும்‌ சிவபெருமானைத்‌ தரிசித்து உன்பர்வத சிகரத்திலுள்ள 
கேதாரத்தில்‌ இம்முனி கணங்களோடூ கூடியிருந்து நான்‌ விரும்பி யிருக்கும்‌ 
வேண்டுகோளைத்‌ தேவியாரது பிரசாதத்தாவடையவிருக்கின்றேன்‌. அவ்வண்ணமே 


206 














சிவரகசியம்‌ 





சிவாக்ஞையால்‌ பார்வதி உன்னோடு வந்து எனக்கனுக்கிரகஞ்செய்வரென்று 
சொல்லிச்‌ செல்ல, பர்வதராஜனும்‌ விரைவாய்க்‌ கைலாயத்துக்குச்‌ சென்றான்‌. 
அவரைப்‌ பார்த்த ஸ்ரீ கைலாயம்‌ இப்பர்வதராஜன்‌ நம்‌ நாதனாகிய பரமசிவனுக்கு 
மாமனாரன்றோ? நமது பார்வதி தேவிக்குத்‌ தகப்பனாரன்றோ? 
மலைகளுக்கரசராயுள்ள வரன்றோ வென்று மகிழ்ந்து மனவாக்குக்‌ காயங்களால்‌ 
நமஸ்கரித்து நீரும்‌ உமது மனைவிமக்களும்‌ உம்மிடம்‌ வசிக்குந்தவராசிகளும்‌ 
விருக்ஷங்களும்‌ மிருகபக்ஷிகளும்‌ க்ஷேமமா? உலகிலசைவின்றி யிருப்பவர்‌ நாமே. 
சிவபக்தர்களா லடையத்தக்கவர்களும்‌ நாமே. வேதாகமங்களால்‌ துதிக்கின்ற 
பரமேய்வரரது ஸ்ரீபாதங்களைத்‌ தாங்குகின்றவர்களும்‌ நாமே என்று ஆனந்த 
மிகுதியால்‌ கூறிய வசனங்களைக்‌ கேட்டுப்‌ பர்வதராஜன்‌ சொல்லுகின்றான்‌. ஓ 
கைலாய பர்வதமே! நீ சொல்லியவை யெல்லாம்‌ உன்னொருவனுக்கே வாய்த்திருக்‌ 
கின்றன. அவற்றில்‌ நானென்ன சிறப்புடையேன்‌. நான்‌ மகருஷிகளாலும்‌ 
விருக்ஷங்களாலுஞ்‌ சூழப்பெற்றுள்ளேன்‌. நீயோ சிவலிங்கமூர்த்திகளாலும்‌ 
அம்முர்த்தங்களுக்கு நாயகனாகிய பரமசிவனாலும்‌ அவனடியை விரும்பியடையும்‌ 
பக்தர்களாலும்‌ நிறையப்பெற்று வாழ்ந்திருக்கும்படியான பெருஞ்செல்வமுடையோ 
யாகையால்‌ என்னை க்ேமமாவென்று நீ கேட்டது போல்‌ நானுன்னைக்‌ கேட்பது 
யுக்தமாகப்‌ புலப்படவில்லை யென்று இனிய மொழிகூறி ஆலிங்கனஞ்‌ செய்து 
கொண்டு பிரியாவிடை பெற்றுப்‌ பார்வதியாரை நினைக்குந்தோறும்‌ பூரிக்கும்‌ 
ஸ்தனங்களைப்‌ பெற்றுள்ள மேனையோடு பரமசிவனிடஞ்‌ சென்றான்‌. 


பதினெட்டாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





207 














சிவரகசியம்‌ 





உ 
அபாக்ருத பராக்ரமாய நம: 


பத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌. 
ஹிமவானது சிவதரிசனம்‌. 


ஸ்கந்தர்‌ கூறுகின்றார்‌, ஓ ஜைகிஷவ்யரே! பரமசிவனிடஞ்‌ செல்லத்‌ 
தொடங்கிய மலையரையன்‌ தானூர்ந்து வந்த விமானத்தைப்‌ பார்த்து நீ என்‌ பர்வத 
சிகரத்துக்குப்‌ போயிருக்கக்கடவாயென்‌ றுத்தரவு செய்து அதனைப்‌ போக்கி 
மேனையோடும்‌ தான்‌ கொணர்ந்த சகலத்திரவியங்களோடும்‌ தன்‌ மகன்‌ 
இடப்புறத்தும்‌ கைலாயம்‌ வலப்புறத்தும்‌ நின்று கைலாகு கொடுத்துவர உள்ளே 
செல்லும்‌ போது மேனையைப்பார்த்து ஓ மேனா! என்கண்களும்‌ புண்ணியமடைந் 
தன. என்மனோரதமும்‌ நிறைவேறிற்று. இங்குள்ள நானாவித சிகரங்களாவலங்க 
ரிக்கப்பட்ட ஆலயங்களைக்‌ காணவேண்டுமெனின்‌ நீண்டகாலங்கழித்துக்‌ 
காணப்படுவனவே யன்றிச்‌ சின்னாளிற்காணப்படுவனவன்று. ஓ மேனையே! இங்கு 
சிவலிங்கசமூகங்களும்‌ அச்சிவலிங்கங்களுடைய கிருகங்களும்‌ சிகரங்களும்‌ 
ரத்னமயமா யொளிவிட்டுப்‌ பிரகாசிப்பதையும்‌ கோபுரம்‌ பிராகாரம்‌ மாளிகைக 
ளெல்லாம்‌ இவ்வளவென்று மதிக்கக்கூடாத நவரத்னங்களா லிழைக்கப்பட்டுப்‌ 
பார்ப்பவரது கண்களைக்‌ கவரத்தக்க மஹிமையோடு கூடியிருப்பதையும்‌ நாமெங்கே 
காணப்போகின்றோம்‌. நம்‌ புத்திரியாருடைய நாயகனாகிய மகேசன்‌ எவ்விடத்திலு 
நிறைந்திருப்பவனா யிருந்தாலும்‌ இவ்விடத்தில்‌ பரமசந்தோஷமுடையனாயிருப்‌ 
பானென்பதே நிச்சயம்‌. இக்கைலாயம்‌ சிறிதாயிருந்தபோதிலும்‌ பெருமையிற்‌ 
பெரியதாயிருக்கிறது. யாவராலும்‌ வணங்கப்பட்டதாயும்‌ புண்ணிய ஸ்வரூபமாயும்‌ 
வெள்ளிமயமாயும்‌ விளங்குகின்றது. கைலாயத்தைக்காண்பதற்குப்‌ பிரம விஷ்ணு 
முனீங்வரர்கள்‌ தவஞ்‌ செய்துகொண்‌் டிருக்கின்றனர்‌. இவ்வளவருமையோடு கூடிய 
இக்கைலாயதரிசனமானது நமக்கு நமது பார்வதி சம்பந்தத்தாலன்றோ எளிமையாய்‌ 
க்கிடைக்கப்பெற்றது? இக்கைலாயம்‌ பிரம்ஹசிருட்டியிலகப்பட்டதன்று. சிவஸ்ருஷ்‌ 
டியாகும்‌. ஏனெனில்‌ பிரம்ஹ சிருஷ்டியிலுள்ளவைகளெல்லாம்‌ அழியக்காண்கின்‌ 
றோம்‌. இங்குள்ளவர்களென்று மழியாமல்‌ சிவனைப்போல்‌ நித்தமாயிருப்பதால்‌ 
சிவஸ்ருஷ்டி யென்பதற்குச்‌ சந்தேகமுண்டோ? ஓ மேனையே! இந்த நித்யமான 
மலையை நமது மருகனென்றே நினைந்து மகிழ்வாய்‌. பிரமலோக விஷ்ணுலோக 
கர்த்தாக்களெல்லாம்‌ இக்கைலாய சிகரத்திற்‌ படிந்துவருங்‌ காற்றேனும்‌ நமது 
சரீரத்தின்மீது படியுமாயினும்‌ நாம்‌ சென்ம மெடுக்கப்பெற்ற பாபமொழியப்‌ 
பெறுவோமல்லவாவென்றெண்ணி அதுவுங்‌ கிடைக்கப்பெறாமல்‌ பரிதபித்துக்‌ 
காற்றின்‌ பரிசமே கிடைக்கப்பெறாத நமக்குக்‌ கைலாயதரிசனமும்‌ கைலாய 
பரிசமும்‌ கிடைக்கப்பெறுமா றெங்கனமென்று ஏக்கமுற்றிருக்கின்றனர்‌. இப்படிப்பட்ட 
கைலாயத்தில்‌ நாம்‌ கெளரவமாய்ச்‌ செல்லக்கிடைத்ததன்றோ? நம்மைப்போல்‌ 
புண்ணிய முடையோர்‌ ஒருவருளரோ? சூரிய சந்திரர்களும்‌ இரத்னமுதலிய 
வொளியுள்ள திரவியங்களும்‌ புறத்துள்ள இருளையொழிக்குமேயன்றி அகத்திருளை 
யொழிக்கவல்லனவோ? அவ்வல்லபத்தை யுடையது இவ்வெள்ளிமலை யொன்றே. 


208 














சிவரகசியம்‌ 





இதுகாறு மென்னுடைய சரீர காந்தியால்‌ புறவிருளையறியாது அகவிருளை 
மாத்திரங்‌ கண்டிருந்தேன்‌. அவ்விருள்‌ இப்போது போனவழி தெரியவில்லை. 
அதனால்‌ நான்‌ உள்ளும்‌ புறம்புஞ்‌ சுத்தனாய்ப்‌ பிரகாசிப்பவனாயினே னென்பதற்குச்‌ 
சந்தேகமில்லையென்று சொல்லிக்கொண்டே மலையின்‌ மேற்‌ சென்றான்‌. அங்கு 
கணேச ஸ்கந்த ராலயங்களையும்‌ ஏனையகணங்களுடைய ஆலயங்களையும்‌ 
அவையெல்லாம்‌ அநேகப்பிராகார கோபுர சிகரங்களோடு பிரகாசிப்பதையும்‌ 
அவ்வாலயங்களுடைய மூர்த்தியின்‌ றிருமேனி பிரகாசத்தால்‌ அழகு பெற்றிருப்ப 
தையும்‌ பார்த்துக்கொண்டே மெல்ல மெல்ல பிரதக்ஷணமாக வந்து சிவதீர்த்தத்தில்‌ 
நீராடி நித்யகர்மானுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு சிவத்தியானஞ்‌ 
செய்திருக்கும்‌ போது அக்கைலாயத்தைச்‌ சூழ்ந்திருக்கும்‌ நிடதமலை முதலிய 
வெல்லாந்‌ தெய்வவுருக்கொண்டு வந்து பணிந்‌ தஞ்சலி செய்து நின்று ஓ இமவானே! 
அநேக காலமாய்க்‌ கைலாய்தெரிசனஞ்‌ செய்து வந்த புண்ணிய விசேடத்தால்‌ 
இக்கைலாயத்துக்கு நாதனாயுள்ள சிவபெருமானை மருகனாகப்பெற்ற புண்ணிய 
சொரூபியாகிய வும்மைக்‌ காணப்பெற்றோம்‌. எங்கள்‌ பாக்யமே பாக்யம்‌. இந்த 
மேனையே எங்கள்‌ தாயாவாள்‌. நீரே எங்கள்‌ தந்தையாவார்‌. நீங்களிருவரும்‌ உங்கள்‌ 
பரிவாரத்தோடும்‌ எங்கள்‌ கிருகங்களைச்‌ சிறிதங்கீகரித்து வந்தருள வேண்டுமென்று 
பிரார்த்தித்தனர்‌. அப்போது ஹிமவான்‌ பேரன்புடையவனாய்‌ அவர்களைக்‌ 
கிருபையோடும்‌ பார்த்துத்‌ தம்முடைய புத்திரர்களை ஆலிங்கனஞ்‌ செய்வதுபோல்‌ 
ஆலிங்கனஞ்‌ செய்துகொண்டு அளவளாவி ஓ புத்திரர்களே உங்களுக்கு 
ஐஹற்வர்யமுண்டாகுக. இக்கைலாயநாதனால்‌ கெளரவஞ்‌ செய்யத்தக்க 
நற்குணமுடைய வுங்களை நானென்ன குணவிசேஷ முடையவர்க ளென்று சொல்ல 
வல்லேன்‌. நீங்கள்‌ சத்குண முடையீரென்பதும்‌ ஒரு ஆச்சரியமன்றென்று உபசார 
வார்த்தைகள்‌ சொல்லி ஓ பர்வத ஸ்ரேஷ்டங்களே கைலாயநாதனே உங்கள்‌ 
சிகரத்தில்‌ வசிக்கும்‌ போது நானொரு விசேடமுடையனா? ஆயினும்‌ நீங்கள்‌ 
பிரார்த்திக்கின்றபடியால்‌ உங்களாணையைக்‌ கடவாமல்‌ வருகின்றேனென்று 
சொல்லி அவ்வப்பர்வதங்களுடைய கிருகங்களுக்குச்சென்று அவ்வப்பர்வதங்கள்‌ 
செய்யும்‌ உபசாரங்களை யேற்றிருக்கும்போது கைலாயம்‌ தனது கிருகத்துக்கு 
அழைக்க அங்குஞ்‌ சென்று மாலை கந்தம்‌ புஷ்பம்‌ இவைகளால்‌ கெளரவத்தோடு 
பூசிக்கப்பெற்றிருந்தனன்‌. பரமேற்வரன்‌ ஹிமவான்‌ வந்திருக்கின்றானென்று 
கணங்களால்‌ கேள்விப்பட்டு அவனை வரவழைக்க கணபதி நந்திகேஸ்வரர்‌ 
முதலானவர்களை அனுப்பினார்‌. யாவரும்‌ விமானத்தின்‌ மீதேறிக்கொண்டு 
கணங்கள்‌ சூழ்ந்து வரச்‌ சிவாக்ஞையின்படி ஹிமவானை யடைந்து பார்வதியாரது 
தந்தையாரையும்‌ தாயாரையும்‌ விநயத்தோடு நமஸ்காரஞ்‌ செய்து அவனது 
புத்திரனாகிய மைநாகனையுந்‌ தழுவிக்கொண்டார்கள்‌. மேனையும்‌ ஹிமவானும்‌ 
பேரன்மார்களை யுச்சிமோந்து சந்தோஷித்துப்‌ புளகாங்கிதங்கொண்டு 
ஆனந்தபாஷ்பம்‌ பொழிந்தனர்‌. பிறகு அவரவர்களும்‌ ஆசனத்தி லுட்கார்ந்தார்‌. 
பர்வதராஜன்‌ அவர்களைப்பார்த்து உங்களைப்பார்த்து நெடுநாளாயிற்று. ஸ்கந்த 
கணேச நந்திகேசாதி கணங்களாகிய வுங்களைக்‌ காணப்பெற்ற போதே நான்‌ 
சிவபெருமானைக்‌ கண்டவனாயினேன்‌. உங்கள்‌ வார்த்தையைக்‌ கேட்டபோதே அவர்‌ 
வார்த்தையையுங்‌ கேட்டவனாயினேனென்று மகிழ்ந்து சொல்லும்போது கணேசரும்‌ 
ஸ்கந்தரும்‌ ஓ எங்கள்‌ பாட்டனாரே! எங்களம்மையப்பரிருவரும்‌ உம்மைப்‌ பார்க்க 
வேண்டுமென்ற ஆவலுடையவரா யெங்களை யழைத்துவரும்படி யனுப்பினார்‌. 


209 














சிவரகசியம்‌ 





ஆகையால்‌ இப்போதே யாவரோடும்‌ புறப்பட்டு வரவேண்டுமென்று பிரார்த்திக்க 
ஹிமவானுஞ்‌ சிவபெருமானைப்‌ பார்க்க முன்னமே ஆவலுடையவனாகையால்‌ 
அப்பொழுதே புறப்பட்டு யாவருடனும்‌ போம்போது மேனையைப்பார்த்து ஓ 
மேனையே! நீ முன்‌ உன்‌ மாப்பிள்ளை சம்பத்தென்பதைச்‌ சிறிது மறியாத மிக 
வெளியமயானத்திற்‌ றிரிகின்றவனென்றுமிகவும்‌ வருத்தமுற்றனையே! 
இக்கைலாயத்துக்கு வந்து நாம்‌ மார்க்கங்களிற்‌ கண்ட சம்பத்‌ விசேஷங்களை நீ 
என்னவென்று மதித்தனை. அது நிற்க. இப்போது இம்‌ மார்க்கத்திற்‌ காணுஞ்‌ சம்பத்து 
விசேடங்கள்‌ இவ்வளவென்று மதிக்கத்தக்கனவாயிருக்கின்றனவா? இனியேனும்‌ 
உன்‌ மருமகனைப்போலச்‌ செல்வமுடையவர்களில்லையென்‌ றறிவா யென்ன 
மேனை தன்‌ மகளுடைய புத்திரசம்பத்தையும்‌ பாக்கிய சம்பத்தையுங்கண்டு நாம்‌ 
முன்னென்ன வெண்ணினோமென்றெண்ணித்‌ தலை சாய்த்துத்‌ தன்னாயகனைப்‌ 
பார்த்து நீர்‌ முன்‌ மருகனுடைய சம்பத்‌ விசேஷங்களைக்‌ கூறிய துண்மையே. நான்‌ 
ஸ்திரீ ஜாதியாகையால்‌ பேதமைக்குணத்தினால்‌ அறியாது கூறினேன்‌, மன்னித்தரு 
ளுக. இவ்வளவு சம்பத்துள்ளவ ரல்லாதவராயிருப்பின்‌ அவரை யாவரும்‌ 
மஹேஙய்வரனென்று கூறுவார்களா? அந்தோ! என்‌ மடமையை என்னென்று 
கூறிவேனென்று தன்னை நிந்தித்துக்கொண்டு உடனே மருகனுடைய சம்பத்தை 
மகிழ்ந்து அதிவிரைவாய்ச்‌ சென்று கயிலாய நாதர்‌ சமீபத்திற்‌ செல்லும்போது 
ஹிமவான்‌ நாம்‌ நமது மருகரைக்காணும்‌ போது இரத்னவகைகளைக்‌ 
கொடுப்போமா, ஆபரண வகைகளைக்‌ கொடுப்போமா, வஸ்திரவகைகளைக்‌ 
கொடுப்போமா? பிரதக்ஷிண நமஸ்காரஞ்செய்வோமா? எதனைக்கொடுப்போம்‌ 
எதனைச்செய்வோமென்று சிந்தித்து ஒன்றுந்தோன்றாதவனாய்‌ நந்திதேவரைப்‌ 
பார்த்து இரத்னங்களைக்கொடுத்து முன்னே செல்லவிட்டுத்‌ தான்‌ பின்‌ சென்று 
திரிலோகாதிபதியாய்‌ விளங்குஞ்‌ சிவபெருமானைக்கண்டு ஆலிங்கனஞ்செய்ய 
அவரும்‌ ஹிமவானைத்‌ தழுவி ஆனந்த பரவசமுற்றுத்‌ தமதருகிலுள்ள 
சிம்ஹாசனத்தி லிருக்கச்செய்து வேண்டிய வுபசாரங்களைச்‌ செய்தனர்‌. அதுபோலும்‌ 
பார்வதியும்‌ தன்‌ தாயை யருகிலிருத்தித்‌ தன்னினத்தவர்‌ யாவரையும்‌ 
தக்கவாறுபசரித்து மகிழ்ந்தனர்‌. பின்னர்‌ ஹிமவான்‌ கொணர்ந்தவஸ்துக்களைப்‌ 
பெருமை யாயங்கீகரித்துத்‌ தன்‌ பிள்ளைகளையும்‌ கணங்களையும்‌ ஹிமவானோடு 
வந்தகணங்களையும்‌ போஜனம்‌ தாம்பூலம்‌ சந்தன முதலியவைகளால்‌ பார்வதியால்‌ 
உபசரிப்பித்து பிறகு ஹிமவான்‌ கொணர்ந்த பொருள்களை பிள்ளைகளுக்கும்‌ 
கணங்களுக்குக்‌ கொடுத்து நிருத்தகீத வாத்யங்களால்‌ சந்தோஷிக்கச்செய்தா 
ரென்றனர்‌. 


பத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





210 














சிவரகசியம்‌ 





உ 
ஸத்யதர்மணே நம: 


இருபதாம்‌ அத்தியாயம்‌. 
தேவி மேனை யோடு கைலாயத்தில்‌ சஞ்சரித்தல்‌ 


சூதர்‌ கூறுகின்றார்‌ :- பின்னர்‌ ஹிமவானையும்‌ மேனையையும்‌ 
சிவபெருமான்‌ அந்தப்புரஞ்‌ செல்லும்படி உத்தரவு செய்ய அவ்வுத்தரவின்படியே 
அவ்விருவரும்‌ அந்தப்புர ஞ்‌ செல்லும்போது பார்வதியார்‌ அருகே சென்று 
நமஸ்கரிக்கத்‌ தொடங்குபோது ஹிமவான்‌ உனது நமஸ்காரத்தை நான்‌ 
ஏற்கத்தகுந்தவனாவென்று தடுத்து நிற்கச்செய்து ஓ பார்வதி! உன்னைப்பார்க்க இங்கு 
வந்தோம்‌. வந்து கண்டு அடைந்த மகிழ்ச்சிக்களவில்லை. அப்படியே நீயும்‌ 
மகிழ்ச்சியடைந்திருக்கின்றாயென்று தெரியவருகிறதென்று சொல்லும்போது 
அம்மையார்‌ தன்‌ தாயைக்‌ கட்டிக்கொள்ள மேனையும்‌ பார்வதியைக்‌ கட்டி 
யணைத்துக்‌ கொண்‌ டானந்த பாஷ்பத்தால்‌ சரீரமுற்றும்‌ நனைத்து ஓ குழந்தாய்‌! 
உன்னைக்கண்டு நெடுநாளானபடியால்‌ உன்‌ முகத்தைப்பார்த்து மற்றொன்றைப்‌ 
பார்க்க விருப்பமில்லாதவளா யிருக்கிறேனென்று சொல்லி விளையாடும்‌ 
பொருள்களையும்‌ ரத்னம்‌ மஞ்சள்‌ குங்குமம்‌ ஆபரணமுதலிய வஸ்துக்களை 
யுங்கொடுத்தாள்‌. பார்வதியும்‌ மேனையால்‌ கொடுக்கப்பட்ட வஸ்துக்களை 
அப்போதேயனுபவித்து மகிழ யாவரும்‌ அங்கிருந்தனர்‌. ஓர்‌ நாள்‌ கைலாயத்தை 
மேனைக்குக்‌ காட்டும்பொருட்டு சிவாக்ஞையால்‌ பார்வதியார்‌ ரத்ன 
விமானத்திலேறி அநேகசகிகள்‌ கொடி குடை சத்திரகீத வாத்தியங்களால்‌ உபசரிக்க 
தூபதீப பக்ஷணங்களோடும்‌ வீணாவேணும்ருதங்க முதலிய வாத்யகோஷங்க 
ளோடும்‌ வெளியே வரும்போது ஆங்காங்குள்ள அற்புதங்களைத்‌ தாயாருக்குக்‌ 
காண்பித்து மகிழச்செய்து பின்னர்கைலாயத்தைச்‌ சுற்றி வரும்போது மேனையைப்‌ 
பார்த்து ஓ அம்மா! அங்கங்கு லக்ஷத்துக்குமே லிருக்கிற கோபுரங்களிலும்‌ 
பிராகாரங்களிலுமுள்ள இடபங்கள்‌ அமுதக்கடல்‌ திரண்டு வந்திருப்பது 
போலிருப்பதையும்‌ துவஜஸ்தம்பங்கள்‌ பொன்மலை திரண்டு வந்தது 
போலிருப்பதையும்‌ ரத்ன மண்டபங்கள்‌ வக்ஷம்‌ ஸ்தம்பகளோடு கூடியிருப்பதையும்‌ 
அதன்‌ மத்தியிலிருக்குந்‌ தடாகங்கள்‌ அன்னப்பக்ஷிகளால்‌ பிரகாசிப்பதையும்‌ 
மணிமயமான பதினாயிரம்‌ ஸ்தம்பங்களோடு கூடின மண்டபமத்தியில்‌ வில்வவன 
மிருப்பதையும்‌ இதுபோற்‌ காணப்படும்‌ ஆயிரக்கால்மண்டபவரிசைகளையும்‌ 
அங்கங்குள்ள மரகதலிங்கமூர்த்திகளையும்‌ இம்மண்டபங்களைச்சழ்ந்து 
தாழஞ்சோலைகளிருப்பதையும்‌ அதிற்படிந்து வீசுங்காற்றுகளையும்‌ 
பார்ப்பாயென்றுங்‌ காட்டிச்சென்று நந்திகேங்வரர்‌ தன்னாலயத்தில்‌ லக்ஷங்கணங்கள்‌ 
சூழ்ந்திருப்பதையும்‌ அவர்‌ பூசிக்கப்பெற்ற ஆன்மார்த்த சிவலிங்கமூர்த்தியையும்‌ 
பார்ப்பாயென்று கூறிப்‌ பின்னர்‌ ஓ அம்மணி! நந்திதேவனாகிய பரமேங்வரனைச்‌ 
சதாகாலமும்‌ பூசிக்கும்‌ நிதியடையவராய்‌ இதோ தோன்றுகின்ற சண்டேஸ்வரர்‌ 
ஆலயத்தைப்‌ பார்ப்பாய்‌. அங்கே காணப்படுகிற லிங்கம்‌ சண்டேச்வரரால்‌ 
பூசிக்கப்பட்டதாகும்‌. இந்த ஆக்னேயதிக்கில்‌ இரத்னமயமான கோடிலிங்க 


211 














சிவரகசியம்‌ 





ஆலயத்தைப்‌ பார்ப்பாய்‌. இது பிருங்கியினால்‌ பூசிக்கப்பட்டதாகும்‌. அவருடைய 
கணங்களும்‌ அவ்விலிங்கத்தைப்பூசிக்க வருவதைப்‌ பார்ப்பாய்‌. இதோ மணிமயமான 
பதினாயிரம்‌ லிங்கவாலயங்களைப்‌ பார்ப்பாயென்‌ றருளிவந்து இவைகளைப்‌ 
போலவே இங்கிருக்குஞ்‌ சிவாலயங்களையும்‌ கோபுரப்பிராகாரங்களையும்‌ கணக்கிட 
முடியா. அவைகளை நீ பார்ப்பதினால்‌ சகல பாபங்களும்‌ நசித்துப்போயிற்‌ 
றென்றறிவாயென்று சொல்லிச்‌ சண்பகச்‌ சோலை சூழ்ந்த ஓர்‌ தடாக மண்டபத்தில்‌ 
மேனையோடும்‌ விமானம்‌ விட்டிறங்கி வீற்றிருந்தனர்‌. பின்‌ சிவார்ச்சனையின்‌ 
பொருட்டுத்‌ தம்‌ தோழிகளோடு புஷ்பராசிகளைப்‌ பறித்து அம்மண்டபத்தில்‌ 
மலைபோற்‌ சேர்த்துவிட்டு மேனையோடு சரசமான வார்த்தையாடிக்கொண்டு 
ஸ்நானத்துக்குப்‌ போயினார்‌. 


இருபதாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 


212 














சிவரகசியம்‌ 





உ 
ஸக்யே நம: 


இருபத்தோராம்‌ அத்தியாயம்‌. 
தேவி விலாசம்‌. 


சூதர்‌ கூறுகின்றார்‌. ஓ மஹருஷிகாள்‌! பார்வதிமேனையோடும்‌ சகிகளோடும்‌ 
அம்மண்டபத்திலெழுந்தருளியபின்னர்த்தடாகத்திலிறங்கி ஒருவர்மேலொருவர்‌ 
சலத்தைவாறியிரைத்தும்‌ இன்னும்‌ பலவிதமான சலக்கிரீடைகள்‌ செய்தும்‌ ஆனந்த 
முற்று அத்தடாகங்களிலுள்ளபுஷ்பங்களைப்‌ பறித்துக்கொண்டு கரையேறிவர அத்‌ 
தேவியைமேனை கண்டுகளித்தவளாய்‌ மயிரைவாரிக்‌ கண்ணாடிகாட்டி சந்தன 
முதலானவைகளைக்‌ கொடுத்து மருதாணியணி வித்துத்‌ தானுந்‌ தோழிகளால்‌ 
அலங்கரிக்கப்பட்டாள்‌. இவ்வாறு அலங்கரிக்கப்பட்ட பின்‌ தேவியார்‌ புறப்பட்டுவனம்‌ 
போய்ச்சேர்ந்து அங்கோர்‌ மரத்தடியிலுள்ள கட்டிலில்‌ மேனையோடுூ வீற்றிருந்து 
சகிகளால்‌ நானாவித புஷ்பங்களையும்‌ பலங்களையும்‌ வரவழைத்தார்‌. தேங்காய்‌ 
மாங்கனி பலாக்கனிவாழைக்கனி நாவல்‌ மாதுளை எலுமிச்சம்பழம்‌ கரும்பு முதலிய 
பழவர்க்கங்களையும்‌ நானாவிதமான பக்ஷயவகைகளையும்டீரான்னம்‌ கிருதான்னம்‌ 
தத்யான்னமுதலிய அன்னராசிகளையும்‌ அதற்குரிய ஊர்காய்‌ முதலியவைகளை 
யும்‌ தயிர்‌ பால்‌ நெய்‌ பருப்புகூடியசுத்தான்னங்களையும்‌ தனித்தனி வரவழைத்துப்‌ 
பின்னர்‌ மேனையோடு இலிங்க பூசைக்காரம்பித்து சகிகளால்‌ சந்தனப்‌ புஷ்பம்‌ 
அநேக ஜலகும்பம்‌ பழவகை கரும்புரசம்‌ தேன்‌ சர்க்கரை வஸ்திரம்‌ பூஷணம்‌ 
தாம்பூலம்‌ தூபதீப முதலியவைகளைக்கொண்டு வரச்செய்து கண்ணாடியில்‌ 
திரிபுண்டரத்தைப்‌ பார்த்து முத்து மாலைகளால்‌ மறைபட்ட ருத்திரா்க்ஷமாலையை 
யணிந்து தேவிற்வரராலயமடைந்து கோபுரங்களாலும்‌ பிராகாரங்களாலும்‌ 
விருஷபங்களாலும்‌ பிரகாசித்துக்கொண்டிருக்கிற கர்ப்பக்கிரகத்திற்‌ பிரவேசித்துக்‌ 
கற்பூரம்‌ போலும்‌ வெண்மையான திரிபுண்டரத்தால்‌ பிரகாசிப்பதாயும்‌ சர்ப்பத்தால்‌ 
மறைக்கப்பட்ட சிரோபாகத்தையுடையதாயும்‌ அர்த்தசந்திரனால்‌ பிரகாசிக்கப்பட்ட 
முடியுள்ளதாயு மிருக்கிற சிவலிங்க மூர்த்தியைப்பார்த்துத்‌ தரிசித்துப்‌ பஞ்சாமிர்தம்‌ 
பல வகையான பழங்கள்‌ சந்தனக்குழம்பு முதலியவைகளாலபிஷேகித்து வஸ்திரம்‌ 
சந்தனம்‌ அக்ஷதை பில்வம்‌ புஷ்பம்‌ முதலிய இவைகளால்‌ அர்ச்சித்துத்‌ 
தூபதீபங்காட்டி அன்ன ராசியை நிவேதனஞ்‌ செய்து தாம்பூலம்‌ சமர்ப்பித்து 
பிரதக்ஷ்ிண நமஸ்காரங்கள்‌ செய்து தோழிகளால்‌ செய்யப்பட்ட நிருத்த 
கீதவாத்யங்களாலும்‌ ருத்திர வீணையாலும்‌ இறைவனைச்‌ சந்தோஷப்படுத்தி 
த்ரிபுர றர! பகவானே கருணைவை. ஸ்மரஹர! சங்கரா! பிரபோ! கரதர! 
(விஷத்தைத்தரித்தவனே) ஜகதுத்தாரக! முரஹர! பூஜிதபாதா! கஜஹர! யமஹா! 
மகஹர! ஹரிசர ஹரஹர! பாஹி (க்ஷிப்பாய்‌). மலையில்‌ பிரகாசிக்கிற அநேக 
சிவலிங்க மத்தியில்‌ விளங்குகிற ஆனந்தமுள்ளவனே மலர்ந்ததாமரைப்‌ 
புஷ்பங்களாலும்‌ பில்வங்களாலும்‌ அலங்கரிக்கப்பட்டவனே! சந்திரனால்‌ 
அலங்கரிக்கப்பட்ட சிரசுள்ளவனே! ஈயங்வரனே! சங்கரனே! சுந்தரன்‌ முதலான 
பக்தர்களுக்குபிரியமானசம்புவே! பாஹிபாஹி (எங்களை ரக்ஷி,. அப்போதுதித்த 


213 














சிவரகசியம்‌ 





சந்திரன்‌ போல்‌ பிரகாசிக்கிறசந்தனத்தை அலங்காரமாகவுடையவனே! 
பஸ்மத்தாலலங்கரிக்கப்பட்ட த்ரிபுண்டரமுடையவனே! சர்ப்பத்தால்‌ சுற்றப்பட்ட 
கழுத்துடையவனே! சந்திர சூரிய அக்னி மூன்றையும்‌ நேத்ரமாகவுடையவனே! 
வேதங்களையே குதிரையாகவுடையவனே! வேதத்தில்‌ தோத்திரிக்கப்பட்ட கீர்த்தி 
யுள்ளவனே! தேவனே! தீனையாகிய என்னை ரக்ஷிப்பாய்‌. புரஹர! முரஹர 
பூஜிதபாதா! சம்பரஹரஹரா! சம்போ! கங்காதரா! காகந்தரா! காகோதரவரஹரா 
பாஹி. நிசாகரலோசனா! கிரிவாசா! தயையோடு என்னை ரக்ஷிப்பாயென்று 
அஷ்டமூர்த்தியைத்‌ தோத்திரஞ்‌ செய்தார்‌. அந்தத்‌ தோத்திர்தை மேனை 
முதலானவர்கள்‌ கேட்டூ ஆச்சரிய மடைந்து சித்திரப்பதுமைபோல்நின்று விட்டனர்‌. 
பின்னர்ச்சிவபெருமானுக்கு நிவேதித்த அன்னராசி முதலியவைகளை மேனையும்‌ 
தோழிகளும்‌ தாமுமாகப்புசித்தனர்‌. யாவரும்‌ பக்ஷயங்களாலும்‌ பாடசம்‌ குளிர்ந்த 
சலம்‌ முதலானவைகளாலுந்‌ திருப்தியடைந்தமையைப்‌ பார்வதியார்‌ கண்டு மேனை 
யைப்பார்த்து ஓ மேனையே! பாபத்தைப்‌ போக்கடிக்கிற சிவநிவேதனத்தை நீ புசிக்கப்‌ 
பெற்றனையே யென்‌ றுபசரித்துப்‌ பிறகு தேவகங்கைக்‌ கரையிலிருக்கிற ரத்ன 
மண்டபத்திலுட்கார்ந்து தாம்பூலமும்‌ புஷ்பமும்‌ மேனைக்கும்‌ தோழிகளுக்குங்‌ 
கொடுத்துத்தாமும்‌ தரித்துக்கொண்டு திவ்ய பூஷணங்களா லலங்காரஞ்‌ செய்யப்‌ 
பெற்றிருந்து சிறிது காலம்‌ நிருத்த கீதவாத்தியங்களாற்கழித்தும்‌ பந்தடித்தும்‌ வனமர 
த்திலிருக்கிற ஊசலில்‌ விளையாடியும்‌ சரியகிரணம்‌ அதிகமாக விருக்கிறகாலத்தில்‌ 
தாரா கிருகத்திலிருந்தும்‌ நானாவிதமான அம்சம்‌ கிளிமுதலிய பக்ஷிகளைப்‌ 
பார்த்தும்‌ மணித்விபத்தைச்‌ சூழ்ந்திருக்கிற அமுதக்கடலில்‌ ஓடங்களிலேறி 
விளையாடியும்‌ கட்டிலி லிருந்து விளையாடியும்‌ ராத்திரி புஷ்பசயனத்தில்‌ மேனை 
யோடு படுத்துத்‌ தோழிகளால்‌ விசிறப்பட்டுங் காலத்தைக்கழித்தனர்‌. இவ்வாறு 
தேவிமேனையோடும்‌ தோழிகளோடும்‌ கைலாயத்திலும்‌ மணித்வீபத்திலும்‌ நூறு 
வருஷம்‌ பரமானந்த சந்தோஷத்தைய நுபவித்துக்‌ கொண்டு வந்தார்‌. 


இருபத்தோராம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





214 














சிவரகசியம்‌ 





உ 
ஸரஸாம்புநிதயே நம: 


இருபத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌. 
ஹிமவான்‌ கைலாய பிரதேச தரிசனம்‌. 

சூதர்‌ கூறுகின்றார்‌. அம்பிகை தம்தாயாகிய மேனைக்குச்‌ செய்து வந்தது 
போல்‌, கைலாயத்தில்‌ சங்கரரும்‌ ஹிமவானுக்கும்‌ மைநாகனுக்கும்‌ நூறுவருட 
முபசரித்து வந்தனர்‌. இதனால்‌ சந்தோஷ மடைந்த ஹிமவான்‌ பரமசிவனையும்‌ 
பார்வதியையும்‌ பார்த்துத்‌ திகம்பர! சோமசூர்யாக்கினி லோசனனே! உமாசகாயா! 
பூதாரதாரா! நரஸிம்ஹ விதாரணேசா! கஜஹரி! யானைத்தோலை வஸ்திரமாகத்‌ 
தரித்தவனே) கங்கைநாதா! அர்த்தசந்திர சேகரா! மஹா சர்ப்பாபரணகங்கணா! 
சப்திக்கிற நூபுரங்களையுடையவரே! ருஷபசிரேஷ்டத்தை வாகனமாக வுடையவரே! 
நாசமில்லா தவரே! பூமியையே ரதமாக வுடையவரே! சந்திர சூரியர்களைச்‌ 
சக்கரமாக வுடையவரே! வேதமாகிய குதிரைகளையுடையவரே! சம்புவே! எனக்கிப்‌ 
போது க்ஷேமத்தைக்‌ கொடுப்பீர்‌. சர்வேற்வரனே! ரக்ஷிப்பீர்‌. பிரம்ம சிரசைக்‌ 
கொய்தவரே! என்னுடைய சங்கடத்தை அபகரிப்பீர்‌. விஷ்ணு நேத்ரத்தால்‌ 
பூசிக்கப்பட்ட பாதமுடையவரே! மேருவைத்‌ தநுசாகவுடையவரே! ஆதிசேடனை 
நாணாகவுடையவரே! பர்வத நுனியிலிருக்கும்‌ லிங்கத்தில்‌ வசிக்கின்றவரே! பார்வதி 
பதியே! குலாசலத்தை வில்லாகவுடையவரே! இந்திரனுக்குப்‌ போகத்தைக்‌ கொடுக்‌ 
கிறவராயும்‌ விஷ்ணுவைப்‌ பாணமாகவுடையவராயும்‌ மன்மதனுடைய 
அகங்காரத்தை யழித்தவராயும்‌ குளீரவனுக்கு வரங்கொடுத்தவராயும்‌ எமனுடைய 
மதத்தைப்‌ போக்கடித்தவராயும்‌ வட்டியில்‌ சீவிக்கிறவர்களுக்குத்‌ தூரமாயிருப்‌ 
பவராயும்‌ துஷ்டர்களுக்குத்‌ துக்கத்தைக்‌ கொடுக்கின்றவராயும்‌ உள்ள உம்மை 
நமஸ்கரிக்கிறேனென்று துதிக்கச்‌ சிவபெருமான்‌ கேட்டுச்‌ சந்தோஷித்து நந்திகேஹ்‌ 
வரரைப்பார்த்து இப்பர்வதராஜனுக்கு இக்கைலாயத்துள்ள ஆலயங்கள்‌ முதலான 
வைகளைக்‌ காண்பிப்பாய்‌. காண்பிக்கும்போது பசிதாக முதலியவைகளுக்்‌ கிடமின்‌ 
றிச்சுகமாய்‌ விமானத்திலேற்றிக்கொண்டு போவாயென்று கட்டளையிட அவர்‌ 
மலையரையனை மேனையோடும்‌ மைநாகனோடும்‌ கைலாகு கொடுத்து அழைத்துக்‌ 
கொண்டுபோய்ச்‌ சூரியனைப்போல்‌ விளங்குகின்றதாயும்‌, டக்கயங்களாலும்‌ 
முத்தாரங்களாலும்‌ புஷ்பமாலைகளாலும்‌ அலங்கரிக்கப்பெற்றதாயும்‌, பக்ஷயபோஜ்‌ 
யங்களோடு கூடினதாயும்‌, ந்ருத்த கீத வாத்யங்களோடும்‌ உருத்திரகணிகை 
களோடும்‌ கூடினதாயுமுள்ள விமானத்தில்‌ இரத்ன மயமாகிய சிங்காதனத்தி 
லுட்கார வைத்து வேறொரு சிங்காதனத்தில்‌ தாம்‌ தங்கணங்களோடு முட்கார்ந்து 
சந்துஷ்டராய்‌ ஹிமவானைப்பார்த்து ஓ மலையரசனே! இக்கைலாயத்தின்‌ ஒரு 
சிகரத்தைப்‌ பார்ப்பவருடைய புண்ணியத்தை யளவிட்டுச்சொல்ல என்னால்‌ 
முடியாது. சிவபெருமா னொருவரால்‌ தான்‌ முடியும்‌. கொடிகளால்‌ சூழ்ந்த 
விருக்ஷ்சமூகங்களாலும்‌ பலவகைப்பட்ட மிருக பக்ஷி சமூகங்களாலும்‌ மலையருவி 
களாலும்‌ பொன்மயமான புஷ்கரணிகளாலுஞ்‌ சூழப்பட்டதாயும்‌ ஆகாயத்தையளாவி 
க்கொண்டிருக்கிற சிகரங்களையுடையதாயு முள்ள கைலாயத்தை உனது புண்ணிய 
நேத்திரத்தினாற்‌ பார்ப்பாய்‌. கோபுரங்களையும்‌ பிராகாரங்களையு முடைய 
இவ்வாலயம்‌ என்னுடையது. இரத்ன மயமான ரிஷிபத்தைப்‌ பார்ப்பாய்‌. 
பரமசிவனுடைய உப்பரிகையையும்‌ மணிமயமான ஆயிரக்கால்‌ மண்டபத்தையும்‌ 


215 














சிவரகசியம்‌ 





கோடிலிங்கங்களின்‌ ஆலயசிகரங்களையும்‌ பார்த்தமாத்திரத்தில்‌ பாவத்தை நசிக்கச்‌ 
செய்ய வல்ல சண்டீங்வர ராலயத்தையும்‌ பார்ப்பாய்‌. அந்த சிகரத்துக்கு நமஸ்காரஞ்‌ 
செய்வாய்‌. அது பதினாயிரஞ்‌ சிவலிங்கங்களோடு கூடியது. இந்த ரத்னமயமான 
தாமரைத்‌ தடாகத்தைப்‌ பார்ப்பாய்‌. இதன்‌ மத்தியில்‌ கைலாய சிகரத்தைப்பார்ப்பாய்‌. 
அங்கு மகாதேவர்‌ எப்போதும்‌ பூசித்துக்கொண்‌ டிருக்கிறார்‌. அவர்‌ பூசிக்கிற மகாலிங்‌ 
கத்தைப்பார்ப்பாய்‌. மஹாப்‌ பிரதோஷ காலங்களில்‌ நிருத்தஞ்‌ செய்கின்ற 
ஆகாயத்தை யளாவிய மண்டபத்தைப்பார்‌. இதோ தெரிகிற ரத்னசிங்காதனத்தில்‌ 
தேவியாரை யுட்காரவைத்துத்‌ தாம்‌ நாடோறும்‌ பிரதோஷ காலத்தில்‌ புள்ளாங்குழல்‌ 
மத்தளம்‌ காகளம்‌ முதலிய சப்தங்ளோடு நிருத்தஞ்செய்கின்றார்‌. இதுவன்றி வெள்ளி 
மயமான சபை ஒன்றும்‌ பொன்மயமான சபையொன்றும்‌ இரத்ன மயமான 
சபையொன்றும்‌ இருக்கிறதைப்பார்‌. இவைகளில்‌ சில சமயம்‌ நிருத்தஞ்செய்கின்றார்‌. 
சஹஸ்ரலிங்கத்தினுடையவுத்தமமான ஆலயத்தைப்‌ பார்ப்பாய்‌ கோடி ஸ்தம்பங்க 
ளுடைய மண்டபத்தைப்‌ பார்ப்பாய்‌. தூபதீபங்களும்‌ ரத்ன தீபங்களும்‌ நிறைந்த 
கிரீடாஸ்தானத்தைப்பார்ப்பாய்‌. பால்‌ அமுதம்‌ போன்ற ஜலமுடைய நடபாவிகளைப்‌ 
பார்ப்பாய்‌, தேவகங்கையின்‌ கரையைப்பார்ப்பாய்‌. இலிங்கங்களுடைய பிராகாரங்க 
ளையும்‌ மெத்தைகளையும்‌ பார்ப்பாய்‌. இதோ ஓடுகின்ற கங்கையானது 
அமுதக்கடலிற்‌ சேருகின்றது. ஐந்து முகமுடைய லிங்க வாலயங்களையும்‌ 
அதனுடைய சிரசிலிருந்து பெருகுகிற சிவகங்கை, தேவகங்கை, இரத்னகங்கை, 
கைலாயகங்கை, மதுகங்கை என்னும்‌ ஐந்து நதிகளைப்பார்ப்பாய்‌. அவற்றின்‌ ரத்ன 
மயமானகரைகளையும்‌ கரையிலிருக்கிற மண்டபங்களையும்‌ பார்ப்பாய்‌. 
இந்நதிகளின்‌ கரைகளில்‌ சிறப்பாய்‌ விளங்கும்‌ சிவாலயங்களையும்‌ 
நவரத்னங்களால்‌ அலங்கரிக்கப்பட்டூுள்ளரத்நேற்வரருடைய ஆலயத்தையும்‌ சிவந்த 
தளிர்களுடைய வில்வவனங்களையும்‌ அம்மரத்தடிகடோறும்‌ இருக்கும்‌ 
சிவலிங்கங்களையும்‌, கற்பகவிருக்ஷ வனங்களையும்‌ பார்ப்பாய்‌, மனோகரமாகிய 
கந்தளேற்வரருடைய ஆலயத்தையும்‌ தேன்‌ நெய்‌ பால்‌ பெருகுகிற கால்வாய்களை 
யும்‌ தேவிக்குப்‌ பிரியமானதேவிற்வரர்‌ ஆலயத்தையும்‌ ஆயிரம்‌ நிலயுடைய 
மேற்குக்‌ கோபுரத்தையும்‌ பாபத்தை நசிக்கச்செய்கிற உக்கிரேற்வரருடைய 
ஆலயத்தையும்‌ பிருங்கியினுடைய உப்பரிகையையும்‌ ஹரிகேமராலயத்தையும்‌ 
ஸ்கந்தராலயத்தையும்‌ அம்பிகேசனுடையசிகரத்தையும்‌ பார்த்து நமஸ்காரஞ்‌ 
செய்வாய்‌. அநேகபர்வத சிகரங்களிலிருக்கும்‌ கிருகங்ளையும்‌ உத்தமேச 
ஆலயத்தையும்‌ கர்ப்பேசனுடையகர்ப்பகிருகத்தையும்‌ பதினாயிரங்கலசங்களும்‌ 
பதினாயிரம்‌ ஸ்தம்பங்களு முள்ள மண்டபத்தையும்‌ அதன்மத்தியில்‌ மணிமயமான 
கட்டில்‌ இருப்பதையும்‌ கலிசேஷாலயத்தையும்‌ பாபமலைக்கு வச்சிராயுதம்‌ போன்ற 
சந்திரகாந்தக்கற்களுள்ள குலசைலத்தையும்‌ அந்த ஆயிரம்‌ யோசனை விஸ்தீரண 
முள்ள சந்திரேற்வரராலயத்தையும்‌ குலாசலங்களுடைய கிருகங்களையும்‌ 
ஈனற்வரனுக்குப்‌ பிரியமான பதினாயிரம்‌ லிங்கங்களுடைய ஆலயங்களையும்‌ 
கைலாயபர்வதனுடைய கிருகத்தையும்க்ஷீரேற்வரர்‌ ஆலயத்தையும்‌ மயூரேசரு 
டைய ஆலயத்தையும்‌ பார்ப்பாய்‌. ரிடி யான்‌ தண்டி பிருங்கி ஆகிய நாங்கள்‌ 
சிவாஞ்ஞையின்படி வசிக்கும்‌ நான்கு திக்கிலுமுள்ள ஆலயங்களையும்‌ பார்ப்பாய்‌. 
இருபத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





216 














சிவரகசியம்‌ 





உ 
மஹேஸஹறாய நம: 


இருபத்து மூன்றாம்‌ அத்தியாயம்‌. 
ஹிமவான்‌ கைலாய பிரதேச தரிசனம்‌. 


ஓ மலையரையனே! வச்சிரத்தினா லியற்றப்பெற்ற உப்பரிகைகளால்‌ 
அலங்கரிக்கப்ட்ட கணேஸ்வரருடைய ஆலயத்தைப்பார்ப்பாய்‌, பாடலிவனத்தையும்‌ 
அவ்வன மத்தியில்‌ பாடலீங்வரர்‌ ஆலயத்தையும்‌ அதற்கப்பால்‌ தாளவனத்தையும்‌ 
அதில்‌ தாளேய்வரரையும்‌ அதற்கப்பால்‌ தயிர்‌ மயமான நதியையும்‌ அந்நதிக்கரை 
யில்‌ முஞ்சிகேற்வார்‌ நாகேஸ்வரர்‌ வித்யேற்வரர்‌ சோமேஸ்வரர்‌ முதலியோரது 
ஆலயங்களையும்‌ அதற்கப்பால்‌ புன்னாக வனத்தில்‌ சகலருக்குஞ்‌ சரணமான சம்பு 
வினுடைய சரணத்தையும்‌ அதற்கப்பால்‌ வில்வவன மத்தியில்‌ விற்வேசனையும்‌ 
கந்தவர்நேற்வரருடைய ஆலயத்தையும்‌ அதற்கப்பால்‌ பதினாயிரக்கால்‌ மண்டபத்தி 
லிருக்கும்‌ சிம்ஹேற்வரராலையத்தையும்‌ அதற்கப்பால்‌ ருத்திராக்ஷவனத்தையும்‌ 
அவ்வனத்தில்‌ பார்த்த மாத்திரத்தில்‌ பாபங்களைப்‌ பஸ்மமயமாக்கவல்ல பஸ்ம 
ரூபமான சலத்தோடு கூடிய பஸ்மாதாரசரசையும்‌ அங்குள்ள பஸ்மேஜஹ்வரர்‌ 
ஆலயத்தையும்‌ அதனருகே கந்தசைலத்தையும்‌ அதிலிருக்கும்‌ கந்தேற்வரராலயத்‌ 
தையும்‌ அதனருகே சந்தனவனத்தையும்‌ அதிலோடும்‌ நெய்க்‌ கால்வாயையும்‌ 
கிருதேற்வரராலயத்தையும்‌ க்ஷிப்ரேற்வரர்‌ ஆலயத்தையும்‌ அதனருகில்‌ பெரிய 
விருஷபங்களை யுடைத்தானதாகிய காருடரத்ன மண்டபங்களையும்‌ புஷ்பராக 
சிகரங்களையுமுடைய கோபுரத்தையும்‌ தேவதாருவனத்தையும்‌ தேவதார்‌ 
விற்வரரையும்‌ அதனருகில்‌ காலாக்னி ருத்திராலயத்தையும்‌ கந்தர்வேற்வர 
ராலயத்தையும்‌ வேத சிகரத்தோடு கூடிய தரணீசரராலயத்தையும்‌ பத்மகந்தேங்வர 
ராலயத்தையும்‌ அதற்கப்பாலுள்ள கர்ச்சூரக்காட்டையும்‌ பாக்குவனத்தையும்‌ 
பைரவேசராலயத்தையும்‌ மணிகண்டேய்வர ராலயத்தையும்‌ அதனருகில்‌ அமிர்த 
நடபாவியையும்‌ அதில்‌ மஹேஸ்வரரது கருணை நோக்கத்தால்‌ அமிர்தம்‌ 
நிறைந்திருப்பதையும்‌ அதன்‌ கரையில்‌ சுதாதாமேய்வர ராலயத்தையும்‌ அமிர்தேஸ்‌ 
வரராலயத்தையும்‌ ஜடேஸஹ்வரராலயத்தையும்‌ அதனருகில்‌ ஆம்ரவனத்தையும்‌ 
அதில்‌ ஆம்பரேஸ்வரராலயத்தையும்‌ அதிலுள்ள நூற்றெட்டுச்சிவலிங்கங்களையும்‌ 
பிப்பலேசராலயத்தையும்‌ அதனருகில்‌ அசோகவனத்தையும்‌ அதிலுள்ள அசோகேஸ்‌ 
வரர்‌ மந்தாரேஹ்வரர்‌ சுகேங்வரர்‌ திரிசேசர்‌ ப்ராஸ்தகேசர்‌ உரகேசர்‌ முதலியோரது 
ஆலயங்களையும்‌ அதனருகில்‌ ஹரிகேசவனத்தையும்‌ அதிலிருக்கும்‌ சாகரேசர்‌ 
உத்பலேசர்‌ குமுதேசர்‌ அம்சேங்வரர்‌ பத்ரேற்வரர்‌ காமேற்வரர்‌ முதலிய 
ஆலயங்களையும்‌ அவைகளைச்‌ சூழ்ந்திருக்கும்‌ லிங்கங்களையுடைய உப்பரிகை 
களையும்‌ சிகரங்களையும்‌ மாலீங்வரர்‌ சுந்தரேங்வரர்‌ கபர்த்தீங்வுரர்‌ யக்ஷேஸ்வரர்‌ 
பரபபக்ஷேற்வரர்‌ மதங்கேங்வரர்‌ பிலக்ஷேற்வரர்‌ திருதீற்வரர்‌ வினதேஸ்வரர்‌ 
முதலியோரையும்‌ உன்‌ சிகரத்திலிருக்கிற லிங்கங்களையும்‌ இதற்குப்‌ புறம்பே 
மணித்விபமான ரத்ன மயமான பூமி அமுதக்கடலால்‌ சூழப்பட்டிருப்பதையும்‌ அதன்‌ 
மத்தியிலிருக்கும்‌ ஸ்ரீ புத்தையும்‌ அதிலொரு மலையையும்‌ பாற்கடலை யடைகிற 














சிவரகசியம்‌ 





மணிகங்கையையும்‌ பார்ப்பாய்‌. அதனருகில்‌ காஞ்சவனத்தையும்‌ காஞ்சேஹ்வ 
ரரையும்‌ அம்மணி த்வீபத்தில்‌ நூற்றெட்டுப்‌ பிராகாரம்‌ சிவபெருமானால்‌ 
கற்பித்திருப்பதையும்‌ கைலாயத்திலென்னென்ன ஆலயங்களைப்‌ பார்த்தனையோ 
அவைகளெல்லாமிங்கிருப்பதையும்‌ கணேசர்ஸ்கந்தராலயங்களையும்‌ சிகரத்தையும்‌ 
தேவிகலசத்தையும்‌ பத்து லக்ஷம்‌ ஐந்துலக்ஷம்‌ ஸ்கந்த கணேசகணங்கள்‌ 
சத்தியையும்‌ பாசத்தையுந்‌ தாங்கிக்கொண்டு பிராகாரத்தைக்‌ காவல்‌ கொண்டிருப்‌ 
பதையும்‌ சத்யோஜாத முதலிய பஞ்சமூர்த்திகள்‌ பிராகாரத்தி னுட்புறத்தில்‌ காவல்‌ 
கொண்டிருப்பதையும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ பெயரால்‌ சிவலிங்கங்களை லக்ஷக்கணக்‌ 
காய்‌ ஸ்தாபித்துப்‌ பூசிப்பதையும்‌ அதற்கு மத்தியில்‌ இருபத்தைந்து மூர்த்திகள்‌ 
பிராகாரங்களை ரக்ஷித்துக்கொண்டிருப்பதையும்‌ இவர்களுந்‌ தங்கள்‌ பெயரால்‌ 
சிவலிங்கங்களைத்தாபித்துப்பூசிப்பதையும்‌ அங்கு மகாதேவிக்குச்‌ சிவபெருமானால்‌ 
கற்பிக்கப்பட்டிருக்கிற கிருகமிருப்பதையும்‌ பார்ப்பாயாக. ஓ அரசனே! அங்கு நாம்‌ 
போகக்கூடாது. அவ்விடத்தில்‌ மகாதேவியின்‌ றோழிகள்‌ சஞ்சரித்துக்‌ கொண்டிருப்‌ 
பதையும்‌ இரத்னகலசங்களுடன்‌ கூடிய சிவலிங்க சமூகங்கள்‌ பிரகாசிப்பதையும்‌ 
பார்ப்பாயாக. ஓ பர்வதராஜனே! அது மகாதேவன்‌ தேவியோடு கிரீடித்திருக்கும்‌ 
இடமாகுமென்றிவ்வாறு நந்திதேவரால்‌ சொல்லக்‌ கேட்ட ஹிமவான்‌ ஓ நந்தி 
தேவரே! நான்‌ கிருதார்த்தனாய்விட்டேன்‌. நான்‌ கைலாயத்தைப்பார்த்தபோது 
இவ்விடத்திலேயே காலத்தைக்கழிப்போமென்று தோன்றிற்று. நீர்‌ இப்போது 
இவ்விடத்திலேயே ஆசைவைக்கத்தக்கதாகச்‌ செய்து விட்டீரே. ஓ கணேஹ்வரனே! 
நானுண்மையாகச்‌ சொல்லுகிறேன்‌. என்சன்மம்‌ சபலமாய்‌ விட்டது. இப்பர்வதத்தில்‌ 
சிவபெருமான்‌ வசிக்கிறபடியால்‌ இது புண்ணியகரமானது. இங்குள்ள வனங்களிலும்‌ 
பிராகாரங்களிலும்‌ கோபுரங்களிலும்‌ ருத்திரமூர்த்தியாகிய பிரபு வாசஞ்செய்கிறார்‌. 
அவருடைய குணத்தை யெண்ணுவதற்கு யாவரால்‌ முடியுமென்றனன்‌. 


இருபத்து மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





218 














சிவரகசியம்‌ 





உ 
தேயாாங்காய நம: 


இருபத்து நான்காம்‌ அத்தியாயம்‌. 
ஹிமவான்‌ சப்த த்வீபங்களையும்‌ பார்த்தல்‌. 


நந்திகேற்வரர்‌ கூறுகின்றார்‌. ஓ பர்வதசிரேஷ்டனே! கீழ்த்திசையைப்‌ 
பார்ப்பாய்‌. அங்கு தெரிகிற பர்வதம்‌ சிரேஷ்டமானது. அது உருக்கினபொன்போல்‌ 
பிரகாசிப்பதையும்‌ ஆயிரஞ்சிகரகாந்தியால்‌ திக்குகளைப்பிரகாசப்படுத்துவதையும்‌ 
கைலாயத்து நுனியிலிருக்கிற விருஷபஸ்தம்பம்‌ போல்‌ பிரகாசிப்பதையும்‌ 
பார்ப்பாய்‌. அது எல்லாத்தேவர்களுக்கு ஸ்தானமாயுள்ளது. அது நிற்க. அநேக 
நதிந்தங்களோடு சமுத்திரங்கள்‌ அகழியைப்போல்‌ பிரகாசிப்பதையும்‌ அதிலநேக 
த்வீபங்கள்‌ பிரகாசிப்பதையும்‌ நீலம்‌ விந்தம்‌ மந்தாரம்‌ தர்த்தரம்‌ சுமாலி கேதுமாலி 
பத்ராசுவம்‌ ரைவதம்‌ சதகிசிருங்கம்பிங்களம்‌ உசயம்‌ சக்கரவாகம்‌ மைநாகம்‌ மது 
அஸ்தாசலம்‌ பாரியாத்ரம்‌ நிஷதம்‌ கந்தம்‌ முதலிய மலைகளையும்‌ கேதாரலிங்கத்‌ 
தைச்‌ சிகரத்திலுடைய உன்னுடைய மலைபையும்‌ அது உன்னதமான சிகரங்களோடு 
கூடியிருப்பதையும்‌ பார்ப்பாய்‌. உன்னிடமிருந்து மாநுடகங்கை வெளிப்பட்டு அநேக 
லிங்கசமூகங்களது சம்பந்தமுடையதாய்‌ பூலோகத்தைப்‌ பாவனமாக்குகின்றது. அது 
பகீரதன்‌ தபசினால்‌ பிரார்த்திக்கப்பட்டு மிக்க கர்வத்தோடு பிரவஹிக்க அதனைப்‌ 
பரமேஸ்வரன்‌ தமது ஜடாகோணத்தில்‌ அடக்கிப்‌ பின்னர்த்‌ தேவப்பிரார்த்தனையால்‌ 
வெளிவிட பூவுலகில்‌ வந்தது. பிறகு அது மாலியவான்‌ பர்வதத்துக்கு மேற்பக்க 
மாய்ச்‌ சென்று சமூத்திரமடைகிறது. அக்கங்கையானவள்‌ ஆநந்தவனத்தையும்‌ 
சக்கரதீர்த்தத்தையும்‌ அடைந்தனள்‌. அதன்‌ கரையில்‌ விஸ்வேஸ்வரர்‌ சிகரத்தையும்‌ 
பரதகண்டத்தில்‌ சர்வதமையா யிருக்கும்‌ இந்தக்‌ கங்கையையும்‌ அவிமுக்த 
ஸ்தலத்தையும்‌ பார்ப்பாயாக. இதன்‌ பரிசமுண்டானவர்களுக்கும்‌ புனர்ஜன்மம்‌ 
உண்டாவதில்லை. பரமசிவன்‌ அங்கு மோக்ஷங்கொடுத்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. 
அதன்‌ மேற்கில்‌ குஹ்யசேஷத்திரம்‌, பிரபாசகம்‌, ருத்திரகோடி, புஷ்கரம்‌, கங்கா 
துவாரம்‌, பிண்டாரகம்‌, காலஞ்சரம்‌ இவைகளையும்‌ பார்ப்பாய்‌. காலஞ்சரத்தில்‌ 
மலகபதரென்னும்‌ யோகி முனிவர்களுக்கு உபதேசஞ்‌ செய்தனர்‌. த்ரிவிக்ரமருடைய 
பாதஹேதுவாய்‌ வந்த கங்கை இந்த கங்கைக்கு அந்நியமானது. 


ஸ்ரீசைல சிகரத்தையும்‌ திரியம்பகமலையையும்‌ க்ஷிப்ராந்திக்கரையிலுள்ள 
மகாகாளம்‌ காமதமாகிய வைத்தியநாயகம்‌ முதலான மலைகளையும்‌ அதற்கு 
வடமேற்காக குருதேசத்தையும்‌ தாம்ர மயமாயும்‌ பொன்‌ மயமாயு மிருக்கின்ற 
பூமியையும்‌ அந்தத்விபத்திலிருக்கிற நெய்க்கடலையும்‌ பார்ப்பாய்‌, அது கிம்புருடர்‌ 
களுக்கு வாசஸ்தானமானது. அவர்களில்‌ சிலர்‌ குதிரைமுக முள்ளவர்களு முண்டு. 
இந்த சிலாந்தியைப்பார்ப்பாய்‌. அதன்‌ சமீபத்தில்‌ காக்கை முக முள்ளவர்களிருக் 
கிறார்கள்‌. அவ்வளவு தூரந்தான்‌ மனிதர்கள்‌ பிரவேசிக்கக்‌ கூடும்‌. மேல்‌ மறுபூமி. 
(சலமும்‌ காடுமில்லாதது) அதற்கப்பால்‌ சாகத்விபமும்‌ கிரவுஞ்சத்விபமுமிருக்‌ 
கின்றன. அதற்கு மேற்கில்‌ குசகாசமென்னும்‌ த்வீபமுளது. அதுபாற்கடலால்‌ சூழப்ப 


219 














சிவரகசியம்‌ 





ட்டிருக்கிறது. அதற்கப்பால்‌ தேவர்கள்‌ வசிக்கிறது. அது தயிர்க்கடலால்‌ சூழப்பெற்‌ 
றது. கிழக்கில்‌ சக்கிரவாள பர்வதமிருக்கிறது. அதற்குக்கிழக்கில்‌ உதய பர்வத 
மிருக்கிறது. மேற்கில்‌ பூமி நல்ல ஜலத்தால்‌ சூழப்பெற்றிருக்கிறது. சுவர்ணார்னத்‌ 
தைப்‌ பார்ப்பாய்‌. அது வருணனுக்கு வாசஸ்தானம்‌, சோணமென்னும்‌ நதம்‌ மேற்கு 
த்திக்கில்‌ போகிறது. அவ்விடம்‌ அழகாயும்‌ ரம்யசல வனத்தோடுூ கூடியதாயுமிருக் 
கிறது. அவ்விடத்தில்‌ கந்தர்வர்களுக்குச்‌ சந்தோஷ முண்டாகும்‌. அந்தப்‌ பூமி 
அஸ்தாசலம்‌ வரையில்‌ போகிறது, அதற்குச்சமீபத்தில்‌ சால்மலீத்விப மிருக்கிறது. 
தகஷிணபாரத வருஷத்தில்‌ ஜம்பு என்னும்‌ நதி எப்போதும்‌ பெருகிக்கொண்டிருக்‌ 
கிறது. அந்தத்‌ த்‌ விபத்துக்கு ஜம்புத்வீப மெனப்பெயர்‌. அந்த ஜம்புந்தி சுவர்ணமுள்ளது. 
அதற்கப்பால்‌ பிரதிஷ்டான புரத்தையும்‌ கரஹட்டபுரத்தயும்‌ விந்திய பர்வதத்தில்‌ 
கரவீரபுரத்தையும்‌ புண்ணியமான வேணுவனத்தையும்‌ நாகநாதனுடைய சிவாலயத்‌ 
தையும்‌ நர்மதா தீரத்தில்‌ ஓங்காரத்தையும்‌ ஓங்காரகுண்டத்தையும்‌ ஆவட்டகம்‌ 
குசுர்ணீங்வரம்‌ நைமிசம்‌ பதரீவனம்‌ கோதாவரி நர்மதை பாகுதை கிருஷ்ணவேணி 
நீரை பயோஷ்ணி காளிந்தி கயை பிரஜாபதியின்‌ வேதிகை பிரயாகை சித்திரகூடம்‌ 
சரயுநதிக்கரையில்‌ கலடங்காலயம்‌ கோதாமுகம்‌ சமுத்திரத்தில்‌ கலக்கிற கங்கை 
காமோதகம்‌ கொங்கண பூமி மேற்குச்‌ சமுத்திர மூலையிலுள்ள கோகர்னம்‌ 
அழகான சேஷாசலம்‌ ஆகிய இவைகளைப்பார்ப்பாயாக. அந்த சேஷாசலத்தில்‌ 
ஸ்கந்த மூர்த்தி பிரதிஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்‌. அதற்கப்பால்‌ காளஹஸ்தியையும்‌ 
காஞ்சியையும்‌ நினைத்தமாத்திரத்தில்‌ புண்ணியத்தைக்‌ கொடுக்கும்‌ அருணாசலத்‌ 
தையும்‌ விருத்தாசலத்தையும்‌ மிக்க அழகு வாய்ந்த நடன ஸ்தலமாகிய அப்ரசபை 
யையும்‌ கோபர்வதத்தையும்‌ மார்க்க சகாயத்தையும்‌ சைகிய மலையையும்‌ 
அதிலிருந்துண்டாய்‌ வரும்‌ காவேரிந்தியையும்‌ கண்ணுவசிகரத்தையும்‌ ரத்ன 
கிரியையும்‌ திரிணச்சோதி சிகரத்தையும்‌ மாதுர்ப்பூதேற்வர சிகரத்தையும்‌ மதுரை 
வேணுமலை மகேந்திரமலை தாம்ரபரணிந்தி முதலியவைகளையும்‌ கன்னியா 
தீர்த்தம்‌ கந்தமாதனங்களையும்‌ கஜாரணியம்‌ பஞ்சநதம்‌ கும்பகோணம்‌ 
மத்யார்ச்சுனம்‌ மாயூரம்‌ சுவேதவனம்‌ காவேரி சமுத்திரசங்கமம்‌ ஸ்ரீ வாஞ்சியம்‌ 
சாயாவனம்‌ தேஜனிவனம்‌ அமிர்தகடேசம்‌ தோணிபுரம்‌ வைத்தீங்வரம்‌ தஞ்சேசம்‌ 
கமலாலயம்‌ வேதாரணியம்‌ வேததீர்த்தம்‌ காவேரி தீர்த்தத்திலுள்ள சிவலிங்கம்‌ 
ஆகிய இவைகளையும்‌ இலிங்கங்களால்‌ அழகாயிருக்கிற பாரதகண்டத்தையும்‌ 
பிரமாண்டச்‌ சுவர்‌ சுற்றியிருப்பதையும்‌ கிழக்கில்‌ பத்ராசம்‌ கேதுமால்‌ முதலியவை 
களையும்‌ மேற்கில்‌ ஹரி கிம்புருடமென்கிற இரண்டுகண்டங்களிருப்பதையும்‌ 
வடக்கில்‌ சம்புவுக்கு ஆனந்தத்தையுண்டுசெய்யும்‌ மந்தரபருவதமும்‌ இளாவிருத 
வருஷமும்‌ மணிவருஷமுமிருப்பதையும்‌ பாரதவருஷத்துக்குத்‌ தெற்கேயிருப்‌ 
பவைகளையும்‌ பார்ப்பாயாக. இவைகளெல்லாம்‌ ஈஸ்வரனா வேற்படுத்தப்பட்டன. 
இவைகளை உனக்குச்‌ சுருக்கமாகச்‌ சொன்னேனென்று நந்திதேவர்கூற ஹிமவான்‌ 
அவரைப்பார்த்து நீர்‌ சிவபாதபத்தியில்‌ சிறந்தவர்‌. சமானமில்லாதகுணமுடையவர்‌. 
உம்மைப்பற்றிச்சொல்ல வேண்டுமென்றால்‌ ஈற்வரரொருவரால்‌ தான்‌ சொல்ல 
முடியும்‌. நானா விதமான அண்டகோடிகளில்‌ சஞ்சரிக்குஞ்சக்தியும்‌ அவைகளின்‌ 
விருத்தாந்தங்களைக்‌ கூறுதற்கான அதிகமான பாண்டித்யமும்‌ யாவருடையவர்‌? 
ஒருக்கால்‌ பிரமவிஷ்ணு ருத்திரர்கள்‌ அறிந்திருக்கலாம்‌! ஐயா! நீர்சகாயமாயிருப்‌ 
பதினாலும்‌ இவ்விடம்‌ ரம்யமாயிருப்பதினாலும்‌ இவ்விடத்திலேயே காலத்தைக்‌ 
கழிக்கலாமென்று யோசிக்கிறேனென்று சொல்லி விமானத்தைவிட்டிறங்கி 


220 














சிவரகசியம்‌ 





அவ்விடத்தில்‌ வில்வம்‌ புஷ்பம்‌ பழம்‌ முதலிய அநேகதிரவியங்களால்‌ பத்து 
வருடம்‌ சிவாராதனஞ்செய்து பரசிவப்பிரபுவைநோக்கி சசிதரா! கரதரா! மாரஹரா! 
அவ்யேசா சம்போ! கணனாநீதகுணா என்னால்‌ செய்த பூசையையங்கீகரித்துக்‌ 
கொள்வாய்‌. உன்னை விடவேறுகதியில்லை யென்று துதித்தனன்‌. அப்போது பசுபதி 
பிரத்யக்ஷமாய்‌ பக்தியில்‌ பிரீதியுள்ள வுனக்குச்சகலகோரிக்கைகளையும்‌ பூர்த்தி 
செய்து விடுகிறேனென்று சொல்ல இமவான்‌ உன்பாதபக்தியையும்‌ தூர்வாசருடைய 
நியமனப்படி பார்வதியை என்வீட்டுக்கு அழைத்துப்போவதையும்‌ விரும்புகின்றேனெ 
ன்று வேண்டிப்‌ பெற்றுக்கொண்டான்‌. 


அப்போது ஹிமவானைப்பார்த்து நந்திதேவர்‌ கேதராலிங்கத்தால்‌ விளங்குஞ்‌ 
சிகரத்தையுடைய நீர்‌ மஹாபுண்ணிய சாலியன்றோ? உம்மிடத்தில்‌ அநேக ௬ஷிகள்‌ 
தபஞ்செய்து கொண்டிருக்கிறபடியால்‌ அவர்களுக்கு அநுக்கிரகஞ்செய்யப்‌ பகவான்‌ 
சித்தமாயிருக்கிறார்‌. மேலும்‌ நீர்பார்வதிக்குத்‌ தகப்பனார்‌. கம்பீரமான நடத்தை 
யுடையவர்‌. விருத்தர்‌. சகலபர்வதங்களுக்கும்‌ சிரேஷ்டர்‌. உமக்குச்சமானமானவர்கள்‌ 
கிடையார்‌. உமது சிகரத்தில்‌ லிங்கப்பிரதிஷ்டாசகர்களெல்லாமிருக்கின்றார்களென்று 
சொல்லி அவரைவிமானத்திலேற்றிக்‌ கொண்டு சுவாமி சன்னிதானத்திலொப்புவித்து 
நமஸ்கரித்தார்‌. 


இருபத்துநான்காம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





221 














சிவரகசியம்‌ 





உ 
மணிகிங்கிணி மேகலாய நம: 


இருபத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌. 
ஹிமவானது பிரார்த்தனை. 


ஸ்கந்தர்‌ கூறுகின்றார்‌. பிறகு நந்திதேவர்‌ கைலாயமாளிகையில்‌ பார்வதி 
யோடு கூடினவராயும்‌ திவ்யசிங்காதனத்தில்‌ வீற்றிருக்கின்றவராயும்‌ நான்கு புஜங்க 
ளையுடைய வராயும்‌ நவரத்னங்களால்‌ பூஸிக்கப்பட்டிருக்கின்றவராயும்‌ சந்திரனைச்‌ 
சிரோபூஷணமாகவுடையவராயும்‌ சர்ப்பம்‌ சுற்றிக்கொண்டிருக்கின்ற கண்ட முடைய 
வராயும்‌ நவரத்னங்களால்‌ பிரகாசிக்கின்ற கங்கணமுதலியன வுடையவராயும்‌ 
முக்கண்ணராயும்‌ திரிபுண்டா தாரியாயும்‌ தாமரை மாலையை யுடையவராயும்‌ 
சுத்தவஸ்திரந்‌ தரித்தவராயும்‌ பார்வதியை உல்லாஸமாகப்‌ பார்த்துக்கொண் 
டிருக்கிறவராயும்‌ பார்வதியா ௬டைய காந்தியினால்‌ மூடப்பட்டவராயுமிருக்கிற 
சம்புவையும்‌, வணங்கின முகமுள்ளவளாயும்‌ சிவபெருமானது மடியிலிருக்கிற 
வளாயும்‌ திரிபுண்டரத்தை யணிந்தவளாயும்‌ சிரசில்‌ சந்திரனால்‌ பிரகாசிக்கிற கிரீடத்‌ 
தையுடையவளாயும்‌ சந்திரசூரியர்‌ போன்ற காதோலை யுடையவளாயும்‌ நவரத்ன 
பதக்கங்களை யணிந்த கழுத்தை யுடையவளாயும்‌ கஸ்தூரி சந்தனம்‌ தாம்பூலந்‌ 
தரித்தவளாயும்‌ சிவபெருமானது திருமுகத்தையுந்‌ திருவடியையும்‌ கடைக்‌ 
கண்ணால்‌ நோக்குகிறவளாயுமிருக்கிற பார்வதியையும்‌ பார்த்து, கத்திதலத்தோடு 
தண்டியும்‌ அம்பு அம்பறாத்தூணிகளோடூ பைரவரும்‌ மயில்‌ விசிறியோடு காலாக்னி 
ருத்திரரு முபசரிக்க வீற்றிருக்கின்ற அவ்வுமாமஹேஸ்வரரை நமஸ்கரித்து 
இமவான்‌ தேவரீரைத்‌ தரிசிக்க வந்திருக்கின்றன ரென்று விண்ணப்பஞ்செய்ய உமா 
மஹேங்வரர்‌ உள்ளே அழைத்துவர வுத்தரவு செய்தனர்‌. நந்திகேற்வரர்‌ அக்கணமே 
இமவானைக்‌ கைலாகுகொடுத்து அழைத்துவர ஹிமவான்‌ பார்வதி பரமேஸ்வரர்‌ 
களைக்‌ கண்டு சந்தோஷமடைந்து பவஹரா! புராந்தகாரே! பிரமதாதீச! ஹரீந்திரா! 
ருத்ரா! பூஜ்யா! சர்வமங்களாதிநாதா! ஹரா! விஷகண்டனே! சோமா! சந்திரசூடா! 
சர்ப்பஹார மணிந்தவனே! அகபதிவாசா! மஹோருலிங்கவாச! அரிநேத்ரபூஜ்யபாதா! 
சம்போ! கருணை செய்வாய்‌. தேவ தேவா! பலிபலமதனப்பிரமாதசம்போ! கிரிஜா 
நாதா! என்னை விரைவில்‌ காப்பாற்றுவாய்‌, விஷத்தையுண்டவனே! பிரமத 
கணங்களுக்குத்‌ தலைவனே! ரக்ஷி. கங்கையையுஞ்‌ சந்திரனையும்‌ சடையிற்‌ 
றரித்தவனே! உபநிடதவாக்யங்களால்‌ துதிக்கப்பட்டவனே! ஹ்ருதயத்திலிருக்கிற 
அக்யானத்தை நாசஞ்‌ செய்கிறவனே! சம்புவே! என்னை ரக்ிப்பாய்‌. உன்‌ பாதத்தில்‌ 
நல்ல பக்திபைக்‌ கொடுப்பாய்‌. லிங்கார்ச்சனத்தில்‌ சிறந்தபக்தியைக்‌ கொடுப்பாய்‌. 
உன்‌ பாதபூசை செய்வதே எப்போதும்‌ என்மனதி லூதிக்கச்செய்வாய்‌. என்நேத்திரம்‌ 
உன்னுருவமாகிய லிங்கத்தைப்பார்ப்ப திலேயே ஆவலுள்ள தாயிருக்கச்செய்வாய்‌. 
என்‌ சிரசுஉன்பாதத்தை வணங்கிக்‌ கொண்டே யிருக்க வேண்டும்‌. உன்னாலயத்துக்‌ 
குப்‌ போவதில்‌ என்‌ கால்‌ சித்தமாயிருக்கவேண்டும்‌. சசதரதா! ஹா! அகதா! சூலதரா 
அவ்யயா! பாஹி என்றிவ்வாறு துதித்தஹிமவானைச்‌ சமீபத்தில்‌ வரும்படிச்செய்து 
எம்கைலாயத்தையும்‌ அளவிறந்தலிங்கங்களையும்‌ அவைகளின்‌ கோபுரங்களையும்‌ 


222 














சிவரகசியம்‌ 





மண்டபங்களையும்‌ பிராகாரங்களையும்‌ பார்த்தனையோ? கைலாசேஹ்வர லிங்கத்‌ 
தையும்‌ அம்பிகேம்ங்வரரையும்‌ கணங்களுடைய சபைகளையும்‌ பூகோளத்தையும்‌ 
மேருவையும்‌ சிவக்ஷேத்திரங்களையும்‌ பார்த்தனையா? பிரம்மா விஷ்ணுமுதலான 
தேவர்களும்‌ முனிவர்களும்‌ கைலாய தரிசனத்துக்கு இன்னுந்‌ தவஞ்செய்து 
கொண்டிருக்கின்றார்கள்‌. எம்மனுக்கிரகத்தால்‌ தான்‌ இத்தரிசனங்கிடைக்கும்‌. 
எமதனுக்கிரகமின்றி சோடசதானத்தாலும்‌ கோடியக்ஞம்‌ கோடி தபசு கோடி விரதம்‌ 
கோடி உபவாசம்‌ கோடி கிருச்சரம்‌ இயமநியமாகமமுதலிய அஷ்டாங்கயோகம்‌ 
கோடி பசுயானை குதிரைகளைத்தானஞ்செய்தல்‌ தனம்‌ தான்யம்‌ ரத்னம்‌ மணி 
வஸ்திரம்‌ ஆபரணம்‌ முதலிய தானம்‌ தீர்த்தயாத்திரை கன்னிகாதானம்‌ அன்ன 
தானம்‌ கிருகதானம்‌ முதலியவைகளாலும்‌ வருணாச்சிரமத்திலாவலுள்ள வனாயிரு 
த்தலாலும்‌ வேதவேதாந்த விசாரணையினாலும்‌ கைலாய தரிசனங்கிட்டுவதில்லை. 
எமது பக்தியாலும்‌ எமதனுக்கிரகத்தாலுமே கிடைக்கும்‌. எப்போதும்‌ எம்மைத்தவிர 
பாவனை வைக்காதவனாயும்‌ எப்போதும்‌ பஸ்மருத்திராக்ஷத்தால்‌ பிரகாசிக்கின்ற 
வனாயும்‌ பஞ்சாக்ஷரஞ்‌ ஜபிக்கின்றவனாயும்‌ லிங்கார்ச்சனை செய்கின்றவனாயும்‌ 
ருத்திராத்யயனவானாயும்‌ சிவகேஷேத்திரவாசனாயுமிருக்கிறவனுக்குங்‌ கிடைக்கும்‌. 
எமது பக்தியினாலும்‌ லிங்கார்ச்சனையினாலும்‌ மஹாஜிதேந்திரியர்களான சிலாதி 
புத்ரர்‌ முதலானவர்களும்‌ யமனைவென்றவராயினர்‌. சண்டீசன்‌ தகப்பனைக்‌ 
கொன்று யமனை ஐயித்துப்‌ பிழைப்பித்தும்‌ ஸவேதனும்‌ மார்க்கண்டேயரும்‌ 
யமனையும்‌ ததீசிவிஷ்ணுவையும்‌ கெளதமர்‌ இந்திரனையும்‌ வென்றும்‌ விளங்கு 
கின்றார்களென்றருளினர்‌. 


இருபத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





223 














சிவரகசியம்‌ 





உ 
சமஸ்ததேவதா மூர்த்தயே நம: 


இருபத்தாறாம்‌ அத்தியாயம்‌. 
இறைவன்‌ இமவானுக்‌ கருளுதல்‌. 


சூதர்‌ கூறுகின்றார்‌. ஸ்கந்தமூர்த்தி ஓ ஜைகிஷவ்ய முனிவரே! கைலாயநாதர்‌ 
இமவானைப்பார்த்தருளுகையில்‌ நந்திதேவர்‌ கருணைக்கடலாகிய சங்கரரைப்‌ 
பணிந்து ஓ பரமேஸ்வரப்பிரபோ! இவ்விமவான்‌ யாவராலும்‌ பூசிக்கத்தகும்‌ 
புண்ணியவா னாகும்‌. ஏனெனில்‌ பிரம்ம விஷ்ணுவாதி தேவர்களாலும்‌ தேவரீரது 
திருமலையைப்‌ பார்ப்பதற்கு முடியவில்லை. அவ்வண்ணமான காண்டற்கரிய 
இம்மலையைத்‌ தேவரீரது கிருபாலேசத்தால்‌ இமவான்பார்த்தனர்‌. அன்றியும்‌ 
ஹிமாசலேய்வரரென்று ஓர்‌ சிவலிங்கபிரதிஷ்டையை இக்கைலாயத்திற்செய்து 
பஞ்சாமிர்த முதலிய விசேஷத்திரவியங்களால்‌ அபிஷேகமும்‌ பில்வமுதலிய பத்ர 
புஷ்பங்களால்‌ அர்ச்சனையும்‌ நிவேதனமுஞ்‌ செய்து நிருத்த கீதவாத்யமுஞ்‌ 
செய்வித்தார்‌. இவரது மகனாகிய மைநாகனும்‌ இவரைப்போலவே இங்கு சிவலிங்க 
பூஜையைச்‌ செய்து தோத்திரஞ்‌ செய்தனன்‌. ஹிமவான்‌ செய்த தோத்திரத்தைக்‌ 
கேட்டருளுகவென்று நந்திபகவான்‌ அதனைச்‌ சொல்லினார்‌. 


அத்தோத்திரங்களைக்‌ கேட்டுச்‌ சந்தோஷமடைந்து எமது கைலாயத்தில்‌ 
சிவலிங்கப்‌ பிரதிஷ்டை செய்தபடியால்‌ சகல சத்கர்மங்களும்‌ அனுஷ்டிக்கப்‌ 
பட்டனவாயும்‌ தக்ஷிணை அன்னதான முதலியவையோடூ கூடின சகலயாகங்களுஞ்‌ 
செய்யப்பட்டனவாயும்‌ சாந்திராயணகிருச்சரமுதலிய தபங்களெல்லாஞ்‌ செய்யப்‌ 
பட்டனவாயு மாயின. மூன்றுலோகங்கள்‌ வனங்கள்‌ பர்வதங்கள்‌ பட்டணங்கள்‌ நதி 
தீரங்களாகிய புண்ணிய சேஷத்திரங்களில்‌ லிங்கப்பிரதிஷ்டை செய்வதினும்‌ 
இக்கைலாயத்திற்‌ செய்வது கோடிபங்கதிகமாகும்‌. பிரம்ம விஷ்ணுக்கள்‌ முதலான 
வர்களுக்குஞ்‌ செய்தற்குக்‌ கூடாமையாகிய இக்கைலாயத்தில்‌ இமவான்‌ செய்யப்‌ 
பெற்றபடியால்‌ அதன்‌ பயனை எவ்வளவென்று சொல்லக்கூடும்‌! ஓ இமவானே! நீயே 
புண்யவான்‌. நீ எம்ஹ்ருதயத்தில்‌ வசிக்கத்தக்கவனாயினாய்‌. உனக்குக்‌ கொடுக்கத்த 
காத வஸ்துவும்‌ ஒன்றுண்டோ! ஆகலான்‌ நீயே நாம்‌ தான்‌. இதிற்‌ சந்தேகமில்லை. 
நீயே எம்முடைய பர்வதமூர்த்தியாயிருக்கின்றாய்‌. தேவர்களாலும்‌ முனிவர்‌ 
களாலும்‌ கணஸ்ரேஷ்டர்களாலும்‌ நீ ஆஸ்ரயிக்கத்தக்கவன்‌. கேதராலிங்கம்‌ உன்‌ 
சிகரத்திலிருக்கிறபடியால்‌ அவ்விலிங்கதரிசனத்தினாலேயே முத்திகிடைக்கும்‌. 
உன்னிடம்‌ தேவர்களும்‌ முனிவர்களும்‌ தபஞ்‌ செய்து கேதாரேஸ்வரனைப்‌ பூசித்து 
வருகின்றனர்‌. நீயே புண்யசாலி; சகலர்களாலும்‌ பூசிக்கத்தக்கவன்‌. உன்னிடம்‌ 
பார்வதிபிறந்தனள்‌. இவள்‌ எமது பரமப்பிரீதியான சக்தியன்றோ? இத்தேவியின்‌ 
கடாக்ஷ லேசத்தினாலன்றோ ஸ்தாவரசங்கமமான இப்பூமியெல்லாமுண்டாகிறது? 
இத்தேவியைப்‌ பூசிப்பதனாலன்றோ சகல தேவர்களு முத்தியடைகின்றனர்‌? இவற்றி 
லாலோசனை யுண்டோ? இவ்வருஞ்சிறப்பினையுடைய சக்தியை உன்‌ மகளாகப்‌ 
பெற்ற புண்ணியனாகையால்‌ நீ இப்போது பெறவேண்டிய வரங்களைப்‌ பெற்றுக்‌ 


224 














சிவரகசியம்‌ 





கொள்வாய்‌. நீ சிவலிங்கப்பிரதிஷ்டை செய்து அருச்சித்தபடியால்‌ சந்துஷ்டராயி 
னோம்‌. நீ முக்தனாய்விட்டனையென்றருளஹிமவான்‌ அவ்வருண்‌ மொழிகளைக்‌ 
கேட்டுச்‌ சந்தோஷமடைந்து நமஸ்கரித்து சிரசின்‌ மேற்கைகூப்பி ஆனந்தக்கண்ணீர்‌ 
சொரிந்து புளகாங்கிதங்கொண்டு ஓ பிரபுவே! தேவரீரது பாததரிசனமான பின்னர்‌ 
எனக்கு வேண்டியதும்‌ ஒன்றுண்டோ? அதனினும்‌ பெரிதான பொருளுமொன்றுண்‌ 
டோ? அளவிறந்தசிவ புண்ணியங்களைச்‌ செய்தாலும்‌ ஒரே காலத்தில்‌ 
கைலாயத்தில்‌ வசிக்கவும்‌ தேவரீரைச்‌ சமீபிக்கவும்‌ தேவரீர துதிருவருளைப்‌ 
பெறவும்‌ முடியுமோ? நான்‌ தேவரீரது அநுக்கிரகத்தால்‌ யாவுங்கிடைக்கப்‌ 
பெற்றவனாயினேன்‌. இப்பொழுது ஒன்று வேண்டுகிறேன்‌. பார்வதிதேவி 
என்னோடும்‌ மேனையோடும்‌ மைநாகனோடும்‌ வசித்துக்‌ கொஞ்ச காலம்‌ 
கேதாரரேஸ்வரரைப்‌ பூசித்துக்கொண்டிருந்துவரவேண்டுமென்று பிரார்த்திக்கின்றேன்‌. 
பெண்தாய்‌ விட்டுக்குவருகிற முறை உலகிலுண்டன்றோ? அன்றியும்‌ தூர்வாசர்‌ 
கடினமானதபஞ்செய்து சைவசிரேஷ்டர்களோடு பஸ்மருத்திராக்ஷதாரியாய்‌ 
பஸ்மத்தில்‌ சயனிக்கிறவராய்‌ ருத்திரஜபஞ்‌ செய்கிறவராய்‌ மூன்று காலத்தும்‌ 
வேறெவ்விடத்தும்‌ மனதைச்‌ செலுத்தாமல்‌ தேவரீரிடத்திலேயேவைத்துக்‌ கேதார 
லிங்கத்தைப்பூசிக்கின்றவரா யிருக்கின்றார்‌. ஆகையால்‌ அடியேனது சிகரத்தில்‌ 
வசிக்கும்‌ அவருக்கு அநுக்கிரகஞ்செய்ய வேண்டு மென்று இமவான்‌ வேண்டும்‌ 
பொழுது இறைவன்‌ தேவியை நோக்கி ஓ பார்வதியே! உன்‌ தந்தை உன்னையழைத்‌ 
துக்‌ கொண்டு போகவும்‌ கேதாரலிங்கத்தைத்‌ தரிசனஞ்செய்விக்கவும்‌ 
பிரார்த்திக்கின்றான்‌. எம்மாக்ஞையால்‌ தூர்வாசனும்‌ கேதாரத்தில்‌ தபஞ்செய்கிறான்‌. 
ஆகையால்‌ நீ சென்று தூர்வாசனையும்‌ உன்‌ தாய்‌ தந்‌ைத சகோதரன்‌ 
முதலியோரையும்‌ கிருதார்த்தர்களாகச்செய்வாய்‌. சூரியன்‌ போல்‌ பிரகாசிக்கிற 
விமானத்திலேறிக்கொண்டு கணேசர்களாலும்‌ பர்வதேந்திரர்களாலும்‌ சேவிக்கப்பட்‌ 
டவளாய்‌ ஹிமவானது கிருகம்‌ போய்ச்சேர்ந்து முனிஸ்ரேஷ்டனான தூர்வாசனை 
அறுக்கிரகித்து கேதாரேங்வரரையும்‌ பூசித்து ஹிமாலயத்தில்‌ பிரகாசிக்கும்‌ 
கங்கையில்‌ ஸ்நானம்‌ செய்து உல்லாசமாய்க்‌ காலஞ்செலுத்துவாய்‌. நீ இப்பொழுது 
எம்மைப்‌ பிரிவதாக எண்ணற்க. நீ ஒரு அம்சத்தால்‌ எம்‌ பக்கலில்‌ வாசஞ்‌ செய்து 
எம்மை மகிழ்வித்தும்‌ ஒரு அம்சத்தால்‌ உன்‌ தந்தையுடனிருந்து அவனை 
மகிழ்வித்தும்‌ இவ்வண்ணஞ்‌ சில நாள்‌ கழித்து, பிறகு இங்கு வந்துசேர்வா 
யென்றருள தேவியார்‌ மஹாதேவரை நோக்கி இப்போது தேவரீர்‌ கூறியது என்‌ 
மனதுக்கு மிக்கசந்தோஷத்தைத்‌ தருகிறது. தேவரீர்‌ கட்டளைப்படி செய்கிறே 
னென்று பணிந்து தேவரீர பக்தரான தூர்வாசர்‌ எதற்குத்தபஞ்‌ செய்கிறார்‌? அவர்‌ 
தவஞ்‌ செய்யும்‌ வண்ணம்‌ எவ்வண்ணம்‌? அதனைக்‌ கேட்க ஆவலுள்ளவளா 
யிருக்கின்றே னென்று பிரார்த்தித்தனரென்றனர்‌. 


இருபத்தாறாம்‌ அத்தியாயம்‌. 
முற்றிற்று. 





225 














சிவரகசியம்‌ 





உ 
ஸ்ஹிஷ்ணவே நம: 


இருபத்தேழாம்‌ அத்தியாயம்‌. 
தூர்வாச தபோவர்ணனம்‌. 


ஸ்கந்தர்‌ கூறுகின்கிறார்‌. ஓ ஜைகிஷவ்யரே என்னப்பன்‌ என்னம்மை 
கேட்டவாறு சொல்லத்திருவுளங்‌ கொண்டு ஓ பார்வதியே! பஸ்மருத்திராக்ஷதாரி 
யாகிய தூர்வாசமுனிவன்‌ பதினாயிரம்‌ வருடம்‌ தவம்‌ புரிந்தான்‌. பின்னர்‌ ஒரு 
வருஷம்‌ அதிக ஆகாரமில்லாமலும்‌ ஒரு வருஷம்‌ ஜலத்தில்‌ நின்றும்‌ ஒருவருஷம்‌ 
இலைகளைத்தின்றும்‌ ஒரு வருஷம்‌ வாயுவைப்பட்சித்தும்‌ ஒரு வருஷம்‌ 
பஞ்சாக்னிமத்தியினின்று புகையையாகாரமாகக்‌ கொண்டும்‌ ஒரு வருஷம்‌ பூமியில்‌ 
ஒரு கையை யூன்றிக்கொண்டும்‌ ஒரு வருஷம்‌ தலைகீழாய்‌ நின்று பஞ்சாக்ஷரத்‌ 
தை ஜபித்து சதாசிவமூர்த்தியைத்‌ தியானித்தும்‌ ஒரு வருஷம்‌ கால்களை மரத்தில்‌ 
மாட்டித்தலையைக்‌ கீழே தொங்கவிட்டும்‌ பிரமவிஷ்ணுக்களுஞ்‌ செய்யக்கூடாத 
தவத்தைச்செய்து வந்தனன்‌.இப்படி ஒருவராலுஞ்‌ செய்யப்படவில்லை. இதுவுமன்றி 
த்தூர்வாசன்‌ அவ்வாறான அரிய தவங்களைச்‌ செய்ததுமன்றிப்‌ பில்வங்களாலும்‌ 
புஷ்பங்களாலும்‌ எப்போதும்‌ சிவலிங்கார்ச்சனை செய்தனன்‌, அவனுக்கு வைராக்ய 
புருஷர்களான அநேக சீடர்களிருக்கின்றனர்‌. அவரெல்லாம்‌ பஸ்மதிரிபுண்டர 
தாரிகளாயும்‌ கிருஷ்ணா ஜனந்தரித்தவர்களாயும்‌ லிங்கார்ச்சகராயும்‌ குரு 
சிஸ்ரூஷையில்‌ ஆவலுள்ளவராய்‌ அவனுடைய சிவார்ச்சனைக்கு வேண்டிய 
வற்றைச்செய்யும்‌ நியமத்தைமேற்கொண்டவராயுமிருந்தனர்‌. இவ்வாறு அநேக சிவா 
லயங்களுள்ள தாயும்‌ ருஷிகளுக்கெல்லாம்‌ வாசஸ்தானமாயும்‌ நானாவித 
பக்ஷிமிருகங்களோடு கூடினதாயுமிருக்கின்ற சதசிருங்கபருவதத்தில்‌ சிஷ்யர்க 
ளுடன்‌ சிவார்ச்சகனாயிருக்கின்ற தூர்வாசனுக்கு நானனுக்கிரகஞ்செய்ய ௬ஷபாரூ 
டனாய்ச்‌ சென்று அவனைப்பார்த்து ஆச்சரியமடைந்து ஓ தூர்வாசமுனியே! நீ 
தபசுக்கு ஸ்தானமாயிருக்கின்றாய்‌. சமுத்திரம்‌ போலும்‌ மிக்கதைரிய முள்ளவனா 
யிருக்கின்றாய்‌. பர்வதம்‌ போல்‌ அசைக்கக்கூடாததவநிலைமையுடையவனாயிருக் 
கின்றாய்‌. உனக்குச்‌ சமானமானவ ரொருவருமில்லை. கீர்த்தியே தனமாகவுடை 
யவன்‌. அப்படிப்பட்ட நீ செய்த தவத்தைக்‌ குறித்து நாம்‌ வந்தோம்‌. இனி நீ வேண்டிய 
வரத்தைக்‌ கேட்பா யென்று யாங்கேட்க அவன்‌ அப்போது எம்மை வேதாந்தார்த்தத்‌ 
தால்‌ தோத்திரஞ்‌ செய்தனன்‌. ஓ பார்வதி! அது எமக்கு மிக்க பிரியமானது. அதனைக்‌ 
கேட்பாயாக. 


அந்தர்‌ திருஷ்டியுள்ளவர்களது தகரகுகையில்‌ வசிக்கும்‌ சிம்ஹம்‌ 
போன்றவனே! புகையற்றசோதியாயுள்ளவனே! ஸ்தோத்திரம்‌ செய்கின்றவரது சகல 
பாவங்களையும்‌ அகற்றுபவனே! எம்மையும்‌ எமது குழந்தைகளையும்‌ குதிரை பசு 
முதலியவைகளையும்‌ ஹிம்சியாது எப்போதும்‌ சுகமாயிருக்கும்படிகாக்க வேண்டும்‌. 
ஓஒ பகவனே! எவர்‌ தேவரீரது நீலகண்டமும்‌ உமாசகாயமுமாகிய திருவுருவத்தைத்‌ 
தம்‌ மனதில்பக்தியோடு சிந்தித்திலரோ அல்லது வில்வத்தால்‌ அர்ச்சித்திலரோ 


226 














சிவரகசியம்‌ 





அவர்கள்‌ நாவினால்‌ மலத்தைப்‌ புசிக்கின்றவ ராவர்‌. எவர்‌ தேவரீரை உள்ளத்தில்‌ 
ஏற்றுக்கொள்கின்றனரோ அவர்‌ சுவை நிறைந்த போஜனமுதம்‌ புசிக்கின்றவராவர்‌. 
தனக்கோர்‌ நாதனில்லாதவனும்‌ ஈமமானனும்‌ ருத்திரத்தில்‌ நம: நம: என்று 
எண்ணிறந்த நமஸ்கார சப்தங்களாற்‌ போற்றப்பெற்றவனும்‌ உருத்திராணியோடு 
கூடியவனும்‌ ஆகிய தேவரீரை நமஸ்கரிக்கின்றேன்‌. விளங்கும்‌ சந்திரகலை 
யுடையோனும்‌ பூர்ணசந்திரன்‌ போன்றவனும்‌ சகல பக்தர்களாலும்‌ பூசிக்கப்படும்‌ 
லிங்கஸ்வரூபனும்‌ ஆகிய தேவரீரை வணங்குகின்றேன்‌. தேவரீரே 
சகலஜகத்துக்கும்‌ சுகமளிக்கின்றவரன்றோ? பந்துவும்‌ பிதாவும்‌ மாதாவும்‌ தேவரீரே. 
எனது மனோவியாதியை நீங்கச்‌ செய்யும்‌. இறைவனே! தேவரீரை 
நமஸ்கரிக்கின்றேன்‌. 


ஓ பார்வதீ! தூர்வாசன்‌ செய்த தோத்திரமாகிய இவ்வஷ்டகத்தைக்கேட்டூ நாம்‌ 
சந்தோஷ மடைந்திருக்க முனிவன்‌ எம்மை நமஸ்கரித்து ஓ பரசிவப்பிரபோ! நான்‌ 
கைலாயத்துக்குத்‌ தினம்‌ வந்து போகவும்‌ சர்வலோகத்திலும்‌ வாசஞ்செய்யவும்‌ 
கோபத்தால்‌ சபித்தாலும்‌ எனது தவம்‌ குறையாமலிருக்கவும்‌ வரங்கொடுக்க 
வேண்டுமென்று பிரார்த்தித்தனன்‌. நாமப்படியேகொடுத்து அநுக்கிரகஞ்‌ செய்து 
விட்டோம்‌. பின்னொரு நாள்‌ சோமநந்தி விஸ்வநந்தி முதலான கணங்களால்‌ 
சிவகானஞ்‌ செய்ய நாம்‌ நிருத்தஞ்‌ செய்திருக்குஞ்‌ சமயத்தில்‌ தூர்வாசன்‌ 
கைலாயத்தில்‌ கைலாயலிங்க மூர்த்தியைத்‌ தரிசனஞ்‌ செய்து அவ்விடத்தில்‌ 
தூர்வாசேற்வரரென்று தன்‌ பெயரால்‌ ஓர்‌ சிவலிங்கப்பிரதிஷ்டை செய்து அந்த 
மூர்த்தியை மூன்று காலமும்‌ பூசித்துத்தனது சீடர்களோடு மெம்மைத்தரிசிக்க 
வந்தான்‌. எம்மைத்‌ தரிசிக்க எப்போது வந்தாலும்‌ அவனுக்கு நாம்‌ முடிவில்‌ பில்வ 
பத்ரம்‌ புஷ்பம்‌ சந்தனம்‌ எங்கையால்‌ கொடுத்தனுக்கிரகிப்பதுது வழக்கம்‌. ஆதலால்‌ 
அது போலன்றுங்‌ கொடுத்தேம்‌. அவன்‌ அவற்றை வாங்கிச்சிரசிலுங்கண்ணிலும்‌ 
ஒற்றிக்கொண்டான்‌. இவ்வண்ணம்‌ இவை இதரர்களுக்குக்‌ கொடுக்கத்தகும்‌ 
நிர்மாலியமன்று. நிர்மால்யங்கிடைப்பது துர்லபம்‌. தூர்வாசன்‌ மஹாபக்தனாகை 
யால்‌ நாம்‌ அநுக்கிரகத்தால்‌ கொடுத்தேம்‌. ஓ பார்வதீ! அவன்‌ எமது பிரசாதத்தைப்‌ 
பெற்றுத்‌ திரும்பிப்போகிற சமயத்தில்‌ ஜராவதத்தின்மேல்‌ வச்சிரபாணியாகிய 
இந்திரன்‌ சசிசகிதனாய்ச்‌ சத்ரசாமரங்களுடன்‌ நடிக்கின்ற அப்சரஸ்திரீகளோடும்‌ 
வரக்கண்டு அவனுக்குத்தன்கையிலிருந்த நின்மாலியமாகிய புஷ்பமாலையைக்‌ 
கொடுத்தான்‌. அவன்‌ அந்தமாலையையும்‌ முனிவனையும்‌ லக்ஷயஞ்செய்யாமல்‌ 
அங்குசத்தால்‌ மாலையை வாங்கி யானையின்‌ மத்தகத்தின்‌ மீது போட்டு விட்டான்‌. 
அந்த தயானை அம்மாலையையிழுத்துத்‌ தனது ஜாதிதர்மம்‌ விடாமல்‌ கன்னத்திலும்‌ 
கழுத்திலும்‌ அடித்துக்கொண்டது. செல்வத்தால்‌ மதத்தவனாகிய இந்திரனும்‌ 
சரீரத்தால்‌ மதத்ததாகிய ஜராவதமும்‌ செய்த செயல்களைக்கண்டு கோபங்கொண்டு 
ஓ தேவேந்திரனே உனக்குக்‌ கிடைத்திருக்கும்‌ செல்வச்செருக்கால்‌ சிவப்பிரஸாத 
த்தை யெண்ணாது கீழே போட்டுவிட்டனையல்லவா? இந்த ராஜ்யமும்‌ சம்பத்தும்‌ 
உன்னைக்‌ கீழேதள்ளப்போகின்றது. சுரர்களுடையமத்தியில்‌ சுகமுற்றிருந்த இந்த 
யானையும்‌ அசுரர்மத்தியிலகப்பட்டுச்சுகமற்று வருத்தப்படப்போகின்றது. உனது 
அற்பவறிவைநோக்காது செல்வப்‌ பெருக்கை நோக்கி உனக்குபதேசஞ்‌ செய்த 
பிரகஸ்பதியாகிய துஷ்டனும்சகலதேவர்களோடு துக்கத்தை யடையக்கடவனென்று 
சபித்தனன்‌. அதனைக்‌ கேட்ட இந்திரன்யானையை விட்டிறங்கி முனிவர்‌ 


227 














சிவரகசியம்‌ 





பாதங்களில்‌ நமஸ்கரித்து இந்திராணியாலும்‌ குருவாலும்‌ 
அபராதத்தைக்ஷமிக்கும்படி வேண்டிக்கொண்டு ஓ முனிவரே! என்‌ குற்றத்தைப்‌ 
பொறுத்துச்சாபமுடிவைக்கூறுவீர்‌. ஓ சாபா நுக்ரஹ சாமர்த்தியமுடையவரே! நீர்‌ 
க்ஷமிப்பீராயின்‌ இட்டசாபத்தைத்‌ தடை செய்யமுடியும்‌. சிவப்பிரசாதமகிமை 
யுணராமல்‌ தேவரீருக்குக்‌ கோபமுண்டாகும்படி இவ்வபராதச்செயலைச்செய்து 
விட்டேனென்று பிரார்த்திக்க முனிவர்‌ அவனை நோக்கிக்‌ கர்வத்தினாலென்னை 
மதிக்காமலும்‌ நமஸ்கரிக்காமலும்‌ நான்‌ கொடுத்த சிவப்பிரசாதத்தைக்‌ கெளரவிக்‌ 
காமலும்‌ அவமதித்த படியினாலன்றோ யான்‌ சபித்தேன்‌? அது பொய்யாகமாட்டாது. 
ஆதலால்‌ நீ சகலதேவர்களோடும்‌ இமயமலையடைந்து அநேகவருடம்‌ தவம்புரிந்‌ 
திருப்பையாயின்‌ உனக்குப்‌ பலமுண்டாய்‌ அப்பலத்தினாலேயே இப்போது 
ஆக்ரமிக்கப்படும்‌ ராஜ்யத்தையடையக்கடவாயென்று சொல்லித்‌ திரும்பிவிட்டான்‌. 
அவன்‌ சொல்லிய வண்ணமே தேவராஜ்யம்‌ பலிச்சக்கரவர்த்தியினா லாளப்பட்டதா 
யிற்று, இந்திரன்‌ ஹிமாலயமடைந்து தவஞ்‌ செய்திருந்து அநேக நாள்‌ கழித்து 
குருவோடும்‌ மனைவியோடும்‌ தேவர்களோடும்‌ கேதாரத்தையடைந்து கேதாரேய்வர 
ரைப்‌ பூசித்து சிவாபராதத்தைப்‌ பரிகரித்துக்கொண்டு அப்பெருமானது அறுக்கிரஹத்‌ 
தால்‌ அமராவதியை முன்போலடைந்தனன்‌. நமது பக்தனான தூர்வாச முனிவன்‌ 
சிவப்பிரசாதத்தைப்‌ பக்தியில்லா தவனுக்குக்கொடுத்து அப்பிரசாதத்துக்கு 
அவமதிப்பை விளைத்தோமே! இது பாபமல்லவாவென்று அப்பாபத்தைப்‌ போக்கிக்‌ 
கொள்ள மறுபடியும்‌ இப்போதிமயமலையில்‌ தவஞ்செய்து கொண்டிருக்கிறான்‌. 
ஓதேவி! தூர்வாசன்‌ இமயமலையில்‌ தவம்புரிதற்குக்காரணமிது வென்றறிவாய்‌. 
இப்போது அவன்‌ உன்பாததரிசனத்தால்‌ பாபமில்லாதவனாகப்‌ போகின்றான்‌. ஓ 
அம்பிகாதேவி! சைவர்களாகிய பக்திமான்களால்‌ நமது நின்மாலியம்‌ கொள்ளப்‌ 
படலாமே யன்றி அசைவர்களான பக்திஹீனர்களால்‌ கொள்ளத்தக்கதல்ல. ஆகலான்‌ 
எம்மையாராதிக்கும்‌ அன்பர்கள்‌ எம்மாலனுபவிக்கப்பட்ட சந்தனம்புஷ்பம்‌ பக்ஷயம்‌ 
அன்னம்‌ பழம்‌ முதலானயாவையும்‌ எமது பக்தர்களையறிந்து கொடுக்க வேண்டுமே 
யன்றி எம்பால்‌ பக்தியில்லாத இதரர்களிடத்தில்‌ செல்வமுதலானவற்றையறிந்து 
கொடுக்கக்கூடாது. இப்படியே எமது நின்மால்யத்தைப்பார்ப்பதற்கும்‌ அனுபவிப்பதற் 
கும்‌ பக்ஷிப்பதற்கும்‌ சாம்பவர்களே யோக்யமானவர்களன்றி யேனையோரல்ல 
ரென்று முன்னமே சொல்லியிருக்கின்றோம்‌. அசாம்பவனுக்குக்‌ கொடுத்து மகாதாபத்‌ 
தையடைந்த தூர்வாசன்‌ எமக்கு மிகப்பிரியமானவன்‌. அவனைப்போல்‌ பிரியமானவர்‌ 
வெறொருவரும்‌ எமக்குக்கிடையாது. சத்தியமாய்ச்‌ சொல்லுகின்றேம்‌. அப்படிப்பட்ட 
வனே இந்திரனை அசாம்பவனெறுணராது செல்வத்தை நோக்கிக்‌ கொடுத்துப்‌ 
பாபத்துக்காளாய்த்தவஞ்‌ செய்வனாயின்‌ ஏனையோர்‌ செல்வத்தை நோக்கிக்‌ கொடுப்‌ 
பராயின்‌ அவர்கள்‌ யாது செய்யப்படவேண்டுமோ அதனை ஓ தேவியே! நீயே 
அறிவாய்‌. ஆதலால்‌ நீ எமதன்பனான தூர்வாசனுக்கு அநுக்கிரகஞ்‌ செய்து திரும்பி 
வருவாயென்று ஆக்ஞாபித்தனர்‌. தேவி ஜகதீங்வரனது ஆணையை நினைத்துத்‌ 
தமதம்ஸத்தினின்றும்‌ ஓர்‌ திருவுருக்கொண்டூ புறப்படச்சித்தமாயினர்‌. 


இருபத்தேழாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





228 














சிவரகசியம்‌ 





உ 
ஸததோதிதாய நம: 


இருபத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌. 
தேவி ஹிமாலயாகமனம்‌. 


சூதர்‌ கூறுகின்றார்‌. ஓ முனிவர்களே! ஸ்கந்தமூர்த்தி அம்பிகை புறப்பட்டா 
ளென்று சொல்லவே ஜைகிஷவ்ய முனிவர்‌ அம்பிகை எப்படிப்‌ புறப்பட்டாள்‌? 
எவ்வாறு தூர்வாசருக்கனுக்கிரகஞ்‌ செய்தாள்‌? தேவி எப்படி கேதாரேஸ்வரரைப்‌ 
பூசித்தாள்‌? எவ்வாறு தேவியை ஹிமவானும்‌ மேனையும்‌ பூசித்தார்கள்‌? எவ்வளவு 
காலம்‌ அங்கு வசித்தாள்‌? தேவர்கள்‌ அங்கு எப்படித்‌ தவம்‌ புரிய வந்தனர்‌? 
ஓஹிமவானது பெளத்திரரே! இவையாவுஞ்‌ சொல்லியருளுமென்று கேட்க ஸ்கந்தர்‌ 
திருவாய்மலர்ந்தருளுகின்றார்‌. ஓ ஜிதேந்திரியரே! ஈங்வரபாதார்ச்சகரே! உம்மிடஞ்‌ 
சொல்லத்தகாதது ஒன்றுங்‌ கிடையாது. மஹாதேவரது திருவுள்ளப்படி தேவியார்‌ 
கிரீடை முதலியன செய்து நீண்ட நாள்‌ கழித்த பிறகு கேதாரத்துக்குப்‌ போக 
வேண்டுமென்கிற எண்ணங்‌ கொண்டவராய்‌ மகாதேவரை நோக்கி ஓ என்னாயகனே! 
கேதாரலிங்கத்தைப்‌ பார்ப்பதற்கு மேனையும்‌ ஹிமவானும்‌ என்னை யழைக்கின்றார்‌ 
கள்‌. தூர்வாசரும்‌ ஜிதேந்திரியராய்ச்‌ சிவலிங்கார்ச்சகராய்‌ அரிய தவம்‌ புரிந்து 
வருகின்றார்‌. ஆகலான்‌ தேவரீர்‌ முன்சொல்லிய கட்டளைப்படி அவருக்கு 
அநுக்கிரகஞ்‌ செய்து கேதாரலிங்கத்தைத்தரிசித்து ஹிமவானையுஞ்‌ சந்தோஷிப்‌ 
பித்து பின்னர்‌ அங்குள்ள பூமிகளையும்‌ தோழிகளோடுூ பார்த்திங்கு வருகிறேன்‌. 
உத்தரவாகவேண்டுமென்று பிரார்த்திக்க பார்வதிப்பிரியனாகிய பரமசிவன்‌ அப்பிரார்‌ 
த்தனையைக்‌ கேட்டு வாடின முகமுடையவராய்த்‌ தேவியைப்‌ பார்த்து நீ இன்றைய 
தினம்‌ இம்மணிக்கிரகத்தில்‌ எம்முடன்‌ கிரீடித்திருந்து நாளைக்காலையில்‌ 
அவ்வாறே போகலாம்‌. உன்‌ தேகத்தில்‌ ஒரு சக்தியைச்‌ சிருட்டிசெய்யென்று 
சொல்ல அவ்வாறே அம்பிகை அப்போதுதித்த சந்திரன்‌ போன்ற முகமுள்ளவளாயும்‌ 
கருநெய்தற்‌ பூப்போல்‌ கண்ணுள்ளவளாயும்‌ கோவைப்பழம்‌ போல்‌ உதடுள்ளவளா 
யும்‌ ரத்னாரந்தரித்தவளாயும்‌ மலர்ந்திருக்கின்ற செங்கழுநீர்ப்‌ பூவைக்‌ கையிற்‌ 
பிடித்துக்கொண்டிருக்கிறவளாயும்‌ பிரகாசிக்கிற காதோலையுடையவளாயும்‌ 
சந்திரனைச்சிரசிற்றரித்தவளாயும்‌ திலகந்தரித்த நெற்றியையுடையவளாயும்‌ தோள்‌ 
வளையையுடைய புஜமுடையவளாயும்‌ ஒட்டியாணமணிந்த இடையுள்ளவளாயும்‌ 
மோதிரமணிந்தவிரலுடையவளாயும்‌ தண்டைசதங்கைகள்‌ பிரகாசித்துச்சப்திக்கின்ற 
பாதங்களையுடையவளாயும்‌ திவ்யமான வஸ்திரம்‌ சந்தனம்‌ தாம்பூலந்‌ தரித்தவளா 
யுமுள்ள ஓர்‌ அழகிய மநோன்மணியென்னும்‌ சக்தியைச்‌ சிருஷ்டித்து அச்சக்தியை 
மநோன்மணிற்வரரென்னு மிலிங்கப்பிரதிஷ்டை செய்யச்செய்து பின்னர்ச்சகல 
வுபசாரங்களோடும்‌ ஆராதிக்கவுஞ்செய்வித்து வாசாமகோசரா மநோன்மணீசா! 
தேவேசா! வ்யோமகேஹா! சகிதாமமெளளே! இந்திரியாதிரஹிதா! பிரணவப்‌ பிரகாசா! 
(தயையினால்ரக்ஷிப்பாய்‌ பாலார்த்தகாத்ரா! ரமணிபசடோருகங்கா, துங்கோத்த 
மாங்கா சசிதாமலலாமா! சம்போ! விஸ்வேசா! விஸ்வா! மதனாந்தகாரா! தயை 
செய்யும்‌. கைலாசவாசா! நிகிலாக மதத்வசாரா! என்று துதிக்கவுஞ்செய்து அம்ம 


229 














சிவரகசியம்‌ 





நோன்மணியை மஹாதேவரிடம்‌ அழைத்துக்‌ கொண்டு போய்‌ நமஸ்சாரஞ்‌ 
செய்வித்து மஹாதேவரை நோக்கி ஓ சுவாமின்‌! தேவரீரது .ஆக்ஞையின்படி 
என்னாலுண்டு செய்யப்பபட்ட இவள்‌ தேவரீரது இடப்பாகத்தில்‌ வசித்திருப்பாள்‌. 
இவளுக்கு மநோன்மணியென்று பெயர்‌, தேவரீரெங்கிருக்கின்றீரோ அங்கொல்லா 
மிருப்பாள்‌. ஆதலால்‌ தேவரீர்‌ ஆகார சயன லீலா காலங்களில்‌ இவளோடு 
பிரீதியாயிருக்கப்‌ பிரார்த்திக்கின்றேன்‌. இக்கைலையில்‌ இவளைத்தேவரீரது சந்தோ 
ஷத்துக்‌ கேசிருட்டித்தேன்‌. இவளது பெயரால்‌ லிங்கமும்‌ ஸ்தாபிக்கப்பட்டது. அதில்‌ 
நீர்வாசஞ்செய்யவேண்டுமென்று கூற உமாநாதனார்‌ ஆனந்தமுடையவராய்‌ மநோன்‌ 
மணியையும்‌ அவளது இலிங்கப்பிரதிஷ்டையையும்‌ பார்த்து ஆலிங்களஞ்செய்து 
இடப்பாகத்திற்சேர்த்து நான்குவிதமான அன்னத்தை சொர்னபாத்திரத்திற்‌ புசித்தனர்‌. 
பின்னர்ப்பிரியநாயகியை ஸ்நான முதலியனவும்‌ அலங்காரமுஞ்‌ செய்வித்து 
நத்திதேவரைப்‌ பார்த்து பார்வதியைத்‌ திவ்யாலங்காரத்தோடு கூடிய ரத்ன 
விமானத்திலேற்றிச்‌ சகலகணங்களோடும்‌ ஹிமாலயத்தையடைவிக்க வேண்டும்‌. 
போகிற அவ்விடங்களில்‌ சுகமான பக்ஷய போஜ்யங்களால்‌ இவளையுபசரித்துக்‌ 
கொண்டே சகலரையும்‌ ஸ்ரமமில்லாமலழைத்துப்போகவேண்டும்‌. விமானத்தைச்‌ 
சீக்கிரத்தில்லங்காரஞ்‌ செய்து தேவியைப்‌ பிரயாணப்படுத்தென்று ஆக்ஞாபிக்க 
நந்திகேற்வரர்‌ விமானத்தை அலங்கரித்துக்‌ காண்பிக்க இறைவனார்‌ தேவியைப்‌ 
பார்த்து ஓ பார்வதீ! இவ்விமான மூர்ந்து சகலகணங்களோடும்‌ போய்வருவாயென்று 
கட்டளையிட்டனர்‌. அம்பிகையும்‌ மகாசந்தோஷத்தோடூ சிவபெருமானைத்‌ தழுவி 
மநோன்‌ மணியைப்பார்த்து ஓ தேவி! நீ எப்போதும்‌ சிவாக்ஞையைச்‌ செய்யகின்ற 
வளாய்ச்‌ சயனம்‌ ஆகாரம்‌ முதலியவைகளில்‌ பிரபுவின்‌ சித்தத்தை யநுசரித்து நான்‌ 
வருகிற காலத்தை யெதிர்பார்த்திருப்பாயாக வெனக்‌ கட்டளையிட்டனள்‌. 
மநோன்மணி தேவிபாதத்தில்‌ வணங்க தேவி அவளை உச்சிமோந்து பிறகு 
பரமசிவன்‌ சிறிது தூரம்‌ வழிவிட்டு நிற்க அம்பிகை தோழிகளோடும்‌ 
சத்ரசாமரங்களோடும்‌ புறப்பட்டாள்‌. அப்போது சிலர்‌ புஷ்பத்தையிறைத்தனர்‌. சிலர்‌ 
நிருத்தஞ்‌ செய்தனர்‌. சிலர்‌ ஜயஜயவென்று சொல்லி வாழ்த்தினர்‌. அப்போது 
அம்பிகை தன்னைப்பிரியாது தொடர்ந்து கொண்டு வருகிறமநோன்மணியைப்பார்த்து 
நீ மகாதேவரிடம்‌ போவென்றனுப்பிவிட்டு விமானத்தில்‌ கணேச ஸ்கந்த நந்தி 
ஹிமவான்‌ மேனை மைநாகன்‌ முதலானவர்களோடும்‌ ஏறி ஹிமாலயத்துக்குப்‌ 
புறப்பட்டனள்‌. ஹிமாலயம்‌ போகிறபரியந்தம்‌ கைலாய சிகரத்தைப்‌ பார்த்து 
நமஸ்கரித்துக்‌ கொண்டே தூரத்திற்றெரிகிற கேதாரசிகரத்தைக்கண்டு 
நமஸ்கரித்தாள்‌. ஹிமவான்‌ சிலகணங்களைத்‌ தன்‌ விட்டையலங்கரிக்க 
முன்னதாகவனுப்பினான்‌. அவர்கள்‌ ரத்னதோரணங்களாலும்‌ தீபவரிசைகளாலும்‌ 
சந்தனபுஷ்பங்களாலும்‌ கோலங்களாலும்‌ நகரையலங்கரித்துக்‌ கேதாரிங்வரனுக்குச்‌ 
சந்தனக்காப்பிட்டு சர்ப்பாபரணஞ்சாத்தித்‌ தாமரை மலர்‌ மாலையில்வமாலை 
முதலியவையுஷஞ்‌ சாத்தினார்கள்‌. பிரம்மவிஷ்ணுவாதி தேவர்களும்‌ அவர்களுடைய 
தேவிகளும்‌ வந்து வணங்கினார்கள்‌. அப்சரஸ்திரிகள்‌ நிருத்தஞ்‌ செய்தார்கள்‌. 
கந்தர்வர்‌ கானஞ்செய்தார்கள்‌. முனிவர்‌ தோத்திரஞ்‌ செய்தனர்‌. இவ்வாறு யாவருந் 
துதிக்கப்‌ பார்வதி ஹிமவானுடைய மாளிகையி லேறி மேனையால்‌ நீராஞ்சனஞ்‌ 
செய்ய வுள்ளே சென்றனள்‌. செல்லும்‌ போது கணேசர்‌ முதலான கணங்களைக்‌ 
கைலைக்குப்போம்படி வுத்தரவு செய்ய அவ்வாறே அவர்களுஞ்சென்று 
இறைவனுக்குத்‌ தேவி விருத்தாந்தத்தைச்‌ சொன்னார்கள்‌. தேவியும்‌ தாய்‌ 


230 














சிவரகசியம்‌ 





தந்தையரோடு சந்தோஷித்திருந்தாள்‌. சிவபெருமானும்‌ பார்வதி எப்போது 
வருவளென்றெதிர்‌ பார்த்துக்‌ கொண்டு மநோன்மணியோடுூரமித்திருந்தனர்‌. ஈங்வர 
சம்பந்தமான இக்கதையைக்‌ கன்னிகை கேட்டால்‌ செளபாக்கியத்தையும்‌ 
அக்ஷயமான தனத்தையும்‌ பெறுவாள்‌. ஏனையோர்‌ கேட்பராயின்‌ பூலோகத்தில்‌ 
சிவபாத பூசைசெய்கின்றவர்களாய்க்கஷ்டத்தினின்றும்‌ நீங்கினவர்களாய்‌ எப்போதும்‌ 
பந்துக்களோடு சந்தோஷமடைந்தவர்களாய்ப்‌ புத்திர பெளத்திர முடையவர்களாய்‌ 
முடிவில்‌ கணாதிபதிகளாய்‌ வாழ்வார்களென்றருளினர்‌. 


இருபத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





231 














சிவரகசியம்‌ 





உ 
விகாதகாரிணே நம: 


இருபத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌. 
தூர்வாசர்‌ செய்த தேவீஸ்துதி. 


சூதர்‌ கூறுகின்றார்‌. ஸ்கந்தமூர்த்தி இவ்வண்ணஞ்‌ சொல்லிவரும்‌ போது 
அங்குள்ள கணங்கள்‌ ஓ உமாசுதரே! தேவியார்‌ ஹிமாசலத்தை யடைந்ததைக்‌ 
கேட்டு மகிழ்ந்தோம்‌. இனித்தூர்வாசர்‌ எவ்வாறு தேவியினால்‌ அநுக்கிரகம்‌ 
பெற்றனர்‌? அவர்‌ எவ்வாறு தேவியைத்‌ தோத்திரம்புரிந்தனர்‌? இவற்றைக்‌ 
கேட்போமாயின்‌ இங்கிருக்கும்‌ எல்லோருடைய பாபங்களும்‌ நிவர்த்தியாய்விடும்‌. ஓ 
பார்வதிப்ரிய நந்தனரே எல்லோருங்கேட்கத்‌ திருவாய்‌ மலர்ந்தருளுகவெனப்‌ 
பிரார்த்திக்க பக்வத்ஸலராகிய த்விஷண்ணேத்ரர்‌ ஒ கணங்களே! அம்பிகையானவள்‌ 
அவ்விமாலயசிகரத்திலும்‌ ருஷிகளுடைய ஆஸ்ரமத்திலும்‌ மேனையோடு 
விளையாடிக்‌ கொண்டிருக்கும்போது பஸ்மம்‌ நிறைந்தவர்களாயும்‌ திரிபுண்டரதாரி 
களாயும்‌ ருத்ராக்ஷதாரிகளாயும்‌ ருத்ரத்தை ஜபிக்கின்றவர்களாயும்‌ பஞ்சாக்ஷர 
ஜபத்திலாவலுள்ளவர்களாயும்‌ பஞ்சவக்த்ரரைத்தியானிக்கின்றவர்களாயும்‌ சிவலிங்‌ 
மூர்த்தியைப்‌ பில்வத்‌ தளிர்களால்‌ பூசிக்கின்றவர்களாயும்‌ கேதார கேஷத்திரத்தில்‌ 
மனதை வைக்கின்றவர்களாயும்‌ காமத்தை நிக்ரஹிக்கின்றவர்களாயும்‌ புகை காய்‌ 
காற்று கனி இலை முதலியவைகளையுண்டு தர்ப்பாசனத்தில்‌ வீற்றிருக்கின்றவர்‌ 
களாயு மிருக்கும்‌ ௬ஷிசிரேஷ்டர்களால்‌ நிறைந்திருக்கின்ற தூர்வாசருடைய ஆச்சிர 
மத்தைக்கண்டு அங்கு மேனையோடுூ திரிந்துகொண்டிருந்தனள்‌. மின்னல்போ 
லுலாவிக்கொண்டிருக்கிற ஸதாசிவ குடும்பிநியைத்‌ தூர்வாஸ முனிவர்கண்டு 
மகாதேவி யென்று நிச்சயித்து ஸ்ரீமாத்ரே (என்‌ தாயே அருள்க. வருவாய்‌ 
வருவாயென்று நமஸ்கரித்து மேனையோடுகூட ஆசனமளித்து சகல ௬ஷிகளோடுந்‌ 
தேவியை மது பர்க்கத்தாலும்‌ புஷ்பகந்த தூபதீபங்களாலும்‌ பூசித்தனர்‌. மிக்க 
அன்போடளித்தவைகளை அம்பிகைபெற்று ஆசனத்திலிருக்கும்‌ போது தூர்வாச 
முனிவர்‌ வணங்கி நானே புண்யவான்‌. நானே பரிசுத்தன்‌. யான்‌ செய்த தபம்‌ 
பலித்துவிட்டது. உன்பாததூளிதான்‌ என்தபசினுடைய பலம்‌. ஓதேவேய்வரி! 
முக்தியாலெனக்கு யாது பயன்‌. பக்தர்களுடைய இஷ்டங்களை யெல்லாங்‌ 
கொடுக்கிறவள்‌ நீ. மகாமாயா சொரூபிணியான பராசத்தி நீ. பிரம்மாதி தேவர்க்களுக் 
குத்தாயான தேவி நீ மகாதேவனுடைய பாதிசரீரத்தில்‌ வசிக்கிறவள்‌ நீ என்று மிக 
வணக்கத்தோடு துதித்து மீண்டும்‌ ஓதாயே! பரத்தைக்காட்டிலும்‌ பரமானவளே! 
மூன்று லோகசவுந்தரியமாகியசமுத்திரத்தைக்கடைந்தெடுத்த அமிர்தப்பெருக்குப்‌ 
போலும்‌ அப்போதுதித்த ஆயிரஞ்‌ சூரிய கிரணம்‌ போலும்‌ செவ்வரத்தைப்‌ புஷ்பம்‌ 
போலும்‌ காந்தியுள்ளதாய்ப்பிரகாசிக்கின்றவுனது திருமேனி என்‌ சித்தத்தில்‌ 
விளங்குக. மூன்றுலோகத்துக்குந்தாயான தேவியே! உனது திருவுருவமானது என்‌ 
மனதில்‌ பிரகாசிக்க வேண்டும்‌ என்று தோத்திரஞ்‌ செய்தனர்‌. 


இந்தத்திரிபுர சுந்தரியின்‌ தோத்திரத்தை எவன்‌ படிக்கின்றானோ அவன்‌ 
சகலபாபங்களாகிறகாட்டுத்குத்தீயானவனாய்ச்‌ சகல கோரிக்கைகளையும்‌ அடையப்‌ 
பெற்றவனாடம்‌ நானாவிதமான சம்பத்துகளுக்குஸ்தானமாயிருக்கிறவனயும்‌ 


232 














சிவரகசியம்‌ 





தனக்கிடில்லாதவனாயும்‌ விளங்குவான்‌. சங்கீதத்தையும்‌ சரசகவித்துவத்தையும்‌ 
வேதார்த்தனியாக்யானத்தையும்‌ உன்‌ பாதகமலத்தோடு கூடியமனதையும்‌ 
எல்லாமறிந்தவனாயிருப்பதையும்‌ பெருந்தன்மையடைந்திருப்பதையும்‌ அடைவான்‌. 
அன்றியும்காரியத்தில்‌ சாமர்த்தியத்தையும்‌ தனது கிருகத்தில்‌ சம்பத்து 
விருத்தியையும்‌ சரீரத்தில்‌ செளந்தர்யத்தையும்‌ லோகத்தில்‌ பிரகாசத்தையு 
மடைந்து வித்வானாயும்‌ கவிற்வரனாயும்‌ அநேக ராஜாக்களுடைய கிரீடத்திலிருக்‌ 
கிற புஷ்பசரங்களுடைய தூள்களினால்‌ வியாபரிக்கப்பட்ட பாதங்களையுடைய 
வனாயும்‌ வித்வான்‌௧ளுள்‌ புகழ்‌ பெற்றவனாயும்‌ சத்துருக்களை நாசஞ்‌ செய்கிற 
வனாயு மிருப்பான்‌. அன்றியும்‌ சர்வவித்தையையுங்கிரகிப்பான்‌. புதிது புதிதான 
தன்மகிமையினால்‌ லோகத்தையெல்லாம்‌ பிரகாசப்படுத்துவான்‌. வித்வத்தையும்‌ 
ஞானத்தையும்‌ கெளரவத்தையும்‌ அடையக்‌ கூடாத யோகமார்க்கத்தையும்‌ 
தேஜஸையும்‌ ஆயுளையும்‌ அட்ட சித்திகளையும்‌ கைலாயம்‌ போல்‌ கீர்த்தியையும்‌ 
பூலோகத்திலடைந்து பின்பு பரமசிவனுடைய சிதாகாசமான பிரம்ம சொரூபத்தை 
யுமடைவான்‌. ஓ தேவியே! அக்னி எக்ஞ்குண்டத்தில்‌ பிரகாசிப்பதுபோல்‌ சண்டாளன்‌ 
விட்டிலும்‌ பிரகாசிக்கின்றதல்லவா? அதுபோல்‌ உன்‌ சொரூபமானது மிக்க 
வுயர்ந்தவர்களிடத்தும்‌ நீசர்களிடத்தும்‌ பிரகாசிக்கின்றதென்று பலஸ்ருதியையுங்‌ 
கூறியருளினர்‌. பதினான்கு வித்யாசொரூபியாயும்‌ அறுபத்துநான்கு 
கலாஸ்வரூபியாயும்‌ மன்மதஸ்வரூபியாயும்‌ சத்துக்களை யநுக்கிரகிப்பவராயும்‌ 
அசத்துக்களை நிக்ரஹிப்பவராயும்‌ பூலோகத்தில்‌ அவதரித்த பகவத்‌ அம்சமானவ 
ராயும்‌ சகல உபநிஷத்துக்கும்‌ முதலாசிரியராயும்‌ பிரகாசிக்கின்றவராகிய தூர்வாச 
முனிவர்‌ தோத்திரஞ்செய்ய அதைக்கேட்ட பார்வதி மேனையோடு சந்தோஷ 
மடைந்து மகா பரிசுத்தரான அம்‌ முனிவரைப்பார்த்து உனது சிறந்த ஸ்துதிக்கும்‌ 
உனது தபசுக்கும்‌ நான்‌ சந்தோஷமடைந்தேன்‌. உனக்கென்ன இஷ்டமுண்டோ 
அவ்வளவையுங்‌ கேட்பாயாகவெனத்‌ திருவாய்மலரத்‌ தூர்வாசர்‌ நமஸ்கரித்து ஓ 
தேவி உன்‌ பாதங்களில்‌ பக்தியும்‌ கைலாயத்தில்‌ சிவதரிசனமும்‌ எனக்கு எப்போதுங்‌ 
கிடைக்கவேண்டும்‌. ஈங்வரனுடைய பாதபூஜையைத்‌ தவிர யான்‌ வேண்டுவ 
தொன்றுமில்லை. ஓ மஹேஸ்வரியே! அதனாலேயே சர்வகாமமும்‌ அடையலாம்‌. 
யான்‌ கேதாரலிங்கத்தை அபிடேகஞ்‌ செய்ய ஒரு நதியை யுண்டு செய்ய 
வேண்டுமென்று பிரார்த்தித்தனன்‌. இப்படித்‌ தூர்வாசர்‌ பிரார்த்தனையைக்‌ கேட்ட 
தேவி உன்னிஷ்டம்போல்‌ முடியுமென்று சொல்லிக்‌ கங்கையை அப்பர்வத 
சிகரத்திலிருந்து வெளிப்படுத்தினள்‌. தேவியும்‌ அக்கங்கையில்‌ ஸ்நானஞ்‌ செய்து 
கேதாரீங்வரனை அருச்சித்து ஹிமவான்‌ வீட்டிற்கு வந்தனள்‌. தூர்வாசரும்‌ 
அந்ததியைக்கண்டு மகிழ்ந்து அதில்‌ ஸ்நானஞ்‌ செய்து அருச்சித்துக்‌ 
கைலாயத்தையடைந்து சிவபெருமானிடம்‌ பார்வதியாரால்‌ தாம்‌ பெற்றவரத்தைச்‌ 
சொல்லி வணங்கி ஆனந்தத்தால்‌ மெய்ம்மறந்து ஓ மஹேசனே! விஸ்வேசனே! 
சம்புவே தயை செய்வாயென்று சொல்லிக்கொண்டே கூத்தாடச்‌ சிவபெருமான்‌ 
முனிவரைக்கருணையோடும்‌ பார்த்து நீயே புண்யவான்‌. நீ கைலாயத்தில்‌ வசிப்பா 
யென்றனுக்கிரகித்தனர்‌. 


இருபத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





233 














சிவரகசியம்‌ 





உ 
விஷ்வக்த்ருபே நம: 


முப்பதாம்‌ அத்தியாயம்‌. 
தேவஸ்திரீகள்‌ தேவியை யடைந்து துதித்தல்‌. 


தூர்வாசானுக்கிரகத்தைக்‌ கேட்டகணங்கள்‌ ஓ ஸ்கந்தமூர்த்தி! தூர்வாசரது 
சரிதத்தைக்‌ கேட்டோம்‌. இனித்தேவிஹிமவான்‌ விட்டில்‌ என்ன செய்தாள்‌? 
மேனையும்‌ ஹிமவானும்‌ எப்படித்தேவியைப்‌ பூசித்தார்கள்‌? அந்த அற்புதங்களையுங்‌ 
கேட்விரும்புகின்றோமென்று கேட்க ஸ்கந்தர்‌ கூறுகின்றார்‌, தேவிதோழிகளாற்‌ 
சூழப்பட்டவளாய்‌ சில சமயம்‌ சிம்ஹாசனத்தில்‌ வீற்றிருப்பவளாயும்‌ சிலநேரம்‌ 
வனத்தில்‌ சஞ்சரிக்கிறவளாயும்‌ தனது தாய்தந்தைகளால்‌ அன்னபானங்களாலும்‌ 
பக்ஷயபோஜ்யங்களாலும்‌ தூபதீபங்களாலும்‌ சந்தன புஷ்பங்களாலும்‌ 
சந்தோஷப்படுத்தப்‌ பட்டவளாயும்‌ காலங்‌ கழித்து வந்தாள்‌. இவ்வண்ணந்‌ 
தாய்தந்தையர்களாலும்‌ தோழியர்களாலும்‌ சந்துஷ்டையாயிருக்கின்ற தேவி 
ஒருநாள்‌ வசந்தகாலத்தில்‌ ஹிமாலயத்தில்‌ புஷ்பம்பறிக்க ஆவலுள்ளவளாய்‌ ஓர்‌ 
ஏகாந்த விடத்தில்‌ அசோகவிருக்ஷத்தின்‌ கிளையைப்பிடித்திழுத்துப்‌ புஷ்பங்களைப்‌ 
பறித்து இறைவனை மனதில்‌ நினைத்துக்கொண்டு தாமரைத்தடாகக்கரையில்‌ 
வீற்றிருந்துசிவபெருமானை நினைத்துக்‌ கனிவகைகளை நிவேதனஞ்‌ செய்து 
மேனையை ஆலிங்கனஞ்செய்து சிறிது ஆகாரஞ்செய்துகொண்டு விசாரத்தால்‌ 
மனவருத்த முடையவளாகவேயிருந்தனள்‌. பின்னர்‌ சந்திரோதய காலத்தில்‌ 
ஹிமாலயத்தின்‌ உச்சியிலிருக்கிற மெத்தையில்‌ சந்திரகிரணத்தால்‌ மனவருத்த 
மடைந்து சாதி மல்லிகை முல்லை தாழை கமலம்‌ இவைகளைப்‌ பார்த்து 
அவைகளை உபயோகமற்றவைக்ளாக நினைத்தாள்‌. தென்றற்காற்றால்‌ வீசப்பட்ட 
வளாயிருந்தும்‌ வியர்வையுள்ளவளாயிருக்க அதுகண்ட தோழிகளால்‌ விசிறி 
முதலியவைகளா லுபசரிக்கப்பட்டும்‌ மேனையால்‌ பிரியஞ்செய்யப்பட்டும்‌ வருத்தம்‌ 
நீங்கினாளில்லை. கட்டிலில்படுப்பளாயின்‌ தூங்காமல்‌ சங்கரரெங்கே சங்கரர்‌ எங்கே 
யென்று விழித்துக்‌ கொள்வாள்‌. மற்றக்‌ காலங்களில்‌ தன்‌ தாய்‌ எப்பொழுது 
கைலாயதுக்குப்‌ போவென்று சொல்லப்போகிறாளென்‌ நறெதிர்பார்த்திருப்பாள்‌. 
பக்ஷிகளுடைய சப்தங்களும்‌ காற்றுகளும்‌ மேனையோடு பந்தாடுதலும்‌ பழங்களைத்‌ 
தின்பதும்‌ ஆகிய இவையெல்லாம்‌ என்‌ னம்மைக்குப்‌ பெருத்த கஷ்டத்தை 
விளைவித்தனவேயன்றிச்‌ சுகத்தை விளைவித்தனவில்லை. கண்ணாடியைப்பார்ப்‌ 
பாளாயின்‌ மூச்செறிவாள்‌. இவ்வாறு பார்வதியாரிருப்பதை மலையரையன்‌ 
குறிப்பினாலுணர்ந்து இனி நமது புத்திரியை இங்கு வைத்திருத்தல்‌ அழகன்றென்று 
கைலாயத்துக்கனுப்ப விசேடமாய்‌ உபசாரங்கள்‌ செய்துவந்தனன்‌. அந்தச்சமயத்தில்‌ 
தேவியைப்‌ பார்ப்பதற்கு எக்ஷமி சரஸ்வதி சதி சுவாஹா ஸ்வதா அருந்ததி 
அந்தயை கார்கி மைத்திராயணி ரோகிணி முதலிய நக்ஷத்திரங்கள்‌ லோபா 
முத்திரை மனோரமை நரக ஸ்திரீகள்‌ கின்னர ஸ்திரீகள்‌ புண்ய தீர்த்தங்கள்‌ ரம்பை 
முதலிய ஸ்திரீகள்‌ மற்றுமுள்ளவ ராலயமடைந்து சந்தனம்‌ புஷ்பம்‌ பழம்‌ 
முதலியவைகளைத்‌ திருவடியில்‌ வைத்து வணங்க அவைகளைத்‌ தேவி 


234 














சிவரகசியம்‌ 





அங்கீகரித்தாள்‌. பின்னர்‌ கந்தர்வஸ்திரீகள்‌ கானமும்‌ அப்சரஸ்திரீகள்‌ நிருத்தமும்‌ 
செய்தார்கள்‌. கின்னரர்கள்‌ வாத்தியம்‌ வாசித்தார்கள்‌. தேவதாஸ்தீரீகள்‌ பலமூலங்‌ 
களாலும்‌ மஞ்சள்‌ குங்குமம்‌ சிரேஷ்டமான சந்தனம்‌ புஷ்பம்‌ ஆகிய இவைகளாலும்‌ 
பூசித்தார்கள்‌. அப்படியே முனிபத்னிகளும்‌ பூசித்தனர்‌. அப்போது பார்வதியார்‌ எக்ஷ்மி 
சரஸ்வதி முதலான தேவஸ்திரீகளையும்‌ அருந்ததிமுதலான ருஷிபத்திகளையும்‌ 
குசலபிரஸ்னை செய்ய அவர்கள்‌ தேவியைநோக்கி தயாரசத்தைத்‌ தனமாகவுடை 
யவளே! மலர்ந்த தாமரை மலர்போன்ற முகமுடையவளே! சாதி மல்லிகை 
முதலான புஷ்பங்களாலலங்கரிக்கப்பட்ட கேசமுடையவளே சந்திரன்‌ போல்‌ 
பிரகாசிக்கின்ற கிரீடமுடையவளே! சம்சாரபயத்தை நீக்குகின்றவளே! உனக்கு 
நமஸ்காரஞ்‌ செய்கின்றோம்‌. அழகாய்‌ சப்திக்கிற பாதுகைகளையுடைவளே! தாமரை 
மலர்‌ போல்‌ சிவந்ததாயும்‌ மருதணையினால்‌ அலங்கரிக்கப்பட்ட விரல்‌ 
நுனிகளையுடைய உனது உபயபாதங்களைத்‌ தேவகணங்களாகிய நாங்களெல்லாம்‌ 
சிரசில்‌ வகிக்கச்‌ சந்தோஷமாய்க்‌ காத்துக்கொண்டிருக்கின்றோம்‌. செந்தாமரையின்‌ 
மத்தியிலுள்ள காந்தியைப்போன்ற கண்களையுடையவளே! உன்‌ மலரடிகளை 
நமஸ்கரிக்கின்றோம்‌. சகல லோகத்தாலும்‌ துதிக்கப்பட்டவளே! சரணமடைந்தவர்‌ 
களது பீடையைத்‌ தொலைக்கின்றவளே! நீ சர்வோத்‌ கிருஷ்டையாயிருப்பாயாக. 
இனி மறுபடியும்‌ உன்‌ மலரடி தரிசனம்‌ எங்களுக்கு எவ்விடத்திலுண்டாகுமோ? உன்‌ 
மலரடியைப்‌ பூசிக்கும்‌ புண்ணியம்‌ எப்போதுண்டாகுமோ! சிவபெருமானது 
இடப்பாகத்தில்‌ வாசஞ்செய்கிறவளே! எப்போதும்‌ கைலாயத்தில்‌ வாசஞ்செய்பவளே! 
சகல லோகமும்‌ உன்பாதத்தால்‌ ரக்ஷிக்கப்பட்டுவருகின்றது. இது மகாபுண்ணியமா 
னகாலம்‌. வேதவேதாந்தங்களாலும்‌ அறியப்படாத திருவடியைப்‌ பார்த்த எங்கள்‌ 
இரண்டு கண்களும்‌ தன்யமாயின. எங்கள்‌ புண்ணியமே புண்ணியம்‌. எங்களது 
மனோரதங்களெல்லாம்‌ பூர்த்தியாய்‌ விட்டன என்று இப்படி லக்ஷமி முதலானவர்‌ 
கள்‌ செய்த தோத்திரத்தைக்‌ கேட்டுத்‌ தேவி எல்லாத்தேவிகளையும்‌ பார்த்துச்‌ 
சொல்லுகின்றாள்‌. ஓ லக்ஷமிதேவியே! க்ஷேமமா? சரஸ்வதியே இந்திராணியே! 
ஸ்வதையே நீங்களெல்லோரும்‌ க்ஷேமமா? அருந்ததி முதலானவர்களே! 
நீங்களெல்லாம்‌ க்ேமமா என்று தனித்தனியே கேட்கும்‌ வார்த்தைகளை யாவருங் 
கேட்டு ஆச்சரியமடைந்து கைகூப்பிச்சொல்லுகின்றார்கள்‌. ஓ தேவியே உன்‌ 
கருணையால்‌ எங்களுக்கு எவ்விடத்தும்‌ க்ேமத்துக்குக்‌ குறைவில்லை. 
மங்களத்துக்கெல்லாம்‌ மங்களமான தேவியே உன்‌ மலரடியைக்‌ கண்டமையால்‌ 
நாங்களிப்போது புண்யசீலிகளாய்‌ விட்டோமென்று ஆனந்த வசனங்களைக்‌ கூறித்‌ 
தேவியை யுபசரித்துத்‌ தேவதா ஸ்திரீகளெல்லாம்‌ தங்கள்‌ தங்களிடம்‌ போய்ச்‌ 
சேர்ந்தார்கள்‌. 


பிறகு தேவி ஹிமயமலையின்‌ சிகரத்திற்சென்று பிரதோஷ காலத்தில்‌ 
மேனையோடும்‌ சகிகளோடும்‌ ஸ்நானஞ்‌ செய்து பரிசுத்தமான கங்காநதி தீர்த்தத்தை 
யெடுத்துவந்து பஞ்சாமிர்த முதலிய அநேக சம்பாரங்களாலும்‌ விபூதித்திரி 
புண்டங்களாலும்‌ ருத்திராக்ஷம்‌ பில்வம்‌ புஷ்பம்‌ வஸ்திரம்‌ சர்ப்பபடம்‌ திவ்யாபரணம்‌ 
ரத்னமயமான தீபம்‌ ஆகிய இவைகளெல்லாவற்றாலும்‌ கேதாரீங்வரரைப்‌ பூசித்து 
அன்னம்‌ பக்ஷயம்‌ பழம்‌ தாம்பூலம்‌ நிருத்தம்‌ கீதம்‌ சங்கம்பேரி துந்துபி 
முதலியவைகளாலும்‌ உபசரித்துப்‌ பிரதக்ஷிண நமஸ்காரங்கள்‌ செய்து அஷ்டமூர்த்‌ 
தியாயிருக்கின்ற பெருமானைத்‌  துதிக்கத்தொடங்கினள்‌. ஸத்யோஜாதனே! 


235 














சிவரகசியம்‌ 





மஹேசனே! சங்கரப்பிரபுவே தேவரீருக்குச்‌ சூர்யசந்திர அக்னிமுதலானவர்கள்‌ 
மின்மினிப்பூச்சுப்போல்‌ பிரகாசிக்கின்றார்கள்‌. நதிகளெல்லாம்‌ சமுத்திரத்தை 
யடைகிறது போல்‌ யமன்‌ வருணன்‌ குபேரன்‌ முதலானவர்களெல்லாம்‌ உம்மை 
வந்து அடைகின்றனர்‌. வாமதேவனே! முனிவர்களாலும்‌ தேவர்களாலும்‌ 
கணேந்திரர்களாலும்‌ வணங்கப்பட்டவனே! வாசுதேவன்‌ தனது கண்களால்‌ அருச்சிக்‌ 
கப்பட்ட பாதமுடையவனே பிராமணக்கூட்டங்களால்‌ பூசிக்கப்படுகிறவனே! 
தேவதேவனே! தயையினால்‌ என்னை ரக்ஷிப்பீர்‌. மிகவும்‌ அகோரமான சம்சாரமாகிய 
சாகரத்துக்கு ஓடக்காரனே! லீலார்த்தமாய்த்‌ தேகத்தைத்‌ தரிக்கின்றவனே! மகேசனே! 
மகாதைரியசாலியே சோமதர்யாக்னிகளை நேத்ரமாகவுடையவனே! நானாவித 
லோகசிருட்டி வியாபாரமுள்ளவனே! ஜகத்துக்கெல்லாம்‌ முக்கியகாரணனே! 
சம்புவே பிரசித்தமான பிரபாவமுள்ளவனே! சகல வேதங்களும்‌ தோத்திரிக்கும்‌ 
புருஷனே! வேதங்களாலும்‌ வேத விதிகளாலும்‌ விஷ்ணுவினாலும்‌ ஸ்கந்தனாலும்‌ 
பராசத்தியினாலும்‌ கணபதியாலும்‌ பூசிக்கும்‌ பாதமுள்ளவனே! என்று இவ்வாறு 
ஸ்தோத்திரஞ்செய்தனள்‌. 


ஸ்கந்தர்‌ கூறுகின்றார்‌ ஓ அந்தணர்களே இது உமக்கு எம்மால்‌ 
சொல்லப்பட்டது. உமது காதுகள்‌ புண்ணியமுடையன வாயின. இது காதுக்கு 
அமுதம்‌ போல்‌ இருக்கிறது. இதைக்‌ கேட்கிறவன்‌ சம்சாரத்தைவிட்டு 
மோக்ஷத்திலாவலுள்ளவனாய்‌ விடுவான்‌. பிறகு கைலாயத்தில்‌ ருத்திரனாய்‌ 
விடுவான்‌. மற்ற சகலலோகத்திலும்‌ கைலாய சுகத்தில்‌ மூன்று கோடியில்‌ 
ஒருபங்கு சுகமுங்‌ கிடையாது. மார்க்கண்டேயர்‌ ததீசிமுதலான ருஷிகள்‌ 
அளவில்லாத மகிமையுள்ள சமுத்திரம்‌ போன்ற இந்த சிவரகசியத்தைத்‌ 
தனத்தினிடத்திலும்‌ ஸ்திரீயினிடத்திலும்‌ ஆசையில்லாதவர்களாய்க்‌ கேட்கிறார்கள்‌. 
கேவலம்‌ சம்சாரத்திலுழலுகின்ற பாமரர்கள்‌ இச்சிவரகசியத்தைப்‌ படிக்காமல்‌ 
குரங்கு போலிருக்கிற முகமுள்ளவர்களாய்‌ விகாரமான பற்களைக்‌ காட்டித்‌ 
தனவான்கள்‌ கிருகங்களில்‌ அந்திப்பொழுதளவும்‌ பல்லை யிளித்துக்கொண்டு 
நிற்கின்றவர்களாயும்‌ துக்கம்‌ சோம்பல்‌ கலகம்‌ இவைகளினா லிழுக்கப்பட்ட 
மனமுடையவர்களாயும்‌ நாத்திரியில்‌ பிணம்போல்‌ தூங்குகின்றவர்களாயும்‌ 
மத்தியானத்தில்‌ நீதி காவியங்களில்‌ சொல்லப்பட்ட வுபாயப்படி வயிற்றை 
நிறைக்கப்‌ பிரயத்தனப்‌ படுகிறவர்களாயும்‌ காலத்தைக்கழிக்கிறார்கள்‌. ஒருவனும்‌ 
ஒருக்ஷணகாலம்‌ சிவனைச்‌ சிந்திக்கின்றவன்‌ கிடையாது. சம்பு பக்தனிடமிருந்து 
சிவகதையைக்‌ கேட்டிருக்கிறீர்களல்லவா? அதுவே சம்சாரக்கடலிலிருந்து கரையேற்‌ 
றிவிடும்‌. சம்சாரத்திலேயே உழன்று சிவனை நினைக்காதவர்களுக்கு ன்ன 
கதியுண்டாகும்‌! ஈங்வரபதத்தியானஞ்‌ செய்யாதவர்கள்‌ ஒருவராலும்‌ பூசிக்கத்தக்க 
வர்களல்லர்‌. அந்தச்சாமானியர்கள்‌ சண்டாளரைப்போல்‌ தூரத்திலொ துக்கத்தக்க 
வர்கள்‌. அவர்கள்‌ யாகஞ்செய்திருந்தாலும்‌ அரசர்களாயினும்‌ திக்பாலகர்களா 
யிருந்தாலும்‌ அவர்கள்‌ நாய்வால்‌ எப்போதுங்‌ கிளம்பியிருப்பதுபோல்‌ எப்போதும்‌ 
காமத்திலேயே ஆவலுள்ளவர்களான படியால்‌ அவர்களை மனதில்‌ நினைக்கக்‌ 
கூடாது. இவர்களெல்லாம்‌ யமனை யடையத்தக்கவர்‌. இவ்வுண்மையுணர்ந்த 
பெரியோ ரெப்பொழுதுஞ்‌ சிவரகசியத்தின்‌ பெருமையைச்‌ சொல்லியுங்‌ கேட்டும்‌ 
என்றும்‌ எவ்விடத்தும்‌ புகழுடன்‌ வாழ்ந்திருப்பர்‌. 


236 














சிவரகசியம்‌ 





முப்பதாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 

சிவரகசியம்‌ பவாம்சம்‌ என்னும்‌ 
இரண்டாம்‌ அம்சம்‌ 

முற்றிற்று. 





237 














சிவரகசியம்‌ 


உ 
சிவமயம்‌. 


சிவரகசியம்‌. 


மூன்றாவது 
அம்சம்‌. 














சிவரகசியம்‌ 





உ 
விங்வரக்ஷாக்ருதே நம: 


சிவரகசியம்‌. 
மூன்றாம்‌ அம்சம்‌ 
முதல்‌ அத்தியாயம்‌ 


சிவரகசிய வரலாறு, 


எவள்‌ சிவபாதாரவிந்த ஸ்ரீயாயுள்ளவளாய்‌, இலக்குமி விஷ்ணு பிரமன்‌ 
இந்திரன்‌ சந்திரன்‌ முதலிய தேவர்களை யுண்டாக்குகின்றனளோ, அவளே சிவை 
யென்கிற ஜகதீங்வரியாம்‌. 


பூர்வம்‌ நைமிசாரணியவாசிகளாகிய செளநகாதி முநிவர்கள்‌ சகலவேதாந்த 
தத்‌ வமறிந்த சூதரைநமஸ்கரித்து, வேதாந்ததத்வமறிந்தவரும்‌ சிவக்கியானமே 
ஜீவனமாகவுடையவருமாகிய ஒ முநிவரே! சுருதியால்‌ கூறப்பட்டவும்‌ சகல சுகலாப 
த்திற்கு இடமாகியவும்‌ சர்வாபத்துக்களையும்‌ தொலையச்‌ செய்வவும்‌ மஹேசசந்நி 
தானத்‌ தன்மைபெற்றவும்‌ பக்தானுக்கிரக சாதனமாயுள்ளவுமாகிய சிவஸ்தலங்கள்‌ 
யாவை? எந்தவிடத்தில்‌ சாம்பவர்களுக்குச்‌ சகலாபீஷ்டங்களுஞ்‌ சித்திக்குமோ, 
எந்தவிடத்தில்‌ பார்வதீநாதன்‌ ஆயாசமின்றி எப்பொழுதும்‌ பிரசன்னனாவனோ, 
எந்தவிடத்தில்‌ பரமபுண்ணியமான தீர்த்தங்களுளவோ, எந்தவிடத்தில்‌ தர்மத்தை 
விருத்தி செய்வதாகிய சிவலிங்கங்கள்‌ விளங்குகின்றனவோ, எந்தவிடத்திலே 
திரிநேத்திரருக்கு மிக்க திருப்தியுள்ளதோ அத்தகைய சிவஸ்தலங்களையுந்‌ தாங்கள்‌ 
கருணைகூர்ந்து கூற வேண்டும்‌. அன்றியும்‌ தேவரீரால்‌ அநேக க்ஷேத்திரங்கள்‌ 
தரிசிக்கப்பட்டுள்ளன. அவைகளுள்‌ முக்கியமாய்ச்‌ சிவப்பிரீதி ஹேதுவாயுள்ள 
தலங்கள்‌ யாவை யென்றும்‌ கேட்டனர்‌. 


அவ்வினாக்களைக்‌ கேட்டருளிய மாத்திரத்தில்‌ கூதமுநிவர்‌ ஒரு முகூர்த்த 
நேரஞ்‌ சிவபெருமானைத்‌ தியானித்துப்‌ பரமானந்தவனுபவமுடையவராய்‌ முனிவர்‌ 
களைப்‌ பார்த்து, ஒ முநிவர்காள்‌! நீவிர்‌ நன்மைபயப்பனவாகிய வினாக்களை 
வினவினீர்கள்‌. நீவிர்‌ தவத்தால்‌ அகத்தழுக்கை அகற்றினவராதலின்‌ உங்களை யான்‌ 
தரிசித்தமாத்திரத்தில்‌ என்மனம்‌ மிக்க தெளிவைப்பெற்றது, நீவிர்பவலிங்கார்ச்‌ 
சனையில்‌ விருப்புற்றவர்களாகிய பாக்கியவான்‌௧ளாதலால்‌ உங்களுடைய சந்நிதான 
த்தின்‌ விசேடத்தினால்‌ எனக்குச்‌ சிவபக்திசெழிக்கின்றது. உலகத்தில்‌ சத்சங்கத்தார்‌ 
அருமையான வரன்றோ? சத்சங்கமென்று சொல்லப்படுவார்‌ சாம்பவர்களே, 
சாம்பவர்களெனப்படும்‌ மகாபாக்கியமானது பூர்வ ஜன்மாந்திரங்களில்‌ நிகழ்ந்த புண்‌ 


239 














சிவரகசியம்‌ 





ணியத்தையனுசரித்துக்‌ கிடைப்பதாகும்‌. ஆகலின்‌ பூர்வம்‌ நான்‌ செய்த புண்ணிய 
கர்மங்கள்‌ இப்போது மகாசாம்பவர்களாகிய உங்களுடைய தரிசனத்தால்‌ பலித 
மாயிற்று. சாம்பவத்தன்மை கோடிக்கணக்கான புண்ணியத்தால்‌ சித்திப்பதென்றும்‌, 
அத்தன்மையுடைய சாம்பவர்களது வருகை ஜன்மஜன்மாந்திர பாக்கியங்களாலேயே 
நிகழ்வதென்றும்‌ வாசிட்ட முதலிய நூல்களிற்‌ கூறப்பட்டுள்ளன. ஆகலான்‌ 
உங்களை யச்சாம்பவர்களென்றறி தற்குப்‌ பலசாதனங்கள்‌ உங்களிடத்தில்‌ காணப்‌ 
படுகின்றன. அவை பஸ்மோத்தூளனம்‌ திரிபுண்டரம்‌ உருத்திராக்ஷ தாரணம்‌ 
சிவலிங்கார்ச்சனம்‌ என்பவையேயாம்‌. இவைகள்‌, சித்தித்தல்‌ சிறந்ததவத்தின்‌ 
பயனாகும்‌. நீவிர்‌ அப்பயனைப்‌ பெற்றவர்களாக விருக்கின்றீர்கள்‌. இனி நீவிர்வினா 
விய வினாக்கட்கு விடைகூறுகின்றேன்‌. கேட்பீர்களாக. எவ்விடங்களில்‌ 
சாம்பவர்களது பாதாரவிந்த தூளியின்‌ லேசம்விழுகின்றதோ அவையே உத்தம 
தீர்த்தங்களாம்‌. அவ்விடங்களிலேயே சங்கரசந்நிதானமும்‌ சகலதருமங்களுமுள. 
அவைகளே விரும்பிய பயனை யளிப்பன. சாம்பவர்‌ சந்நிதியில்‌ செய்யும்‌ 
புண்ணியம்‌ முடிவற்றது. எங்கு பாபசம்பந்தம்‌ லேசமுமின்றிச்‌ சகலசம்பத்துக்களின்‌ 
வாபமுளதாகின்றதோ அதுவே சாம்பவசம்பந்தத்தின்‌ பொருள்‌. அதனை விரும்பி 
னால்‌ அது எல்லாப்‌ பொருள்களையும்‌ ஏனளிக்க மாட்டாது? சாம்பவர்களது பாதார 
விந்தத்தைப்‌ பிரமாதி தேவர்கள்‌ தூரத்தே காண்பாராயின்‌ கண்டவுடனே 
நமஸ்கரித்துத்‌ தோத்திரஞ்‌ செய்து அவர்களை வரவேண்டுமென்று பிரார்த்தித்து 
அழைக்கின்றனர்‌. அவர்கள்‌ செல்லுமிடத்தில்‌ பிதுர்க்கள்‌ கூத்தாடுகின்றனர்‌. அவர்க 
ளுக்கு அன்னதானஞ்‌ செய்தவன்‌ சொர்க்கலோகநாதனாவன்‌. சாம்பவரது பாதார 
விந்தத்தை நிர்மலமாகிய தீர்த்தத்தால்‌ பிரஷாளனம்‌ பண்ணி புரோக்ஷித்துக்‌ 
கொள்ளுவானானால்‌ அவன்‌ சர்வபாவங்களினின்றும்‌ நீங்கப்பெற்று பரிசுத்தமெய்திப்‌ 
புண்ணியாத்துமாவாகின்றனன்‌. எவர்‌ சாய்பவர்களின்‌ சரணாரவிந்தத்தை அடிக்கடி 
நமஸ்கரிக்கின்றனரோ அவர்களைச்‌ சகலதேவர்களும்‌ இவர்களே பரமதரும 
சொரூபர்‌, இவரேதன்யர்‌ என்று போற்றிவணங்குகின்றனர்‌. சாம்பவர்களின்‌ பாதார 
விந்தத்தை விளக்கிய நீரைப்‌ புசிப்போர்‌ அமிர்தம்‌ புசித்தவராவர்‌. சிவசின்னந்தரித்‌ 
திருப்பவரைக்‌ கண்டும்‌ எவன்‌ தவறியாவது நமஸ்கரியாதிருப்பானோ அவனே 
உலகில்‌ பாதகமுடையோனும்‌ வேதபாஹ்யனுமாவான்‌. சிவனையே கதியாகக்‌ 
கொண்ட சாம்பவனை எவன்‌ சிவனாக வெண்ணுகின்றானோ அவனும்‌ சிவனே 
யாவன்‌. பலகோடி புண்ணிய ஜன்மங்களின்‌ பயனை யடைந்தவனெவனோ அவனே 
சாம்பவனாவனென்று கூறப்பட்டுளது. சாம்பவரைப்‌ புண்ணியத்தால்‌ தரிசித்த எவன்‌ 
தான்‌ சுகமடைந்திவன்‌? எந்த மனிதர்‌ சைவபூஜகனைப்‌ பூசிக்கின்றாரோ அம்‌ 
மனிதரைச்‌ சகல தேவரும்‌ முநிவரும்‌ பூசிக்கின்றனர்‌. ஆசையால்‌ ஓ முநிவர்களே! 
நீவீர்‌ என்னால்‌ செய்யப்பட்ட அர்க்கியபாத்யாதி உபசாரங்களை யங்கீகரித்து 
என்னைத்‌ தன்யனாகச்செய்யுங்கள்‌. ஒ சிவார்ச்சகராகிய முநிவர்களே! யான்மிக்க 
தன்யனாகின்றேன்‌. உங்களுடைய திருமேனிகளைச்‌ சிவரூபங்களாக வெண்ணு 
கின்றேன்‌. ஒ சாம்பவர்களே! சிறந்த சிவலிங்கங்கள்‌ சிவாதிஷ்டானங்களாதலாலும்‌ 
சாம்பவர்களது சரீரங்கள்‌ சிவாபிமானங்களாதலாலும்‌ இவ்விரண்டுருவும்‌ சிவனது 
திருமேனிகளேயாம்‌. ஆகலான்‌ உங்களைப்‌ பில்வபத்திர முதலிய பூஜாசாதனங்‌ 
களால்‌ சந்தோஷத்துடன்‌ யான்‌ பூஜிக்க விரும்புகின்றேனென்று கூறிப்‌ பூஜித்து 
நமஸ்கரித்து அஞ்சலிபத்தஞ்‌ செய்து கொண்டு நின்றனர்‌. 


240 














சிவரகசியம்‌ 





சாம்பவபுங்கவர்களாகிய சவுனகாதியர்‌ பேரானந்தமெய்தி நிற்குஞ்‌ சூதமுனி 
வரைப்பார்த்து ஆனந்தக்கண்ணீர்‌ பெருகினவர்களாய்த்‌ தாங்களும்‌ அவரை 
வணங்குங்‌ குறிப்புடன்‌ எதிரில்‌ அஞ்சலிபத்தஞ்செய்து கொண்டு ஓ சூதமாமுநிவரே! 
தேவரீரே மிக்க தன்யர்‌, நீரேதன்யரினும்‌ தன்யர்‌. இப்படிப்பட்ட சிவபக்தி உ.ம்மால்‌ 
எவ்வெப்புண்ணியங்களைப்‌ பூர்வம்‌ செய்து சம்பாதிக்கப்‌ பட்டதோ! எந்தப்புண்ணியப்‌ 
பிரபாவத்தால்‌ சர்வமங்களநாதரது பாதாரவிந்தத்தை விட்டகலாத மனமுடைய 
வராயிருக்கின்றீரோ அவற்றை நாங்களறிந்திலம்‌. ஓ சுவாமின்‌! அப்புண்ணிய 
விசேடங்களை யெங்கட்குச்‌ சொல்லியருள வேண்டுமென்று வினவினார்‌. அங்ஙனம்‌ 
வினவிய முநிவர்களைச்‌ சூதர்பார்த்து ஓ மூதிவிர்காள்‌!! பூர்வத்தில்‌ வியாசமா 
முநிவர்‌ தமது சிஷ்யர்களோடு கேதாரேஹ்வரசந்நிதியடைந்து பூசித்து மிக்க சந்தோ 
ஷமனத்துடன்‌ சிவார்ச்சனாபரராயிருக்க அவரை யான்நமஸ்கரித்து ஓ சுவாமி! 
தேவரீருக்குச்‌ சிவக்கியான முண்டானது எவ்விதமென்று கேட்டேன்‌. அதற்கவர்‌ 
சிவாராதனையிலேயே சிக்குண்ட மனமுடையோராய்ச்‌ சிவபஞ்சாக்ஷரத்தை 
நினைத்து விபூதியை உத்தூளனஞ்செய்து கேதாரேங்வரரைப்‌ பார்த்துப்‌ பின்னர்‌ 
என்னை நோக்கி ஓ சூதாட சநாதனமாயுள்ள சைவரகசியத்தை யுனக்குக்‌ 
கூறுகின்றேன்‌. அஃது அன்னியரிடங்‌ கூறக்‌ கூடாததும்‌ மஹாரஹஸ்யமான தும்‌ 
பாமமங்களமான துமாம்‌, ஆயினும்‌ நீ என்னிடம்‌ பக்தியுள்ளவனாதலால்‌ இதற்கு 
முன்‌ ஒருவருக்குங்கூறாத அந்தரகஸ்யத்தை இப்பொழுது உனக்குக்‌ கூறுகின்றேன்‌. 
இதனைப்‌ பிரயத்தனத்துடன்‌ மிக்க சிரமப்பட்டு ரகஸ்யமாய்‌ வைத்துக்கொள்ள 
வேண்டும்‌. ஏனெனின்‌ இது சிவபக்திபூர்ணனும்‌ பரமசாந்தனுமாகிய பரமபரிபாகிக்கே 
உரைக்கத்தக்கது. உரைக்குங்‌ காலத்தில்‌ எத்திசையும்‌ நோக்கி அசாம்பவனெவனு 
மில்லையென்று நிக்சயித்துக்கொண்டு பின்னருபதேசிக்க வேண்டும்‌. அசாம்பவனும்‌ 
அபரிபாகியுமானவனுக்கு ஓர்காலத்துங்‌ கூறக்கூடாது. ஓ சூதா! நீயும்‌ என்னால்‌ 
கூறப்படும்‌ இந்தரகஸ்யத்தை அசாம்பவனுக்‌ குரைக்கமாட்டேனென்று இக்கேதார 
சந்நிதியில்‌ நீ சபதஞ்செய்வாயாக. இது அபரிபாகிகளாகிய சோரர்க ளறியக்கூடாத 
நிதிக்கும்பம்‌. மிக்க பிரயத்தனத்தால்‌ சம்பாதிக்சப்பட்டதும்‌, உயிர்களுக்கிதமுமாகிய 
ஓர்‌ நிதிக்குடத்தைச்‌ சோரருக்குக்காட்டுதல்‌ கெடுதியாமன்றோ? ஆகலான்‌ 
இந்தச்சிவரகஸ்யமொழிந்த மற்றவைகளை யொருவாறு அன்னியருக்குத்‌ 
தெரிவிக்கலாம்‌. இந்த நிதிக்கலசத்தை எவர்க்குந்‌ தெரிவிக்கக்கூடா தென்று 
கூறினார்‌. ஓ முநிவர்களே! இதனை நீ விருங்கவனியுங்கள்‌. இப்போது ரம்யமாகிய 
(அரிதாகிய சைவரகஸ்யம்‌ என்னால்‌ கூறப்படுகின்றது. இதனை நீவிரும்‌ மிக்க 
எத்தனத்துடன்‌ ரகஸ்யமா யுள்ளத்துள்‌ வைத்துக்‌ காக்கவேண்டும்‌. ரகஸ்யங்களுக் 
குள்‌ சைவமாகிய ரகஸ்யமே உத்தம ரகஸ்யமாகும்‌. இரத்தினங்களுக்குள்‌ 
திவ்யரத்னங்களை எப்படி ஜாக்கிரதையாய்ப்‌ பாதுகாத்தல்வேண்டுமோ அப்படியே 
வேதத்தால்‌ கூறப்பட்டதாகிய இப்பரமரகஸ்யத்தையும்‌ பாதுகாத்தல்‌ வேண்டும்‌. 
பெரிய வேதாந்தரகசியமும்‌ இஃதே. யான்‌ இந்தரகஸ்யத்தை உங்களிடம்‌ 
தயையாற்கூறுகின்ரேன்‌. மிக்க சிறப்புற்ற ரத்னங்களை யாரும்‌ எவருக்குங்கொடுக்க 
மாட்டார்கள்‌. அதுபோல இந்த ரகஸ்யத்தை யாருக்குங்கொடுக்கக்கூடாதாயினும்‌ 
யான்‌ எனக்கு உங்கள்‌ பாலுள்ள கருணையால்‌ கொடுக்கத்‌ துணிந்தேன்‌. இதிலுள்ள 
பொருளை நீங்களறிந்து சிவதற்பார்களாயிருந்து சாக்கிரதையாய்‌ வைத்துக்கொள்ள 
வேண்டும்‌. இது பிராணக்ஷர மணியென்று பிரசித்திபெற்றுள்ளது. ஆனதுபற்றி நீங்கள்‌ 
எவருக்கும்‌ வெளியிடக்கூடாது. இது ரகஸ்யமென்று பார்வதியாருக்குச்‌ சிவனாலும்‌ 


241 














சிவரகசியம்‌ 





கூறப்பட்டுள்ளது. அப்பார்வதியாரும்‌ இதனைப்‌ பரமரகசியமாய்ப்‌ பக்தியாய்‌ 
வைத்திருந்தனர்‌. அதனைத்தமக்குரைக்கவேண்டுமென்று குமாரக்கடவுள்‌ பக்தியுடன்‌ 
கேட்ப அவர்‌ பொருட்டு அவ்வுபாதேவியார்‌ உபதேசித்தனர்‌. வேதாந்தத்தால்‌ 
போற்றப்பட்டவதனை ஓரர்கால்‌ நந்திகேசர்‌ தெரிந்துக்கொள்ளவேண்டுமென்று 
மிக்கசிரத்தாபத்தியுடன்‌ ஸ்ரீ குமாரக்கடவுளை நமஸ்கரித்து அஞ்சலிபத்தஞ்செய்து 
பிரார்த்திக்க அவர்‌ அந்நந்திதேவருக்‌ குபதேசித்தனர்‌. அந்தந்திதேவர்‌ தம்மை மிகவும்‌ 
பூஜித்து மகிழ்வோரும்‌ சாந்தருமாகிய ஸ்ரீமந்நாராயணருக்குக்கூறியருளினர்‌. அவர்‌ 
தம்மை வணங்கி அஞ்சலி செய்து தமக்குப்‌ தேசிக்க வேண்டுமென்று சரஸ்வதியுடன்‌ 
பிரார்த்தித்த பிரம்மதேவருக்குக்‌ கூறினார்‌. அப்பிரமதேவர்‌ சநகாதிகளுக்குக்‌ 
கூறினார்‌. அவர்களும்‌ நாரதருக்குக்கூறினார்‌. அவரெனக்குக்‌ கூறினார்‌. யானும்‌ 
அச்சிவரகஸ்யத்தை மறவாதிருக்க வேண்டுமென்று உங்களுக்குக்‌ கூற ஆரம்பித்‌ 
தேன்‌. ஒ முநிபுங்கவர்களே! நீங்களுமிதனை விநீதனும்‌ மிக்க ஹிதனுமாகிய 
நல்லபரிபாகிக்குக்‌ கூற வேண்டுமேயன்றி மற்றெவர்க்குங்‌ கூறக்கூடாது. ஓ 
த்விஜர்களே! இதில்‌ யாதும்‌ ஐயமில்லை. யான்கூறியதில்‌ சாக்கிரதையாயிருங்கள்‌. 
இஃதே பெரிய சத்யம்‌. இஃதே எனக்குப்‌ பெரிய குருதக்ஷிணை என்று கூற அதற்கு 
ருஷிகள்‌ ஓ சூதமாமுனிவரே! நீங்கள்‌ கூறினவையெல்லாம்‌ நன்றாய்க்‌ கேட்டுக்‌ 
கொண்டோம்‌, அவையெல்லாம்‌ எங்களது இதத்தின்பொருட்டேயாம்‌. சாம்பவ 
ரகசியமானது எப்பொழுதுஞ்‌ சாக்கிரதையாய்‌ வைத்துக்கொள்ள வேண்டுமென்று 
உம்மால்‌ கூறப்பட்டபடி எங்களிடம்‌ ரத்னம்‌ போல்‌ ரகசியமாயிருக்க வேண்டியதே. 
நாங்களதனை எங்களுடைய கண்டத்தில்‌ மணிபோல்‌ வைத்துக்‌ காக்கவேண்டியதே. 
இதுவிஷயத்தில்‌ தேவரீர்‌ சந்தேகிக்கவேண்டாம்‌. இனி யாதொன்றைப்‌ பூர்வம்‌ 
தேவரீரை மிக்க பிரயத்தனத்துடன்‌ கேட்டேமோ அதனை அப்பொழுதுங்‌ கூறவில்‌ 
லையே. அதுதானன்றோ இப்பொழுது தேவரீரால்‌ கூறப்படுகின்றதென்று முநிவர்கள்‌ 
கூறியதைக்கேட்டு வியாசர்‌ மனதில்‌ ஆனந்தமுடையவராய்ச்‌ சிவரகசியத்தைக்‌ 
கூறத்தொடங்கிப்‌ பஸ்மதாரணஞ்‌ செய்துகொண்டு அத்வைதனாகிய சிவபெருமானை 
நமஸ்கரித்துச்‌ சிவலிங்க மூர்த்தியைத்‌ தொட்டு மீண்டுஞ்‌ சிவபெருமானை 
நமஸ்கரித்து ஆனந்தக்கண்ணீர்‌ ததும்பச்‌ சர்வசம்சாரநாசகனாகிய உமாசகாயனை 
ஹ்ருதயத்திற்‌ சிந்தித்துத்‌ தழுதழுத்தவார்த்தையுடன்‌ முநிவர்களை நோக்கி ஓ 
முநிவர்காள்‌! நீங்கள்‌ தன்யர்களே! யாதுமையமில்லை. பஸ்மபூஷிததேகிகளாகிய 
நீங்கள்‌ திரிநேத்திரருக்குப்‌ பிரியகரமாயுள்ள சிவவித்யாதானத்துக்குப்‌ பாத்திரரா 
யுள்ளவர்களே! பாத்திரத்தில்‌ கொடுக்கப்பட்ட இரத்தின முதலியன வெல்லாம்‌ 
சகலமானவருக்கும்‌ சுகத்தையளிப்பனவாமென்று சுருதிகள்‌ அடிக்கடி கூறுகின்றன. 
உலகிலோ சிவவித்யாதானத்துக்குரிய பாத்திரமானது கிடைப்பதரிது. பாத்திரங்‌ 
கிடைத்திருக்கும்போது அதனைப்‌ பெரியோர்கள்‌ எப்படித்‌ தள்ளுவார்‌? சிவிவத்யா 
தானத்தைக்‌ கொடுப்போனும்‌ அதனைப்‌ பெற்றுக்கொள்வோனுமாகிய இருவர்க்குங்‌ 
கோரமாகிய சம்சாரக்‌ கடலினின்றும்‌ நிவிர்த்தியுண்டாகின்றது. 


எவ்விடத்தில்‌ ஹரரும்‌ அஜராமரருமாகிய சிவபெருமானது அபாரமாகிய 
கதையெனும்‌ ஸமுத்திரம்‌ பொங்குகின்றதோ அவ்விடத்தில்‌ சம்பு பார்வதி கணநாதர்‌ 
சண்முகர்‌ இவர்களுடன்‌ கூத்தாடுகின்றனர்‌. விஷ்ணுவானவர்‌ கையிற்‌ பிரம்பெடுத்து 
நந்த ருடைய உக்ரமாகிய கடாக்ஷவக்ஷ்ணத்தால்‌ பயந்தொடுங்கும்‌ நான்முகன்‌ 
முதலிய தேவர்களையெல்லாம்‌ தூரத்திலோடச்செய்கின்றனர்‌. இந்த லோகாதிகமா 


242 














சிவரகசியம்‌ 





கிய சிவகதையெனும்‌ கங்கையின்‌ அலைக்காற்றானது சிரவணஞ்‌ செய்வோர்களைப்‌ 
பாவனஞ்செய்கின்றதென்பது ஓரற்புதமல்ல. இஃது சிரவணஞ்செய்வோரது சந்ததி 
யையும்‌ அவர்‌ குலத்தவரையும்‌ அவரைப்‌ போஷித்து வருவோரையும்‌ பரிசுத்தமாக்‌ 
குகின்றது. சிவபெருமானை எப்பொழுதும்‌ எவன்‌ தியானிக்கும்‌ மார்க்கத்திலிருக்கின்‌ 
றானோ அவனைப்பற்றி எங்ஙனங்‌ கூறமுடியுமென்று கூறிப்‌ பின்னர்‌ வியாசர்‌ தமது 
நாவைப்‌ பார்த்து ஓ நாவே! இதுகாறும்‌ திராக்ஷை இட்சு க்ஷீரம்‌ இவைகளின்‌ 
சாரசம்பந்தம்‌ பெற்றமதுரமாயுள்ள பதார்த்தங்களையருந்தி அவற்றின்‌ சுவைகளைப்‌ 
பிறருக்குக்‌ கூறி அவற்றை வெளிப்படுத்திவந்தனையே. அதுபோலும்‌ இனிக்‌ 
காதாலனுடைய லோகாதீதமாகிய கதாம்ருததாரையையருந்தி ஹரருடைய 
நாமதேயமாகிய சப்தசாரங்களைக்‌ கூறிக்கொண்டு பரமானந்த மெய்துவாயாக 
என்றார்‌. அதன்பின்னர்‌ மனதைப்பார்த்து மனமே! நீ இடதுகையில்‌ மேருவாகிய 
தனுசையும்‌, வலதுகையில்‌ ஹரியாகிய பாணத்தையுந்தாங்கிப்‌ பூமியாகிய தேரின்‌ 
மீதுவைக்கப்பட்ட பாதத்தையுடையோரும்‌, நமஸ்கரித்துள்ள சசல தேவர்களது 
சிரங்களிற்‌ சூடியிருக்குங்‌ கிரீடத்திலிழைக்கப்பெற்ற ரத்னங்களின்‌ கிரணங்களால்‌ 
வியாபிக்கப்பெற்ற பாதுசையின்மேல்‌ விளங்கும்‌ பாதாரவிந்தத்தை யுடையோரு 
மாகிய பாலநேத்திரனைப்‌ பாவனை செய்குக என்றிவ்வண்ணம்‌ வாக்குக்கும்‌ 
மனதுக்கும்‌ நியமனஞ்செய்து பின்னர்ச்‌ சர்ப்பமாகிய நாணுடன்‌ கூடிய மேருவாகிய 
தனுசைப்பிடித்த இடது திருக்கரத்தையுடையவனும்‌ நாராயணனாகிய நாராசத்தை 
யிழுத்துப்பிடித்த வலதுதிருக்கரத்தையுடையவனும்‌ கருணையுடையோனாய்ப்‌ 
புரத்தையெரித்த விரூபாக்ஷத்தை யுடையவனுமாகிய உமாசகாயனை நமஸ்கரிக்கி 
றேனென்று நமஸ்கரித்தனர்‌. 


முதலாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





243 














சிவரகசியம்‌ 





உ 
பஞ்சஹஸ்தாய நம: 


இரண்டாம்‌ அத்தியாயம்‌. 
காயத்திரி வரப்பிரசாதம்‌. 


வியாசபகவான்‌, உமாசகாயனை நமஸ்கரிக்கின்றேன்‌ என்று தோத்திரஞ்‌ 
செய்யும்போது, ௬ஷிகள்‌ ௬ஷிகள்‌ அவரை நோக்கி சிவவித்தையானது முத்தியைத்‌ 
தரும்‌ மஹாவித்தையன்றோ? அவ்வித்தை யாவராலும்‌ அறியத்தக்கதாகுமா? அதன்‌ 
மகிமையை வேதமும்‌, கெளரியும்‌, சங்கரரும்‌, ஸ்கந்தரும்‌, கணேசரும்‌, நந்திகேசரு 
மே யறியவல்லவராவர்‌. அந்த வித்தியாஸ்வரூபத்தை கிரிஜாகாந்தனாகிய 
சிவபெருமானிடத்தில்‌ நிற்சலமான பத்தியுடையோன்‌ எவனோ அவனே 
யறிந்தவனாவான்‌. அந்தப்‌ பக்தியைப்‌ பெறுதலே தவமாம்‌. அதனை விட்டுத்‌ 
தவமென்பது வேறில்லை. அதுதான்‌ அற்புதமாகிய தவம்‌. சிவபெருமானிடத்‌ 
துண்டாகும்‌ பக்தி ஏன்‌ அற்புதமாகிய தவமாகாது? உலகத்தில்‌ சிவவித்யாப்‌ 
பிரபாவமறிந்த மனிதன்‌ எப்படி அரியவனோ அப்படியே மஹாதேவனைவிட்டுச்‌ 
சிறிதுஞ்‌ சலியாத பத்தியாளனும்‌ அரியவனேயாம்‌. அந்த அரிதான மஹேஸ்வரனது 
பத்தியே பத்திரத்தினமென்று கூறப்படும்‌. அந்தப்‌ பக்தியே சம்சாரபயத்தைத்‌ 
தொலைத்து முத்தியளிப்பதாகும்‌. இப்பக்திவிசேஷ மிங்கனமிருக்க, அந்தப 
மஹாதேவன்‌ சிதாகாரன்‌ பரமானந்தசொரூபன்‌ நிர்க்குணன்‌ பார்வதீநாதன்‌ 
சந்திரசூடன்‌ திரிபுராந்தகன்‌ ஸ்மராரி (மன்மதவைரி) காலகாலன்‌ திரிகூலபாணி 
சர்வேசன்‌ சடாமண்டலமண்டிதன்‌ உமாசகாயன்‌ பரமேஹ்வரன்‌ அந்தகாரி 
விருஷபத்வஜன்‌ இலிங்கஸ்வரூபன்‌ பஸ்மோத்தூளிதவிக்ரஹன்‌ ருத்ராக்ஷபூஷிதன்‌ 
சாந்தன்‌ நீலகண்டன்‌ விரூபாக்ஷன்‌ சக்தன்‌ தாக்ஷாயணீப்பிரியன்‌ குமாரகுரு என்றும்‌, 
அப்படியே அவ்யக்தன்‌ என்றும்‌, சுந்தரமான மூர்த்தியாய்‌ வியக்தமாயிருக்கின்றா 
னென்றும்‌ காமாரி என்றும்‌, காமதன்‌ (காமத்தையளிப்போன்‌) என்றும்‌, அக்ஷரனெ 
ன்றும்‌, ஞானானந்தசாகரனென்றும்‌, பரமேங்வரனென்றும்‌ பரமாத்மாவென்றும்‌, 
பராத்பரனென்றும்‌, சித்தென்றும்‌, சித்விலாசனென்றும்‌ கூறப்படுகின்றான்‌. 
இங்ஙனமான நாமார்த்தங்களையெண்ணுங்கால்‌ ஒன்றுக்கொன்று முரணுகின்றன. 
அங்கனம்‌ முரணுதலாகிய பலசொற்களால்‌ வழங்கப்படுதல்‌ குற்றமுடைத்தன்றோ? 
இவற்றின்‌ உண்மையை எங்களுக்கு நன்றாய்க்கூறியருளல்‌ வேண்டும்‌. அப்படிப்பட்ட 
தர்மங்களைக்‌ கேட்பதனாலேயே சிவஞானமு முண்டாகுமென்‌ றெண்ணுகின்றோ 
மென்று கூற வியாசபகவான்‌, ஒழுநிவர்களே அதனை யான்‌ கூறுகின்றேன்‌ 
கேட்பீர்களாக, பரம மங்களத்தையளிப்போனாகிய மஹாதேவனைப்‌ பஸ்மதாரணஞ்‌ 
செய்து கொண்டு சிரத்தையுடன்‌ ஹ்ருதயத்தில்‌ தியானித்துச்சிவார்ச்சனை 
செய்தலே சகலதர்மங்க ளுள்ளும்‌ உத்தமதர்மமாகும்‌. அதுவொழிந்த மற்றைய 
தர்மங்களெல்லாம்‌ அதன்பொட்டே யாமென்றறிமின்‌. இனிச்‌ சிவனே சச்சிதானந்த 
லக்ஷணமுடைய பரம பிரஹ்மமாகும்‌. அப்பரப்பிரஹ்மமாகிய சிவன்‌ விஞ்ஞான 
மயன்‌ நிர்விகாரன்‌ நிர்மலன்‌ ஆதியந்தமற்றவன்‌ அப்பிரமேயன்‌ நிர்க்குணன்‌ 
நிரஞ்சனன்‌ நிராமயன்‌ வாங்மனாதீதன்‌ என்று கூறப்படுகின்றனன்‌. புராணமுதலிய 


244 














சிவரகசியம்‌ 





வைகளும்‌ கோசரமல்லாதவனென்றே கூறுகின்றன. இத்தன்மையுடைய சம்பு 
வென்னுந்‌ தெய்வம்‌ கருணையினால்‌ நம்போன்றவர்களது வாக்குக்கும்‌ 
விஷயமாகின்றானென்றறிமின்‌. இதுவும்‌ எனதுளத்தினின்று சிவன்‌ ஏவுகின்றமை 
யால்‌ யான்‌ கூறுகின்றேன்‌. ஏனெனின்‌ சிவனே புத்திப்பிரேரேபகன்‌ என்றறிமின்‌. 


ஓவிப்பிரர்களே! அவனது பிரேரேபத்தைக்‌ கூறுகின்றேன்‌ கேட்பீர்களாக. 
தேஜோன்‌ மயமாய்ப்‌ பிரகாசிக்குந்‌ தேவனாகிய சூரியனது உத்தமமாகிய 
ஞானத்தைச்‌ சகலஜீவர்களாலும்‌ விரும்பப்படும்‌ விங்வாத்மாவாகிய சிவனே 
ஏவுகின்றான்‌. பர்க்கனாகிய அச்சங்கரனைத்தவிர சூரியனையும்‌ நம்மையும்‌ 
மற்றுமுள்ள ஜீவர்களையும்‌ வேறு எவன்‌ ஏவுவான்‌? அவன்‌ தான்‌ மற்றெல்லாப்‌ 
பொருள்களாலும்‌ சகல ஜீவர்களாலும்‌ விரும்பப்பட்டவனுமாவான்‌. இந்தப்பர்க்கனெ 
ன்னும்‌ பதத்தினது மகிமையே சுருதிகளில்‌ கூறப்பட்டுளது. சம்சாரத்தைப்‌ பர்தனம்‌ 
(வறுத்து விடுதலைச்‌) செய்கின்றமையால்‌ பர்க்கனெனப்பட்டான்‌. பூர்வம்‌ காயத்திரி 
தேவியானவள்‌ அதிவக்கிரமாகிய தவஞ்‌ செய்தனள்‌. அவளது பக்தியுடன்‌ கூடியதவத்‌ 
க்குச்‌ சந்தோஷித்த பரமேஸ்வரன்‌ அவளிடத்துப்பிரசன்னராய்த்‌ தோன்றி மேகம்‌ 
போல்‌ கம்பீரமான வார்த்தையால்‌ ஓ காயத்திரி! உன்னால்‌ மிகவுங்கோரமாய்ப்‌ 
பதினாயிரங்‌ கல்பவருடம்‌ தவஞ்செய்யப்பட்டமையால்‌ யான்‌ மிக்கப்‌ பிரீதியடை 
கின்றேன்‌. வரமளிப்பவருட்‌ சிறந்தவன்‌ யானேயாகலான்‌ உனக்கு வேண்டிய 
வரங்களைக்‌ கேட்டுப்‌ பெற்றுக்கொள்வாயாக, அவ்வரங்களை நீ மற்றையாவரிடம்‌ 
பெற்றிடுவாய்‌? நான்‌ நீ விரும்பும்‌ எந்த வரங்களைத்தான்‌ கொடுக்கமாட்டேன்‌? என்று 
பர்க்கனாகிய இறைவன்‌ கூற, காயத்திரிதேவி சாஷ்டாங்கமாய்ப்‌ பூமியில்‌ வீழ்ந்து 
வணங்கிக்‌ கண்களினின்றும்‌ ஆநந்த நீர்த்ததும்ப, ஓ பகவானே! தேவதேவேசனே! 
சம்சாரபர்ஜனாகிய பர்க்கனே! கருணைக்கடலே! என்னால்‌ விரும்பப்பட்ட வரத்தைத்‌ 
தந்தருள்வாய்‌. அதுவென்னையெனின்‌, உனது பாதாரவிந்தத்‌ தியானத்திற்குரித்தான 
ஜபத்திற்கு யோக்கியமாகிய மந்திரமானது தன்யர்களால்‌ போற்றத்தக்க சுருதியே 
யாம்‌. அது மந்திரமாயினும்‌ அதில்‌ சிவபதமிருப்பதனாலன்றோ சித்திபெறுதற்கேது 
வாகின்றது? ஆகலான்‌ அந்தப்பகவானாகிய பர்க்கனே எனது புத்தியை ஏவுகின்றவன்‌. 
முநிவர்களெல்லாரும்‌ சிவமந்திர ஜபத்தையே விரும்புகின்றனர்‌. 
சகலவித்தைகளையும்‌ பிரகாசிக்கச்‌ செய்வதாகிய சிவ மந்திரமிருக்கும்‌ பொழுது 
மற்றமந்திரங்கள்‌ ஆதிக்கியத்தைப்‌ பெறுவனவல்ல. அவையாவும்‌ அவலமாய்‌ 
ஜபிப்போர்க்கு ஆயாசத்தைத்தருவனவேயாம்‌, ஆகலின்‌ அவைகளை விசேஷமாய்‌ 
ஜபஞ்ஜெய்வதால்‌ அடையும்‌ பயன்‌ யாது? ரசமற்ற மரங்களை வளர்ப்போர்க்கு 
அவை மலர்‌ கனி முதலியவற்றை எப்படித்தராவோ அதுபோலச்சிவ மந்திரமற்ற 
ஏனைய மந்திரங்களை எவ்வளவு ஜபஞ்செய்யினும்‌ அவை பயன்றரா. மலடியான 
வள்‌ வித்தியா விசாரதனாகிய மைந்தனை யெவ்வாறு பெறமாட்டாளோ அதுபோலச்‌ 
சிவநாமமற்ற மலடாகிய மந்திரங்களும்‌ பயனளிப்பனவல்ல. சிவநாமமென்னும்‌ 
நல்ல நீரால்‌ மந்திரமாகிய விருக்ஷம்‌ வளர்ந்து மஹேஸ்வரனாகிய பலனைத்‌ 
தருகின்றது, சூரியன்‌ ஆயிரங்கிரணமுடையோனாயினும்‌ உதயகிரியையடைந்தே 
மஹாந்தகாரத்தைத்‌ தொலைப்பதுபோல மந்திரங்களும்‌ சிவநாமத்தை யடைந்தே 
தன்னை ஜபிப்போர்க்குச்‌ சகலதுக்கங்களையும்‌ நீக்கி விரும்பிய சித்தியைத்‌ 
தருகின்றன. தினங்கள்‌ சூரியனோடு கூடாவாயின்‌ அவை எவ்வாறு விளங்குவன 
வன்றோ அவ்வாறே சிவநாமத்தோடு கூடாத மத்திரங்களும்‌ விளக்குவனவன்‌ று. 


245 














சிவரகசியம்‌ 





மந்திரங்களென்னுந்‌ தினங்கட்கு இந்தப்பர்க்க சப்தமே பாஸ்கரன்‌ (சூரியன்‌). பாஸ்கர 
னிராவிடில்‌ தினங்களுமில்லை. பகலின்றன்மையுமில்லை, அப்படியே சிவமந்திர 
மில்லாவிடின்‌ மந்திரங்களுமில்லை. அவைகளின்‌ தன்மையுமில்லை. மஹான்மா 
வாகிய தேவரீரால்‌ முதலில்‌ சிருஷ்டிக்கப்பட்டதும்‌ சிவமந்திரமே. ஆகலான்‌ 
அம்மந்திரத்துடன்‌ ஏனைய மந்திரங்கள்‌ கூடாவிடில்‌ அவை ஜபிக்கத்தக்கவையன்று. 
ஸ்திரீகளுக்குக்‌ கண்டத்தில்‌ மாங்கலிய சூத்திரம்‌ இராவிடில்‌ அவர்கள்‌ எவ்வண்ணம்‌ 
மங்கள ஹேதுவாகாரோ அவ்வாறே மந்திரங்களும்‌ மங்கள ஹேதுவாகிய 
சிவமந்திரமில்லாவிடில்‌ மங்கள ஹேதுக்களாகா. மந்திரங்களுக்குள்‌ சிவமந்திரமே 
மங்கல சூத்திரமாயுள்ளது. மங்கல சூத்திரமிழக்கப்‌ பெற்றவள்‌ பற்பல ரத்னாபரணங் 
களையணிந்தாலும்‌ சுமங்கலி என்கிற பெயர்‌ எப்படிப்‌ பெறுவதில்லையோ அப்படியே 
சிவமந்திரமற்ற மந்திரங்கள்‌ மங்களத்தைப்‌ பெறுவனவன்று. ஓ முநிவரே! கன்றீன்று 
பால்கறவாத பசுவால்‌ என்னபயனோ அப்பயனே சிவமந்திரமற்ற மந்திர 
ஜபத்தானுமாம்‌. கர்ப்பத்துடன்‌ கூடிய பசுவானது எப்படி ஆதரிக்கத்தகுந்ததோ 
அப்படியே சிவமந்திரத்துடன்‌ கூடிய மந்திரமும்‌ சகல மேதாவியர்களாலும்‌ 
எப்பொழுதும்‌ ஜபித்து ஆதரிக்கத்தகுந்தது. ரத்னகர்ப்பையாகிய பூமியானது எப்படிச்‌ 
சிறந்த பயனைத்‌ தருகின்றதோ அப்படியே சிவமந்திரத்தையடைந்த ஏனைய 
மந்திரங்களும்‌ சிறந்த பயனைத்‌ தருகின்றன. புத்திரப்பேறற்றவள்‌ பதிவிரதை 
யாயினும்‌ எப்படிப்‌ பிரகாசிக்காளோ அப்படியே மந்திரங்கள்‌ சிவமந்திரத்தை 
யடையாவிடில்‌ பிரகாசிக்க மாட்டா. சிவமந்திரப்‌ பிரவேசத்தாலேயே மந்திரங்கள்‌ 
மந்திரத்தன்மையுடையன வாகின்றன. அஃதிராவிடில்‌ மந்திரத்தன்மையற்ற 
வையாம்‌. சிவ சப்தத்தினது மகிமையையறிய என்னாலும்‌ வேதங்களாலும்‌ 
முநிவர்களாலும்‌ தேவர்களாலும்‌ முடியா. இவ்வுண்மையால்‌ சிவமந்திரமில்லாத 
மந்திரங்கள்‌ ஜபயோக்கியமாகாவென முநிவர்களால்‌ நிச்சயிக்கப்பபட்டன. ஒ 
பர்க்கனே! எனது மந்திரமானது உனது மந்திரமின்றி ஜபிக்க யோக்கியமற்றிருப்பதால்‌ 
நான்‌ மிகவுந்‌ துக்கிக்கின்றேன்‌. இத்துக்கமானது தேவரீரது கருணையின்றி யான்‌ 
நீங்குவ தெங்ஙனம்‌? தேவரீர்‌ பிரசன்னமாயின்‌ அடையப்பெறாதனவமுளவோ? ஓ 
இறைவனே! வேதங்களாலும்‌ காணக்கூடாத சொரூபம்யாதோ அதனைக்‌ 
கண்ணுந்தேன்‌. ஓ பரமேஸ்வரா! என்னிடங்‌ கருணைகூர்வாயாக. 


ஓ மஹேஸ்வரா! தேவரீருக்கு நமஸ்காரம்‌. ஓ விருஷபத்துவஜரே! ஓ கிரிஜாதியா! 
வித்யாசொரூப! ஓ பரமாத்ம சொரூபா! ஓ சுவர்க்காபவர்க்கப்ரதா! 
(சுவர்க்கமோக்ஷங்களைக்‌ கொடுக்கும்‌ இறைவனே) ஓ சம்போ! உமக்கு நமஸ்காரம்‌. 
உமது பாதாரவிந்த தரிசனத்தினால்‌ ஆனந்தங்‌ கடல்போற்‌ பொங்குகின்றது! 
விபத்துக்களெல்லாம்‌ தொலைந்தன. ஒ இறைவனே! உமது பாதாரவிந்தத்தில்‌ 
செலுத்திய சித்தத்தையுடைய மனிதன்‌ அடைவது சுபந்தவிரமற்று யாதுமில்லை. 
தேவார்‌ அணுவினும்‌ அணுவாய்‌ மகத்தினும்‌ மகத்தாய்‌ ஆன்மாவமாய்‌ அவ்வான்மா 
க்களது இருதயகுகையில்‌ விளங்குகின்றவரன்றே அக்குகையின்கள்‌ நித்யசித்தரான 
தேவரீரைத்‌ தேவரீரது பிரசாதத்தாலேயே கண்டவன்‌ சோகமற்றவனாகின்றான்‌. 
உமாசகாயனும்‌ பரமேஸ்வரனும்‌ திரிலோசனனும்‌ நீலகண்டனும்‌ பதயோனியனும்‌ 
(சகத்காரணனும்‌) சகலசாக்ஷயனுமாகிய தேவரீரைத்‌ தியானத்த முநிவன்‌ தமசை 
(அஞ்ஞானத்தைத்‌) தாண்டுகின்றான்‌. ஒ இறைவனே! அவ்யக்தரூபமாகிய பரமாத்ம 
தத்‌ வத்தை வேதவேதாந்தங்களுமறிந்தில. அது ஈறண்வரனாகிய தேவரீரது திருவடிப்‌ 

246 














சிவரகசியம்‌ 





பிரசாதத்தினாலேயே யறியக்கூடியது. ஓ ஈஸ்வரா! வேதங்களாலும்‌ ஏனையோரா 
லுங்‌ காண்டற்கரிய தேவரீரது திவ்ய திருவுருவத்தை யான்‌ செய்த பாக்கிய 
வசத்தால்‌ காணப்பெற்றேன்‌. ஓ என்னாண்டவனே! யாதொருவனது பாதபத்மத்தை 
ஸ்மரிக்கும்‌ விஷயத்தில்‌ பிரவர்த்தித்தவர்‌ கிருதாந்தனாகிய இயமனாற்கூறப்படுங்‌ 
கடுஞ்சொல்லைக்கடந்து ஆனந்தக்‌ கடலில்‌ மூழ்கிச்‌ சம்சார தாபங்களினின்றும்‌ 
விடுபட்டவராகின்றனர்‌ என்று கூறப்பட்டவிறைவன்‌ தேவரீரன்றோ? ஒ மஹேஸ்வ 
ரா! தேவரீரது சரணாரவிந்தத்தை இருதயகமலத்திற்‌ கண்டு கண்களினின்றும்‌ 
ஆனந்தபாஷ்பம்‌ தாரைதாரையாய்ப்‌ பெருக உள்ளடங்காத ஆனந்தத்தை 
யனுபவிக்கப்‌ பெற்றவர்‌ தீரரே யன்றி ஏனையோரல்லர்‌. ஓ சுவாமின்‌ தேவரீரது 
பாதாரவிந்தத்தை அதிக சமீபமாய்த்தன்னுடைய இருதயகமலத்தில்‌ ஒர்‌ கணப்பொ 
முதேனுங்‌ காணப்பெற்றோன்‌ ஈன குலத்தானாயினும்‌ அவன்‌ மேற்குலத்தானென்‌ 
பதைக்‌ கேட்கவும்‌ வேண்டுமோ? சுவர்க்காபவர்க்கங்களைக்‌ கொடுக்கும்‌ 
ஈம்வரனாகிய தேவரீரைப்‌ பல இடையூறுகளுடனாவது பஜிக்குந்‌ தன்யர்களே 
முத்தர்களாகிய ஆஸ்திக சிரோமணிகளாவார்‌. அவர்களே அனந்தகல்யாணகுண 
பரம்பரைகளிற்‌ பொருந்திச்‌ சங்கரனைப்‌ பூஜித்துக்கொண்டு விளங்குகின்றவராவர்‌. 
எந்த ஆபத்தையும்‌ ஓர்‌ பொழுதுங்காணாத பாக்கியவான்களுமாவர்‌. என்னிடமுள்ள 
தேவாரது பிரசாதமே இப்படிப்பட்ட தேவரீரது பாதாரவிந்த தரிசனத்தைத்தந்ததும்‌ 
ஆனந்தப்‌ பெருக்கைத்‌ தருகின்றதுமாம்‌. கருணைக்கடலாயுள்ள தேவரீரை 
ஸ்மரித்துச்‌ சந்தோஷ சாகரத்தில்‌ மூழ்குகின்றவர்‌ தேவரீரது திருவுருவத்தைக்‌ 
கண்ணா த்‌ தரிசிக்கப்பெற்றால்‌ அவர்‌ உடனே ஏன்‌ பேரானந்தம்‌ பெறாதொழிவார்‌? 
ஓ சம்போ! தேவரீரிடம்‌ எவனுக்குத்‌ திடமானபக்தியுளதோ அவனுக்கே 
சகலசுகங்களும்‌ சகல ஜஸ்வர்யங்களுஞ்‌ சித்திக்கின்றன. அப்படிப்பட்ட பக்தி 
யுண்டாதல்‌ மிகவும்‌ அரிதே! எவனால்‌ மஹேஸ்வரனாகிய வுமது பாதார்ச்சனை 
யென்னும்‌ சிவதருமம்‌ சிறிதேனும்‌ வழுவின்றிச்செய்யப்பட்டதோ அவனுக்கு முன்‌ 
கூறியபக்தியெனும்‌ சுபப்பிரவாகம்‌ துர்லபமாகுமா? ஆகலான்‌ ஓ சம்போ! 
என்னாயகனே! எனது மந்திரத்தில்‌ "பர்க்க வெனும்‌ பதம்‌ பிரவேசிக்கும்படித்‌ 
தேவரீரனுக்கிரகஞ்‌ செய்யவேண்டும்‌. ஓ பகவானே! இஃதே என்னால்‌ வேண்டப்படும்‌ 
வரமென்று காயத்திரிதேவி பிரார்த்திக்கப்‌ பரமேற்வரன்‌ அவ்வண்ணமே ஆகுக 
வென்று அருள்‌ புரிந்து அவளால்‌ பூஜிக்கப்பெற்ற சிவலிங்க மூர்த்தியில்‌ கணங்க 
ளோடு பிரவேசித்தனர்‌. ஓ முனிவரே! காயத்திரி தேவிபினால்‌ பூஜிதமானலிங்கத்தை 
எவன்‌ பக்தியுடன்‌ பூஜிக்கிறானோ அவன்‌ சகல சித்திகளையுமுடையவனாய்ச்‌ 
சித்தருள்‌ சிறந்தவனுமாகின்றான்‌. ஓ முனிவர்களே! அதுமுதல்‌ காயத்திரி 
ஜபிப்பதற்கு யோக்யமாய்ச்‌ சுவர்க்காபவர்க்கங்களை யளிக்கின்றவளாயினள்‌. 
பர்க்கரும்‌ பர்க்கத்வமெய்தினார்‌. எவன்‌ புண்ணியமாகிய காயத்திரி தோத்திரத்தைச்‌ 
சிவத்தியான பூர்வகமாய்ப்படிக்கின்றானோ அவன்‌ காயத்திரி ஜபத்துக்குரிய 
பயனையுமந்திரசித்தியையும்‌ பெற்றவனாகின்றான்‌. இப்படிப்பட்ட அபார மகிமை 
யுள்ளசிவனை எவன்‌ அர்ச்சிக்கவில்லையோ எவன்‌ தியானிக்க வில்லையோ எவன்‌ 
ஸ்மரிக்கவில்லையோ அவனது ஜன்மம்‌ அவலமன்றோ? ஆசாரசீலத்தோடு 
சாந்தராய்ச்‌ சிவத்தியான பூர்வகமாய்ச்சிவமந்திர ஜபஞ்‌ செய்கின்றவர்‌ சிவனையே 
யடைகின்றனர்‌. ஆகலின்‌ சிவமந்திரத்தோடு கூடாத மந்திரங்களை யெவ்வகை 
யானுஞ்‌ ஜபித்தல்‌ கூடாது. சிவமந்திரத்துடன்‌ கூடிய மந்திரங்களே எப்பொழுதும்‌ 
ஜபிக்கத்‌ தக்கது. அங்ஙனமாயின்‌ ஜபிக்கக்‌ கூடாதென்கிற மந்திரங்களும்‌ 


247 














சிவரகசியம்‌ 





வேதத்திலுள்ளன வாயினவே யென்றால்‌ வேதத்திலுள்ள தென்றதனான்மாத்திரம்‌ 
அவை ஜபிக்க யோக்கிய மாவதில்லை. எங்கனமெனின்‌ சுத்தமாகிய ராஸப 
என்னுஞ்‌ சொல்லானது ஜபிக்க யோக்யமாகவில்லையோ அதுபோலென்க. பூவுடன்‌ 
கூடிய நாரானது எப்படிச்‌ சிரோபூஷணமாகின்றதோ அது போலச்‌ சிவமந்திரத்துடன்‌ 
கூடிய மந்திரமே கண்ட பூஷணமாம்‌. இச்சிவமந்திர ஜபத்தைப்‌ பரமாய்க்‌ கொண்டவ 
னையே முத்தியென்னும்‌ கன்னிகை பற்றுகின்றாள்‌. இது வன்றியும்‌ சமுத்திர 
முழுவதும்‌ ரத்னா கரத்வத்தைப்‌ பெறுவதல்ல. ரத்னங்களோரிடத்‌ திருப்பது பற்றியே 
அது ரத்னா கரமென்னும்‌ பெயர்‌ பெற்றது. அ.ஃதில்லையாயின்‌ அப்பெயர்‌ பெறுவ 
தெங்ஙனம்‌? அன்றியும்‌ அச்சமுத்திரத்தில்‌ திரணமுதலியவைகளுள்ளனவாயிருக்கி 
ன்றனவே அவற்றுள்‌ யாதானுமொன்று கிரீடத்திற்‌ பதிப்பிக்கத்தக்க யோக்கிய 
முடையதாகின்றதா? இனிச்‌ சமுத்திரத்திலுள்ளது பற்றிப்‌ பொருள்களுக்குச்‌ சிறப்பா? 
சிறந்த பொருள்களைப்‌ பற்றிச்‌ சமுத்திரத்திற்குச்‌ சிறப்பாவெனின்‌ சிறந்த இரத்தினத்‌ 
தைப்‌ பற்றியே சமுத்திரத்துக்குச்‌ சிறப்பைக்‌ காண்கின்றோமேயன்றிச்‌ சமுத்திரத்திலி 
ருப்பது பற்றிப்‌ பொருளுக்குச்‌ சிறப்பைக்‌ காண்கின்றிலம்‌. அங்குள்ள மணல்‌ கல்‌ 
முதலியவைகளை இரத்னங்களைப்போல்‌ யாருஞ்சிரசில்‌ சிறந்ததாகத்‌ கரித்துக்‌ 
கொள்ளாமையால்‌. இங்ஙனங்‌ கூறி வந்த முறைமையான சிவ மந்திர ரத்னமானது 
வேதரத்னாகரத்திலுள்ளது. அதுவே கிரகிக்கத்தக்கது. அதுவே ஜபஞ்‌ செய்வதற்கு 
யோக்யமானது. அது நீங்கிய ஏனைய மந்திரங்கள்‌ ஜபிக்கத்தக்கவைகளல்ல. 
இன்னமும்‌ எவ்வளவென்று கூறுவேம்‌. இனி மிகக்கூறுவதினின்று மொழிவாம்‌. 
சிவசப்தமானது பராத்பரனாகிய சிவனென்றேயறிக. சிவலிங்கமும்‌ அதுபோலவே. 
சிவன்‌ சிவலிங்கம்‌ உருத்திராக்ஷம்‌ வெண்மை நிறம்‌ பொருந்திய விபூதி இவை 
யெல்லாம்‌ ஒ முனிபுங்கவரே! மஹாபாக்யத்தால்‌ கிடைப்பனவாம்‌. சத்துக்கள்‌ 
சாம்பவராய்த்‌ தோன்றிச்‌ சிவனைத்‌ தியானித்து விபூதியையும்‌ சிவமந்திரத்தையும்‌ 
சிவலிங்கத்தையுமடைந்து பாவபந்தத்தினின்றும்‌ நீங்குகின்றனர்‌. விபூதிருத்ராக்ஷ 
மணிந்த யாம்‌ சாம்பவர்களே! யாம்‌ பூசிப்பது சிவலிங்கத்தயே. யாமெப்பொழுதுந்‌ 
தியானிப்பது சிவனொருவனையே நமது பாக்யத்தால்‌ மந்திரமும்‌ பர்க்கபதத்தைப்‌ 
பெற்றது. சுத்தாத்மாக்கள்‌ ஜபஞ்செய்து பற்பல கிலேசங்களைப்‌ போக்கிக்‌ கொள்வதற் 
கென்றே ருத்ராத்தியாயத்தில்‌ பஞ்சாக்ஷரம்‌ அமைக்கப்பெற்றுளது. 


இரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





248 














சிவரகசியம்‌ 





உ 
பார்வதீநந்தனாய நம: 


மூன்றாம்‌ அத்தியாயம்‌. 
வியாஸமுனி சம்வாதம்‌. 


சூதர்‌ கூறுகின்னார்‌. ஒ நைமிசாரண்ய வாசிகளாகிய முநிவர்களே! இவ்வாறு 
கூறிய அவரது வசனத்தை முநிவரெல்லாங்கேட்டு ஆனந்தக்கண்ணீரா 
னிறைந்தவர்களாய்ச்‌ சிவபூஜையிற்‌ சென்ற மனமுடையவர்களாய்ச்‌ சிவதத்வ 
வுபதேசகராகிய வியாசரை நமஸ்கரித்து எங்களையனே! மீண்டும்‌ எங்கட்குச்‌ 
சிவதத்வத்தையே வுபதேசிக்கவேண்டுமென்று வேண்டிக்கொண்டு ஓ பகவானே! 
சிவபெருமானை எப்படிப்‌ பூசிக்கவேண்டும்‌? சிவதருமங்களென்பனயாவை? 
சிவாசாரவான்களென்பவர்‌ யாவர்‌? சிவபெருமான்‌ எதனால்‌ பிரசன்னராகின்றார்‌? 
பார்வதியாருக்‌ கெப்பொழுது சிவசம்பந்தமான ரகசியங்கூறப்பட்டது? அவரிருக்குமிட 
மெப்படிப்பட்டது? அவ்விடத்தின்‌ பிரமாணம்‌ எவ்வளவு? அங்கிருக்கின்றவர்‌ யாவர்‌? 
இவைகளையெல்லாம்‌ நன்றா யெங்களுக்‌ குரைத்தருளல்‌ வேண்டுமென்று வினவ 
வியாசர்‌ கூறுகின்றார்‌. 


சிவார்ச்சனையில்‌ விருப்பமுற்ற ஓ முனிவர்களே! நீவிர்‌ நன்கு வினவினீர்‌ 
கள்‌. இதனை நீங்கள்‌ கேட்ட மாத்திரத்தில்‌ எனக்குப்‌ பேரானந்தம்‌ பெருகுகின்றது. 
பாவமென்னும்‌ பர்வதங்கள்‌ புண்ணியக்‌ கடலில்‌ மூழ்கிப்‌ போயின. மஹாசாம்பவர்‌ 
களாகிய வுங்களது சேர்க்கையால்‌ பிறவிக்கடலும்‌ மூழ்கிப்போகின்றது. 
சிவதருமங்கள்‌ பரிபாகிகளுக்கே வுபதேசிக்கத்தக்கன. ஆதலின்‌ நீங்களனைவரும்‌ 
விரும்பியபடி என்னாலிப்பொழுது சிவப்பிரபாவங்‌ கூறவேண்டியது அவசியமே. ஒ 
முனிவர்களே! மேருபர்வதத்திலுள்ள கொடுமுடிகளில்‌ உன்னதமாக ஓர்‌ கொடுமுடி 
யுளது. அதனிலுமுயரமான சிருங்கம்‌ ஓரிடத்தினுமில்லை. அச்சிருங்கத்தின்‌ மேல்‌ 
ஒரு ரத்னமயமாகிய மாளிகையுளது. அம்மாளிகையின்‌ மஹிமையானது வேதங்க 
ளுக்கும்‌ விஷயமாகாது. அது ஓரர்பரார்த்தயோசனை உயரமுளது. எட்டுத்‌ 
திக்குகளிலும்‌ வியாபித்துத்‌ திக்குகளின்‌ முடிவிலுஞ்‌ சென்றுளது. அம்மாளிகைச்‌ 
சிருங்கத்தில்‌ சூரியசந்திரர்களுடைய கிரணங்கள்‌ செல்லுவதில்லை. சூரிய சந்திரர்‌ 
களென்கிற வார்த்தைகளும்‌ அவ்விடத்தில்‌ வழங்குவதில்லை. அம்மாளிகையின்‌ 
பக்கங்களில்‌ எப்பொழுதும்‌ புஷ்பித்துக்கொண்டிருக்கும்‌ தேவவிருக்ஷங்கள்‌ 
நெருங்கியிருக்கும்‌. அமிர்தப்பிரவாகத்தினலை போலும்‌ ரத்னங்கள்‌ குளிர்ந்து 
கிரணங்கள்‌ வீசிக்கொண்டிருக்கும்‌. அக்காந்திப்பிரவாகத்துக்கு ஓர்காலத்தினு 
மழிவில்லை. அம்மாளிகையின்‌ மத்தியில்‌ ரத்ன மண்டபங்கள்‌ கோடியாக 
வெண்ணப்பட்டிருக்கும்‌. அம்மண்டபங்கள்‌ விசித்திரமாயமைக்கப்பட்ட எண்ணிறந்த 
ரத்னமேடைகளுடனும்‌, எண்ணிறந்த இரத்ன சிருங்கங்களுடனும்‌, இரத்ன மயமாயும்‌ 
மிகுந்த விசாலமாயுமுள்ள துவாரங்களுடனும்‌, கோடிக்‌ கணக்கினும்‌ அதிகமாய்ப்‌ 
பிரகாசித்துக்கொண்டிருக்கும்‌. மற்றும்‌ அங்குள்ள சிறுவாயில்களைக்‌ கணக்கிடக்‌ 
கற்பாந்தகாலம்‌ வரையில்‌ தேவர்கள்‌ சொல்ல வெண்ணினாலு முடிவுறா. மற்றும்‌ 


249 














சிவரகசியம்‌ 





அங்குள்ள அழகிய தேவ விருக்ஷங்களினடியில்‌ மனதைக்‌ கவரும்‌ அழகிய 
மேடைகளும்‌ அம்மேடைகளில்‌ சிவலிங்கங்களும்‌ கோடிக்கணக்காய்ப்‌ பிரகாசித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌. அவ்விலிங்கங்களின்‌ மேல்‌ அவ்விருக்ஷங்களிலிருந்து பெருகா 
நின்ற அமுத்தாரையையே மலர்த்‌ தேனாகக்கொண்ட மலர்க்குவியலின்‌ மகரந்தங்‌ 
கள்‌ அபிஷேகஞ்‌ செய்வதுபோல்‌ விழ்ந்து எங்கும்‌ பரவிப்பெருக்‌ கெடுத்தோட 
அச்சிவலிங்கங்கள்‌ அக்னிச்சுவாலை போல்‌ சோதிமயமாய்‌ விளங்கும்‌. அம்மலர்‌ 
களாற்‌ பூசிக்கப்பட்டு இரத்னமயமான மாளிகைகளின்‌ காந்திகள்‌ எட்டுத்திக்குகளிலும்‌ 
தீபவரிசைபோற்‌ பிரகாசிக்க, மலர்களிற்படிந்துவரும்‌ தென்றற்காற்று உல்லாசமாய்ப்‌ 
பரவ, அவற்றால்‌ விளங்கும்‌ சிறப்பைச்சொல்ல முடியுமோ? இரத்ன மேடைகளின்‌ 
சிறப்பு இங்ஙனமிருக்க அம்மாளிகைகளினது துவாரப்‌ பிரதேசங்கள்‌ ஒவ்வொன்றி 
னும்‌ தேஜோமயமாய்‌ விளங்கும்‌ மேனிகளைப்படைத்துள்ள கணங்கள்‌ கோடி கோடி 
யாய்ப்‌ பிரகாசிப்பார்‌. அவர்களுடைய பிரகாசங்களே சோமசர்யாக்னிபோல்‌ 
எக்காலத்தும்‌ பிரகாசிப்பதால்‌ இருளென்னுஞ்‌ சொல்லும்‌ சூரிய சந்திர தீபாதிகள்‌ 
வேண்டுமென்னுஞ்‌ சொல்லும்‌ அங்கில்லா தொழிந்திருக்கும்‌. இத்தன்மையான 
துவாரபாலர்கட்கு அங்குள்ள தேவவிருக்ஷங்களிகனிகளின்‌ ரசமே திவ்யாமிர்தமா 
யிருப்பதால்‌ அவர்கட்காருநாளும்‌ தேவருண்ணும்‌ அமிர்தத்தில்‌ விருப்ப முண்டாவ 
தில்லை. இங்ஙனமான விருக்ஷங்களாற்‌ சூழப்பட்ட மாளிகைப்பந்தியினடுவில்‌ 
கோடியோசனை விஸ்தீரணமும்‌ உன்னதமுமுடைய ஓர்‌ சிருங்கமண்டப வேதிகை 
யில்‌ நவரத்ன மயமான சிம்ஹாசன மொன்றுளது. அச்சிங்காதனத்தின்‌ மீது 
பராத்பரரும்‌, சோதிமயரும்‌, தியானிப்போரது மனோவாக்குகளுக்கு விஷயராய்ப்‌ 
பாற்கடல்‌ போல்‌ விளங்குபவரும்‌, பஸ்மபூஷிதரும்‌, பற்பல பரிமளத்‌ திரவியங்‌ 
கலந்த திவ்ய சந்தனலேபரும்‌, திரிபுண்டரத்தால்‌ விளங்கும்‌ நெற்றியரும்‌, 
ருத்திரா்க்ஷா பரணங்களோடு அளவிறந்த திவ்ய ரத்னங்களாலமைக்கப்பெற்ற 
தோள்வளை பற்பலரத்னங்களிழைத்த கழுத்தணி முதலியவற்றையணிந்த 
திருமேனியருமாய்‌, இரத்னவகைகளால்‌ விளக்குங்குடைநிழலின்கண்‌, இரத்தின 
தண்டங்களுடன்‌ விளங்கும்‌ அற்புத சாமரங்கள்‌ வீச இரத்னங்களாலிழைக்கப்பெற்ற 
விருஷபமுத்திரையுடன்‌ கூடிய பற்பல துவஜங்கள்‌ சூழச்‌ சுகசமுத்திரம்‌ போன்று 
சங்கரர்‌ வீற்றிருப்பர்‌. மஹாப்பிரபுவாகிய அம்மகேசரைச்சிவகணங்கள்‌ கண்டு 
தூரத்தில்‌ நின்று நடுங்கி வணங்கிப்பொற்பிரம்புபிடித்தகைகளுடையவராய்‌ 
நிரைசிரையாய்‌ நிற்பர்‌. அம்மேரு மூலத்தில்‌ நாராயணாதிதேவர்களும்‌ கந்தர்வ 
கின்னராதியரும்‌ பற்பல அரியஸ்‌ தானங்கள்‌ பெற்று அங்கிருப்பவராயினும்‌ 
அவர்கள்‌ அச்சபையின்கண்‌ சிங்காதனத்தருகிலுஞ்‌ செல்லுதலரிது. செல்லுதலே 
அரிதாயின்‌ அப்பெருமானது திவ்யாலங்கார முதலியவற்றை எங்ஙனங்கண்டு 
களிக்கப்பெறுவர்‌. இறைவனது ஆலயந்தான்‌ காணக்கூடாதாயினும்‌ அவரது 
மக்களாகிய ஸ்கந்தகணேசர்களது ஆலயங்களை யாவது காணப்பெற்றுக்களிப்பரோ 
வெனின்‌ அவையும்‌ அப்படியே. இங்கனமான வருஞ்சிறப்போடுகூடிய அம்மேரு 
நடுவிலுள்ள கைலாயத்தில்‌ இறைவன்‌ ஒவ்வோர்‌ சமயம்‌ உல்லாசமாய்‌ 
லீலாவிக்ரஹ சுந்தரராய்‌ வந்தருளுவார்‌. நாராயணன்‌ முதலியோர்‌ ஒரோர்சமயம்‌ 
தரிசனஞ்‌ செய்ய வருவர்‌. அங்கும்‌ நந்திகேஹ்வரரது பிரம்படிக்குப்‌ பயந்து 
கைலாயத்துள்ளே செல்லாமல்‌ தூரத்தினின்று நமஸ்கரித்துச்செல்லுவர்‌. இவ்வாறு 
யாவரானுங்‌ காண்டற்கரியராய்‌ விளங்கும்‌ மகாதேவரைப்‌ பார்க்க ஓர்‌ சமயம்‌ 
இமயமலையிலிருக்கும்‌ பார்வதியார்‌ ஆவலுடையவராய்ப்‌ பர்வதராஜனை வணங்கி 


250 














சிவரகசியம்‌ 





என்‌ தந்தையே! சுந்தரங்களுக்குள்‌ சுந்தரமாயும்‌ கலியாணங்களுக்குள்‌ 
கலியாணமாயும்‌ பாவனங்களுக்குள்‌ பாவனமாயும்‌ புண்ணியங்களுக்குள்‌ 
புண்ணியமாயு முள்ள மேருமலையில்‌ திவ்ய சிம்ஹாசனாரூடராய்‌ விளங்குங்‌ 
லோகசங்கரரான சங்கரரை இப்போது தரிசிக்க வேண்டுமென்கிற விருப்பம்‌ மிகவு 
முடையவளாயிருக்கின்றேனென்று கூற சைலராஜன்‌ அதனைக்‌ கேட்டுக்‌ 
கண்களினின்றும்‌ நீர்ததும்ப மிக்க விநயத்துடன்‌ ஓ என்‌ தாயே! நீ எண்ணியபடி 
உன்னைச்‌ செலவிடுத்து. நானிங்கிருப்பதற்கு எனதுள்ளம்‌ எப்படித்‌ துணியும்‌? அன்றி 
யான்‌ உன்னுடன்‌ வரவேண்டினால்‌ நும்பெருமானிருக்குமிடம்‌ சூரியகிரணங்களும்‌ 
செல்லுதற்கரிய சேய்மைக்கண்ணுள்ள தன்றோ? அவ்விடத்தில்‌ யான்‌ வருவதெப்படி 
? ஒ என்‌ செல்வியே இதனால்‌ உன்னுடன்‌ வருவதற்கும்‌ உன்னை விட்டுப்‌ 
பிரிந்திருப்பதற்கும்‌ என்னால்‌ முடியவில்லை யென்று மேனையுடன்‌ தந்தை கூறும்‌ 
வசனத்தைக்கேட்டுப்‌ பார்வதியார்‌ மனம்‌ இரங்கினவராய்த்‌ தாய்‌ தந்தையரது 
மனக்கலக்கத்தை நோக்கிப்‌ பர்வதராஜனைப்பார்த்து என்‌ தந்தையே! நான்‌ சாயங்‌ 
காலமாவது அல்லது நாளை யாவது திரும்பி வருகின்றேன்‌. இஃதுண்மை. நீ 
கவலையொழிகவென்று கூறியதேயன்றிப்‌ புறப்பட்டுப்‌ போதலையும்‌ விட்டுத்‌ தாய்‌ 
தந்தையரது மனம்‌ வாட்டமுறாவண்ணம்‌ வேடிக்கையான வார்த்தைகளாலும்‌ 
மனோல்லாசமான செய்கைகளாலும்‌ திருப்தி செய்து ஒருமாதம்‌ வரையில்‌ 
வசித்துக்கொண்டிருந்தனர்‌. அந்த ஒரு மாதம்‌ வரையில்‌ தாய்தந்தையரும்‌ அவர்‌ 
மகிழும்‌ வண்ணம்‌ பற்பல வுபசார சந்தோஷ சாதனங்களைச்‌ சலியாது நடத்தி 
வந்தனர்‌. இவர்கள்‌ செய்தியிங்ஙனமிருக்கக்கயிலாயநாதர்‌ தேவியின்மன நிலையை 
யறிந்து நந்திதேவரைப்‌ பர்வதராஜனிடமனுப்ப அவர்‌ திவ்யகணங்களுடன்‌ 
சைலராஜனை நோக்கிவர, சைலராஜன்‌ அவரைப்‌ பார்த்துத்‌ திடுக்கிட்டெழுந்தோடி 
வந்து ஆனந்த பரவசனாய்‌ ஆசனமளித்து அர்க்கியபாத்யாசமனங்களாலுபசரித்து 
அதிக விநயத்துடன்‌ ஓ ஸ்வாமின்‌! ஓ நந்தி நாதரே! தாங்களெங்கிருந்து வருகின்றீர்‌? 
சங்கரர்‌ சவுக்கியமா? தேவரீர்‌ இங்கு வந்ததனால்‌ அடியேன்‌ தன்யனாயினேன்‌. வந்த 
காரியம்‌ யாதோ அதனையருள்புரிமின்‌ என்று கூறவே, நந்தீசர்‌ ஓ கிரிராஜனே! 
சங்கரர்‌ செளக்யமாவென்றீரே, எவரை ஸ்மரிப்பவருக்கு எப்பொழுதும்‌ சுகமே 
சித்திக்கின்றதோ, அச்சுகஸ்வரூபர்சங்கரரன்றோ? அவருக்கு அசுகம்‌ எங்கிருந்து 
வரும்‌? அவர்‌ குசலதாதாவாயுள்ள மஹாத்மாவன்றோ? ம்ருத்யுவைஜயித்த 
அவருக்கு ம்ருத்யுவென்னும்‌ வார்த்தையுமுண்டோ? சர்வவியாதிவிநாசகரும்‌ 
நாமோச்சாரண மாத்திரத்தால்‌ பிணிக்காடாகிய சம்சாரபாசத்தைத்‌ தொலையச்‌ 
செய்பவருமாகிய  அவ்விறைவனுக்கு வியாதியென்னுஞ்‌ சொல்லுமுண்டோ? 
எவனது கண்‌ மூடப்பட்டதாயின்‌ பிரமனாதியர்க்கும்‌ பிரளய முண்டாகின்றதோ 
அப்படிப்பட்ட பிரளயசித்தாகிய இறைவனுக்குச்‌ சுகமுள்ள தென்பதிற்‌ சந்தேக 
முண்டோ? அவரொழிந்த நாராயணாதியர்‌ வயமடைதலை அவரது அனுக்கிரகப்‌ 
பிரசாதத்தால்‌ யான்‌ கண்டு வருகிறேன்‌. மஹா ம்ருத்யுஞ்சயனென்று வேத 
வேதாந்தங்கள்‌ அவனைப்‌ போற்றுகின்றன. ருத்திர மூர்த்தியால்‌ துதிக்கப்படும்‌ 
அவ்விறைவன்‌ எப்பொழுதும்‌ குசலமுடையானென்றறிமின்‌. இனி யான்‌ வந்ததை 
யும்‌ எனது நமஸ்காரங்களையும்‌ அம்பிகைக்கு அறிவிப்பதோடு மஹாதேவனது 
பூஷணமாகிய இவ்வங்குனியத்தையுங்‌ காண்பிக்கவேண்டும்‌. அதனால்‌ அம்பிகை 
யார்‌ ஆனந்தமுறுவாரென்று நந்திகேங்வரர்‌ கூறியதை இமவான்‌ பரமசந்தோஷத்‌ 
துடன்‌ கேட்டு மோதிரத்தைப்‌ பெற்றுக்கொண்டு அம்பிகைக்குத்‌ தெரிவித்து 


251 














சிவரகசியம்‌ 





அம்மோதிரத்தையுங்கொடுத்தனன்‌. ஜகதீங்வரியும்‌ ஹரவல்லபையுமாகிய 
கிரிகன்னிகை பரமபக்தியுடன்‌ அதனை வாங்கிச்‌ சிரசால்‌ வணங்கி அம்மோதிரத்‌ 
தைக்‌ கண்ணிலொத்தி ஆனந்த பரவசராய்த்‌ தன்னை மறந்து சிவத்தியானமுடைய 
வராய்‌ நின்றனர்‌. அப்படி நின்ற அச்சிறு காலம்‌ உயிர்கட்குப்‌ பலகாலமாயிற்று. 
பின்னர்‌ தன்னுணர்ச்சி வந்து பர்வதராசனைப்பார்த்து  விங்வாத்மாவாகிய 
மஹாம்ருத்யுஞ்சயரைப்பற்றி நாம்‌ குசலவினாவினவுவது தக்கதாமா? எப்பொழுதும்‌ 
குசலமுடையரென்பது யாமறிந்ததேயன்றோ? ௮ஃதறிந்தும்‌ நமக்கு அவரிடத்தில்‌ 
அகுசலமென்னும்‌ புத்தி எப்படி யுண்டாயிற்று. அவர்‌ மஹாகாலகாலரன்றோ? 
அப்படிப்பட்டவரைக்குறித்து வேறுவிதமான சங்கை எப்படியுண்டாகலாம்‌? 
அபம்ருத்யுவையும்‌ எவனது ஸ்மரணமாத்திரத்தினால்‌ தொலைக்கின்றனரோ அப்படி 
ப்பட்ட சங்கரராகிய இறைவரன்றோ நமது பதி? எவரது பாதாரவிந்தஸ்மரணத்‌ 
தினால்‌ மஹாவியாதி தொலைகின்றதோ அப்படிப்பட்ட சுகதாதாவை நமது 
பாக்கியத்தாலன்றோ பதியாகப்‌ பெற்றுளோம்‌? எவளைச்‌ சர்வதமனையென்று 
வழங்குகின்றனரோ அவள்‌ நாமேயன்றோ? அப்பெயரும்‌ நமக்கு அவரது 
பாணிக்கிரகணத்தினாலன்றோ வந்தது? தேவர்கள்‌ சுகதாதாவான எந்த மகாதேவ 
ரைப்‌ பூஜிக்கின்றனரோ அந்த ஆதியந்தமற்றவரான அவரேயன்றோ நமக்குப்பார்த்தா 
வாகவிருக்கின்றவர்‌? பக்தியோடு சங்கரரைப்பூசிக்கின்றவரே பாக்யங்களுக்குரிய 
வராகின்றபொழுது அவருடன்‌ பிரியாது யாவர்க்குஞ்‌ செளபாக்கியந்தந்தருளு 
கின்றவராகிய நமக்கு எப்பொழுதும்‌ ஏன்‌ செளபாக்கியமிராது? செளபாக்யந்‌ தந்தருள்‌ 
வோனாகிய அவனது பாதபத்மங்களில்‌ நியமத்தியானமுடைய நமக்குச்‌ 
செளபாக்கிய குசலசுகங்கள்‌ எப்பொழுதும்‌ வளர்ந்தோங்குவதேயாம்‌. 


மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





252 














சிவரகசியம்‌ 





உ 
பிரபவே நம: 
நான்காம்‌ அத்தியாயம்‌. 
தேவி கைலாயலஞ்‌ செல்லுதல்‌. 

வியாசர்‌ கூறுகின்றார்‌. ஓ முனிவர்களே! இவ்வாறு கூறிய அம்பிகையின்‌ 
வசனத்தைப்‌ பர்வதராஜன்‌ கேட்டு மிகவுஞ்‌ சந்தோஷித்தவனாய்‌ மேனையை நோக்கி 
ஓ பிராணநாயகி! பிரமதநாதரும்‌ கணாதீசருமாகிய நந்திகேங்வரர்‌ வந்து என்னிடம்‌ 
சில சமாசாரங்கள்‌ கூறினார்‌. அம்பிகையும்‌ பரமேஹ்வரனிடத்துப்போக முன்னமே 
எண்ணங்கொண்டிருக்கின்றாள்‌. நாம்‌ இனி அங்குபோகும்‌ விஷயத்தில்‌ இடையூறாய்‌ 
மொழிவது தக்க தல்ல. ஆகலான்‌ அம்பிகை சந்தோஷிக்குமாறு பிரயாணத்துக்கு 
வேண்டியவற்றைச்‌ சீக்கிரம்‌ யத்தனஞ்‌ செய்வாயாக. இனி அநேககாலம்‌ இங்கிருப்‌ 
பதற்கு அம்பிகை விரும்பியிருப்பதாகவுனக்குத்தெரிகின்றதா? பதிவிரதை பதியை 
விட்டுவேறிடமிருக்க விரும்புவாளா? பதிசேவையைச்செய்தலென்னுந்‌ தரும 
மொன்றே சகல தருமங்களையும்‌ வளரச்‌ செய்யும்‌. அதுவே அவரது அனுக்கிரகத்‌ 
துக்கு ஏதுவாகும்‌. இஷ்டசித்தியுண்டாதல்‌ போல அன்னியமாயுள்ள மற்றெந்த 
தர்மங்களா லுண்டாவதில்லையாம்‌. ஆதலால்‌ சந்தோஷத்தோடு கூட அம்பிகையை 
யனுப்ப வேண்டும்‌. அநறுப்பாவிடில்‌ பிரமதநாதருக்குக்‌ கோபமுண்டாகாதிராது, 
ஆகவே அம்பிகை சந்தோஷிப்பதற்குரிய சிறந்த ஆரங்கள்‌ பட்டுகள்‌ திவ்யா 
பரணங்கள்‌ மஹாரத்தினங்களிழைத்த கேயூரங்கள்‌ சாகரத்தினின்றுங்கொண்டுவந்த 
சிறந்தரத்னாபரணங்கள்‌ முதலிய ஆபரணங்களையெல்லாம்‌ கோடிகோடியாய்க்‌ 
கொடுக்க வேண்டும்‌. இவைகளெல்லாம்‌ அம்பிகைநிமித்தமாகவே பெருமுயற்சியால்‌ 
வருவித்துள்ளேன்‌. ஓ பிரியே! சீக்கிரமாய்‌ அறுசுவையுடன்‌ பற்பல விசித்திரமான 
பக்ஷய முதலிய சிற்றுண்டிகளமைந்த ஆகாரங்களையும்‌ கற்பகவிருக்ஷத்திற்‌ 
றோன்றிய அமுதரசம்‌ வாய்ந்த கனிகளையும்‌ நீ சாக்கிரதை செய்தனுப்பவேண்டும்‌. 
இதுவன்றி மேருமலைக்குப்போகும்‌ வரையில்‌ மகாமேருசிகரங்களைச்‌ சூரியகிரணம்‌ 
தெரியாவண்ணம்‌ மறைப்பதாகிய தேன்றுளிசிந்தும்‌ நறுமணங்கமழும்‌ மலர்களா 
லமைந்த பூம்பந்தல்களையும்‌ நினைத்த வண்ணஞ்‌ செய்யவல்ல திவ்ய விமானங்‌ 
களையும்‌ சந்திர மண்டலம்போல்‌ பிரகாசிக்கத்தக்க பற்பல வாகனங்களையும்‌ 
மேருவையும்‌ பழிக்க வல்ல பற்பலரத்னங்களுடன்‌ கூடிய வஸ்திராபரணங்களால்‌ 
அலங்கரிக்கப்பெற்றுள்ள ஓர்‌ சிம்ஹவாகனத்தையும்‌ அனுப்பவேண்டும்‌. மற்றும்‌ 
பவானியின்‌ சீருக்குத்தக்க பொருள்கள்‌ எவையெவையோ அவைகளும்‌ அநுப்பத்‌ 
தக்கன என்று இவ்வாறு கூறி கிரிராஜன்‌ அம்பிகையைப்பார்த்து ஆனந்த பாஷ்பம்‌ 
பொழிந்து இனிய முகங்காட்டி அதி தீவிரமாய்‌ நந்திகேசரிடம்‌ வந்து அம்பிகையை 
யனுப்புவதில்‌ யாது தடையுளது? தேவரீர்‌ போஜனஞ்‌ செய்வதற்‌ கொழுந்தருளவா 
மென்று அன்புடனழைத்துக்கொண்டு போக அவரும்‌ சந்தோஷத்துடன்‌ அவன்‌ 
வேண்டுகோளின்படி யமுதருந்தியபின்னர்‌ சந்தனமுதலியவைகளையும்‌ திவ்விய 
வஸ்திரங்களையும்‌ திவ்வியாபரணங்களையும்‌ மிக்க சந்தோஷத்துடன்‌ கொடுக்க 
அவைகளை யெல்லாம்‌ சிவார்ப்பணமென்று கருதிச்‌ சந்தோஷத்துடன்‌ அங்கீகரித்து 
மகிழ்ந்தனர்‌. இச்செய்தி யிங்ஙனமிருக்க அச்சமயத்தில்‌ சில கணங்கள்‌ என்ன 
தாமதம்‌? கணாதீசராகிய நந்தீசனையனுப்பியும்யாது காரணத்தால்‌ இது காறும்‌ 
வாராது அம்பிகை தாமசஞ்செய்கின்றாளென்றிறைவன்‌ எங்களை இவ்விடம்‌ 


253 














சிவரகசியம்‌ 





அனுப்பினாரென்று கூறிக்கொண்டே வந்தனர்‌. அவர்களை இமவான்‌ கண்ணுற்று 
அவர்களுக்குச்‌ செய்ய வேண்டிய மரியாதைகளைச்செய்து அம்பிகை வீற்றிருக்கு 
மிடஞ்‌ சென்று சர்வாபரணங்களாலும்‌ அலங்கரிக்கப்பட்டுள்ள கவுரியைப்பார்த்து ஓ 
தேவி! காலதாமதமான தைக்குறித்து இறைவனார்‌ இப்பொமுது சிவகணங்களை 
யனுப்பியிருக்கிறார்‌. அவர்கள்‌ வந்திருக்கின்றனரென்று கூறிப்‌ பின்னர்‌ மேனையை 
நோக்கி ஓ பெண்ணே! இப்போது பிரயாணத்துக்குச்‌ சுபகரமானதும்‌ புஷ்ய 
சம்பந்தமுடையாதும்‌ குருயோகம்‌ பெற்றதுமாக இப்பகலிருப்பதால்‌ இச்சுப 
முகூர்த்தத்திற்றாளே அம்பிகை புறப்படவேண்டும்‌. இனிக்காலவிளம்பனஞ்‌ 
செய்யாமல்‌ சங்கரரது இச்சையை யனுசரித்து நாம்‌ நடக்க வேண்டும்‌. கால 
விளம்பனமாயின்‌ மீண்டும்‌ பகவான்‌ தூதரையனுப்புவார்‌. எவன்‌ சிவேச்சையை 
யனுசரித்துக்‌ காரியஞ்செய்கின்றானோ அவனுக்கெப்போதுஞ்‌ சவுக்கியமே. 
அங்ஙனஞ்‌ செய்யாவிடில்‌ செளக்கியம்‌ வருவதெப்படியென்று கூறிக்கொண்டே 
சீக்கிரமாய்ப்‌ பற்பல வாத்தியங்களை முழங்கச்செய்து அரண்மனைக்குள்ளே சென்று 
மெல்லமெல்ல அம்பிகையை யழைத்துக்கொண்டு வெளியே வந்து ஓ அம்பிகே! 
உனக்கு நினைத்தபடி செல்லக்கூடிய விமானங்கள்‌ அற்புதக்கணக்கா யிதோ 
வந்திருக்கின்றன. சிம்ஹமொன்று உன்னை வகித்துத்‌ தன்யமாகவேண்டுமென்று 
ஆவலுடன்‌ நிற்கின்றது. மற்றும்‌ பற்பல வாகனங்கள்‌ வேண்டியவாறு நிற்கின்றன. 
இவைகளன்றிப்‌ பற்பல கண்டாபரணங்களை யணிந்து விளங்குந்‌ தாசிகளும்‌ 
உன்னைச்‌ சேவிக்கும்‌ பொருட்டு அற்புதக்‌ கணக்காய்‌ நிற்கின்றனர்‌. இவைகளெல்லா 
முனக்கு வரிசைகளாதலா லுன்னுடன்‌ கொண்டு போகலாமென்று கூற கெளரி அவர்‌ 
கூறிய வசனத்தைக்‌ கேட்டுத்‌ தன்‌ தாயைப்‌ பார்த்து ஓ அம்மா! நீயும்‌ கிரிராஜனும்‌ 
இவ்விமானத்திலேறி என்னோடு மேருமலைக்குவந்து திரும்பவேண்டுமே யன்றி 
இப்பொழுதே நீங்கள்‌ திருப்பக்கூடாதென்று கூறித்‌ தன்‌ தந்தையின்‌ கையைப்‌ 
பிடித்துக்கொண்டு மெள்ள விமானத்தின்‌ மீதேறினாள்‌. அப்போது தேவ துந்துபிகள்‌ 
முழங்கின. கந்தர்வநாதர்கானஞ்‌ செய்தனர்‌. நல்ல கந்தத்துடன்‌ சீதளமாய்க்காற்றும்‌ 
மெதுவாய்‌ வீசியது. தேவர்புஷ்பவருஷம்‌ பொழிந்தனர்‌. அப்சரஸ்திரீகள்‌ நிர்த்தமாடி 
யதுடன்‌ தங்கப்பிடியுடன்கூடிய சத்திரசாமரங்களாலு முபசரித்தனர்‌. இவ்வாறு 
சர்வோபசாரங்களுடன்‌ தேவி புறப்பட அப்பொழுது சந்திரமண்டல முதித்ததுபோல்‌ 
ஓர்‌ மஹா சிம்ஹமானது நம்மை அம்பிகை ஏன்‌ அனுக்கிரகிக்கவில்லையென்பது 
போல்‌ அம்பிகையினெதிரில்‌ நின்றது. அதுபோலவே நிதிகளுடன்‌ சித்திகளும்‌ 
சந்தோஷத்துடன்‌ அம்பிகைபினெதிரில்‌ நின்றனர்‌. மலர்களால்‌ வணங்கிய 
மந்தாரவிருக்ஷங்களும்‌ ரத்னபாரங்களுடன்‌ ரத்னசாகரமும்‌ வணங்கி வந்து நின்றன. 
தேவதுந்துபியுமுழங்கின. அத்துவனியைக்‌ கேட்ட உபேந்திரர்‌ சந்தோஷத்துடன்‌ 
யாதோ க்ஷேமம்‌ வருகிறது. இஃது மஹாதேவரது இருப்பிடத்தைக்‌ குறித்துப்பார்வதி 
புறப்பட்டு வரும்‌ ஓர்‌ கலியாணகாலமாகும்‌. தரிசனஞ்‌ செய்து புனிதமாகும்‌ சுபகாலம்‌ 
இஃதே. பூர்வம்‌ கவுரிவிவாக சமயத்திலன்றோ இப்படிப்பட்ட சுபசூசகங்கணிகழ்ந்தன? 
ஆதலின்‌ நாம்‌ சென்று தரிசிக்க வேண்டு மென்று வந்தனர்‌. பிரமவிஷ்ணுவாதி 
சகலதேவர்களும்‌ தங்கள்‌ தங்கள்‌ தேவிகளுடன்‌ கூடிச்‌ சீக்கிரமாய்‌ வந்தனர்‌. கிரியில்‌ 
தவஞ்செய்துகொண்டிருந்த தபோநிஷ்டர்களும்‌ சித்தர்களும்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
மனைவியாரோடு பவானியைத்‌ தரிசிக்க விரும்பி வந்தனர்‌. இவ்வாறு 
அப்போதுகூடிய கூட்டம்‌ உலகத்திலெப்பொழுது மெவ்விடத்திலும்‌ கூடாத 
பெருங்கூட்டமாயிருந்தது. அக்கூட்டத்தவ ரெல்லாம்‌ நாமிப்பொழுது 


254 














சிவரகசியம்‌ 





தன்யராயினோம்‌, ஆயினோமென்று கூத்தாடினர்‌. அக்கூட்டத்தின்‌ மத்தியில்‌ 
சாக்ஷாத்‌ பராசக்தி வீற்றிருக்கும்‌ பொன்‌ விமானத்தை ஸரீ நாராயணர்கண்டு 
மிக்கசந்தோஷத்துடன்‌ இலக்ஷமியோடுகூட நமஸ்கரித்து நின்றனர்‌. ஏனைய 
பிரமனாதிதேளர்கள்‌ விமான சிகரத்தைக்கண்டு அடிக்கடி நமஸ்கரித்து யாமே 
தன்யரென்று மகிழ்ந்தனர்‌. அப்பொழுது அக்கூட்டங்களைக்கண்ட அருகிலுள்ள 
கணங்கள்‌ பொற்பிரம்பைக்‌ கையிற்‌ பிடித்தவர்களாய்ப்‌ பற்பல கணத்தலைவர்களை 
நோக்கினார்‌. உடனே அக்கணத்தலைவரெல்லாம்‌ அங்கனம்‌ உன்னதமாகிய 
பிரம்பைக்‌ கையிலெடுத்தோச்சி அசைத்து வர அவர்களை நாராயணாதிதேவர்கள்‌ 
கண்ணுற்று மகாபலசாலிகளாகிய இக்கணங்கள்‌ இப்பிரம்புகளாவடிப்பார்களாயின்‌ 
நம்மாற்‌ றாங்க முடியுமோ? முடியா முடியா! நாம்‌ எங்கேயாவது ஓடிப்போய்‌ 
விடுவோம்‌. அந்தோ ஓடிப்போவோமானால்‌ பவானியினது சரணாரவிந்த 
தரிசனமானது நமக்கெப்படிகிடைக்கும்‌? பிரம்படியினால்‌ மரணம்‌ வருமென்றஞ்சி 
கவுரீசரணாரவிந்த சம்பந்தமான காற்றினாலடிபடாத இச்சீவனத்தால்‌ யாது பயன்‌? 
யாதொருகவுரிசரணாரவிந்த சம்பந்தமாகிய காற்றுளதோ அக்காற்றால்‌ 
சீவிக்காதவன்‌ அந்தச்சன்மத்தால்‌ யாதுபயன்‌ பெறுவான்‌? வாயுவும்‌ அவளது 
சரணாரவிந்த சம்பந்தத்தால்‌ வாயுத்தன்மையுடையவனாகின்றான்‌. ஆகலான்‌ 
அம்பிகையினது சரணாரவிந்த சம்பந்தமான காற்றும்‌ கிடைப்பதரிது. இதற்கு 
முன்னம்‌ நம்மால்‌ பல சன்மங்களெடுக்கப்‌ பட்டன. அவைகளால்‌ தன்யத்துவம்‌ 
பெற்றிலம்‌. இப்படிப்பட்ட விமான சிகரமுங்‌ கண்டிலம்‌. இவ்விமானத்தில்‌ 
வீற்றிருக்கும்‌ சைலகன்னிகையின்‌ பாதாரவிந்த வாசனையுடன்‌ கூடிய காற்று 
அனந்தகோடி புண்யங்களிருந்தாலுங்‌ கிடைப்பதரிது. ஆகலின்‌ இப்பிரம்படிக்‌ கஞ்சாது 
அடிபட்டுக்கொள்வதே சிறந்தது. இதோ ருஷிகளும்‌ சித்தர்களும்‌ சமாதியை 
விடுத்துப்‌ பிரம்படிக்கஞ்சாது இங்குவந்து தரிசிக்கின்றனர்‌. அம்பிகையின்‌ விமான 
சிகரத்தைப்பார்ப்பதைவிடுத்துச்செய்யும்‌ எண்ணிறந்ததவத்தால்‌ யாது பயனுளது? 
உக்கிரமாகிய தவங்களின்‌ பிரபாவத்தால்‌ யாதொருபலன்கிடைக்குமோ அப்பயன்‌ 
இவ்விதமான சிகரத்தைக்‌ காண்பதால்‌ கிடைக்குமென்று சுருதிகளில்‌ கூறப்பட்டிருக்‌ 
கிறது. நமக்கு அத்தகைய பலனிங்குகிடைத்தது, இனி காணக்கூடாத சிவபெருமா 
னும்‌ பிரசன்னமாவர்‌. யாதொருதேவியினது பாதார விந்தத்தின்‌ பிரபையால்‌ விமான 
முழுதும்‌ பத்மராக மிழைத்தது போல்‌ காணப்படுகின்றதோ அப்படிப்பட்ட 
சிவகுடும்பினியாகிய அவளது பாதாரவிந்தத்தை ஸ்மரிப்போம்‌. அவளது 
பாதாரவிந்தத்தின்‌ காந்தியானது கணப்போதாவது நம்மேல்‌ பதிக்கப்பட்டு 
ஆனந்திப்போம்‌. இவ்விமானம்‌ இதற்குமேல்‌ உயரப்போமாயின்‌ அதன்‌ தரிசனம்‌ 
நமக்குக்‌ கிட்டாது. ஓர்சமயம்‌ மகாமேருவின்‌ தாழ்வரையாகிய இவ்விடம்‌ 
வருமானால்‌ தேவர்களுள்‌ நாமே தன்யரென்றெண்ணக்‌ கடவோம்‌. பற்பல 
சன்மங்களில்‌ தவஞ்செய்து பவானிபதியைத்‌ திருப்தி செய்திருப்போமாயின்‌ 
இப்பொழுது கவுரியின்‌ சரணாரவிந்தத்தைத்‌ தரிசனஞ்‌ செய்வது நிச்சயம்‌. அன்னை 
மில்லாவிடின்‌ அஃது துர்லபமே. 


நான்காம்‌ அத்தியாம்‌ 
முற்றிற்று. 





255 














சிவரகசியம்‌ 





உ 
குமாரகுரவே நம: 


ஐந்தாம்‌ அத்தியாயம்‌. 
தேவி கைலாயலஞ்்‌ செல்லுதல்‌. 


வியாசர்‌ கூறுகின்றார்‌. பின்னர்‌ தேவர்களெல்லாம்‌ அந்தவிமானத்தைத்‌ 
தரிசிக்க வேண்டி மேன்மேலே அண்ணாந்து பார்த்துக்கொண்டிருந்தனர்‌. பிரம்படிக்குப்‌ 
பயந்துபோன சூரியன்‌ விமானச்சாயையானும்‌ வரிசைவரிசையாய்‌ நிமிர்ந்தோங்கி 
வரும்‌ பிரம்புகளின்‌ தொகுதிகளாலும்‌ காணப்படாமல்‌ மறைந்தனன்‌. சூரியனங்ஙன 
மாயின்‌ சந்திரனொளிக்கிடமேது? பின்னர்‌ எங்கும்‌ பரவும்‌ மணிகளோசையுடனும்‌ 
அற்புதமாகிய துவஜங்களுடனும்‌ எண்ணிறந்தசாமரங்களுடனும்‌ விளங்கிக்‌ 
கணந்தோறும்‌ புதிது புதிதாய்த்‌ தோன்றும்‌ அவ்விமானம்‌ க்ஷணத்துக்குள்‌ 
திசைமுடிவிலும்‌ சென்று வரத்தக்க தாயினும்‌ தேவர்களிடத்துள்ள பிரீதியால்‌ 
மெல்ல மெல்லவந்து மேருவின்‌ அடிவாரத்தைச்‌ சமீபித்தது. அப்போது 
புஷ்பவருஷம்‌ பொழிந்தது, மந்தாரவிருக்ஷங்களும்‌ அத்துடன்‌ மெதுவாய்‌ வந்தன. 
தனது சாயையால்‌ எங்கும்‌ பரவும்‌ முத்து ரத்னம்‌ புஷ்பம்‌ இவைகளின்‌ 
ஜாலக்கொத்துகளுடன்‌ விளங்கும்‌ விமானத்தைச்‌ சற்று தூரத்தில்‌ தேவர்கள்‌ கண்டு 
ஆனந்த பரவசராய்க்‌ கூத்தாடினார்கள்‌. அப்பொழுது மேனையானவள்‌ சிவையாகிய 
பார்வதியாரைப்பார்த்து அவருக்குச்சந்தோஷம்‌ வளரும்‌ வண்ணமும்‌ தேவர்களுக்கு 
அநுக்கிரகநிமித்தமாகவும்‌ ஓ அம்பிகே! தூரத்தில்‌ பார்ப்பாய்‌, அதோதேவர்கள்‌ 
பக்தியூடன்‌ நமஸ்கரித்து நிற்கின்றனர்‌. தேவஸ்திரீகளையும்‌ சித்தஸ்திரீகளையும்‌ 
கின்னர ஸ்திரீகளையும்‌ கந்தர்வஸ்திரீகளையும்‌ சற்று பார்ப்பாய்‌. அவர்களெல்லாம்‌ 
உன்பாதாரவிந்தத்தில்‌ பக்தியுடையவர்களாய்த்‌ தரிசிக்க வேண்டுமென்கிற 
பேராவலுடன்‌ கூடி எதிர்கொண்டு வணக்கமுள்ளவராய்‌ வருகின்றனர்‌. ஓ அம்பிகே! 
முனிபத்தினிகளும்‌ சித்தபத்னிகளும்‌ கூட்டங்கூட்டமாய்‌ வருகின்றமையும்‌, 
அவர்கள்‌ எங்கெங்கும்‌ வீழ்ந்து நமஸ்கரித்து அஞ்சலி செய்து நிற்கின்றமையும்‌, 
நாராயண ரடிக்கடி நமஸ்கரித்தவண்ணமாயிருக்கின்றமையும்‌, அவரது பக்கத்தில்‌ 
கூப்பியகரமுடையவளாய்‌ மிக்க பக்தியுடன்‌ இலக்ஷமிதேவி நிற்கின்றமையும்‌ 
இவர்களைப்போலவே, சூலபாணிப்‌ பிரியையாகிய ஓ அம்பிகே! சரஸ்வதி தேவியும்‌ 
நான்முகனும்‌, இந்திராணியும்‌ இந்திரனும்‌ நிற்கின்றமையும்‌, மற்றைத்‌ தேவர்க 
ளெல்லாம்‌ கணங்களின்‌ கைப்பிரம்படியால்‌ பயந்தோடுவதையும்‌ ஓ கவுரி! உனது 
சரணாரவிந்தப்‌ பிரபாவ ஆதரவினால்‌ கைகூப்பி நிற்கும்‌ இலக்ஷமிதேவி நடனஞ்‌ 
செய்கின்றமையும்‌, தனது அபீஷ்டத்தைச்‌ சித்திபெறுவிக்கும்‌ உனது தரிசனங்‌ 
கிடைத்ததென்று பிரமன்‌ சந்தோஷித்து நிற்பக்‌ கலைமகள்‌ உனது குணகணங்களை 
எடுத்துத்‌ தோத்திரஞ்‌ செய்கின்றமையும்‌ பார்ப்பாயாக, இவ்வண்ணம்‌ நிற்கின்றவர்‌ 
களுடைய கோரிக்கைகள்‌ நிறைவேற வேண்டுமாகலின்‌ மேருவின்‌ அடிவார 
மார்க்கமாய்‌ மஹா தேவருடைய ஸ்தானத்துக்குச்‌ செல்லவேண்டும்‌. இந்த 
விமானமும்‌ நினைத்தவண்ணஞ்‌ செல்லும்‌ யோக்கியதையுடையது. ஆகலான்‌ 
இம்மார்க்கத்தைவிட்டு வேறுவழியாய்ச்‌ செல்வது தகுதியன்றென்று கூற, 


256 














சிவரகசியம்‌ 





அம்பிகையும்‌ அங்ஙனமே யாகுகவென்ன மேனையார்‌ மகிழ்ந்தவராய்‌ நமது 
கிரிஜைக்குப்‌ பசியினால்‌ வாட்டமுண்டாகுமே என்றெண்ணி அமுதரசஞ்‌ சிந்தும்‌ 
கற்பக விருக்ஷத்தின்‌ கனியையும்‌, தேவாமிர்தத்தையுங்‌ கொடுக்கத்‌ தாயின்‌ 
அன்பைக்கருதி அதனை வாங்கியுண்டு ஆனந்தமடைந்து தாம்பூலம்‌ தரித்து மிக்க 
சுந்தரஸ்வரூபிணியாய்‌ விளங்கி விமானத்தை நோக்கினர்‌. அது அம்பிகையின்‌ 
திருவுள்ளக்குறிப்பின்படி மேருமூலமார்க்கமாய்ச்‌ செல்லும்‌ பொழுது முன்கூறப்‌ 
பட்ட தேவர்‌ முதலியோர்‌ பரமானந்த சாகரத்தில்‌ மூழ்கினவர்களாய்‌ நமஸ்கரித்து 
அஞ்சலியஸ்தர்களாய்‌ ஆங்காங்கு நின்று, கெளரியே ஜய ஜய, ஜகத்வந்தரியே ஜய 
ஜய, சங்கரவல்ல பே ஜய ஜய, கமலமுகியே ஜய ஜய, மர்வமங்களே ஜய ஜய, 
காமாரி அர்த்தாங்க சிஹ்மாசனநிலையே ஜய ஜய , ஸ்ரீ கண்ட சிருங்கார ரசகா 
ரணியே ஜய ஜய, கர்ப்பூர கஸ்தூரி சந்தனபூஷிதே ஜய ஜய, திவ்ய ஹாராலங்கிருத 
ஸ்தன மண்டலே ஜய ஜய, இரத்னகணசோபித கிரீடாலங்கிருதே ஜய ஜய, இரத்ன 
கசித ஸ்லர்ணா பரணபூஷதே ஜய ஜய, வஜ்ரமணிகஜித தாடங்க சோபிதே ஜய ஜய, 
மஹிதர்ப்பண கபால சோபிதே ஜய ஜய, நீலாலசல சமானகேசபார சோபிதே ஜய 
ஜய, ஓ மதயானையின்‌ மஸ்தகத்தைப்‌ பழிக்குங்‌ குசங்களையுடையவளே, 
உன்மத்தமாகிய மீன்‌ போன்ற கண்களையுடையவளே, கங்கையின்‌ சுழல்போன்ற 
நாபியை யுடைபவளே, கட்புலனுக்குத்‌ தோன்றாத இடையை யுடையவளே, மதித்த 
ஹம்ஸம்‌ போன்ற நடையை யுடையவளே, சந்திரன்‌ போன்ற நெற்றியை 
யுடையதேவி! ஓ சிவசுந்தரியே ஜய ஜய, மவுனிகளூடைய மனத்தால்‌ 
தழுவப்பட்டுள்ள பாதாரவிந்தமுடையவளே ஜய ஜய, பக்த ஜனானந்த ஹேதுவாகிய 
ஈற்வரியே ஜய ஜய , ஆனந்த சமுத்திர ஸ்வரூபிணியே ஜய ஜய, உனது 
பாதாரவிந்தத்திலேயே சென்ற மனமுடையவர்களாகிய எங்களைக்‌ 
காத்தருளவேண்டும்‌. 


ஐந்தாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





257 














சிவரகசியம்‌ 





உ 
அக்ஷோப்யாய நம: 


ஆறாம்‌ அத்தியாயம்‌. 
தேவி கைலாயலஞ்்‌ செல்லுதல்‌. 


வியாசர்‌ கூறுகின்றார்‌. ஓ முனிவீர்காள்‌ இவ்வண்ணம்‌ தேவர்களால்‌ 
தோத்திரஞ்‌ செய்யப்பெற்ற தேவி மேருவினடிவாரத்தில்‌ பிரகாசிக்கும்‌ சுவர்க்க 
லோகத்தைத்‌ திவ்ய விமானத்தோடு வந்தடைந்தனள்‌. அதுகண்ட தேவரெல்லாம்‌ 
புஷ்பமாரிபொழிந்தனர்‌. மந்தார மலரின்‌ பரிமளமாகிய இனியதேனோடு சம்பந்தம்‌ 
பெற்ற காற்றும்‌ மெல்லென்று வீசிற்று. அந்தச்‌ சமயத்தில்‌ மிக்க ஆவலுடன்‌ 
தேவரெல்லாம்‌ விமானத்தின்‌ மீது வீற்றிருக்குந்‌ தேவியைத்‌ தரிசிப்பதற்கெண்ணி 
நெருங்க, அவ்விமானத்தின்‌ ஒளிக்கூட்டத்தால்‌ பார்ப்பதற்குக்‌ கூடாமல்‌ தடைப்பட 
வே அந்தோ! நமக்குத்‌ தரிசனங்கிடைக்கவில்லையே என்றேக்கமுற்றவராய்‌ ஓ 
கிரிராஜகுமாரி! கமலம்‌ போல்‌ அமலமாய்‌ மனோஹாரியாயிருக்கும்‌ உனது திவ்ய 
சரணாரவிந்தமானது வேதங்களாலுங்‌ காண்டற்கரியதா யிருக்க, அது எவ்வகைத்‌ 
தான புண்ணியங்களாலோ எங்களுக்குக்‌ கிடைக்கப்‌ பெற்றும்‌, உனது 
விமானத்திலுள்ள திவ்ய ரத்னங்களின்‌ ஒளி மண்டலத்தால்‌ எங்களுடைய கண்கள்‌ 
காணுஞ்‌ சத்தியற்றனவாயிருக்கின்றனவே, ஓ உமாதேவி! எங்களுக்குயாது கதி? ஓ 
மீனாக்ஷி! எங்களச்சிறிதே பார்த்தருள்‌ புரிந்திடுவாய்‌. ஓ அம்பிகே உனது 
நோக்கத்திற்‌ குடிகொண்டிருக்கு கருணாரசத்திற்‌ சிறிது எங்கள்‌ மேற்படுமாயின்‌ 
இச்சுவர்க்கம்‌ அபவர்க்கத்தைப்‌ பெறுமே. ஓ ஜகதீங்வரீ! வேதங்கள்‌ உன்னிடமே 
தீனதயாளத்வம்‌ உளதென்று நிச்சயிக்கின்றனவாதலால்‌ அதிதீனர்களாகிய 
எங்களைச்‌ சிறிது காத்தருளவேண்டியது அவசியமானதன்றோ ஓ ஜகதம்பிகே! 
தீனர்களாகிய எங்கள்‌ மொழி உனது திருச்செவிக்குக்‌ கேட்கவில்லையோ! ஓ தேவி! 
மிக்க தூரத்திலிருந்து எங்களைப்பார்ப்பது உனக்குச்‌ சிரமத்தை யுண்டாக்குமென்‌ 
றெண்ணியே நாங்கள்‌ சமீபத்தில்‌ வந்திருக்க எங்களைக்‌ கருணாவீக்ஷண்யத்தால்‌ நீ 
சிறிதும்‌ நோக்காதிருப்பதை நோக்குங்கால்‌ இதுவும்‌ உனக்குச்‌ சிரமமாயிருப்பதாகத்‌ 
தெரியவருகின்றது. ஓ அம்பிகே! இப்பொழுது ஆனந்தத்திற்‌ கிருப்பிடமாகிய உனது 
சங்கரரது ஆலயத்துக்கு எழுந்தருளுவையாயின்‌ இனி நீ இங்குவருவது எந்நாளோ! 
ஓ கிரிராஜ கன்யகே! நாங்கள்‌ உனது கருணைக்குப்‌ பாத்திரரல்லரென்று 
தோன்றினால்‌ உனக்கு யார்தான்‌ பாத்திரமாகத்‌ தக்கவர்‌? நீ அபாத்திரராகிய 
பதிதர்களையும்‌ பாத்திரமாக்கத்தக்கவளல்லவா! ஆகலின்‌ பதிதர்களாகிய எங்களைக்‌ 
கருணையுடன்‌ நோக்கி யருள்புரிவாயாக. 


ஓ தேவி நீ எங்களைப்பார்த்து ஓ தேவர்காள்‌! எனது தரிசனம்‌ அதிககஷ்டத்தி 
னால்‌ கிடைப்பதென்றும்‌, தவத்தைச்‌ செய்தால்‌ ஓர்‌ கால்‌ கிடைக்கப்பெறலா 
மென்றும்‌, ஆனால்‌ அத்தவம்‌ சாதிக்க முடியாதென்றும்‌ பெரியோர்‌ கூறுகின்றனரே, 
அவற்றை நீவிர்‌ கேட்டிலீர்போலும்‌ என்பையேல்‌ அ..துண்மையே. உனது தயைக்குப்‌ 
பாத்திரமாயுள்ள அநேகரை உலகில்‌ பார்க்கின்றோமே, அவர்களுள்‌ நாங்கள்‌ 


258 














சிவரகசியம்‌ 





சேரமாட்டோமா! நாங்கள்‌ எப்பொழுதும்‌ சிவபூஜை செய்துகொண்டிருக்கும்‌ போது 
உனது தயைக்கு ஏன்‌ பாத்திரராகாமற்‌ போவோம்‌. ஓ சங்கர்‌! சிவ பூஜையைச்‌ செய்து 
வரும்‌ எங்களுக்கு இந்தத்‌ துரதிர்ஷ்டந்தானா வரவேண்டும்‌. அந்தோ! அந்தோ! ஓ 
ஜகதீங்வரீ! உனக்குச்‌ சிவபூஜையில்‌ பக்தியில்லையா! நீ சங்கரதற்பரையா 
யிருப்பவளன்றோ? ஆனால்‌ இப்பொழுதொன்று நினைக்கின்றோம்‌. என்னை 
யெனின்‌, நீ சங்கரரிடமுள்ள ஆவலுடன்‌ சீக்கிரமாய்க்‌ கைலைக்குப்‌ போகக்‌ 
கருதுகின்றமையால்‌ தேவர்களிடம்‌ இப்பொழுது கருணைகூர்‌ தல்‌ நாம்‌ சீக்கிரம்‌ 
போவதற்கிடையூறாகும்‌ என்‌ றெண்ணுகின்‌ பனையோவென்பசார்‌. அப்படி 
யெண்ணுவது தகுதியாமா! அதி தீனர்களாகிய எங்களுக்குத்‌ தரிசன மளித்துப்‌ 
பாலன செய்வதனை ஓர்‌ விக்னமாக எண்ணற்பாலதா! ஓ தேவி தரிசனம்‌ பெறாது 
மிகவுந்‌ துச்கசாகரத்தில்‌ வீழ்ந்து தபிக்கும்‌ தேவர்களாகிய எங்களைக்‌ 
கரையேற்றிவைப்பாயாக. 


ஓ அம்பிகே! இவ்வகையாய்ப்‌ பரிதபிக்கும்‌ எங்களை உபேகைஷசெய்து விட்டு 
நீ சிவபெருமானிடஞ்‌ சென்றால்‌ அச்சர்வாந்தரியாமி உன்னைப்பார்த்து நீ வரும்‌ 
போது தேவரெல்லாம்‌ வந்திருப்பார்களே அவர்களுக்கெல்லாம்‌ கருணைபுரிந்து 
வந்தனையாவென்று கேட்பாராயின்‌ நீ யாது கூறுவாய்‌? ஆகலான்‌ உனது 
திருவருளை எங்கள்‌ பால்‌ பாலிக்கவேண்டியது கடப்பாடேயாகும்‌. இப்படியன்றி ஓ 
அன்னையே! இத்தேவர்கள்‌ சாதுக்களல்லர்‌. இவர்களிடம்‌ நாம்‌ கருணை கூர்தல்‌ 
தகுதியன்றென்‌ தெண்ணி உதாசீனமாய்ச்‌ செல்லுவையாயின்‌ அது உசிதமாகுமா? 
ஏனெனின்‌, உனது தரிசனத்துக்கு, தரிசனமாத்திரத்தில்‌ பாவக்கடல்‌ வற்றிப்போம்‌ 
என்று கூறுகின்ற சிறப்பு எங்ஙனந்தெரியவரும்‌. ஆகலான்‌ அதனைத்‌ திருவுளம்‌ 
பற்றுவாயாக. 


ஓ தேவி! நாங்களெப்பொழுதும்‌ சிவார்ச்சனை செய்கின்றவர்கள்‌. உனது சரண 
கமலம்‌ எப்பொழுதும்‌ சிவோபாசகர்களுளுக்குச்‌ சுபத்தை யருளுவது. ஆகவே, 
எங்களுக்கு நீ அருள்‌ புரியும்‌ விஷயத்தில்‌ உனக்குள்ள சிரமம்யாது? ஓ சர்வமங்களே 
! உனது பாதபங்கஜமானது, தாபத்திரயங்களால்‌ வருந்துபவர்க்கு நிழல்‌ பரப்பும்‌ 
கற்பக விருக்ஷமாயும்‌, சிவஞானப்பாலளிக்குங்‌ காமதேனுவாயும்‌, சிந்திப்பன 
வெல்லாம்‌ முந்திப்பொழியும்‌ சிந்தா மணியாயும்‌, அமுதமாரிபொழியும்‌ மேகமாயும்‌ 
உள்ளதாயிற்றே. அவ்வற்புதச்செயலெல்லாம்‌ அச்சரணகமலத்திற்‌ கிப்பொழுதெங்கே 
போயிற்று? அந்தோ! உனது சரணம்‌ அவ்வருஞ்செயலற்றிருப்பதை ஏன்‌ 
எண்ணாதிருக்கின்றனை! இனியேனும்‌ எண்ணி எங்களைக்‌ கொளுத்தும்‌ துக்காக்னி 
யணைவதற்குரிய நல்லவருஷத்தால்‌ சுகமளித்தருள்வாயாக. 


ஓ கருணாசமுத்திரீ! உனது அரிய பொன்னடி இருதயகமலத்தில்‌ எங்களால்‌ 
பூஜிக்கப்படுந்‌ தன்மையுடைத்தாய்‌, கைம்மாறு கருதாது பொழியும்‌ அமுதமேகத்‌ 
தன்மையையும்‌, ஒருவரையும்‌ எதிர்பாராது சுதந்திரமாய்‌ வேண்டியாங்கருளவல்ல 
தீரத்தன்மையையும்‌ உடைத்தானதாயிற்றே, அப்பொன்னடி இப்பொழுது அவ்வண்ண 
த்தை மறந்து எங்கள்‌ பால்‌ கருணை கூராமலும்‌, அனாதரவாயும்‌, உதாசீனமாயும்‌ 
இருக்கும்‌ வண்ணத்தை எங்கே பெற்றதோ! அந்தா அது எங்களை உய்வண்ணஞ்‌ 


259 














சிவரகசியம்‌ 





செய்யவல்ல அவ்வடிக்கு அது மெய்வண்ணமன்றே! ஓ சாம்பவி இனி கருணாமுத 
அலைகளால்‌ மனோகரமாயுள்ள உனது நேத்திரகமலத்தினால்‌ எங்களைச்‌ சுக சமுத்‌ 
திரம்‌ அடையும்படி அருள்புரிவாயாக. 


ஓ தேவி உனது தரிசனம்‌, தேவஸ்திரீகளால்‌ எப்பொழுதும்‌ விரும்பப்பட்டதா 
கலின்‌ கமலநாயகியாகிய இலக்கும்‌ தாமரை மலர்களை ஏராளமாயெடுத்துக்‌ 
கொண்டு உனது பாதகமலங்களைப்‌ பூஜிக்கப்‌ பேராவலுடன்‌ எதிர்நோக்கி வருகின்‌ 
றாள்‌. அதனைச்‌ சற்று நோக்குவாயாக. எங்களினத்தவர்க்கு உனது பாததரிசனந்தவிர 
விரும்பத்தகுந்தது வேறு யாதுளது! உனது பாதாரவிந்தம்‌, எங்களுக்‌ கப்போதைக்கப்‌ 
போ துண்டாகுந்‌ துக்கத்தைப்‌ போக்குந்தன்மையும்‌, ஈரேழுலகத்திற்கும்‌ 
ஈபமானத்வமாயிருக்குந்‌ தன்மையும்‌, எப்பொழுதுந்‌ தீனர்களுக்குப்‌ பந்துவாய்க்‌ 
கிருபை பொழியுந்தன்மையுமாகிய இத்தன்மைகளையுடைத்தாயிருக்குந்‌ தன்மைத்‌ 
தன்றோ? அவையெல்லாம்‌ இப்பொழுது மாறியிருத்தற்குக்‌ காரணமென்னையோ! ஓ 
தேவி! மஹா சம்சாரமத்தியில்‌ புகுந்திருக்கும்மனிதனிடத்தும்‌ உனது தயை செல்லு 
கின்றதாயிற்றே! நாங்களிப்போது அவர்களிலுங்‌ கீழ்ப்பட்டவராயினோமோ! அப்படி 
யானால்‌ அவர்களுக்குப்‌ பெரிதாகச்‌ செய்வதுபோல்‌ செய்யாமல்‌ ஓரணுவளவான 
அனுக்கிரகத்தையாவது அனுக்கிரகிக்கக்கூடாதா! ஓ சங்கரப்பிரியே நீ நமது 
கருணைக்கு அமரர்கள்‌ பாத்திரமானவர்களேயென்று சிறிதெண்ணுவாயாக. 


உனது சரணங்கள்‌ எங்களாற்‌ சரண்புகும்‌ மரபினையுடையது. நாங்கள்‌ 
கங்காதரனையும்‌ உன்னையுமே எப்பொழுதும்‌ அபயத்தின்‌ பொருட்டுச்‌ சரண்புகுந்‌ 
தன்மையுடையோமன்றி மற்றெவரையுஞ்‌ சரண்புகுந்‌ தன்மையுடையோமல்லேம்‌. 
எங்களுடைய நமஸ்காரங்களெல்லாம்‌ உங்களிருவரைச்‌ சேருமேயன்றி மற்றெவரை 
யுஞ்‌ சேரா. தெய்வங்களுக்கெல்லாந்‌ தெய்வங்களாயும்பிரபுக்களுக்கெல்லாம்‌ 
பிரபுக்களாயும்‌ இருக்கின்ற உங்களைச்‌ சேவிக்கின்றவர்கட்கே சம்சாரதுக்கமின்றாம்‌. 
ஏனையோரைச்‌ சேவிப்பதனாலென்னாம்‌. மிருகேந்திரமிருக்குமிடத்தில்‌ யானையின்‌ 
மத்தகத்திலுள்ள முத்தங்கள்‌ கிடைப்பனவேயன்றி என்புமுதலியவைகளன்றே? 
அதுபோல உனது சரணாரவிந்தங்களை யாஸ்ரயிப்பதால்‌ எவரிடத்தும்‌ அடையப்‌ 
பெறாத அரும்பயன்‌ அடையப்படுமேயன்றி சாமான்யமான பயனடையப்படுவனவ 
ன்றே? பெரியோரும்‌ அதமனான மநிதனும்‌ உனது ஆஸ்ரதயத்தால்‌ போகபதியாகின்‌ 
வென்று கூறுகின்றனர்‌. ஓ தீனதயாபரையாகிய அம்பிகே! உனது கிருபாநோக்க 
த்தால்‌ எங்களை யனுக்கிரகிக்காவிடில்‌ இத்தேவத்வத்தால்‌ எங்கட்குவரும்‌ 
பயனென்னை! இனி நாங்கள்‌ அதனைத்‌ துச்சமென்று அனாதரவு செய்யத்தக்கதே! ஓ 
தேவி! நாங்களிவ்வாரெல்லாம்‌ புலம்பியும்‌ நீ உபேக்ஷை செய்கின்றனையே! 
எங்களது புலம்பல்‌ உனது திருச்செவிக்கேறவில்லையோ! நாங்களிதுகாறும்‌ செய்து 
வந்த தவத்தின்‌ வன்மை இவ்வளவுதானோ! ஓ மாதாவே! உனது தயைவாராமைக்கு 
நாஸ்திகத்வம்‌ ஏதுவாதல்‌ போல்‌ ஆஸ்திகத்வமும்‌ அதற்கே ஏதுவாவதோ! ஓ 
அம்பிகே! இன்னமும்‌ தீனர்களாகிய எங்களிடம்‌ கிருபாநோக்கம்‌ பாலிக்காமையால்‌ 
உனது திருவுளம்‌ மிகவுங்‌ கடினமானதே! அதற்கைய முளதோ! அபராதஞ்செய்த 
புதல்வளை அன்னையாயுள்ளாள்‌ ஆதரவு செய்கின்றாளென்பதை கேட்டதில்லையா! 
நீ அனாதரவு செய்யத்தக்க பாதகம்‌ எங்களிடம்‌ இருக்குமென்பதுமுண்டா! உனது 
நாமத்தையும்‌ சிவநாமத்தையும்‌ எப்பொழுதும்‌ ஸ்மரிக்கின்றவர்களுக்குப்‌ பாவம்‌ 


260 














சிவரகசியம்‌ 





பறந்துபோமென்பது எங்களிடம்‌ பொய்த்துப்போயிற்றோ? பொய்யாதிருக்குமாயின்‌ 
இதுகாறும்‌ எங்களிடம்‌ ஏன்‌ கிருபை செய்யாமலிருக்கின்றனை? சிவநாமஸ்மரணம்‌ 
சகல பாவக்கூட்டங்களையும்‌ சுட்டெரிக்கின்றதென்று பெரியோர்‌ கூறுகின்றனரே! 
அது பொய்யா? வேதங்கள்‌ சகல பாவங்களையுந்‌ தொலைப்பதற்குச்‌ சாதனம்‌ 
சிவநாமஸ்மரணமென்று கூறுகின்றனவே அவைபொய்யா! அவற்றினுண்மையைக்‌ 
கூறுவாயாக. திருவெண்ணீறு சண்ணித்தமேனியனையே தியானஞ்செய்வோனுக்குப்‌ 
பாதகங்கள்‌ கோடிகணக்காயிருந்தனவாயினும்‌ அவைகளெல்லாந்‌ தொலைந்து 
விடுகின்றனவென்று கூறியிருக்கின்றதே. சிவலிங்கபூஜகர்களாயிருக்கின்ற 
எங்களிடத்தில்‌ மாத்திரம்‌ அது எங்கனம்‌ நிற்கப்பெறும்‌. பெருஞ்சுடருக்கருகே நிற்கப்‌ 
பெற்றவன்‌ குளிருக்குப்‌ பயந்தோடுவதுண்டா! அமிர்தத்தையேராளமாய்ப்‌ புசித்தவன்‌ 
பசியினால்‌ பீடிக்கப்படுவதுண்டா! சிவலிங்கார்ச்சனை செய்வதில்‌ மிக்க 
பிரீதியுள்ளவனுக்குத்‌ துக்கமுண்டா! சங்கரோபாசகனுக்குப்‌ பாவமென்பது லேசமு 
முண்டா? ஆகலின்‌ எங்களிடம்‌ லேசமேனும்‌ பாவமுளதென்னுஞ்‌ சொல்லுக்கு 
மிடமில்லை. ஒ சிவப்பிரியே எங்களைச்‌ சீக்கிரமாய்க்‌ கிருபாமிருதா ரசத்துடன்‌ 
கூடிய உனது திருக்கண்களால்‌ இரக்ஷிப்பாயாக, இதனால்‌ உனக்கொரு 
கெடுதியுமில்லை. உனது கிருபையன்றி எங்களுக்கு வேறு கதியிருக்குமானால்‌ நீ 
இப்பொழுது கருணை செய்யற்க. அந்தோ! எங்கட்கு உனது பாதாரவிந்தமே 
கதியாயிருப்பதன்றி வேறொன்று கதியாயிருப்பதில்லையே! ஆகலின்‌ சரணமடைந்த 
எங்களை நீ ரக்ஷிப்பாயாக. 


ஆறாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





261 














சிவரகசியம்‌ 





உ 
குசராஸரபஞ்சநாய நம: 


ஏழாம்‌ அத்தியாயம்‌. 
தேவி கைலாயலஞ்‌ செல்லுதல்‌. 


வியாசர்‌ கூறுகின்றார்‌. முன்னக்கூறியவாறு தேவரெல்லாங்‌ கை கூப்பி 
நின்று தோத்திரஞ்‌ செய்யவே அவ்விமானமானது அவர்களிருக்கு மிடத்துக்கு நேரில்‌ 
வந்தது. வரவே அதனை அண்ணாந்து பார்க்கும்போது தேவியின்‌ பாதாரவிந்த 
சோதியானது தோன்றிற்று. அதனைக்கண்டு நாம்‌ கிருதார்த்தராயினோம்‌, நாமே 
தன்யர்கள்‌, நம்மினுந்தன்யர்கள்‌ எவருள்ளார்‌ என்றெண்ணிப்‌ பரமானந்தபரவசர்க 
ளாய்‌ நிற்ப அவ்விமானம்‌ அச்சுவர்க்கலோகத்தைக்‌ கடந்து அப்புறஞ்சென்று 
பிரமலோக விஷ்ணு லோகங்களையும்‌ கடந்து கயிலாயத்தையடைந்தது. 
அப்பொழுது தேவர்கள்‌ ஒருவரையொருவர்‌ பார்த்துத்‌ தேவியினுடைய விமானம்‌ 
சென்று விட்டதே என்றேங்கியும்‌, இவ்வாறு வேகமாய்ப்‌ போகுஞ்சமயத்தில்‌ 
தேவியினது பாதார விந்ததரிசனம்‌ கிடைத்ததே என்று மனம்‌ பொங்கியும்‌, 
விமானங்கயிலாயத்தைப்போயடைந்தும்‌ நமக்கு இன்னமும்‌ அச்சோதி தெரிகின்ற 
தே என்று அதிசயித்தும்‌, இனித்‌ தேவியினது சரணபங்கஜம்‌ நம்மால்‌ எப்படி 
காணமுடியுமென்றும்‌, அச்சரண பங்கம்‌ பிரகாசிக்கப்‌ பெற்ற ஸ்ரீ கயிலாயத்தைப்‌ 
பிரமதகணங்கள்‌ தரிசிக்கப்‌ பெற்றதனாலன்றோ கிருதார்த்தராயினரென்றும்‌, அப்பா 
தாரவிந்த தூளியினளாலன்றோழுவுலகும்‌ நாமும்‌ உண்டாயினோமென்றும்‌ கூறி 
மீண்டும்‌ சிலர்‌ அத்தேவியினது சரண கமலவொளிப்பிழம்பானது நாம்‌ வாழத்தக்க 
இவ்விடங்களிலும்‌ பரவப்‌ பெற்றமையால்‌ நமது தவங்களும்‌ நமதுலகங்களும்‌ 
பாவனமான. இவ்வாறாவதற்குப்‌ பூர்வத்தில்‌ நம்மால்‌ என்ன புண்ணியஞ்‌ செய்யப்‌ 
பட்டதோ! இனி நமக்குக்குசலமே என்றும்‌, சிலர்‌, பாவனங்கட்குப்‌ பாவனமாயும்‌, 
சோபனங்கட்குச்சோபனமாயும்‌ உள்ள அப்பாதார விந்தப்பேரொளி நம்முடைய 
வுலகங்களின்‌ மேலும்‌ ஈம்‌ முடம்புகளின்‌ மேலும்‌ படாமற்‌ போமாயின்‌ புண்ணிய 
லோகங்களென்றும்‌ புண்ணிய சரீரங்களென்றும்‌ உலகங்‌ கூறுமா என்றும்‌, சிலர்‌, 
தேவியினது திருவடியின்‌ ஒளிகாணப்பெறுதலும்‌ அது வியாபிக்கப்‌ பெறுதலும்‌ 
அரிதினும்‌ அரிதே. நமது கிரீடங்களெல்லாம்‌ அவ்வொளியின்‌ வியாபகத்தால்‌ 
அதிகப்‌ பிரகாசத்தைபுடைத்தாயிருக்கின்றன. அக்னியின்‌ சம்பந்தத்தால்‌ பொன்‌ 
தன்வெளியை மிகுதியாய்ச்காட்டுவது போல நமது கவர்னாபரணங்களெல்லாம்‌ 
மாற்றீலடங்காப்பேரொளியைக்காட்டுகின்றன என்றும்‌ ஒருவரோடொருவர்‌ 
சொல்லிக்‌ கொண்டும்‌ பரமானந்தக்‌ கடலில்‌ மூழ்கியுங்களித்தனர்‌. இவர்கள்‌ 
செய்தியிங்ஙன மிருக்க. 


விமானமானது கயிலாயத்தையடைந்தவுடன்‌ அம்பிகை அவ்விமானம்‌ விட்டி 
றங்கி மேனையைப்பார்த்து அம்மே! இவ்விடத்தில்‌ அழகெல்லாம்‌ உருக்கொண்டது 
போலும்‌ விளங்குகின்ற மாளிகைகளையும்‌, சுந்தரக்காட்சியாய்‌ விளங்கும்‌ விருக்ஷ 
வகைகளையும்‌ பார்ப்பாய்‌. இவ்விடம்‌ என்னிறைவனது விலாசத்துக்‌ குசிதமா 


262 














சிவரகசியம்‌ 





யுள்ளது. இதனை நீ முன்னங்கண்டிருக்கமாட்டாய்‌. இப்பொழுது இங்குசிவபிரானில்‌ 
லையாதலால்‌ என்‌ தந்தையும்‌ நீயும்‌ நன்றாய்க்கண்டுகளிக்கலா மென்றனள்‌. 
இமவானும்‌ மேனையும்‌ அம்பிகையினது அன்பார்ந்த மொழியைக்‌ கேட்டு உள்ளம்‌ 
பூரித்து வுள்ளே செல்லவேண்டிய துவாரவேதிகையைப்‌ பார்த்து அதிசயமுற்று ஓ 
கவுரி! ஆஹா! இதுவென்னவிநோதம்‌. இந்த வாசற்படியிலிழைத்திருக்கும்‌ 
இரத்தினங்களை நான்‌ இரத்னாகரத்திலுங்‌ கண்டதில்லை. இவைகளுடய காந்தி 
எங்களுடைய சரீர காந்திகளையும்‌, இந்தவிமான காந்தியையும்‌ கீழ்ப்படுத்தித்தன்‌ 
மயமாக்கி எங்களை மயங்கச்செய்கின்றதே, இது மிக்கவாச்சரியம்‌! துவாரமே 
இவ்வண்ணமான வற்புதத்தை யுடையதாயின்‌ இனி வுள்ளே சென்றால்‌ அங்குள்ள 
வற்புதங்கள்‌ எத்தன்மையவோ! இங்குது வாரபாலகராய்‌ வசிக்கப்‌ பெற்ற பிரமத 
கணங்களுடைய செல்வமே செல்வமென்று தேவியுடன்‌ அங்குட்கார்ந்தனர்‌. மேனை 
யார்‌ அங்குள்ளகனிவகைகளைப்பறித்து வந்து தன்‌ மகளைப்பார்த்து ஓ கவுரீ! 
இப்படிப்பட்ட கனிவகைகளை நான்‌ எங்குங்கண்டதில்லை. இவற்றைப்‌ பார்க்க 
எனக்குச்சந்தோஷமுண்டாகின்றது. பசி வேண்டு மென்கிற யெண்ணமே வுண்டாக 
வில்லை என்று கூற, கவுரியார்‌, ஓ அம்மா! இக்கனி வகைகள்‌ உனக்குத்தான்‌ 
ஆச்சரியமாகத்தோன்றுகின்றவேயன்றி எனக்குக்தோன்றவில்லை. இனி உள்ளே 
செல்வோம்‌. அங்கு காணப்படும்‌ வினோதமெல்லாம்‌ மிக்கவாச்சரிபக்தை விளைவிக்‌ 
குமென்று சொல்லிக்கொண்டே தாயினால்‌ கொடுக்கப்பட்ட கனிவகைகளைப்புசித்துக்‌ 
கொண்டு செல்ல, தாய்‌ தந்தையரிருவரும்‌ அங்கு திவ்யரத்னங்களால்‌ நிர்மிக்கப்‌ 
பட்டிருக்கு மாளிகைவரிசைகளையும்‌, அமுதப்‌ பிரவாகமாய்ச்‌ செல்லும்‌ அருவிக 
ளையும்‌, அதன்கரைகளில்‌ அழகு பெற்று விளங்குங்‌ கற்பக விருக்ஷங்கள்‌ அம்பிகை 
வருதலைக்கண்டு புஷ்ப வருஷங்களைப்‌ பொழிவனவற்றையும்‌, அந்த விருக்ஷ 
மூலங்களில்‌ எண்ணிறந்த சிவலிங்கங்கள்‌ அழகு பெற்று விளங்குவனவற்றையுங்‌ 
கண்டு பரமாச்சரியமடைந்து அவ்விலிங்க மூர்த்தங்களை ஆராதவன்‌ புடன்‌ 
அக்கற்பக மலர்களால்‌ அர்ச்சித்து அப்புறஞ்செல்ல, அக்கற்பகச்‌ சோலைநடுவில்‌ 
பதினாயிரம்‌ யோசனைப்பரப்பும்‌, உயரமுமுள்ள ஓர்‌ திவ்யரத்ன மண்டபத்தையும்‌, 
அண்டபத்தில்‌ பிரமதகணங்கள்‌ ஒருங்கு கூடி ஆடிப்பாடிக்‌ கூத்தாடுவதையும்‌, அந்தக்‌ 
கூட்டங்களில்‌ நடுவில்‌ நூறுயோசனையுயரமுள்ளதும்‌, சிவசயனத்துக்‌ குசிதமாய்மந்‌ 
தாரமலர்களால்‌ நிரம்பப்‌ பெற்றுள்ளதும்‌, எட்டு மூலைகளிலும்‌ இரத்தினப்படிகளால்‌ 
பொலிவு பெற்றுள்ள துமான ஓர்‌ மஞ்சத்தைக்கண்டு அற்புதமெய்தி இது மஹேசனது 
விலாசஸ்தானம்‌ போற்‌ காண்கின்றது. இதனைப்பார்க்கப்‌ பார்க்கப்‌ பரமானந்த 
முண்டாகின்றது. நமது கவுரியின்‌ மனதைக்கவர்வதுவும்‌ சங்கரருக்கு மிக்க 
பிரியத்தைவிளை விப்பதுவுமாகிய இந்த மஞ்சத்தைக்‌ காணப்பெற்ற நமது 
பாக்கியமே பாக்கியம்‌. நாமே தன்யர்கள்‌. இது, தேவகந்தர்வ கின்னர கிம்புருட உரக 
சித்தவித்தியாதரர்களாலுங்‌ காணக்கூடியதுமன்று. இம்மஞ்சத்தில்‌ நமது கவுரி 
எவ்வளவு ஆனந்தத்துடன்‌ வீற்றிருப்பாள்‌. இந்தப்‌ பாக்கியம்‌ சங்கரானுக்கிரகத்தால்‌ 
கிடைத்ததன்றோ? இம்மஞ்சத்தைக்கண்டு களிப்பதாகியபாக்கியத்தைநாம்பெறும்‌ 
பொருட்டே நமது பார்வதி, இங்கு இப்பொழுது சங்கரரில்லை யென்றும்‌ நீங்கள்‌ 
இங்குள்ள அதிசயங்களைக்‌ கண்டுகளிப்பதற்கு இதுவே நல்லசமயமென்றும்‌ 
கூறினாள்‌. இப்பொழுதிங்கு சங்கரரிருப்பாராயின்‌ நாம்‌ இவ்வளவு எளிதாகக்காணப்‌ 
பெறுவோமா! இங்குள்ள மாஹசிவகணங்களெல்லாம்‌ இம்மஞ்சத்திற்குப்‌ புறம்பே 
இருக்கின்றனரேயன்றி இதற்குள்‌ வரவில்லை. தேவர்களோ இந்தவார்த்தையும்‌ 


263 














சிவரகசியம்‌ 





சொல்லுவதற்கு யோக்கிய மில்லாதவராய்‌ துவாரத்துக்கு அப்புறத்திலேயே 
நிற்கின்றனர்‌. இதன்‌ மகிமையை நாமென்னென்று கூறுவோம்‌. 


இம்மண்டபத்திலுள்ள இரத்தினஸ்‌ தம்பங்களின்‌ காந்தி இந்த மஞ்சத்திற்கு 
ஓராவரணம்‌ போற்‌ பிரகாசிக்கின்றது. இந்த மண்டபத்தைச்‌ சூழ்ந்தவிடமெல்லாம்‌ 
இங்குள்ள மந்தார விருக்ஷங்களின்‌ நறுமணங்கமழும்‌ மலர்களினின்றும்‌ 
பெருகாநின்ற அமுதப்‌ பெருக்கால்‌ நனையப்பட்டு சுகந்தத்தை வீசுகின்றது. ஓ 
மேனையே, இந்த அற்புதமாகிய இடத்தை விட்டூ நம்முடைய இடத்திலிருப்பதற்கு 
அம்பிகைக்கு எப்படி விருப்ப முண்டாகும்‌? இப்பொழுது வந்த நமக்கே இதை 
விட்டுப்போவதற்கு மனங்கொள்ளாமற்போமானால்‌ எப்பொழுதும்‌ வசிக்கும்‌ 
பாக்கியம்‌ பெற்ற நமது கவுரிக்கு எப்படி மனங்‌ கொள்ளும்‌? அங்கு காணப்படும்‌ 
மந்தார கற்பகம்‌ போலும்‌ நமதுபர்வதத்திலிருக்கும்‌ மந்தாரகற்பகங்கள்‌ எப்பொழுதும்‌ 
மலர்களோடும்‌ கனிகளோடுங்‌ க.டிப்பிரகாசிக்கின்றனவா! இங்குள்ள கனிகளைக்கா 
ண்பதனாலுண்டாகும்‌ திருப்தியும்‌ இன்பமும்‌ அங்குள்ள கனிகளை யுண்பதனானுண்‌ 
டாகின்றனவா! என்று அதிசயத்தானும்‌ அன்பானுங்‌ கூறி அந்த மணிமஞ்சத்தைத்‌ 
தூரத்திலிருந்தபடியே பிரதக்ஷிண நமஸ்காரங்கள்‌ செய்து அங்குள்ள ஓர்‌ மேடை 
யிலுட்கார்ந்தனன்‌. அம்பிகை, மலையரையனைப்பார்த்து ஓ என்னப்பனே, இம்மண்ட 
பத்தைப்‌ போலும்‌ இன்னும்‌ மேற்போகப்போக அங்கங்கும்‌ இதனினுஞ்சிறந்த 
மண்டபங்களும்‌, மஞ்சங்களுமிருக்கின்றன. இவையெல்லாங்‌ கடந்து இம்மேருவின்‌ 
சிகரம்போனால்‌ அங்கோர்‌ மாளிகையிருக்கின்றது. அதற்குமேல்‌ அதிவிசித்திரமாகிய 
ஓர்‌ பிராகாரமிருக்கின்றது. அதற்குள்‌ எம்பெருமான்‌ கோயில்‌ கொண்டிருக்கு 
மிடமிருக்கும்‌. அதன்பெருமை கூற வேண்டுமாயின்‌ அது என்னளவைத்தன்று, 
பரமானந்த வடிவனும்‌ பலகோடி சந்திரசூரிய காந்தியுடையவனும்‌ வேதங்களால்‌ 
போற்றப்‌ படுகின்றவனு மாகிய ஜகதீசன்‌ இப்பொழுது அவ்விடத்திலிருக்கின்றான்‌. 
அவனைத்‌ தரிசிக்கும்‌ பொருட்டு இனி நான்‌ தாமதஞ்‌ செய்யாமல்‌ விரைவாய்ப்‌ 
போகவேண்டும்‌. அவ்விடத்திற்கு நீங்கள்‌ வரமுடியாது. ஏனெனின்‌ சந்திர மண்டலத்‌ 
தை ஒருவன்‌ தனது கையால்‌ பிடித்துக்‌ கொள்ள நினைத்தால்‌ எப்படி முடியாதோ 
அப்படி முடியாதகாரியமாகும்‌. ஆகலின்‌ நீங்கள்‌ இவ்விடத்தினின்று திரும்ப 
வேண்டியவர்களே ஓ எனது அரியமாதாபிதாக்களே இனி இங்குள்ளனவாகிய 
பண்டாரங்களையும்‌, ஆபரணமண்டபங்களையும்‌, ஆடைமண்டபங்களையும்‌. விசித்தி 
ரமாகிய மணிமண்டபங்களையும்‌, சிந்திப்பனவெல்லாம்‌ தரும்‌ சிந்தாமணிகளையும்‌ 
பார்ப்பீர்களாகவென்று பார்க்கும்படி செய்து பின்னர்‌ இரத்தினபாத்திரங்களில்‌ அரிய 
வுண்டிகள்‌ பலவற்றையும்‌, பலவகைக்‌ கனிகளையுந்தந்து அவர்களை யுண்ணச்‌ 
செய்து தானும்‌ உண்டு அவர்‌ களிக்குமாறு பலவுபசாரமொழிகள்‌ கூறி, தாம்பூலங்‌ 
கொடுத்து, கற்பாந்தத்தினும்‌ அழிவுறாததும்‌, எக்காலத்தும்‌ அழுக்கடையாததும்‌, 
நாளுக்கு நாள்‌ ஒளிபெறுந்‌ தன்மையுடையதுமாகிய பலவிதமான இரத்தினா 
பரணங்களையும்‌, ஐராவதத்தைப்பழிப்பதான யானைகளையும்‌, உச்சைஸ்ரவத்தை 
இகழச்செய்வதான குதிரைகளையும்‌, காமதேனுவை நாணச்செய்வதான பசுக்களை 
யும்‌, மற்று முள்ளனவாகிய பொருள்‌ களையும்‌ மந்தார விருக்ஷங்களையும்‌, 
நினைத்தபடி செல்லத்தக்க திவ்யவிமானங்களையும்‌ கொடுத்தனள்‌. 


264 














சிவரகசியம்‌ 





அவைகளையெல்லாம்பர்வதராசன்‌ அன்புடனேற்று அம்பிகையினது அருட்‌ 
செயலை மிகவும்‌ வியந்து அகங்களித்தவனாயினும்‌ இது காறும்‌ பிரியா திருந்த 
அம்பிகையை இப்போது பிரிந்துபோக வந்ததே என்பதை எண்ணிய வளவில்‌ 
மனத்தின்கண்‌ பரிபவமுடையவனாய்‌ மயங்கிநிற்ப அச்சமயத்தில்‌ அனுப்பப்பட்ட 
சிவகணங்கள்‌ விமானாரூடராய்‌ வருதலைக்கண்டனர்‌. அச்சிவகணங்கள்‌ நந்தி 
கேசரிடத்து வந்து ஓ ஸ்வாமின்‌! பார்வதிநாதன்‌ தேவியாரைச்‌ சீக்கிரமாயழைத்து 
வரும்படி தேவரீரை யனுப்பியிருக்க அதுபோல்‌ செய்யாமல்‌ வெளியிலுள்ள இந்த 
மேடையில்‌ நிற்கின்றீரே இது உசிதமாயிருக்கின்றதா! காலதாமசமாகின்றது. 
தேவியாரைக்‌ கண்டீரா இல்லையா? இறைவனுடைய காரியமுயற்சியில்‌ மிக்க 
தீவிரமுடைய நீர்‌ இப்படி ஆலசியம்‌ செய்யலாமா! சிவபெருமான்‌ ஓர்கால்‌ 
கோபங்கொள்வாராயின்‌ அடிமைகளாகிய நமக்குக்கதியாவார்‌ யார்‌? அப்பால்‌ நமக்கு 
த்துன்பமன்றிச்‌ சுகமேது! ஆகலின்‌, இனியேனும்‌ அவர்‌ மகிழும்‌ வண்ணம்‌ நாம்‌ 
பார்வதியாரையழைத்துக்‌ கொண்டுபோகவேண்டும்‌ என்று கூறவே நந்தீசரதனைக்‌ 
கேட்டு அந்தக்கணங்களை நோக்கி ஓ கணசிரேஷ்டர்காள்‌! நீவிர்‌ எங்கள்‌ 
பெருமானாருக்கு மிக்க ஆப்தராயிருப்பவர்களாகலின்‌ சொல்லிய வெல்லாஞ்‌ சரியே. 
நம்மிறைவன்‌ என்னை வேறு காரியங்களில்‌ ஏவியிருப்பாராயின்‌ முன்னமே 
முடித்திருப்பேன்‌. என்னால்‌ ஆகாதது மொன்‌ றுண்டோ! அங்ஙன மிருக்க 
இப்பொழுது என்னையேவிய இப்பணியிலுள்ள சங்கடத்தையும்‌ சந்தோஷத்தையுஞ்‌ 
சொல்லுகிறேன்‌ கேண்மின்கள்‌. 


அம்பிகை, சர்வசுதந்தரமுடைய நமது சங்கரராகிய பிரபுவைப்போலவே சர்வ 
சுதந்தர முடையவர்‌. அவரது திருவுள்ளக்குறிப்பின்படி நாம்‌ நடக்க வேண்டியவர்‌ 
களேயன்றி நமது குறிப்பின்படி அவர்‌ நடக்கத்தக்கவ ராவரா! நமக்கெவ்வளவு 
தீவிரமிருந்தபோதிலும்‌ அவள்‌ நடந்தால்‌ நாம்‌ பின்னோடு நடக்க வேண்டியவர்கள்‌. 
அவர்‌ உல்லாசமாய்‌ நின்றால்‌ நாம்‌ அதிதூரத்தில்‌ நிற்கவேண்டியவர்கள்‌. 
இவ்வளவினரன்றி அவ்வம்பிகையை போ, வா, இரு, என்பதற்கு நம்மாலாகுமா! 
இதனை நீவிர்‌ இதுகாறும்‌ அறிந்திலீர்போலும்‌. சிவசமீபத்திற்‌ சென்றானும்‌ 
செல்லலாம்‌. அதுபோல்‌ இத்தேவிசமீபத்திற்‌ செல்ல முடியுமோ! நானிங்கு வந்து 
சமீபத்திற்‌ போவதற்கு முடியாமல்‌ படும்பாடு சிவனாரேயறிவர்‌. அச்செய்தி 
யங்ஙனமிருக்க. தேவியார்‌ இப்போது புறப்பட்டு வரும்போது, தேவரெல்லாம்‌ வெகு 
தூரத்தி னின்றுகொண்டே தேவியை நோக்கி மிக்க பக்தியுடன்‌ பன்முறை வீழ்ந்து 
வணங்கிக்‌ கைகூப்பி நின்று ஓ ஜகதீங்வரீ! சரணாரவிந்தத்தைப்‌ பூசித்துப்‌ புனிதராக 
விரும்புகின்றனமென்றார்‌. அப்படியே இலக்குமி முதலிய தேவிகளும்‌ 
பிரார்த்தித்தனர்‌. இத்தேவியார்‌ அவர்கள்‌ சமீபத்திற்‌ சென்றாரில்லை. 
பின்னரவரெல்லாம்‌ விமானத்தை நிமிர்ந்துயரநோக்கிப்‌ போற்றிய காலத்தில்‌ 
நிகழ்ந்த தேவியாரது அற்புதவிலாசம்‌ மனோவாக்குகளுக்கெட்டத்தக்கதோ? அதனை 
இப்பொழுது எடுத்துச்‌ சொல்ல வேதங்க ளெண்ணினாலும்‌ சொல்லிமுடியுமோ! 
அப்போது யாவருக்கு முண்டாகிய ஆனந்தமுழக்கமும்‌, பேரிகை முதலிய வாத்திய 
கோஷமும்‌, புஷ்பமாரியினுடைய ஓசையும்‌, ஜயசப்தங்களுடைய ஆரவாரமும்‌ 
முற்காவத்திலு மில்லை. இப்போது மில்லை. இனி யுண்டாகப்‌ போகிறதுமில்லை. 
இது நிச்சயம்‌. அவ்வோசைகளின்‌ சுகானந்தத்தையனுபவித்த கந்தர்வசித்த 
சாத்தியர்களும்‌ எடுத்துச்‌ சொல்ல முடியாது. தேவர்களுடைய நெருக்கத்தைக்கண்ட 


265 














சிவரகசியம்‌ 





தேவியினுடைய கணங்கள்‌ தங்கள்‌ கைப்பிரம்பாலடிக்க நாராயணர்‌ முதலியோர்‌ 
அவ்வடிப்பட்டு நடுங்கித்திரும்பிப்‌ பார்ப்பதற்குமின்றி ஒட்டம்‌ பிடித்தனர்‌. அந்த 
நடுக்கம்‌ இன்னமும்‌ விட்டிராது. இவ்வாறு தேவர்கள்‌ படும்‌ பாட்டை தேவியார்‌ 
கண்டு சற்றிரக்கமுற்றுச்சமீபிக்க மீண்டுந்தேவரெல்லாம்‌ பிரம்படியுண்டாகு 
மென்பதை மறந்து சமீபத்தில்‌ வந்து கண்டுகளித்த கொண்டாட்டத்தையும்‌, 
தேவமங்கையர்கானஞ்செய்த கானவிசேஷத்தையும்‌ என்னென்று சொல்லுவேன்‌! 
இப்பொழுதும்‌ நினைக்க அக்கானம்‌ தித்திக்கின்றது. அதுகாறும்‌ பயந்து தூரத்திலிரு 
ந்த யானும்‌ சமீபத்தில்‌ போவதற்குத்‌ துணிந்து அருகே சென்று நமது அம்மணி 
யினுடைய அற்புதகோலத்தைக்கண்ணாரக்கண்டு களித்துக்‌ கண்பெற்றபயனையும்‌ 
தவஞ்‌ செய்த பயனையும்‌ அடையப்பெற்றேன்‌. மேருவின்‌ சிகரத்திலிருந்த நீங்களும்‌ 
தேவமங்கையரெல்லாம்‌ நீராஞ்சனஞ்‌ செய்த காலத்தில்‌ அத்தீபவரிசைகளைக்‌ கண்டி 
கண்டிருக்கலாமே, அதுகாணத்தக்கதோ! அதுகிடைக்கப்‌ பெற்றார்க்கு எவ்வகை 
யானும்‌ பயமென்பதுண்டோ? இவ்வாறான அற்புதக்காக்ஷியிற்றிளைத்தும்‌ 
தேவியினது ஆணைக்கஞ்சியும்‌ இருக்கின்ற எனதியல்பை எல்வாமறியவல்ல 
பெருமானார்‌ அறியாரா? அங்ஙனம்‌ அறியவல்ல அவர்‌ என்னைத்தமது கோபத்துக்கு 
இலக்கிய மாக்குவரா! ஓ கணங்காள்‌, இப்பொழுது அம்பிகை தமது தாய்‌ தந்தையர்‌ 
களுக்கு இங்குள்ளவினோதங்களைக்‌ காட்டிக்கொண்டு வுல்லாசமா யிருக்கின்றாரா 
தலால்‌ உங்கள்‌ வரவைச்‌ சொல்வதற்கு யானங்குச்‌ செல்ல முடியாது. உங்களுக்குச்‌ 
சக்தியிருக்கும்‌ பக்ஷத்தில்‌ நீவிரேசென்று இறைவனுடைய ஆணையைத்‌ தெரிவியுங்‌ 
களென்றார்‌. அக்கணங்கள்‌ நந்தீசரை நோக்கி ஜயா! நீரே போவதற்கஞ்சி நிற்பீராயின்‌ 
நாங்களா அவ்வம்பிகைபால்‌ செல்லுந்தரமுடையேம்‌! நன்று நன்று! என்று 
யொருவரை யொருவர்பார்த்து யாது செய்வோமென்றேங்கி யிருக்கும்‌ போது 
அம்பிகை யிருக்குமிடத்தில்‌ ஆகாயத்தில்‌ அசரீரிவாக்‌ கொன்றெழுந்து, ஒ தேவி! 
உனது தாய்தந்தையர்களை யவர்களிடஞ்‌ செல்ல விடைகொடுத்து நீ காலதாமதஞ்‌ 
செய்யாமல்‌ சிவமந்திரஞ்‌ செல்லக்கடவாய்‌. சிவபெருமான்‌ விரும்பிய அந்த 
க்ஷணமே போவதொழிந்து உதாசீன மாயிருப்பது உசிதமான செய்கை யன்று என்று 
கூறிற்று. அதனைக்‌ கேட்ட அம்பிகை திடுக்கிட்டெழுந்து சிம்மவாகனத்தின்‌ 
மேலேறிக்‌ கொண்டு தாய்‌ தந்தையர்களை நோக்கி இனி நீங்கள்‌ போய்‌ வரலாம்‌, 
நானும்‌ போய்‌ வருகின்றேனென்று புறப்பட்டனள்‌. அவ்விருவரும்‌ தேவி 
யினிடத்தில்‌ பிரியாவிடை கொண்டு அம்பிகையைப்‌ பார்த்துக்கொண்டே சென்றனர்‌. 


ஏழாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





266 














சிவரகசியம்‌ 





உ 
கணாதீபலாய நம: 


எட்டாம்‌ அத்தியாயம்‌. 
தேவி நாட்டியங்காணல்‌. 


ஓ முநிவீர்காள்‌! தேவி சிஹ்மவாகனத்தின்மீ தெழுந்தருளிச்‌ சில தூரஞ்‌ 
சென்று பின்னர்‌ சிவபெருமான்‌ ஓர்கணப்பொழுதிலனுப்பிய விமானத்தி லெழுந்‌ 
தருளிச்‌ செல்லும்‌ பொழுது தேவதுந்துபி முழக்கமும்‌ ஜய ஜய வென்னும்‌ 
ஜயகோஷ முழழக்கமும்‌ எவ்விடத்தும்‌ பரவ நந்தியாதி சிவகணங்கள்‌ அதனைக்‌ 
கண்டு நாம்‌ வந்தவேலை முடிந்ததென்று மகிழ்ந்தவர்களாய்‌ அம்பிகையினுடைய 
அருளை வியந்து மிக்க பத்தியுடன்‌ அஞ்சலி செய்து வணங்கி ஜயஜய வென்று 
போற்றி, கையிலுள்ள பிரம்பெடுத்தோச்சி யசைத்துக்‌ கொண்டு யாவரையும்‌ விலக்கி 
சிவநாமகோஷஞ்‌ செய்துகொண்டே முன்‌ சென்றனர்‌. அவர்களது கோஷத்தைத்‌ 
திருச்செவியேற்று ஆனந்த பரிபூரணையாய்ச்‌ சிவத்தியான பரையாய்த்‌ தானும்‌ 
சிவநாமோச்சாரணை செய்யத்தொடங்கி சம்போ! சிவா! ஹரா! பவா ! பர்க்கா! பீமா! 
ஸ்மரஹரா! சங்கரா! சர்வா ! சந்திரமெளளே! திரிநயனா! விருஷகேதனா! அந்தகாரே! 
கிரீமமா! மிருடா! ஈஸா! ருத்ரா! இந்து சேகரா! மஹாதேவா! மிருத்யஞ்சயா! 
விங்வநாதா! வாமதேவா! பகவன்‌! சூலின்‌! கபர்த்தின்‌! எனது குற்றத்தைப்‌ பொறுத்து 
ரக்ஷித்தருளும்‌. 


சகல லோகங்களுக்குச்‌ சுகமளிப்போனும்‌, உமாகாந்தனும்‌, மஹேங்வரனும்‌, 
ஈற்வரனும்‌, சம்ஹாரகனும்‌, மிருத்யுஞ்சயனும்‌, பர்க்கனும்‌, பூதபதியும்‌, பாலாக்ஷ 
னும்‌, விருஷபேமனும்‌, மம்புவும்‌, திகம்பரனும்‌, மிருடனும்‌, மிருகதரனும்‌, 
ஸ்ரீகண்டனும்‌, ஜகதீமனுகிய தேவரீரை நமஸ்கரிக்கின்றேன்‌ என்று தோத்திரஞ்‌ 
செய்து போகும்‌ போது சூரியசந்திரவக்னி நக்ஷத்திரங்கள்‌ கோடிகோடியாய்க்‌ 
கூடினாலும்‌ உவமிக்கவொண்ணாததாகிய ஓர்‌ திருமாளிகையைக்‌ கண்டு ஆகா! இது 
வென்ன வாச்சரியம்‌! இம்மாளிகைபலகோடிமின்னல்கள்‌ நிலைபெறநின்று 
மின்னுகின்றன போலக்‌ காந்தி வீசுவதனால்‌ நமது கண்கள்‌ பார்க்கக்கூசுகின்றன. 
இச்செயல்‌ இம்மாளிகைக்‌ கிருப்பதனாலன்றோ இமையா நாட்டம்‌ பெற்ற 
தேவர்களும்‌ தேவஸ்திரீகளும்‌ இங்கு வருவதற்கஞ்சி வாராதொழிந்தனர்‌? இது 
காறும்‌ நாம்‌ காணாத இம்மாளிகை இப்போது காணப்‌ பெற்றது நாம்‌ செய்த பாக்கிய 
மாகும்‌ என்று சிவனாரது ஆலயத்தைவியந்து பின்னர்‌ தன்னோடுவரும்‌ 
சகிகளையும்‌ பார்க்க அவரெல்லாம்‌ சோதிமயமாய்ப்‌ பிரகாசிக்கும்‌ அம்மார்க்கத்தில்‌ 
வருவதற்கஞ்சித்‌ தடுமாறுவதைக்கண்டு இனி இவர்களை நாம்‌ அழைத்துக்‌ கொண்டு 
போக முடியாது. நாம்‌ தனியே போவதென்றால்‌ நமக்குரிய பணிவிடையைச்‌ 
செய்பவர்‌ யாவர்‌? அன்றியும்‌ நாம்‌ தனியே ஸ்திரீக்‌ கூட்டங்களில்லாமல்‌ செல்‌ 
வோமாயின்‌ இறைவனார்‌ நம்னமப்பார்த்து என்ன சொல்வாரோ! அவரது 
திருமேனியில்‌ பாதிபாகத்தைப்‌ பெற்ற நாம்‌ ஸ்திரீபாகங்களைப்‌ பெறாது 
போவோமாயின்‌ நமக்கென்ன மகிமையிருக்கின்றது, சர்வசக்தியுடையோமாகிய 
நாம்‌ சக்தியற்றவரைப்‌ போல்‌ தனியே செல்லுவோமாயின்‌ சர்வசக்திமயீ, என்கிற 
பெயரைப்‌ படைத்ததற்குப்‌ பயன்றானென்னையோ, என்றெண்ணி அக்கணத்திலேயே 


267 














சிவரகசியம்‌ 





திவ்யசவுந்தரிய சரீர முடையவர்களாயும்‌, திவ்யரத்னாபரணங்களைத்‌ தரித்தவர்‌ 
களாயுமுள்ள அனேகம்‌ ஸ்திரீகளைப்படைத்தனள்‌. அவரெல்லாம்‌ உருத்திர 
வீணையைக்‌ கையிலேந்திக்கொண்டு, பரமானந்தத்துடன்‌ பரமசிவநாமங்களைக்‌ 
கானஞ்‌ செய்னதர்‌. அந்தக்‌ கானஸ்வரூபிணியாகிய தேவியும்‌ அகமகிழ்ந்தவளாய்த்‌ 
தானுமோர்திவ்ய வீணையை எடுத்துக்‌ கானஞ்‌ செய்யத்‌ தொடங்கினள்‌. அந்தக்‌ 
கானத்தைக்‌ கேட்டகின்னர கந்தர்வர்கள்‌ இது இன்னராகமேன்றறிவதற்கில்லாமல்‌ 
மயங்கினர்‌. இவ்வண்ணம்‌ வீணாகானஞ்செய்த கவரீ, தன்னால்‌ சிருட்டிக்கப்பெற்ற 
சகிகள்‌ தன்னைச்‌ கழ்ந்துசத்திரசாமராதிகளால்‌ உபசரித்து வர, சிவ மந்திரத்தை 
நோக்கிச்‌ சென்றனள்‌. இவர்‌ வருகையையறிந்த சிவபெருமான்‌, தேவிமனக்களிப்‌ 
பெய்தும்‌ வண்ணம்‌ ஓரற்புதச்‌ செயலைக்கருதி அம்மையாருண்டாக்கிய ஸ்திரீகளி 
னுஞ்‌ சிறந்த பல திவ்ய சுந்தரிகளையுண்டாக்கி அவர்களைத்‌ தேவியினெதிர்சென்று 
வேண்டியவுபசாரங்களைச்‌ செய்து அழைத்து வர ஏவினர்‌. அவர்களும்‌ அப்படியே 
தூரிமுதலிய பலதேவவாத்தியங்களெல்லாங்‌ கோஷித்துக்கொண்டு வர எதிர்‌ 
கொண்டு சென்றனர்‌. அவர்கள்‌ வருகையை அம்பிகை தூரத்திலேயே கண்டு பரமான 
ந்தமடைந்து பரமேஸ்வரன்‌ நம்மிடத்திலுள்ள கருணையால்‌ நாம்‌ தனியே போவது 
அழகல்லவே என்றெண்ணி யதற்காக இவர்களை யனுப்பியிருக்கின்றார்‌. 
யாவருக்குஞ்‌ சுகத்தைச்‌ செய்வதனால்‌ சங்கரனென்று பெயர்பெற்ற சம்பு நமக்குச்‌ 
சந்தோஷமுண்டாகு நிமித்தம்‌ இந்த வற்புதமாகிய மங்கையர்களை யுண்டுபண்ணி 
யனுப்பியது ஓர்‌ பொருளா! இது நம்மிடம்‌ கருணையுடையேம்‌ என்பதைக்காட்டுவத 
ற்கானசெயலேயன்றி வேறன்று. அன்றியும்‌ நீ தாமசித்துவருவதால்‌ நாம்‌ கோபங்‌ 
கொண்டிலே மென்று குறிப்பித்ததுமாகும்‌ என்று தேவனது திருவருளை வியந்து 
எண்ணிக்கொண்‌் டிருக்கும்போது அந்த ஸ்திரீகளெல்லாந்‌ தேவியி னருகே வந்து 
நமஸ்கரித்து திவ்யமாகிய நீ ராஞ்சனங்கள்‌ செய்து உபசரித்து இரத்தின 
பாத்திரங்களில்‌ சிவநிவேதனமாகிய அன்னவகைகளையும்‌ கனிவகைகளையுங்‌ 
காட்ட அம்பிகை அவைகளை அன்புடன்‌ வாங்கிக்‌ களித்து யான்‌ கிருதார்த்தையாயி 
னேன்‌, ஓ சகிகளே! சிவநிவேதன சேஷங்கிடைப்பதரி தாகலின்‌ இப்பொழுது 
கிடைக்கப்‌ பெற்றது யான்‌ செய்த பாக்கியமாகும்‌. எவ்வளவு தவஞ்செய்தார்க்கும்‌ 
சிவவேதன சேஷத்தின்‌ லேசத்தின்‌ லேசமும்‌ கிடைத்தவரிது. அச்சேஷம்‌, பாவனத்து 
க்குப்‌ பாவனமாகும்‌ புரோடாசமென்னும்‌ யாகத்தின்‌ அவிசினும்‌ சிறந்ததாகும்‌. அது 
வுண்ணுதற்குக்‌ கிட்டாதொழியினும்‌ அச்சேஷத்தைக்‌ காணப்பெற்றாலே 
புரோடாசத்தல்‌ வரும்‌ பலனுக்கு மேலான பலனுண்டாகும்‌. அதனைப்புசிக்கப்‌ 
பெற்றாலோ ஆயிரம்‌ யாகஞ்செய்தபலனுண்டாகும்‌. சகலபாவங்களும்‌ நசிக்கும்‌. 
சகல புண்ணியங்களும்‌ வளர்ந்தோங்கும்‌. தூரத்திலிருந்து அதன்‌ வாசனையைக்‌ 
கிரகித்தாலும்‌ பாவ வாசனைகள்‌ பறந்து போம்‌. அத்தகைய சிவநிவேதன சம்பந்த 
மேனும்‌ ஒருவனுடைய கிருகத்தில்‌ கிடைக்கப்‌ பெறுமாயின்‌ அதுவே அந்தக்கிருகத்‌ 
துச்‌ சுத்தியாம்‌. அக்‌ கிருகத்தைச்சார்ந்த ஏனைய கிருகங்களும்‌ சுத்தியாகின்றன. 
அந்திவே தன பதார்த்தங்கள்‌ பாலாயினும்‌, கனியாயினும்‌, சர்க்கரையாயினும்‌ 
இவையெல்லா மல்லாத நீராயினும்‌ மற்றெதுவாயினும்‌ ஒருவன்‌ கிடைக்கப்‌ 
பெறுவானாயின்‌ அது பெற்றவுடன்‌ பரிசுத்தனாவான்‌. அது கிடைக்கப்பெற்றதனால்‌ 
யான்‌ பாக்கியசாலி என்பதற்குஞ்‌ சந்தேகமுமுண்டோ! இது கிடைக்கப்பெற்ற 
புண்ணியவிசேடத்தால்‌ எனக்கு இனிச்‌ சிவசாமீப்பியமும்‌ கிடைக்குமென்பதும்‌ 
நிச்சயம்‌. முத்தர்களுக்குச்‌ சிவசாயுஜ்யத்தைக்‌ கொடுப்பதாகிய அது எனக்குச்‌ 


268 














சிவரகசியம்‌ 





சிவசாமீப்யத்தைக்‌ கொடுத்தலரிதா! எவன்‌ தன்னிடம்‌ வந்த சிவ நிவேதனத்தை 
மிக்க ஆதரவுடன்‌ தலையால்‌ வணங்கிப்‌ பெற்றுச்‌ சிவத்தியானத்துடன்‌ புசிக்கின்றா 
னோ அவன்‌ சகல பாவக்கடலையுங்‌ கடந்து முத்தனாகின்றான்‌. 
இம்மகிமையையறிந்‌ தெண்ணாமல்‌ தன்னிடம்‌ வந்த சிவநிவேதனத்தை 
உதாசினமாய்ச்‌ சற்று நேரங்கழித்து எடுத்துக்கொள்வோமென்று எவனிருக்கின்றா 
னோ அவனுக்கு மஹா பாவம்‌ அப்பொழுதே வந்துவிட்டதாகும்‌. எவனுக்குச்‌ 
சிவநிவேதனத்தைப்‌ பெறுதற்கு விருப்பமுண்டாகவில்லையோ அப்பாவியானவன்‌ 
மீளாநரகத்தில்‌ விழ்ந்தழிவது நிச்சயம்‌ என்று அதன்‌ மகிமைகளை நன்றாயெடுத்துக்‌ 
கூறி மகேஸ்வரர்‌ அருந்தி சேஷித்த நிவேதனங்களை யெல்லாம்‌ தலையால்‌ 
வணங்கி ஆதரவுடன்‌ புசித்து சிவபெருமானைச்‌ சிந்தித்து பரமானந்தமெய்தித்‌ 
தாம்பூலத்தரித்துக்‌ கொண்டு அக்கன்னியரெல்லாம்‌ பாடுங்‌ கீதங்களைக்‌ கேட்டு 
மகிழ்ந்து, பின்னர்‌ அவர்கள்‌ நடனத்தையுங்கண்டு களிக்கத்‌ திருவுள்ளங்‌ கொள்ளவே, 
அக்குறிப்பை அவர்களறிந்து அற்புதமாகிய நடனத்தைச்செய்யத்‌ தொடங்கினர்‌. 


அதனைக்‌ கண்டதேவி, அந்தோ! ஒருவராலுங்காண்டற்‌ கரிய இந்த 
ஆச்சரியமாகிய திவ்ய நாட்டியமானது இறைவன்‌ நம்மிடம்வை 
த்தகருணையாலன்றோ கிடைக்கப்‌ பெற்றோம்‌. இவ்வாறு சிவானுக்கிரகத்தால்‌ 
நிகழும்‌ நாட்டியத்தைவிட்டு நாமெப்படி போவது! இறைவனுடைய கருணையும்‌ 
இந்நாட்டியத்தினிடத்தில்‌ வளர்ந்தோங்குகின்றதுபோலுங்காண்கின்றதே! இவ்வருள்‌ 
நடனத்தை விட்டு நாம்போவதற்கே துணிவேமாயின்‌ அதுசிவாபராதமாய்‌ முடியும்‌. 
ஏனெனின்‌ இவர்கள்‌ இறைவனுடைய ஆணையால்‌ வந்தவர்களல்லவா! இந்த 
நாட்டியம்‌ எவ்வளவுகால அளவினையுடையதோ! ஆரம்பத்திலேயே பரமானந்தத்‌ 
தை விளைவிக்கின்றவிது போகப்போக என்னரசானந்தத்தை விளைவிக்குமோ! 
அந்த வானந்தத்தை இப்போது நாமென்னவென்று சொல்லக்கூடும்‌. இதனைப்‌ 
பார்ப்பதற்கு மூன்று கண்ணிருத்தாலும்‌ போதாதே! நிர்மலமானகண்கள்‌ ஆயிரமாவது 
லக்ஷமாவது அர்ப்புதமாவது அளவுகடந்ததாவது இருந்தாலன்றோ இந்த 
நடனத்தைக்‌ கண்டு மகிழலாம்‌? இப்போதிருக்கும்‌ இரண்டு கண்கள்‌ போதாதென்று 
அந்த க்ஷணமே தனதிச்சையால்‌ நிர்மலமாயும்‌ அழகுடைத்தாயுமுள்ள 
எண்ணிறந்தகண்களைச்‌ சிருட்டித்துக்கொண்டு அந்தநாட்டியத்தைப்பார்த்துப்‌ 
பரமானந்தையாய்த்‌ தனது பிரஞ்ஞையை மறந்து அந்நாட்டியத்தைப்பார்த்துக்‌ ண்டே 
அநேக நாள்‌ கழித்தனள்‌. ஒவ்வொருகணந்தோறும்‌ நவநவமாய்த்தோன்றும்‌ இந்த 
நாட்டியத்தைக்‌ கண்டு யார்தான்‌ பரவசமாகார்‌. நாட்டியக்காரராகிய அரம்பையரும்‌ 
அதனைக்‌ கேள்வியுற்றுப்‌ பரமானந்த மடைந்தனர்‌. பரமாச்சரியம்‌, பரமாற்புதம்‌, 
பரமானந்தம்‌ என்றே சொல்லத்தக்க இதனை இறைவனருளன்றோ உண்டாக்கியது, 
அவ்‌ விறைவன்‌ விசித்திர நர்த்தனத்தில்‌ மஹா சமர்த்தனாதலால்‌ அவனுக்குத்‌ தான்‌ 
இது வாச்சரியமன்றே யன்றி ஏனைய சுவர்கலோகத்தார்க்கும்‌, சத்தியலோகத்தார்‌ 
க்கும்‌ விஷ்ணு லோகத்தார்க்கும்‌ இதைப்‌ போலும்‌ ஆச்சரிய மான தொன்றுண்டோ? 
இதைப்பார்ப்‌ போரது பாக்கியமே பாக்கியம்‌, இந்த நாட்டியத்தைச்‌ செய்யும்‌ 
இம்மங்கையர்களேபாக்கியவதிகள்‌, இவர்களுடைய அழகே பேரழகு. இவர்களுடை 
ய, முகத்தை லக்ுமி காணப்பெறுவளாயின்‌ தூரத்திற்றானே நின்று நாணித்‌ 
தலைகுனிவளென்றால்‌ ஏனையோரது சுந்தரங்களைச்சுந்தரங்களென்றுஞ்‌ 
சொல்லலாமா! ஸ்திரீகளிடத்தில்‌ விரும்பஞ்சுகத்துக்கு முக்கியமாய்க்‌ காணத்தக்கது 


269 














சிவரகசியம்‌ 





சுந்தர மன்றி வேறுயாது? அதுவுடையராயின்‌ அவர்களுக்கு ஆபரணம்‌ வேண்டுமா! 
எங்குங்கண்டறியாத ஆச்சர்ய சுந்தரமுடைய இச்‌ சிவதாசிகளைக்‌ காண்பராயின்‌ 
எந்தத்தேவ மங்கைதான்‌ தனது சுந்தரத்தை நிந்தித்துக்‌ கொள்ளாதிருப்பாள்‌? 
இவர்களுடைய யவ்வனமானது மிக்க வாச்சரியம்‌. இது கிடைப்பதற்கு இவர்கள்‌ 
செய்த தவ மேதவம்‌, இது தான்‌ அடையப்படும்‌ பாக்கியமும்‌. இது எத்தனை 
கோடிதவஞ்‌ செய்தாலும்‌ ஓர்‌ தினையளவுங்கிட்டு தலரிது. காலோசிதமாயுண்டாகிய 
இவர்கள்‌ சிவானுக்கிரகத்தாலடையப்பெற்ற பாக்கியம்‌ இவ்வருமையுடைத்தாயின்‌, 
பல கோடி காலந்தவஞ்செய்து உலகசங்கரனாகிய இறைவனைத்‌ திருப்தி 
செய்தடையும்‌ பாக்கியம்‌ எத்தன்மைத்தாயிருக்குமோ! அதனையானறியேன்‌. 


உலகின்கண்‌, யாது யாது சிறப்புடன்‌ கூடியிருக்கக்‌ காண்கின்றோமோ 
அ.தெல்லாம்சங்கரனுடைய அனுக்கிரகத்தினாலேயே உண்டாகின்றதென்றறியற் 
பாலது. அவ்வனுக்கிரகத்திற்கு வித்தாயுள்ளது சிவார்ச்சனையேயாம்‌. அவ்வர்ச்சனை 
யை விட்டூ தர்மார்த்தங்களினால்‌ வரும்‌ பயனைப்‌ பெறுவாரிங்‌ கொருவருமில்லை. 
உலகின்கண்‌ யாவர்க்கும்‌ எதுஎது துர்லபமோ அவையெல்லாம்‌ சுலபமாய்‌ ஒருங்‌ 
கேயடையச்‌ செய்வது சிவார்ச்சனையேயாம்‌. அவ்வர்ச்சனையன்றி வேறெதனாலு 
மாகாது. ஆனால்‌ சிவபூசையில்‌ அதிகாரமுண்டாதல்‌ மிகவுந்துர்லபம்‌, அஃதுண்டா 
யின்‌ அவர்களாலடையக்கூடாத அரிதான பொருள்யாதுமில்லை. இவ்வருச்சனை 
யை விட்டு வேறான துர்முயற்சியால்‌ அடையப்படும்‌ சுவர்க்காதி இன்பங்கள்‌ 
நிலையுதலிலவாய்ப்‌ பொய்ப்பட்டுப்போகின்றன. உண்மையில்‌ சுவர்க்கம்‌ என்பது 
சாம்பவரிருக்குமிடமே யன்றி தேவர்க்களிருக்குமிடமன்று, ஏனெனின்‌, சுவர்க்கம்‌ 
என்னுஞ்‌ சொல்லுக்குப்‌ பொருள்‌ சுகம்‌ என்று நூல்களில்‌ கூறப்பட்டிருக்கின்‌ 
றமையால்‌ அசுரர்களால்‌ எப்பொழுதும்‌ பலவகையாகிய துக்கம்‌ நிகழ்தற்கிடமாகிய 
தேவருலகம்‌ எங்ஙனம்‌ சுவர்க்கமாகும்‌. அந்த துக்கசுவர்க்கத்தை சுகஸ்வர்க்கமாகச்‌ 
சாஸ்திரங்கள்‌ எவ்வாறு கூறும்‌! ஆயின்‌ தேவருலகம்‌ சுவர்க்கமென்று வழங்கப்பட்டு 
வருகின்றதே யெனின்‌ பிரளயத்தில்‌ மரிக்கத்தக்க தேவர்களுக்கு அமரரென்கிறபெயர்‌ 
வழங்கப்பட்டு வருகின்றது போலவே யாம்‌. இதனுண்மையை யாராயுமளவில்‌ 
மரிக்கின்றவர்களாகிய தேவர்களுக்கு அமரரென்னுஞ்‌ சொல்‌ அவுபசாரமாய்‌ 
அமுக்கியமாகவும்‌ மரித்தலையறியாத மஹாதேவனாகிய அமரநாயகனுக்கு 
அச்சொல்‌ முக்கியமாகவுங்‌ கொள்ளப்படுமாறுபோல தேவர்களது சுவர்க்கத்தை 
அமுக்கிய சுவர்க்கமாகவும்‌ மஹாதேவனது கைலாசத்தை முக்கிய சுவர்க்கமாவும்‌ 
கொள்ள வேண்டு மென்று பெரியோர்‌ கூறுகின்றனர்‌. அவ்வுண்மையையறியா 
தமயக்கவறிவுடையார்கைலாயத்தைச்‌ சுகசுவர்க்கமென்றெண்ணாமல்‌ துக்க சுவர்க்க 
மாகிய அமரருலகத்தையே சுகசுவர்க்கமாகவெண்ணுகின்றனர்‌. அந்தோ! இந்த 
நாட்டியம்‌ தேவருலகத்திலிருக்கின்றதா இல்லையே! இதனையுடையது கைலாயமே 
யன்றோ என்று அந்த நாட்டியத்தையும்‌ கைலாயத்தையும்‌ புகழ்ந்து, பரம 
சந்தோஷபரவசையாய்‌ எல்லாவற்றையு மறந்திருந்தனள்‌. 


எட்டாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





270 














சிவரகசியம்‌ 





உ 
கம்பீரநிந்தாய நம: 


ஒன்பதாம்‌ அத்தியாயம்‌. 
நந்தீச கணாதிப சம்வர்தம்‌. 


வியாசர்‌ கூறுகின்றார்‌. இவ்வண்ணம்‌ அற்புத நாட்டியத்தைக்‌ கண்டு காலஞ்‌ 
செல்வதையறியாமல்‌ தேவியாரிருக்குந்தருணத்தில்‌, காலத்தை எண்ணி எண்ணித்‌ 
திருவுளம்‌ வருந்தினவராய்‌, சிலகணங்களைப்பார்த்து ஓ கணங்காள்‌! எளது 
பிரியையாகிய பார்வதி ஏன்‌ வரவில்லை. ஏன்காலதாமசஞ்செய்கின்றாள்‌ என்று 
சிலவார்த்தைகள்‌ சொல்லி நீங்கள்‌ அதனை யறிந்து வாருங்களென்றனுப்ப, அவர்கள்‌ 
அப்பணி தங்களுக்குக்‌ கிடைத்ததென்று அதிகவுற்சாகத்துடன்‌ நந்தீசரிடம்‌ வந்து 
அவரைப்பார்த்து, ஜயா! என்ன செய்கின்றீர்‌? பார்வத்நாதனதுதிருவுளத்துக்கு 
ஆனந்தத்தை விளைவிக்கத்‌ தக்கநீர்‌ இப்போது துன்பத்தை விளைவிக்கின்றீரே! 
இஃதென்ன காரணம்‌? நமது சங்கரர்‌ எங்களிடத்தில்‌ இப்போது சொல்லியனுப்பிய 
தைக்கேளும்‌. நந்தியினால்‌ எனக்கென்ன சகாயம்‌? மற்ற கணங்களும்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
சுகங்களைப்‌ பெரிதாகவெண்ணிக்‌ காலத்தைக்‌ கழிக்கின்றவராயினராதலால்‌ 
அவர்களால்‌ தான்‌ என்ன பிரயோசனம்‌? எனக்கோகவுரியைக்‌ காணாமையால்‌ ஓர்‌ 
கணம்‌ ஓர்‌ கற்பகாலமாக இருக்கின்றது, உற்சாகமோ குறைந்து வருகின்றது. 
உலகத்தில்‌ சந்தோஷத்தை விளைவிக்கத்தக்க பொருள்‌ பலவிருப்பினும்‌ 
அவைகளால்‌ எனக்கென்ன சுகம்‌ விளையும்‌. எனக்கு ரமணிபமானவளும்‌, 
ரமணிபமான சுகத்தைவிளைவிக்கிறவளும்‌ கவுரியே. அவளைப்‌ போன்ற வேறு 
பொருள்‌ எனக்கு எங்கணு மிருந்ததில்லை, இருக்கின்றதில்லை, இருப்பதுமில்லை. 
அவள்‌ அபூர்வமான ஸ்திரீ சிருஷ்டியாகும்‌. அந்தச்‌ சிருஷ்டி எந்த முகூர்த்தத்தில்‌ 
நிகழ்ந்ததோ அந்த முகூர்த்தங்கிடைப்பதரிது. அதன்‌ மகிமை எவருஞ்‌ சொல்லவல்ல 
வரல்லார்‌. அது என்னாலே நிர்மிக்கப்பட்டதேனும்‌ அது எனக்கிப்போது அன்னியமாக 
விருக்கிறது. இஃ.தற்புதம்‌. அந்த முகூர்த்தத்துக்குச்சமான மான முகூர்த்தங்கிடைப்‌ 
பதரிது. அதுபோல்‌ கற்பாந்தத்தினும்‌, கற்பமத்தியினும்‌, கற்ப ஆதியாகிய இப்பொழுதி 
னும்‌ இல்லை. இங்ஙனமான அரிய முகூர்த்தத்தில்‌ வந்தவளாகிய அவள்‌ 
இப்பொழுது என்னிடம்வர எவ்வளவு காலஞ்‌ செல்லும்‌. அதனை யறிந்து 
வாருங்களென்றனுப்பினார்‌ என்று கணங்கள்‌ கூறவே, அவ்வசனங்களை நந்திப்‌ 
பெருமான்‌ முதலாயினார்‌ கேட்டு ஒருவர்‌ முகத்தை யொருவர்பார்த்து அதிக 
சந்தோஷத்தோடு மகேய்ர்கூறியதெல்லாம்‌ உண்மையே. அப்பெருமான்‌ நம்மாலாவ 
தாய்‌ விரும்பிய இக்காரியம்‌ இப்பொழுது முடியாது. யான்‌ பூர்வத்திலோ சகல தேவ 
உரகர்களையும்‌ ஓர்‌ திரணத்தால்‌ கட்டிவிட்டேன்‌. என்னுடைய வுள்ளங்கையில்‌ நதி 
தடாக சமுத்திர முதலியவை யெல்லாம்‌ ஓர்‌ முத்தி னளவா யடங்கிப்போயின. சகல 
பிரஹ்மாண்டங்களையும்‌ ஓ ரணுவளவாகச்‌ செய்துவிட்டேன்‌. சகல தேவர்களும்‌ 
என்னுடைய சேவகத்தைக்கண்டு நடுங்குகின்றனர்‌. எனது சேவகரின்‌ சேவக 
சேவகர்களை பிரஹ்ம விஷ்ணுவாதி தேவர்கள்‌ காணப்பெறுவாராயின்‌ பூஜிக்கின்ற 
வராயும்‌, நடுங்குகின்றவராயும்‌, அஞ்சலி செய்து நின்று யாதுபணியென்று 


271 














சிவரகசியம்‌ 





கேட்கின்றவராயுமிருக்கின்றனர்‌. இவ்வளவு பேராற்றலையுடையேன்‌. இவ்வளவும்‌ 
அவ்விறைவனது கிருபாலேசத்தினாலேயே பெற்றுள்ளேன்‌. சங்கரனது அடிமைத்‌ 
திறத்தால்‌ இவ்வளவு மகிமைபெற்றுள்ளோனாகிய யான்‌ இப்போது ஏவிய 
இக்காரியத்தில்‌ சிறிதுஞ்‌ சாமார்த்திய மற்றவனாய்‌ ஒன்றுஞ்‌ செய்ய முடியாதவனா 
யிருக்கின்றேன்‌. 


இதனை யாராயுங்கால்‌ நான்‌ முன்‌ முடித்ததாகச்‌ சொல்லிவந்த ஆற்றலெல்‌ 
லாம்‌ இறைவன்‌ சக்தியோடு கூடியிருந்து அனுக்கிரகித்து வந்தகாலமானதால்‌ 
அவையெல்லாம்‌ எனக்குச்‌ சுலபமாயிருந்தன. இப்போது ஏவிய இந்தக்காரியம்‌ 
சக்தியில்லாமல்‌ கூறினாராதலால்‌ நானிதனைச்செய்து முடிக்குஞ்‌ சக்தியற்றவனாயி 
ருக்கின்றேன்‌. இது உண்மை. ஆதலால்‌ இது என்னால்‌ செய்யமுடியாதென்பதே நிச்‌ 
சயம்‌. அன்றியும்‌, சத்திசங்கற்பித்த வழி நாம்‌ நிற்கவேண்டியவர்களா! நாம்‌ 
சங்கற்பிக்கும்‌ வழி சத்தி நிற்பதா! ஆகலான்‌, நமது சாத்தியெங்கே, அகிலாண்டகோடி 
பிரஹ்மாண்டங்கட்கும்‌ அதீசையாகிய அம்பிகையெங்கே, அச்சுதந்தரையாகிய 
ஜகதீங்வரியினிடம்‌ உம்மைச்‌ சிவபெருமான்‌ விரைவாய்‌ வந்து சேரச்சொன்னாரென்‌ 
று பரதந்திரராகிய நாம்‌ எவ்வாறு சொல்வது? வாங்மனாதீதமாகிய மகிமையை 
யுடைய அம்மஹாசக்தியின்‌ சங்கற்பத்தை மாற்றவேண்டியவர்‌ சர்வேந்திரியாமி 
யாகிய அவரேயன்றி நாமா? அதனைப்‌ பிரபுவாகிய மஹாதேவரேயறிவர்‌. அங்ஙன 
மிருக்க, சர்வஞ்ஞராகிய அவர்‌ நம்மை இதிலேவி, இந்தக்‌ காரியத்தை நாம்‌ முடிக்க 
வில்லை என்றெண்ணவந்தது நமது பாக்கியஹீனமென்‌ றெண்ணவேண்டியதே 
யன்றி வேறின்று. 


இப்பொழுது அம்பிகை புறப்பட்டது யான்‌ சொல்லியா, சொல்வதற்கு 
எனக்குச்சமயமும்‌ வாய்த்ததா! யான்‌ கண்டுசொன்னது மலையரையனையன்றி 
மலையரையையன்று. இவ்விடத்தில்‌ என்னாலான செயல்‌ ஒன்றுமில்லை. 
அம்பிகையே தனதிச்சையால்‌ கயிலாய்த்துக்குப்போகவேண்டுமென்று புறப்பட்டதே 
யன்றி என்னாலும்‌ உங்கட்குமுன்‌ வந்தவர்களாலுமென்றெண்ணன்மின்‌. எங்களால்‌ 
யாதொரு பயனுமில்லை. அம்பிகைக்குச்‌ சர்வாதிகாரமும்‌ இறைவனே கொடுத்திரு 
க்க அவரிடத்தில்‌ யாருடைய அதிகாரம்‌ செல்லும்‌! நாராயணாதியரிடத்துள்ள 
சிவானுக்கிரகமே உலகமெல்லாம்‌ அவரேவலின்‌ வழிநிற்கச்செய்யுமானால்‌ 
அச்சிவனாரது அர்த்தாங்கமா யிருக்கின்ற அம்பிகையினிடத்துள்ள அச்சிவனாரது 
அனுக்கிரகத்துக்கு ஓரிலக்கியமுஞ்‌ சொல்லுவதற்குமுண்டோ! இங்ஙனமான 
அனுக்கிரக விசேடத்தைக்குறித்தன்றோ தேவர்‌ முதலாயினாரும்‌ மலைமுழைகளில்‌ 
அரியதவமியற்றிக்கிடக்கின்றனர்‌. இச்செய்தி யிங்கனமிருக்க, இப்பொழுது நீங்கள்‌ 
வந்தீர்களே நீங்களென்ன செய்யப்போகின்றீர்கள்‌. உங்களுக்குமுன்‌ வந்த 
நாங்களெல்லாம்‌ எவ்வளவு காரியஞ்‌ செய்தோமோ அவ்வளவுகாரியந்தான்‌ 
உங்களாலும்‌ முடியும்‌. 


ஓ கணங்காள்‌! இப்பொழுது கிரிஜை, நாட்டியமண்டபத்திலிருந்து 
எல்லாவற்றையுமறந்து நாட்டியத்தைப்பார்த்துக்கொண்டிருக்கின்றனர்‌. அதுவும்‌ 
இப்போழ்து தான்‌ ஆரம்பிக்கப்பட்டதாயிருக்க அதனைவிட்டு எவ்வாறு வருவார்‌? 
நாமோ அந்நாட்டியவாசனை யடிக்குமிடத்துஞ்‌ செல்லக்கூடாது. அங்குள்ள கூட்டங்க 


272 














சிவரகசியம்‌ 





ளெல்லாம்‌ சாத்திக்‌ கூட்டங்களே! ஆகவே, இப்போது வந்தவர்களாகிய நீங்களும்‌ 
உங்களுக்குமுன்‌ வந்தவர்களாகிய நாங்களும்‌ செய்யுங்‌ காரியமென்னை! இன்னும்‌ 
கைலையிலுள்ள கணங்களெல்லாம்‌ கோடிகோடியாகத்திரண்டூ வந்தாலும்‌ செய்யுங்‌ 
காரியமென்னை! இங்கொருவராலும்‌ யாதொரு பயனுமில்லை. இங்கு கணங்கள்‌ 
வந்து சேர்வது போலும்‌ அங்கு நாட்டியப்‌ பெண்கள்‌ புதிது புதிதாய்‌ வந்துகொண்டே 
இருக்கின்றனர்‌. அங்கு வருபவரை  நீரெப்படியறிந்து சொல்லுகிறீரென்று 
கேட்பீராயின்‌ கேட்கப்படும்‌ நடனகானபேத லக்ஷணங்களால்‌ யூகித்துச்‌ 
சொல்லுகின்றேன்‌. ஓ கணங்காள்‌! பார்வதியாரது வரவை யெதிர்பார்த்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ இறைவனார்‌ நாட்டியத்திறமை வாய்ந்த நாட்டியப்பெண்களை 
அணியணியாய்‌ நவநவமாய்‌ அவர்‌ வாராவண்ணம்‌ அவர்பால்‌ ஏனனுப்புகிறார்‌? 
நம்மையும்‌ கூட்டங்கூட்டமாய்‌ அவரை யழைத்துவாருங்களென்று ஏனேவுகின்றார்‌? 
இதனை நாமென்னவென்று சொல்லலாம்‌. ஒருபொருளையுங்கண்டதிசயிக்காத 
பார்வதியாரும்‌ அந்த நாடகப்பெண்களைப்பார்த்து அதிசயித்தவண்ணமா யிருக்கின்‌ 
றார்‌. இலக்ஷுமி தேவி அழகையும்‌ சரஸ்வதிதேவி கானவினோதத்தையுங்‌ கண்டு 
நாணமுறுகின்றனர்‌. இவ்வண்ணம்‌ யாவரும்‌ மயங்கத்தக்க நாடகப்‌ பெண்களையும்‌ 
சிறந்த அன்னவகைகளையும்‌, கனிவகைகளையும்‌, சந்தன தாம்பூலவகைகளையும்‌ 
புதிது புதிதாய்‌ இறைவனார்‌ அனுப்பிக்‌ கொண்டேயிருக்க, இறைவியாரும்‌ கானவி 
னோதங்களைப்‌ பார்த்துக்‌ கொண்டும்‌, அன்ன முதலியவற்றை யுண்டும்‌ அணிந்தும்‌ 
இவ்வளவு காலம்‌ ஆயிற்றென்பதையும்‌ அறியாமல்‌ காலதாமதஞ்‌ செய்து 
வருகின்றனர்‌. இதனால்‌ காலதாமதஞ்‌ செய்விக்கின்றவர்‌ சிவனாராயும்‌, தாமதஞ்‌ 
செய்கின்றவர்‌ சிவையாருமாயினார்‌. இவ்விருவரிடையில்‌ நாமென்ன செய்வது? 
நீங்களே சொல்லுங்கள்‌. இனி பிரபுவாகிய சங்கரர்‌, நாடகப்பெண்களையும்‌ ஏனைய 
பொருள்களையும்‌ புதிது புதிதாயனுப்பாதிருப்பாராயின்‌ ஓர்‌ சமயம்‌ பரமேஹ்வரியார்‌ 
சீக்கிரம்‌ புறப்பட்டாலும்‌ புறப்படுவார்‌. ஸ்திரீகளுக்கு நாட்டியம்‌ பார்ப்பதில்‌ மிக்க 
பிரியம்‌. அங்ஙனமிருக்க, இந்த நாடகப்பெண்களுடைய நாட்டியமோ மிக்க 
ஆச்சரியகரமாயுள்ளது என்று சொல்லிக்கொண்டிருக்கும்‌ பொழுது மந்தமாருதமும்‌, 
மலர்த்தேன்‌ மணமும்‌ எங்கும்‌ வீசிற்று. அக்குறிப்புணர்ந்து நந்தீசர்‌, இனிச்சீக்கிரத்தில்‌ 
அம்பிகை பிரயாணமாவார்போல்‌ தோன்றுகின்றது. இனிப்புதிதான நாட்டியம்‌ 
நடவாதிருக்க வேண்டும்‌. நடக்குமாயின்‌, அம்பிகையும்‌ அந்த நாட்டியத்தை நடத்தச்‌ 
செய்வாளாயின்‌ இனிப்புறப்படுவது எக்காலமோ நாமறியோம்‌! ஆகையால்‌ 
இடையூறு செய்வதற்காக நடனத்தை இடையூறு செய்வதற்கும்‌ தேவியாரது மனம்‌ 
அது விஷயத்தில்‌ சொல்லாதிருத்தற்கும்‌ நாம்‌ செய்யத்தக்க காரியம்‌ 
யாதானுமுளதா! அது நம்மால்‌ முடிமோ! முடியாது. இதற்கு விநாயகமூர்த்தியைச்‌ 
சிந்திப்போமா! இது அவராலும்‌ முடியாது. ஆனால்‌ அவரைச்‌ சகல விக்ன கர்த்த 
ரென்று சொல்லுகின்றபடியால்‌ ஓர்கால்‌ விக்கினஞ்செய்ய வல்லபமுடையரானாலு 
மாவரென்று தோன்றுகின்றது. அவரை விட்டு மற்றெவராலும்‌ முடியாதென்பது 
நிச்சயம்‌. 


ஒன்பதாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





273 














சிவரகசியம்‌ 





உ 
வடவே நம: 


பத்தாம்‌ அத்தியாயம்‌. 
கணேச சிவசந்நிதான சமாகமம்‌. 


வியாசர்‌ கூறுகின்றார்‌. ஓ முனிவர்காள்‌! நந்தியாதி கணங்கள்‌ தேவியார்‌, 
சிவபெருமானிடம்‌ போவதற்கில்லாமல்‌ தாமதித்திருக்கின்றனராதலால்‌ இதற்குக்‌ 
கணேசரை வரைவழைக்கலாமாவென்று ஆலோசித்துக்கொண்டிருக்க, அங்கு 
கைலாயநாதர்‌ தேவியார்‌ வரவில்லையே, என்று ஏக்கங்கொண்டவராய்‌, மெல்லிய 
வாகை மலரைப்பழித்த சரீரத்தையுடையவளாகிய கிரிஜை கயிலாயம்‌ பார்க்க 
வருவதில்‌ தாமதமாவதற்குக்காரணம்‌ சரீர சிரமத்தினாலோ, விமானத்தின்‌ 
வேகத்தாலுண்டாகிய காற்றினாலோ, தாயைவிட்டுத்‌ 
தனியேவருவதனாலுண்டாகிய மனக்கவலையாலோ, மற்றெதனாலோ 
நாமறிவதற்கில்லையே. தேவிக்கு எந்த விதமான கவலையுண்டான போதினும்‌ 
மேனை யுடனிருப்பாளாயின்‌ அதற்கேற்ற வுபாயங்களைச்செய்து வருவதற்கான 
ஊக்கத்தையுண்டு பண்ணுவாள்‌. அவளில்லா மையால்‌ அன்னங்கொடுப்பாரின்றி 
இளைப்படைந்து உறங்கிவிட்டனளோ! தாய்தந்தையரைப்‌ பிரிந்ததனால்‌ 
மூர்ச்சையடைந்தனளோ, அந்தோ! நமது கிரிஜை கல்லாகிய 
கிரிக்குப்பிறந்தவளானாலும்‌ அவள்‌ மனம்‌ கல்லின்‌ தன்மையுடைய தன்றே. அவள்‌ 
மனம்‌ போலும்‌ மிருதுத்தன்மையுடைய பொருள்‌ எது விருக்கின்றது! அதனை 
நாமறிந்திருந்தும்‌ அவள்‌ சமீபத்திற்செல்லாதொழிந்தோமே, முன்னமே அவள்‌ 
தவத்தால்‌ வாட்டமுற்றவளாதலால்‌ மார்க்கத்தில்‌ என்ன கதியாயினளோ, 
இப்போதாவது நாம்‌ போவோமென்றால்‌ அவளை யெண்ணியெண்ணி ஏங்கிய 
ஏக்கத்தால்‌ சக்தியற்றிருக்கின்றோமே. பேசுவதற்குஞ்‌ சக்தியில்லையே, நாம்‌ 
கூட்டங்‌ கூட்டமாக அனேகரையனுப்பியும்‌ ஒருவராவது வந்து இன்னகதியாயிருக் 
கின்றாளென்று சொன்னாரில்லையே! யாரிருந்தும்‌ நமக்கென்னபயன்‌? இனி 
அதனைச்‌ சொல்வதனாலும்‌ வரும்‌ பயனென்‌? நமக்கு வைராக்கியமின்மையால்‌ 
இவ்வறு கவலைப்படலாயினோம்‌. அஃதொன்றிருக்குமாயின்‌ நமக்கு இக்கவலை 
யுண்டாகாதல்லவா? ஒருவனுக்கு வைராக்கியமே பெரியபாக்கியம்‌. அது 
கிடைப்பதரிது. அதனை நாம்‌ இப்போது நினைப்பது குற்றம்‌. இந்த யோசனை 
பார்வதியைக்‌ கொள்வதற்கு முன்னிருக்க வேண்டும்‌. இப்போது பார்வதியைப்‌ 
பாலனஞ்‌ செய்யாவிடில்‌ கெடுதிவருவது நிச்சயம்‌. பர்த்தாவானவன்‌, கற்புடையாளது 
மனங்களிக்குமாறு செய்வதே விதியாமென்று வேதங்களுங்‌ கூறுகின்றன. பர்த்ருத்‌ 
தன்மையானது பதிவிரதா தர்மத்தினாலுண்டாகவேண்டியதால்‌ அவளைப்‌ பர்த்தா 
வானவன்‌ பிரிந்திருத்தலும்‌ அவள்‌ மனம்‌ வாடும்படி செய்தலும்‌ பெருங்குற்றமாம்‌. 
பதிவிரதை மனக்கோட்டம்‌ அடைதற்குக்காரணம்‌ பர்த்தாவின்‌ பிரிவேயன்றி மற்றொ 
ன்றன்று. பெருந்தவத்தினால்‌ கிடைக்கத்தக்க இப்‌ பர்த்ருத்தன்மை அவள்‌ 
மனங்களிக்க நடப்பதனால்‌ சித்திப்பதாகும்‌. ஆகலின்‌ நமது கற்புடைய மங்கை 
இன்னமும்‌ வரவில்லையே, அவள்‌ வருவதற்கான சகுனங்களொன்றுங்‌ 


274 














சிவரகசியம்‌ 





காணப்படவில்லையே. இனி நாம்‌ செய்யத்தக்கது யாது? எதற்கும்‌ நாம்‌ நமது 
குமாரனாகிய கணபதியை வரவழைப்போமென்று அவரை நினைத்தனர்‌. 
நினைக்கவே கணேசப்பெருமான்‌ அதனை யறிந்து நம்மை யாது காரணமாய்‌ 
தந்தையார்‌ நினைக்கின்றார்‌. அது சந்தோஷகாரணமாயிருக்குமோ? வேறு 
காரணமாயிருக்குமோ? ஆனால்‌ நமது மனம்‌ இப்பொழுது ஆனந்தத்தையடை 
கின்றபடியால்‌ உலகத்திற்கு யாதோ ஒரு க்ஷேமத்தை யுத்தேசித்ததாகவே தெரிய 
வருகின்றது. இல்லாவிடில்‌ நமக்கு இந்தப்‌ பரமானந்தம்‌ உண்டாகமாட்டாது. நல்ல 
சகுனங்களுந்‌ தோன்றுகின்றன. இது நமக்கோர்‌ நற்காலமாகும்‌. பரமேஸ்வரன்‌ 
நம்மை நினைக்கும்படியான பாக்கியத்தைப்‌ பெற்றோமே. இதனின்றும்‌ பாக்கியம்‌ 
நமக்குவேறுண்டோ! எவரது பாதாரவிந்தத்தை வேதாந்தங்கள்‌ தேடித்திரிகின்ற 
னவோ, எவரது பாதபங்கஜத்தைக்‌ காணுதற்கு நாராயணர்‌ முதலியோர்‌ 
விரும்புகின்றனரோ, எவரது பாதபங்கஜத்தைக்‌ காணுதற்கின்றி அருமை பெற்றுடை 
யதோ அவரது பாதாரவிந்தத்தைத்‌ தரிசித்து மகிழுங்காலம்‌ நமக்குக்‌ கிடைத்ததே 
என்று பேரானந்தப்‌ பெருங்கடலின்மூழ்கி தியானஞ்‌ செய்துகொண்டே பரமேஸ்வரரது 
சந்நிதானத்தை யடைந்து சாஷ்டாங்க நமஸ்காரஞ்செய்து கைகூப்பி நின்று 
தோத்திரஞ்‌ செய்து மீண்டும்‌ நமஸ்கரித்து அவரது பக்கத்தே நின்றருளினர்‌. 


பத்தாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





275 














சிவரகசியம்‌ 





உ 
அபீஷ்டவரதாய நம: 


பதினோராம்‌ அத்தியாயம்‌. 
கணேச பிரார்த்தனை. 


வியாசர்‌ கூறுகின்றார்‌. ஓ முனிவீர்காள்‌! ஸ்ரீ கயிலைநாதன்‌ தனது பக்கத்தில்‌ 
நிற்கும்‌ சகல வேதாந்த பரமகாரண கணாதீசராகிய கணேசரை நோக்கி, ஓ டுண்டி! 
குசலமா? குமாரன்‌ எங்கிருக்கின்றான்‌? உங்க எளிருவரையும்‌ பார்த்து வெகு 
நாளாயிற்று. இனி நீங்களும்‌ கிரிஜையும்‌ என்னை விட்டு நீங்காமல்‌ என்னுட 
னிருக்க வேண்டும்‌. உங்களைப்பிரிந்து என்‌ மனம்‌ படும்பாட்டை நான்‌ என்னவென்று 
சொல்லுவேன்‌! அது என்னால்‌ சகிக்க முடியவில்லை. உன்‌ தாய்‌ இங்கிருந்து, 
போனது முதல்‌ இமாசலத்திலிருந்து இப்பொழுதுதான்‌ புறப்பட்டு இக்கைலைக்குச்‌ 
சில தூரத்தில்‌ வந்திருப்பதாகத்‌ தெரிகின்றது. இன்னமும்‌ இங்குவந்து சேரவில்லை. 
இடையில்‌ என்ன விக்கினம்‌ நேரிட்டதோ அதுவுந்தெரியவில்லை. நீ சென்று 
அவ்விக்கினங்களைப்‌ போக்கி அழைத்துக்கொண்டு வருவாயாக. உனக்கும்‌ 
அன்னையைப்‌ பார்ப்பதில்‌ ஆவலிருக்குமல்லவாவென்றனர்‌. டூண்‌ விநாயகர்‌ 
அதனைக்‌ கேட்டு அவரடி பணிந்து ஓ ஐயனே! நீர்‌ என்னன்னை வரவில்லையென்று 
எண்ண வேண்டாம்‌. மார்க்கத்தில்‌ மந்தமாருதத்தால்‌ சிறிது சிரமபரிபாகஞ்‌ செய்து 
கொண்டு பைய வருதலால்‌ தாமதமாகின்றது. அன்றியும்‌ தேவரீரனுப்பிய 
கானநாட்டிய மங்கையர்கள்‌ செய்யும்‌ அற்புதமாகிய கலா விலாசத்தில்‌ மனதைச்‌ 
செலுத்தி மற்றவைகளையெல்லா மறந்து பரமசந்தோஷத்துட னிருக்கின்றாள்‌. இனி 
அம்பிகை சீக்கிரமாய்‌ வரவேண்டுமாயின்‌ அந்த நாட்டியத்திற்கு விக்கினஞ்‌ 
செய்யவேண்டும்‌. அது செய்தால்‌ அது ஓய்ந்துவிடும்‌. ஆனால்‌ நாட்டியம்‌ பார்ப்பதில்‌ 
என்னன்னை ஆவலுடனிருக்கும்‌ பொழுது நான்‌ அனுகூலஞ்‌ செய்வ தொழிந்து 
பிரதிகூலஞ்‌ செய்வேனாயின்‌ அது பெருங்குற்றமாமாதலால்‌ என்‌ மனம்‌ அதற்கிடை 
யூறு செய்ய முயலவில்லை. விக்கின கர்த்தாவாகிய நான்‌ விக்கினஞ்செய்ய 
முயன்றாலும்‌ அம்முயற்சிக்கு விக்னம்‌ வருமேயன்றி நடனத்துக்கு ஒருநாளும்‌ 
விக்னமுண்டாகாது. ஏனெனின்‌ யான்‌ யாவர்க்கும்‌ விக்னஞ்செய்யும்‌ சக்தியுடையவ 
னேயன்றி சர்வசக்தி ரூபிணியாகிய அன்னைக்கு விக்னஞ்செய்யும்‌ சக்தியுடையவ 
னாவனா பலாபலத்தைப்‌ பார்த்தல்லவோ ஒரு காரியஞ்‌ செய்யவேண்டும்‌? 
தேவரீருக்கு அம்பிகை சீக்கிரத்தில்‌ வரவேண்டுமென்கிற எண்ணமிருப்பது உண்மை 
யாயின்‌ எங்குங்‌ காணாத ஆச்சரிய நாட்டிய வித்யா நிபுணராகிய நாடகப்பெண்களை 
ஏன்‌ அனுப்பினீர்‌? அவர்களது நடனம்‌ சாமானியமாயிருக்குமாயின்‌ உமது நடன 
சாக்ஷியாகிய அம்பிகை அதனைக்கண்டு மயங்கியிருப்பரா? ஆதலால்‌, இந்தப்‌ 
பிரண்மாண்ட மெங்கணுங்‌ காண்டற்கரிய அபூர்வசிருட்டியாகத்தா னிருப்பார்கள்‌ 
உம்மா லுண்டாக்கப்பட்ட பெண்களென்று நினைக்கின்றேன்‌. யாவராயினும்‌ 
பூர்வத்தில்‌ எங்குங்‌ காணாத ஆச்சரியத்தைக்‌ காண்பாராயின்‌ பார்த்தது போதுமென்று 
எண்ணுவார்களா! அன்றி முன்‌ பலமுறை கண்டதாயினும்‌ அது சிறப்புற்றிருக்கு 
மாயின்‌ அதனைக்‌ காண்பதினின்றும்‌ அவர்‌ மனம்‌ அப்புறம்‌ போகுமா! அது மனதுக்கி 


276 














சிவரகசியம்‌ 





யல்பான தருமமல்லவா! அன்றி உம்முடைய ஆணைக்கஞ்சி நான்‌ விக்கினஞ்‌ 
செய்யத்‌ தலைப்படுவேனாயின்‌ அதனைக்கண்டு அம்பிகை நம்முடைய மகன்‌ 
நமக்கு விக்னஞ்செய்வதாவென்று ஓர்‌ சமயம்‌ கோபிப்பாராயின்‌ நான்‌ திரும்பி 
வருவது சந்தேகந்தான்‌. இந்த வகிலாண்டகோடி பிரஹ்மாண்டங்களுக்குள்‌ 
அம்பிகையினுடைய செயலுக்கு இடையூறு செய்யத்தக்க வன்மையாளனும்‌ 
ஒருவனுண்டா! தான்‌ நாசமடைபவன்‌ எவனோ அவன்றான்‌ அதனைச்‌ செய்யத்‌ 
துணிவான்‌. 


ஓ பரமேஸ்வரா! உமது பாதாரவிந்தத்தில்‌ என்‌ மனமானது வண்டு போல்‌ 
மயங்கிக்‌ கிடக்கும்‌ அன்புடைமையும்‌, என்‌ கண்களானவை உன்‌ தரிசனத்தில்‌ 
அவாவுடைமையும்‌ உடைத்தானவனாயிருக்க இப்போது அருளுடைமைக்கு மாறான 
இச்செயலில்‌ யான்‌ தலைப்படேன்‌. இவ்விடம்விட்டு எங்கும்போகேன்‌. சகல 
வேதாந்த வாக்கிய சாரங்களால்‌ யாதொன்று பிரதிபாதிக்கப்படுகின்றதோ அது 
தேவரீரது பாதாரவிந்தமேயாதலால்‌ அதனை யான்‌ காணப்பெற்றும்‌ காணப்பெறாத 
வன்‌ போல்‌ ஏன்‌ போக வேண்டும்‌? அநந்தகோடி தவங்களால்‌ அடையத்தக்க அரிய 
பொன்னடி எளிமையாய்க்‌ கிடைக்கப்பெற்றும்‌ அதனருமை யறியாது செல்வேனா 
யின்‌ மீண்டும்‌ அடையப்பெறுவேனென்பது என்ன நிச்சயம்‌. ஆகலால்‌ தேவரீருக்கு 
என்னிடம்‌ கிருபையிருக்குமாயின்‌ உமது பாதாரவிந்த பூஜையாகிய செயலில்‌ 
என்னை யிருக்கும்படிச்‌ செய்யும்‌. வேறு செயல்‌ எனக்கு வேண்டாம்‌. அன்றியும்‌ 
நான்‌ பூஜிப்பதற்கு இது நல்ல சமயம்‌. தேவி வந்துவிட்டால்‌ நானெவ்வாறு பூஜிப்பதற்‌ 
குக்‌ கூடும்‌? இடையூறுதானுண்டாகும்‌. அது நிச்சயம்‌, ஆதலால்‌ நான்‌ போகவே 
மாட்டேன்‌. இடையூறின்றிப்‌ பூஜிக்க விரும்பியிருக்கும்‌ நான்‌ இடையூறாகத்தக்க 
அம்பிகை வருகைக்கு முயல்வேனா இப்போது என்‌ மனத்தைத்‌ தேவரீரது 
பாதாரவிந்தத்தில்‌ சோரஸ்திரீ சோரபுருஷனிடத்தில்‌ தன்‌ மனதை எப்படி 
வைத்திருப்பாளோ அப்படி வைத்திருக்கிறேன்‌. ஆன்மாக்கள்‌ அனந்தகோடி 
ஜன்மங்களில்‌ ஆர்ஜிக்கப்பட்ட புண்ணியராசிகளால்‌ அடையத்தக்கவன்றோ உமது 
தரிசனமும்‌ பாதபூசையும்‌? இவ்வளவு அருமைபடைத்தவாகிய தரிசனமும்‌ 
பூஜையும்‌ எனக்குக்‌ கிடைப்பதற்கே அம்பிகை சாவதானமாய்‌ வருவதாக 
வெண்ணுகிறேன்‌. அது நான்‌ செய்த தவமாகும்‌. ஓ மாத்ருபூதேங்வரா! உமது 
பாதபூஜகராகிய பாக்கியவான்கள்‌ நான்‌ உனது பாதபங்கஜத்தைக்‌ கண்டது போலும்‌ 
கண்டிருப்பரோ! என்னப்பனே வெளியே காணப்பெற்ற உன்‌ பொன்னடி 
என்னுள்ளத்துள்‌ இனி நீங்காதிருக்க வேண்டும்‌. 


ஓ திரியம்பக சதாசிவா, திரிபுரமர்த்தனா, கிருபாரச சுசாகரா, ஸ்மரஹரா, 
அந்தகாரே, ஹா, பவாப்திசம்சோஷகா, திரிநயனா, திரிஜகதீற்வரா, தேவரீரது 
பாதகமலம்‌ எனது இதய கமலத்திலேயே குடிகொண்டிருக்கக்கடவது. அதுவே 
உள்ளும்‌ புறம்பும்‌ என்னால்‌ பூஜிக்கப்பட்டுவரக்கடவது. என்‌ மனம்‌ அதைவிட்டு 
ஒருகணமும்‌ பிரியாதிருக்கக்கடவது என்று சிவபெருமானைப்‌ பிரார்த்தித்துக்‌ 
கொண்டு பின்னர்‌ தம்‌ மனதைப்‌ பார்த்து ஓ மனமே! இந்தப்‌ பாதாரவிந்தாமிர்தத்‌ 
திலிருக்கும்‌ சுகம்‌ தேவாமிர்தத்தில்‌ உண்டா! இனி யவைகளையெல்லாம்‌ சுகமென்று 
எண்ணாதே! அவைகளிலுள்ள ஆதரவை அநாதரவு செய்வாயாக! யாவர்க்கும்‌ 
ஆதாரபூதனாகிய அவனது பாத கமலங்களையே ஆதரவு செய்வாயாக, சந்திர 


277 














சிவரகசியம்‌ 





மெளளீற்வரனுடைய பாதபங்கஜத்தைப்‌ பஜிப்பதிற்‌ செல்லுக. சென்று அங்கனமே 
வாழ்ந்திடுக. வாழப்பெறுவையாயின்‌ உனது சொரூபம்‌ சிவசொரூபமாகும்‌. 
புண்ணியமும்‌ பரிபாகப்‌ பயனைப்‌ பெறும்‌. அதே நமக்கு நவநிதியம்‌, இந்த நிதியங்‌ 
கிடைப்பது தான்‌ அருமையினும்‌ அருமை. இது கிடைத்து விட்டால்‌ இன்னமும்‌ 
விரும்பத்தக்கது யாது? இவ்வருமை யுடைத்தான பாக்கியத்தைப்‌ பெறாமல்‌ 
தனத்தையும்‌ சுபுத்திராதிகளையும்‌ பாக்கியமெனக்கருதி அந்தோ! உலகில்‌ 
அவலமாயழிகின்றனர்‌. இவர்களிறப்பாராயின்‌ இந்தத்தனாதிகளும்‌, மித்திராதியரும்‌ 
பின்னே துணையாகவருவதுண்டா இது கட்டுரையன்றே, உண்மையல்லவா! 
பசுபதிப்பிரசாதமல்லவோ இங்கும்‌ அங்கும்‌ எங்கும்‌ துணையாயிருப்பதும்‌ செல்லுமி 
டந்தோறுந்‌ துணையாய்‌ வருவதுமாம்‌. அது வொன்றிருக்குமாயின்‌ ஏனையவெல்‌ 
லாம்‌ துச்சமான பொருளன்றோ? ஆயின்‌ அந்தபசுபதிப்‌ பிரசாதத்துக்கு ஏதுவாயுள்ள 
து அவனது பாதாரவிந்தார்ச்சனையாம்‌. அதுபோலும்‌ ஏதுவானது மற்றொன்றுண்‌ 
டோ! சகல வேதவேதாந்தங்களிலும்‌ போற்றப்பெற்றது சிவபாதாரவிந்தாராதனமாம்‌. 
ஓ மனமே, அது இப்போது நமக்குக்‌ கிடைத்திருக்கின்றதல்லவா! அதற்கதிகமாக 
யாதானுமொன்‌ றுண்டா? சகல சுராசுரமுனிவர்‌ முதலிய பெரியோரெல்லாம்‌ 
இதையே மஹாபாக்கியமாகக்‌ கருதி அதனை விரும்புகின்றனர்‌. ஆதலால்‌ யானும்‌ 
அதனையே விரும்புகின்றேன்‌. அதுவே எனக்குப்பரம்‌. நீ மோகத்தினால்‌ மற்றப்‌ 
பொருளில்‌ ஆசையுடைத்தாய்‌ நாசமடையாம லிருக்க வேண்டும்‌ என்று மனதுக்‌ 
கறிவுறுத்தி சம்புவைப்பார்த்து ஓ பிரபுவே, இனி எனது மனம்‌ உமது பாதார 
விந்தத்தை விட்டு அப்புறம்போவதற்கு எப்படித்துணியும்‌? ஓ கருணைக்கடலே! ஓ 
பர்க்கரே! யானெண்ணிய வாறு இங்கனமே இருக்க உம்மை நமஸ்கரிக்கின்றே 
னென்று நமஸ்கரித்து நின்றனர்‌. 


பதினோராம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





278 














சிவரகசியம்‌ 





உ 
ஜ்யோதிஷே நம: 


பன்னிரண்டாம்‌ அத்தியாயம்‌. 
சிவகணேச சம்வாதம்‌. 


வியாசர்‌ கூறுகின்றார்‌. கருணைக்கடலாகிய கைலைநாதன்‌ பிரார்த்தனை 
செய்து நிற்குங்‌ கணேசமூர்த்தியை ஆலிங்கனஞ்‌ செய்து கொண்டு அப்பனே! நீ 
செய்த தோத்திரத்தால்‌ மிகவும்‌ பிரீதியடைந்தேன்‌. இந்தத்தோத்திரமானது, சகல 
வேதங்களின்‌ கருத்தாயிருத்தலால்‌ இது தோத்திரர்சமாயிருக்கக்கடவது, இதனை 
எவன்‌ தோத்திரஞ்செய்கின்றானோ அவன்‌ வேண்டிய பொருளெல்லாமடையக்கட 
வன்‌. ஓடுண்டியே நீ எனது பாதாரவிந்தத்தைப்‌ பெரும்பொருளாயெண்ணி 
யிருப்பதுபோலும்‌ நான்‌ உன்னையும்‌, குமாரனையும்‌, கவுரியையுமே பெரும்‌ 
பொருளாகப்‌ பிரியப்பட்டிருக்கின்றவன்‌. ஆகலான்‌ உனக்குயான்‌ கொடுக்கக்‌ கூடாத 
பொருளு முண்டோ? ஓ கணேசனே! உலகத்தில்‌ போஷணைசெய்யவேண்டியவர்கள்‌ 
தாய்‌ தந்தையாகிய இருவர்‌. அவ்விருவருள்‌ கர்ப்பதாரணம்‌, போஷணம்‌ முதலிய 
வற்றைச்செய்தவள்‌ தாயாதலால்‌ அவளே முக்கியம்‌. இந்த உண்மையால்‌ வைராக்‌ 
கிய சீலராயுள்ளார்‌ தந்தையைத்‌ துறந்தாலும்‌ தாயைத்‌ துறத்தலிலராய்ப்‌ பாதுகாத்து 
வருகின்றனர்‌. அவள்‌ நற்குண நற்செய்கைகளுடையவளா யிருந்தாலும்‌, அஃதில்லா 
தவளா யிருந்தாலும்‌, கணவனுடன்‌ கூடியிருந்தாலும்‌, கூடாது வேறு தனியிடத்திரு 
ந்தாலும்‌ புத்திரனானவன்‌ அவளது நன்மை தீமைகளைக்கருதாது அன்னபானாதி 
களால்‌ போஷணைசெய்யவேண்டுமே யன்றி உபேகைஷை செய்யக்கூடாதென்று 
வேதங்கூறுகின்றது. விதி அவ்வாறு விதித்திருக்கிறது. நீ அந்த விதியையெண்ணாது 
தாயை விரும்பாது என்னைமாத்திரம்‌ விரும்பினையே இது முறையாகுமா? 
ஆதலால்‌ நீ சீக்கிரமாய்க்‌ கிரிஜையின்‌ சந்நிதானம்‌ போய்‌ அவள்‌ நாட்டியத்தைப்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கும்‌ சந்தோஷத்தால்‌ காலதாமதமாயிருப்பதும்‌, சரீரசிரமத்தால்‌ 
சோர்வடைந்திருப்பதும்‌ மற்றெவ்விதமா யிருப்பதும்‌ தெரிந்துகொண்டு வருவது 
நலமென்றெண்ணுகிறேன்‌. தெரிந்துவருவதுமன்றி, அவள்‌ ஆயாசமுற்றிருப்பாளா 
யின்‌ அப்படியே யழைத்துவராமல்‌ நான்‌ புசித்து மிகுந்த இந்த புதிய அமுதசேடத்தை 
த்தருகின்றேன்‌, அதனைக்‌ கொடுத்து உண்ணும்படி செய்து பின்னர்‌ அழைத்துவர 
வேண்டும்‌. அன்றியும்‌ அவள்‌ நான்‌ புசித்து எஞ்சிய சேடத்தில்‌ மிக்கபிரியமுள்ளவள்‌. 
அமுத விசேஷங்கள்‌ எத்தனைவகைப்பட்டிருந்தபோதினும்‌ அவைகளில்‌ விருப்பம்‌ 
சிறிதுங்கொள்ளாள்‌. ஏனெனின்‌, அவள்‌ பதிவிரதாசிரோமணியாயும்‌ மஹாசாத்வியா 
யும்‌, சத்புத்திரவதியாயும்‌, லாவண்யநிதியாயும்‌, சர்வ மங்களையாயும்‌ இருப்பவளா 
தலால்‌ அவளுக்கு என்னிடத்திலேயே பிரியமும்‌ என்னுடைய சேஷமாகிய 
உணவிலேயே ஆவலும்‌ உடையவளாயினாள்‌. அவள்‌ என்னிடத்தில்‌ எவ்வண்ணமா 
யிருக்கின்றாளோ நானும்‌ அவளிடத்தில்‌ அவ்வண்ணமாகவே யிருக்கின்றேன்‌. 
அவள்‌ வண்ணத்தானாகிய யான்‌ இப்பொழுது தனித்திருப்பேனானால்‌ என்னால்‌ 
சர்வமங்களங்களையும்‌ அடைய வேண்டிய ஆன்மகோடிகள்‌ எவ்வண்ணம்‌ 
அடையப்பெறுவர்‌? அவள்‌ என்னுள்ளத்திலே இருப்பாளாயின்‌ என்னை உள்ளத்தில்‌ 


279 














சிவரகசியம்‌ 





நினைப்பார்க்கு எண்ணியவை எண்ணியவாறெய்தவரும்‌. ஓ கணேசா! அற்ப 
மனிதனாயினும்‌ அம்மங்களையை ஸ்மரிப்பானாயின்‌ செய்தற்கரிய காரியங்களைச்‌ 
செய்யும்‌ வன்மையனாய்‌ அதனாற்‌ பெறத்தக்க பயனையும்‌ எளிமையாய்ப்‌ 
பெறுவான்‌. ஆகலான்‌, நாம்‌ அம்பிகையினிடத்தில்‌ சென்று என்ன காரியஞ்செய்வதெ 
ன்று அஞ்சுவதொழிந்து, அவளது சரணாரவிந்தத்தையேஸ்மரித்துக்கொண்டு 
செல்லுவையாயின்‌ உனக்குச்‌ சகலசித்தியும்‌ சுலபமாய்ச்சித்தியாகும்‌. உனது 
சகோதரனாகிய குமரனும்‌ தாரகாசுரவதம்‌ அசாத்தியமென்று நினைத்து, தேவியை 
ஸ்மரித்துச்சென்றான்‌. அவனுக்கு அது சுலபமாய்‌ முடிந்தவரலாற்றைக்‌ கூறுகின்‌ 
றேன்‌ கேட்ப்பாயாக. 


தாரக னென்னும்‌ அசுரன்‌ யாவராலுஞ்‌ செய்தற்கரிய தவமியற்றிப்‌ 
பிரமனிடத்திலும்‌, என்னிடத்திலும்‌ யாவரானும்‌ பெறுதற்கரியுவரங்களை 
விசேஷமாகப்‌ பெற்று, அதன்‌ வன்மையால்மூன்றுலகையும்‌ வென்று ஒருவரும்‌ 
பெறாத புகழ்பெற்று, கொடுங்கோல்‌ செலுத்திவாழுநாளில்‌ திருமால்‌ பிரமன்‌ 
இந்திரன்‌ ஏனைய திக்குப்பாலகர்‌ முதலிய யாவரும்‌ அவனது கொடுமையைக்‌ 
கண்டு கடலிலும்‌, காடு மலை முதலியவைகளிலும்‌, அண்டகடாகங்களிலும்‌ 
உருமாறி யொளித்திருந்தனர்‌. அவருள்‌ இந்திரன்‌ விருத்திராசுரனை வெற்றிகொண்ட 
வன்மை வாய்ந்த வச்சிராயுதத்தை ஓர்‌ தண்டாகக்கொண்டு முனிவரைப்போல்‌ 
வேடம்‌ பூண்டு பூவுலகில்‌ ஓர்பர்னசாலையில்‌ வாழ்ந்திருந்தனன்‌. ஏனைய அக்னி 
தேவன்‌ முதலியோர்‌ சிலகாலங்கழித்து தாரகனாணையிலகப்பட்டவர்களாய்‌ 
அவனால்‌ விதிக்கப்பட்ட தண்டங்களை மேற்கொண்டு அக்னிதேவன்‌ மடைப்பள்ளி 
யாளாய்‌ அசுரக்கூட்டங்கள்‌ வேண்டுந்தோறும்‌ வேண்டிய வுணவுகளைத்‌ தடையின்‌ 
றியளித்து வந்தும்‌, வருணதேவன்‌ அவனைப்‌ போலவே நீரைவழங்கியும்‌, வாயு 
தேவன்‌ அசுரருலாவுமிடங்கடோறும்‌ யாதொருமாசுமில்லாமற்போக்கி எக்காலத்தும்‌ 
தென்றலாய்க்குளிர்ந்துலாவிவந்தும்‌, ஏனைய தேவருட்சிலர்‌ அவரிடும்‌ அவமாகிய 
குற்றேவல்களை நற்றவ வேலையாகப்‌ பணிந்தேற்று அவைகளைச்‌ செய்தும்‌, 
சூரியன்‌ தனது வெங்கதிரைத்‌ தண்கதிராக்கி நிறைமதியம்போல்சுகத்தைத்‌ தந்தும்‌, 
நாளைக்கழித்து வந்தனர்‌. இவனாணையில்‌ அகப்படாத தேவரெல்லாம்‌ போனவழி 
யாவரால்‌ அறிய முடியும்‌. தேவர்கள்‌ செய்தியிங்கனமிருக்க. 


வேதவேதாந்தமுணர்ந்தபெரியோரெல்லாம்‌ தங்கள்‌ தங்கள்‌ ஆஸ்ரமங்களை 
யும்‌, தபோவனங்களையும்‌ விட்டு அசுரர்கண்களுக்குத்‌ தோன்றாதமலை 
முழைகளில்‌ மிருகம்‌ போல்‌ வசித்திருந்தனர்‌. சிலநாள்‌ கழிந்தபின்னர்‌ அசுரகாதகனா 
கிய திருமால்‌ அவனோடூ நெடுநாளமர்‌ செய்து நொந்து போர்‌ செய்யும்‌ வலியற்று 
அசுரபயத்தால்‌ கடலில்‌ மீனமாய்‌ மின்மினியைப்போற்‌ கிடந்தனன்‌. பிரமனோ தனது 
வாணியோடு மனோவதியைவிட்டு மண்ணுலகில்‌ தவசியைப்போல்‌ உழன்று 
திரிந்தனன்‌, இந்தப்பிரஹ்ம விஷ்ணுக்களுடைய செய்திகளையறிந்த அசுரன்‌ தன்‌ 
மனையாட்டியுடன்‌ உல்லாசமாய்‌ வைகுண்டஞ்‌ சென்ற போது இடையேயுள்ள 
விரஜாந்தியானது அவனைக்கண்டு பயந்து அவனுக்குத்‌ தன்னுடைய பிரவாகத்தைக்‌ 
காட்டாமல்‌ வற்றிப்‌ போயிற்று. அதனைக்கண்டு நகைத்து அந்நதியைத்‌ தாண்டி 
உள்ளே சென்று அங்குள்ள சுகங்களை யனுபவித்து அப்படியே மற்றவுலகங்களிலுஞ்‌ 
சென்று அங்கங்கும்‌ நிகரின்றி யுலாவித்‌ தன்னிடம்‌ போய்ச்‌ சேர்ந்தனன்‌. 


280 














சிவரகசியம்‌ 





இவ்வண்ணம எங்குஞ்‌ சென்றவனாகிய அவன்‌ நமது கயிலாயம்‌ காலனைக்‌ 
கொன்றவன்‌ வாழுமிடமாதலால்‌ அங்கு நாம்‌ செல்வோமாயின்‌ மானமுண்டா 
மென்றஞ்சி இங்கு மாத்திரம்‌ வாரா தொழிந்தனன்‌. 


சிலநாள்‌ கழிந்தபின்னர்‌ தேவர்களெல்லாம்‌ மிக்க வீரனும்கொடியோனுமாகிய 
தராகாசுரனைச்‌ சங்கரிக்க முடியாதென்று பெருந்துக்கமுடைவர்களாய்‌ 
நாராயணனிருக்குமிடஞ்சென்று, கவலையோடிருக்கும்‌ அவனை நோக்கி, ஓ 
பகவானே! சகல வாபத்துக்களினின்றுங்‌ காப்பாற்றுவோனே! சரணமடைவோர்‌ 
களுக்குச்‌ சரண்யமானவனே! உமது சவுரியமும்‌ புஜவலியும்‌ எவ்விடம்‌ போயின. 
ஏனிப்படி மின்மினியைப்போல்‌ இலக்ஷுமியோடுூ பயந்து மறைந்திருக்கின்றீர்‌. 
மதுகைடவரைக்கொன்ற பராக்கிரமம்‌ எங்கே போயிற்று. மது என்னும்‌ அசுரனைச்‌ 
சூதனஞ்‌ செய்து மதுசதன னென்று பெயர்‌ பெற்றீரே! அப்பெயரை இனி நீர்‌ 
பெற்றிருத்தல்‌ நாணமன்றோ! தேவரீருடையகதி இவ்வாறாகுமானால்‌ எங்கட்குச்‌ 
சவுக்கியம்‌ உண்டாவதெப்படி? நீர்‌ இவ்வளவு கஷ்டப்படுவது தகுதியானதா? 
தேவரீருக்குச்‌ சக்தி எப்போது குன்றிப்போயிற்றோ அப்போதே எங்களுடைய 
சக்தியுங்குன்றிப்போயிற்று பெருஞ்சத்தியுடையோராகிய நீர்‌ அதைரியங்கொள்வது 
அழகாமா! ஆகலின்‌, ஓ நாராயணரே! இனிநீர்‌ தைரிய முடையவராய்த்‌ தாரகனோடு 
யுத்தஞ்‌ செய்து எங்களுக்குச்‌ சுகமுண்டாக்கவேண்டு மென்று பிரார்த்திக்க, திருமால்‌ 
அந்தோ! அந்தோ! என்றேங்கி ஓ தேவர்காள்‌! ஏன்‌ கூச்சலிடுகின்றீர்கள்‌, இப்போது 
தாரகனில்லையோ !வாயை மூடுங்கள்‌ என்று வாயையடக்கித்தானும்‌ பெருங்குர 
லோடு பேசினால்‌ அதனை அசுரன்‌ கேட்டோடிவந்து என்ன தீங்கு செய்வானோ 
வென்று பயந்தவனாய்‌ மெதுவாய்த்தேவர்களைப்பார்த்து, ஓ தேவர்காள்‌! நான்‌ 
தாரகனைக்‌ கொல்ல வேண்டு மென்றீர்களே நான்‌ அவனால்‌ பலமுறையும்‌ 
நிராகரிக்கப்பட்டு இக்கதிக்குள்ளானவனா யிருக்க இப்போது நானே அவனைக்‌ 
கொல்வது எவ்விதம்‌? அவன்‌ யுத்தமுகத்தில்‌ செய்யும்‌ உங்கராமே எனக்கு 
இடிபோலிருக்கின்றது. இடி வீழ்ந்தவன்‌ பிழைப்பதுண்டா? அவனது கண்ணொளியால்‌ 
எனது அஸ்திரங்களெல்லாம்‌ எரிந்து போயின. எல்லா அஸ்திரங்களினும்‌ சிறந்து 
எனக்குயிர்க்குயிராயிருக்கத்தக்க சக்கராயுதமும்‌, நாராயணாஸ்திரமும்‌ நெருப்பிற்‌ 
பட்ட பஞ்சுபோல்‌ போயின. யுத்த சாதனங்களாயுள்ள சாரங்கம்‌, கதை, சங்கம்‌ 
முதலியவைகளில்லாமற்‌ போகுமானால்‌ அவனோடு யுத்தமென்கிற சொல்லுக்கு 
மிடண்டோ? அவன்‌ நம்மைக்கொல்வதற்கு வேறு ஆயுதங்கள்‌ வேண்டுமோ? அவனு 
க்குள்ள கண்ணொளியே போதும்‌. இவ்வாறு நாம்‌ பேசிக்கொண்டிருப்போமானால்‌ 
அவன்‌ ஓடி வந்து நம்மை யெல்லாங்‌ கொன்றாலும்‌ கொன்று விடுவான்‌. ஓ 
சுரர்களே, நீ மதுதன னாயிற்றே என்று எனக்கோர்‌ பெருமை கூறினீர்களே! 
அச்செயல்‌ என்னுடைய தன்று. அதனைக்‌ கூறுகின்றேன்‌ கேளுங்கள்‌. 


பூர்வத்தில்‌, மதுவும்‌, கைடபனும்‌ மஹாமாயாசத்தியினுடைய மோகத்தினால்‌ 
கொல்லப்‌ பட்டார்களேயன்றி என்னாலன்று. அம்மஹாமாயை யாரெனின்‌ 
லோகஜனனியாகிய கவுரி எவளோ அவ்வம்பிகையே தேவாசுரர்களது சிருட்டி திதி 
சங்காரங்களாகிய விளையாட்டைச்‌ செய்கின்றாள்‌. அவளே சிவை, சர்வமங்களை, 
சர்வாணி, பார்வதி, துர்க்கா, மிருடானி, விங்வபாஹூகா, காமாக்ஷி, விசாலாக்ஷி, 
திரிபுரபைரவி, சித்தேற்வரி, காத்யாயணி, வாகீற்வரி, மஹாகாளீ, மகிஷாசுரமர்த்‌ 


281 














சிவரகசியம்‌ 





தனி, சாமுண்டப்பிரமதனி , தூம்பரலோசனமர்த்தனி, நிசும்பமர்த்தனி, சும்பாசுர 
மர்த்தனி, சரகம்பரீ எனப்‌ பற்பல நாமங்களால்‌ போற்றப்படுகின்றனள்‌. துர்க்கா 
சுரனை நாசஞ்செய்தமையால்‌ துர்க்கை என்றும்‌, சத்துருக்களைச்‌ சங்கரிக்கின்ற 
காலத்தில்‌ கருணாரசத்தை யுள்ளத்துள்ளேவைத்து வெளியே உக்கிரத்தைக்‌ காட்டி 
ஆயுதாதிகளால்‌ அவர்களைப்‌ பாவனஞ்‌ செய்கின்றமையால்‌ கவுரி என்றும்‌, 
இப்படியே ஒவ்வோர்‌ காரணத்தால்‌ ஏனைய நாமங்களும்‌ வந்தனவென்றறிமின்கள்‌. 
அந்தக்கவுரி சங்கரிக்க விரும்பியகாலத்தில்‌ சகல ஜகத்தையும்‌ மோகிக்கச்‌ 
செய்கின்றாள்‌. அப்போது அம்மோகத்துக்கு யானும்‌ நீங்களும்‌ மற்றுமுள்ள 
பெரியோரும்‌ உள்ளாயிருப்பவர்களேயன்றி வேறாயிருப்பவர்களன்று. அவள்‌ மோகப்‌ 
பிரவிர்த்தி யுடையவளானால்‌ உலகமெல்லாம்‌ மோகிக்கின்றது, நாசப்பிரவிர்த்தி 
யுடைய வளானால்‌ நாசமாகின்றது. இதிற்‌ சந்தேகமில்லை. இந்த மகா மாயா 
சத்தியை ஒருவன்‌ எவனையாவது நாசஞ்செய்யச்‌ சிறிது தியானஞ்செய்வானாயின்‌ 
அந்தச்‌ சத்துரு அந்தக்ூஷணமே நாசமடைகிறான்‌. இஃதோர்‌ வியப்பாகுமா? அந்த 
மஹாமாயாசத்தி, தன்னுடைய வோர்சத்தியினால்‌ அவ்வக்காலத்துக்கேற்றவாறு 
அவரவரைச்சங்கரித்துத்தான்‌ நிர்மாயையாயும்‌, சங்கரவல்லபையாய்‌, தோற்ற நிலை 
யொடுக்கங்களைச்‌ செய்கின்ற சிவசத்தியாயும்‌ இருக்கின்றவளன்றோ! ஆகலான்‌ ஓ 
தேவர்காள்‌! நாம்‌ அந்த கெளரியை ஸ்மரிப்போமாயின்‌ தாரகனால்‌ நமக்கு 
வந்திருக்குந்‌ துக்கம்‌ நீங்கிவிடும்‌. அந்தகவுரியாகிய மங்களையோடூ சிவன்‌ கூடி 
தராகாசுரநாசகனான குமாரனைத்‌ தோற்றுவித்தனர்‌. மஹேஸ்வர விரியத்தால்‌ 
தோன்றி மஹாகவுரிகுமாரராய்‌ வீற்றிருக்கின்ற வீராக்ரேசர்‌ சிலகாலஞ்‌ சென்றால்‌ 
தாரகாசுரனை யுத்தமுகத்தில்‌ ஓர்கணப்பொழுதில்‌ சங்கரிக்கப்போகின்றார்‌ என்று 
கூற அதனைத்‌ தேவர்கள்‌ கேட்டு ஆனந்தமடைந்தவர்களாய்‌ என்சரணத்தையே 
ஸ்மரிக்க அதனைக்கண்டு திருமால்‌ மகிழ்ந்தவனாய்‌ ஓ தேவர்காள்‌, எவர்‌ 
உ.மாலிங்க தேகராகிய மகாதேவரை நமஸ்கரிக்கின்றனரோ அவர்களுக்கே 
மஹாபாக்கிய முண்டாகும்‌. எவர்களுடைய கிருகத்தில்‌ லக்ஷணத்தோடு கூடிய 
எண்ணிறந்‌ தகுதிரைகளும்‌, மதயானைகளும்‌, ஏனைய ஐஸ்வர்யங்களும்‌ 
விளங்குகின்றனவோ அவர்களெல்லாம்‌ சிவபெருமானைப்‌ பூசித்து நமஸ்கரித்தவரே 
யாவர்‌. அச்சாம்பவர்களுக்கு அசுபமென்பது ஏது, சர்வசுபத்துக்கும்‌ அவர்களே 
கிருகமாயிருப்பவர்‌. அவர்களே தன்யர்கள்‌. நாமும்‌ இப்போது அப்‌ பெருமானைப்‌ 
பஜிக்கின்றேமாகலின்‌ தன்யர்களானோம்‌. சம்பூர்ணகாமனும்‌, பரமனும்‌, பிரகாமனும்‌, 
நிர்த்தக்த காமனும்‌ கிரிஜார்த்தவாமனும்‌, திரிதார்த்த சோமனும்‌, தேவதேவோத்‌ 
தமனும்‌, தேவதாசார்வபெளமனும்‌ ஆகிய பரமனை நாம்‌ மறவாமல்‌ சரணமடை 
வோம்‌. சரணமடைவதற்‌ கீடான பாக்கியமுண்டோ! என்றனர்‌. 


பன்னிரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





282 














சிவரகசியம்‌ 





ஆக்ராந்த சிதசித்பிரபவே நம: 
பதின்மூன்றாம்‌ அத்தியாயம்‌. 
சிவகணேச சம்வாதம்‌. 


சிவபெருமான்‌ கூறுகின்றார்‌. ஓ துண்டீ, தேவர்கள்‌ செய்தியங்ஙனமிக்க, அசுர 
சங்காரமித்தந்தோன்றிய குமாரன்‌ என்னை நமஸ்கரித்து கைகூப்பி நின்று ஓ சங்கரா 
! கருணாரசப்பிரவாகத்திற்கு நிலைக்களமாயுள்ள கடைக்கண்ணனே! முத்தொழிற்கு 
முதல்வராகிய தேவரீரையன்றிச்‌ சுருதியானது யாரைப்பரமென்று கூறுகின்றது. 
அங்ஙனமான தேவரீரது அபார கருணைக்கு யானுந்‌ துண்டியுமன்றி மற்றெவர்‌ 
பாத்திரமாவர்‌? ஓ மஹேஹா! எவனது வீரியத்தால்‌ தேவரெல்லாம்‌ அடங்கி இந்த 
விரியமாகிய காட்டுத்தீ சகிக்க முடியாததாகவிருக்கின்றதே என்று எண்ணுகின்றன 
ரோ, எவனதுகோபாக்கினிக்குத்தேவரெல்லாம்‌ விளக்குப்பூச்சிப்போல்‌ ஆகின்றனரோ, 
பிரளயகாலாக்கினியைப்‌ போல்‌ ஜவலிப்போனாகிய அந்தத்தாரகாசுரனிடஞ்‌ சென்று 
தேவர்களுக்கு யுத்தஞ்செய்வதில்‌ வெற்றி தருவதாகிய சகாயத்தை நான்‌ 
எவ்வண்ணஞ்‌ செய்யவல்லவனாவேன்‌. பிரமனுடன்‌ பயந்தோடிய விஷ்ணுமூர்த்தி 
இப்பொழுது இந்த நிலைமையிலிருக்கின்றாரென்கிறவார்த்தையுமில்லை. ஆலம்‌ 
விதையைப்‌ பயிரிடுவது போலத்தேவரீர்‌ அவனுக்கு வேண்டிய வரங்களைக்‌ 
கொடுத்து விட்டீர்‌. அவ்வாலம்‌ பின்‌ சாகோபசாகையாய்ப்‌ பெரிய விருக்ஷமாய்‌ 
வயிரங்‌ கொண்டு பருத்து எங்கும்‌ பரவுவதைப்‌ போல்‌ அவ்வசுரன்‌ தனது சேனா 
சமுத்திரங்களுடன்‌ எங்கும்‌ பரவி ஒருவராலும்‌ வெல்லக்கூடாதவயிரமுடையவ 
னாயினான்‌. வயிரங்கொண்ட அவ்வாலத்தைப்‌ பின்னர்‌ நகத்தால்‌ கிள்ளியெறிந்து 
விட எப்படி முடியாதோ அப்படி அவ்வசுரனை இப்பொழுது இலேசாகக்‌ கொல்ல 
முடியாது. அவனைத்‌ தேவரீர்‌ ஓர்‌ விஷவிருக்ஷம்‌ போல்‌ உண்டாக்கி விட்டீர்‌. 
அவனது கண்ணெருப்பினாலுண்டாகும்‌ சுவாலையே சுவர்க்கத்தைச்‌ சுட்டெரிக்கின்‌ 
றது. உமது வரமகிமையால்‌ இத்தன்மையான  பராக்கிரமத்தைப்பெற்றிருக்‌ 
கின்றவனான அவனை நான்‌ எவ்வாறு சங்காரஞ்செய்வேன்‌? அதனை யெண்ணு 
வதும்‌ எண்ணி அவ்விஷயத்தில்‌ முயல்வதும்‌ அவலமாயும்‌ உசிதமற்றதாயும்‌, 
அபஜயத்தையுண்டாக்குவதாயும்‌, உலகத்தார்‌ பரிகாசஞ்செய்வதற்கேது வாயும்‌ 
முடியுமன்றி வேறன்று. ஆகலின்‌ அப்பாதகனால்‌ தேவர்களுக்குண்டா யிருக்கும்‌ 
துர்த்தசையை யான்‌ கண்டு சகித்திருப்பதே நலமாகும்‌. இனி என்னிடத்தில்‌ தாரக 
யுத்தமென்கிற வார்த்தையுஞ்‌ சொல்ல வேண்டாம்‌. 


அவ்வசுரன்‌ விருத்தியடைதற்கேதுவாகிய எந்த அருட்கருணை தேவரீரிடத்தி 
ருந்ததோ அந்தக்கருணை இப்போது மறக்கருணையாயினாலன்றி அவனைக்‌ 
கொல்ல முடியுமோ! அதுவன்றி அவனைக்கொல்லும்‌ வன்மையுடையார்‌ இங்கு 
எவருள்ளார்‌? எதனை எவன்‌ முடிக்குந்திறமுடையவனோ அதனை யறிந்து 
அவனால்‌ அதனை முடிக்கும்‌ வகையைத்‌ தேடவேண்டு மன்றோ? ஆகலான்‌ 
அவ்வகையுடையவர்‌ தேவரீரேயாகும்‌. வேறொருவனால்‌ அவனைக்‌ கொல்லத்‌ 
திருவுள்ள மிருக்குமாயின்‌ எல்லாவுயிர்களையும்‌ முடிவில்‌ தன்னிடம்‌ கொண்டு 














சிவரகசியம்‌ 





போகத்தக்க கிருதாந்தகனாகிய இயமனிருக்கின்றான்‌. அவனை அத்தொழிலில்‌ ஏவ 
ஏனெண்ணக்‌ கூடாது? ஓ கணாதீசனே! இவ்வாறு குமாரன்‌ கூற யான்‌ அவனை 
நோக்கி ஓ குழந்தாய்‌! நன்று கூறினாய்‌. தாரகாசுரன்‌ மஹா பலமுள்ளானென்று நீ 
கூறிய துண்மையே அவனைப்போல்‌ வீரன்‌ முன்னும்‌ பின்னும்‌ இப்பொழுது 
மில்லை. அங்ஙனமாயினும்‌ நீ கவலைப்பட வேண்டியதில்லை. நீ காளி, மஹாகாளி, 
உமா, கவுரி, சிவா, சதீ, சர்வாணி சண்டிகே, தூர்க்கே, உருத்திராணி, கிரிகன்யகா, 
மிருடா, பார்வதி, மாயா , மஹா மாயா, மஹேஸ்வரி, அபர்ணா, சாம்பவி, பக்திதா, 
திரிபுரி, பைரவி, ஸ்ரீ,சர்வ மங்களா, லக்ஷி, வாணி, தக்ஷகன்‌, யகா, ஆரியா, 
ஹைமவதி என்று காத்தியாயனியாகிய தேவியினது நாமங்களை ஸ்மரித்துக்‌ 
கொண்டு அத்தாரகனிடம்‌ போவையாயின்‌ உனக்கு ஜயமுண்டாகும்‌. இப்பொழுது 
கூறிய நாமங்களில்‌ ஒவ்வொன்றும்‌ மஹா துக்க நாசத்தையும்‌, ஜயப்பிரதாபத்‌ 
தையும்‌, தனத்தையும்‌, ஆயுள்‌ விருத்தியையும்‌ அளிப்பனவாம்‌. ஓ குமாரா, கிரிராஜ 
கன்யையும்‌, தன்யையும்‌, மான்யையும்‌, நிஷ்களங்கையும்‌ ஆகிய துர்க்காதேவி 
யைத்‌ தியானிப்பவர்‌ எவரோ அவர்கள்‌ மஹாபாக்கியசாலிகளாகின்றனர்‌. 
மகாபாதகராயினும்‌ இந்த நாமங்களைச்‌ சிந்திப்பராயின்‌ அவர்கள்‌ அம்‌ மஹாபாதகக்‌ 
கடலினின்றுங்‌ கரையேறுவர்‌. சுவர்க்கத்திலுள்ளார்‌ சிந்திப்பாராயின்‌ அவர்‌ மோக்ஷப 
தத்துக்காளாவார்‌. எவளுடைய சங்கற்ப சத்தியால்‌ இந்தச்சகமெல்லாம்‌ தோன்றி 
நின்று வொடுங்குகின்றதோ, எவளது பாதாரவிந்‌ தஸ்மரணத்தினால்‌ மஹா 
முனிவர்களாய்‌ மஹாசக்தர்களாய்‌ விளங்குகின்றனரோ, எவளது பாதபங்கஜதியானப்‌ 
பிரசாதத்தால்‌ ஸ்ரீ ராமன்‌ மகாமகிமைபெற்றனனோ, எவளது கடாக்ஷவசத்தால்‌ மிக்க 
தரித்திரனான தீனனும்‌ மிக்க சிறப்புடைய தேவர்களாலும்‌ பூஜிக்கப்படும்‌ 
அதீங்வரனாகிய தன்யனாகின்றானோ, எவளது பாதபங்கஜத்தினுடைய ரேணுவின்‌ 
லேசத்தைக்‌ கூர்மவுருவனான விஷ்ணுவும்‌, ஆயிரஞ்‌ சிரங்களுடைய ஆதி 
சேஷனும்‌, திக்கஜங்களாகிய அஷ்டகஜங்களும்‌ தரிக்கப்பெற்று சாபவிமோசனத்‌ 
தையும்‌, பூமியைச்சுமக்கும்‌ வன்மையையும்‌, தாங்கும்‌ வன்மையையும்‌ பெற்றன 
ரோ, அப்படிப்பட்ட சுபங்கட்கு ராஜதானியான பவானியை நீ பூஜிக்கவேண்டாமா! 
அந்தப்பவானியினுடைய பாதபத்மங்களை யர்ச்சனைசெய்ய நாடோறும்‌ சமுத்திர 
ராஜன்‌ மிக்க சிரத்தையுடன்‌ திவ்வியரத்னங்களைப்‌ புதிது புதிதாய்ச்சேகரித்து 
வருகின்றனன்‌. ஆகலான்‌ ஓ முருகனே! நான்‌ சொல்லிய நாமங்களை ஸ்மரித்துச்‌ 
செல்வாயென்றேவ அப்படியே சென்று வெற்றியுடன்‌ வந்தனன்‌. ஓ கஜானனே! 
என்னால்‌ சொல்லப்பட்ட நாமஸ்தோத்திரங்களைத்‌ தோத்திரஞ்செய்பவர்கட்கு 
சுபஜய செளபாக்கியங்கள்‌ வளர்ந்தோங்கும்‌. ஓ டூண்டீ! இனி நீ சிறிதுந்தாமதிக்காமல்‌ 
கவுரியின்‌ பாதாரவிந்தத்தைத்‌ தரிசிக்கச்செல்வாயாக. உனக்குச்‌ சகாயமாய்க்‌ 
குமாரனை யழைத்துக்கொண்டு போக வேண்டுமானாலும்‌ அழைத்துக்‌ கொண்டு 
போகலாம்‌. அவனும்‌ தன்‌ தாயைக்‌ கண்டு நெடுநாளாயினமையான்‌ நீ 
கூப்பிடுவதற்கு முன்‌ வருவான்‌. அவனாலாகாதது யாதுமில்லை. ஆகலான்‌ இனி 
யோசனை செய்யாமல்‌ அவனுடன்‌ சென்று எனக்கிஷ்டமான காரியத்தைச்‌ சாதித்துக்‌ 
கொண்டு வருவாயாக. யான்‌ எப்பொழுது எதற்கு ஏவுவேனோவென்று குமாரன்‌ 
எதிர்பார்த்திருப்பவனாகும்‌. அவனுடன்‌ யானிதனைச்‌ சொல்வேனாயின்‌ 
தாமதிக்காமல்‌ உடனேசெய்து முடிப்பான்‌. அவனுடைய பலத்துக்‌ கீடான 
பலமுடையாரும்‌ ஒருவருண்டோ! தாரகன்‌ முதலிய அசுரரெல்லாம்‌ அவனைக்‌ 
கண்டமாத்திரத்தில்‌ நடுநடுங்கி ஒடுங்கி ஓட்டம்‌ பிடித்தனரன்றோ? உலகில்‌ 


284 














சிவரகசியம்‌ 





குமாரனென்று பிரசித்திபெற்றவர்‌ அவனன்றி வேறு யாராவதுண்டா! சவுரியும்‌ 
குமாரனாலேயே புத்ரவதியென்று பெயர்பெற்றனள்‌. அவளைப்போல்‌ வேறொரு 
வரும்‌ குமாரனைப்பெற்றிலர்‌. ஓ புத்திரா! நீ அவனுடன்‌ சீக்கிரம்‌ செல்வாயாக. 
அவனைத்தேவிகண்டாளாகில்‌ புத்ரவாத்சல்லிய மிகுதியால்‌ மற்றெந்த காரியங்களி 
ருந்தபோதிலும்‌ அவைகளைத்துச்சமாகத்‌ தள்ளி நமது குழந்தை வந்துவிட்டானெ 
ன்று சந்தோஷங்கொண்டு உடனே அவனை ஆகவேண்டிய செய்தியெல்லாங்கேட்டு 
அவன்‌ பிரார்த்திக்கும்‌ வண்ணஞ்செய்வாள்‌. நீவிர்‌ அவளைத்‌ தரிசித்தபிறகு நிறை 
வேறாத காரியமொன்‌ றுண்டா? மஹாமந்தனாயினும்‌ அதமனாயினும்‌ கவுரியின்‌ 
பாதாரவிந்தத்தை ஸ்மரிப்பானாயின்‌ சகலபோகங்களையும்‌ புசித்துச்‌ சாம்பவர்களை 
யெல்லாம்‌ ஆதரித்து ஒப்பற்ற தனவானாய்ச்‌ சகலமுமறிந்தவனாய்‌ மிக்க பக்தியுடன்‌ 
சிவாராதனஞ்செய்து அந்தியகாலத்தில்‌ காசிக்குப்போய்‌ அங்கு முத்தியடைகின்றான்‌. 
அவனுக்கே யப்படியாகுமானால்‌ மகாவாத்சல்லியத்துக்‌ கிடமாகிய புதல்வர்களான 
நீங்க ளத்தேவியைக்‌ காண்பீர்களாயின்‌ உங்கட்குச்‌ சகலகோரிக்கைகளு முடனே 
நிறைவேறுமென்பதிற்‌ சந்தேகமுண்டோ? அத்தேவியும்‌ உடனே என்னிடம்‌ வந்து 
சேர்ந்து எனக்கு நேத்திரோற்சவத்தை யளிப்பாள்‌. நானந்த நித்தியானந்தாமுதப்‌ 
பிரவாக அலை வரிசைகளாற்‌ சூழப்பட்டவனாய்‌ காலகாலனாகிய யான்‌ காலத்தைக்‌ 
கழிப்பேன்‌. 


பதின்மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று, 





285 














சிவரகசியம்‌ 





கல்யாண குரவே நம: 
பதினான்காம்‌ அத்தியாயம்‌. 
ஸ்கந்தர்‌ சிவசந்நிதான மடைதல்‌. 


வியாசர்‌ கூறுகின்றார்‌. சிவபெருமான்‌ கணேசமூர்தியை நோக்கி, ஒ டுண்டீ, 
நீ சீக்கிரமாய்‌ உன்னன்னை பாற்‌ செல்லுக எனக்கு அவளைப்‌ 
பார்க்கவேண்டுமென்கிற அவா வுண்டாயிருக்கின்றது. அவளது முகமாகிய பூர்ண 
சந்திரனை எனது கண்களாகிய சகோரப்பறவைகண்டு சந்தோஷமெய்த வேண்டு 
மென்று கூறிக்கொண்டிருக்குஞ்சமயத்தில்‌ மகாவீரராகிய முருகக்கடவுள்‌ உமாபதி 
யைத்‌ தரிசித்துப்‌ பக்திமிகுதியால்‌ பரமானந்த பரவசராய்க்‌ கண்களினின்றும்‌ ஆனந்த 
பாஷ்பம்‌ பெருக நமஸ்கரித்துக்‌ கைகூப்பி நின்று அனந்தங்களாயிருக்கின்ற 
வேதாந்தங்களாலும்‌ யாதொருவனறி யப்படானோ அப்படிப்பட்ட அவ்யயனாகிய 
இறைவனை நமஸ்கரிக்கின்றேன்‌. யாதொரு தேவன்‌ சச்சிதானந்தவுருவனும்‌ 
உருவாதீதனுமானவனோ, எவனிடமிருந்து வேதாந்தங்கள்‌ வெளிவந்தனவோ, 
அப்படிப்பட்ட இறைவனாகிய தேவரீரை நமஸ்கரிக்கின்றேன்‌. சகல சராசரங்களும்‌ 
எவனிடமிருந்துண்டாயினவோ, எவனால்‌ அவை  ரக்ஷிக்கப்படுகின்றனவோ, 
எவனால்‌ அவை இறுதியில்‌ லயமடைகின்றனவோ அப்படிப்பட்ட சார்வபெளமனா 
கிய தேவரீரை நமஸ்கரிக்கிறேன்‌. யாதொரு பாதாரவிந்தமான தத்வக்கியானக்‌ 
கடல்களாயிருக்கின்ற முனிவர்களெல்லாம்‌ தேடியுங்காணக்கூடாததோ அப்படிப்‌ 
பட்டவரிதாகிய தேவரீரது பாதாரவிந்தமென்‌ னுள்ளத்துள்ளது. அதனையே 
நானெப்பொழுதும்‌ விரும்புகின்றேன்‌. சகலதேவர்களாலும்‌ சகலவேதங்களாலும்‌ 
யாகங்களாலும்‌ எந்தப்பாதாரவிந்தமானது காணக்கூடாததோ அப்படிப்பட்ட 
பாதாரவிந்தம்‌ அடியேனால்‌ காணப்பட்டது. யானே தன்யன்‌. யோகிகள்‌ எதனைக்‌ 
காண்பதற்காக செய்தற்கரிய யோகாப்பியாசஞ்‌ செய்கின்றனரோ சம்சார மெனும்‌ 
பெருங்கடல்‌ எவனது பாதாரவிந்த தரிசனத்தால்‌ வற்றிப்போகின்றதோ அப்படிப்பட்ட 
சோமனும்‌ தேவதாசார்வபெளமனும்‌ சுந்தரகந்தனுமாகிய தேவரீரை நமஸ்கரிக்‌ 
கின்றேன்‌. எவனது பாதாரவிந்தமானது நித்தியானந்தத்துக்கு வித்தாயும்‌ 
சர்வக்கியானத்துக்கு மேதுவாயும்‌ எவனது பாதாரவிந்தகாந்திகளுக்கு தேவர்களது 
நவரத்னகசிதமாகிய கீரீடங்களின்‌ காந்திகள்‌ காந்தைகளாகின்றனவோ அப்படிப்பட்ட 
தேவரீரை நமஸ்கரிக்கின்றேன்‌ . ஓ ஜகதீஸ்வரா! சந்திரமெளளே சோடச 
கலையுடன்‌ கூடிய சந்திரனும்‌ ஆயிரங்கிரகணங்களையுடைய சரியனும்‌ பிரகாசித்து 
க்கொண்டிருக்க உமது பாதாரவிந்தமும்‌ உமது திருமேனியும்‌ இப்படிப்பட்ட பேரொளி 
யோடு விளங்குவது எதன்பொருட்டோ யானறியேன்‌! அன்றியும்‌ தேவரீரது 
நெற்றியிலுள்ள நெருப்புத்தழலாலேயே பேரிருளொழியுமானால்‌ சூரியாதிஜோதிகள்‌ 
விரும்பப்படுவது எற்றுக்கு? எண்ணிறந்த மின்னல்களின்‌ ஒளியையும்‌ தேவரீரது 
சரணாரவிந்த காந்திமழுங்கச்‌ செய்கின்றது. அந்தோ இஃதென்னவாச்சரியம்‌. ஓ 
மஹாதேவரே! அந்தோ வாக்குகளுக்கெட்டாததும்‌ வேதங்களாலும்‌ காணக்கூடாதது 
மாயிருப்பது தேவரீரது பாதாரவிந்தமே. மகாபாதகங்களெல்லா மெந்தப்‌ பாதாரவிந்த 
த்தின்‌ அனுக்கிரகத்தாற்‌ றொலைகின்றவோ அப்படிப்பட்ட பாதாரவிந்தத்தின்‌ 


286 














சிவரகசியம்‌ 





அநுக்கிரஹத்தைப்‌ பெற்ற எனக்குச்‌ சரியாயுள்ளதுயாது! ஓ மஹேசா! தேவரீரது 
பாதாரவிந்தத்திலேயே எனக்குத்‌ திடபக்தியிருக்கும்படித்‌ தேவரீரருள்‌ புரிந்திடவேண்‌ 
டும்‌. அதனையே இப்பொழுது யாசிக்கின்றேன்‌. வேறெதனையும்‌ வேண்டிலேன்‌. 
எனக்குத்‌ தாயும்‌ தந்தையும்‌ பிரபுவும்‌ நீரே அநாதருக்கு நாதனே பிரபோ! 
விஸ்வநாதா! அநாதனான என்னைத்‌ தேவரீர்காப்பாற்றுக. உலகங்களுக்கெல்லாங்‌ 
காரணராகிய தேவரீரைச்‌ சரணமடைகின்றேன்‌, உலகில்‌ வேறு யாராவது 
சரண்யருண்டா? ஒ ஜகதீஸ்வரனே! தேவரீரது பாதார விந்தத்தின்‌ பெருமை யெங்கே? 
எனது மனத்தின்‌ சிறுமை எங்கே? ஆயினும்‌ தேவரீரது அருளிருக்குமாயின்‌ எனது 
மனோவிருத்தியானது தேவரீரது பதாரவிந்தங்களை விட்டகலா திருக்கவேண்டு 
மென்று தோத்திரஞ்செய்து நிற்கும்‌ குமாரனைப்‌ பரமேஹ்வரன்‌ தனது திருக்கரங்களா 
லெடுத்து ஆலிங்கனஞ்செய்துகொண்டு பரமசந்தோஷத்துடன்‌ துண்டியை நோக்கி ஓ 
தொந்திக்கணபதியே! நீ குமாரனோடு விமானாரூடனாய்‌ கெளரியினிடத்துச்சென்று 
அவளது பாதாரவிந்தத்தைத்‌ தரிசித்து மகிழும்‌ ஸுபதினம்‌ இன்றேயாம்‌. லோக 
மங்களையாகிய அவளது பாதாரவிந்த தரிசனத்தினும்‌ மங்களகரமானது வேறொன்‌ 
றுண்டா? அதனிலும்‌ குமாரனுடன்‌ தரிசனஞ்செய்வது மிகவும்‌ மங்களமாகும்‌. 
அன்றியும்‌ இலக்குமி முதலியவர்கள்‌ சிரசால்‌ வணங்கப்பெற்றவளும்‌ சகல 
வேதங்களாலுந்‌ தேடப்பெற்றவளுமாகிய தேவியினது பாதாரவிந்த தரிசனமுஞ்‌ 
சுலபமாய்‌ நேரிடுமென்று சிவபெருமான்‌ ஆசி கூறி விடையளித்தவுடன்‌ 
கணேசமூர்த்தி குமாரக்கடவுளுடன்‌ திவ்வியவிமானத்திலேறி நவரத்ன மயமான 
பீடத்தின்மீ தெழுந்தருளினர்‌. அவ்விமானமும்‌ ஆகாயமார்க்கமாய்ப்‌ புறப்பட்டது. 
தேவ துந்துபியு முழங்கிற்று காற்றும்‌ சுகமாய்‌ வீசிற்று. மந்தாரகுந்த முதலிய 
மலர்களிலிருந்து அற்புதமாகிய தேனும்‌ பெருக்கெடுத்தது. பின்னர்‌ அற்புதமாய்‌ 
ச்செல்லும்‌ அவ்விமானத்தின்‌ துவஜத்தை நாடகப்பெண்களால்‌ சூழப்பட்டு விளங்கும்‌ 
அம்பிகை கண்டு அடி முதல்‌ சிகரம்வரையில்‌ ரத்னராசிகளால்‌ விளங்கும்‌ 
விமானத்தில்‌ வருவோர்‌ யாவரென்று யோசித்து உடனே கணநாதனும்‌ 
குமாரனுமாகிய நமது புதல்வரென்றறி அன்பு மீதூர்ந்து அந்தோ! இவ்வருமந்த 
புத்திரர்களைக்கண்டு எத்தனை நாளாயிற்றென்று அன்பு மீதூர்ந்து வரவையெதிர்‌ 
பார்த்திருக்கும்‌ போது கணேசமூர்த்தி தமது வரவைப்பார்த்து மகிழ்ந்திருக்கும்‌ 
அம்பிகையைக்கண்டு குமாரனைப்பார்த்து ஓ குமாரா! இதோ நமதன்னையாகிய 
பவானியிருக்கின்றாளென்று கூறி சந்தோஷத்தா லவரை யிறுகத்தழுவிக்கொண்டு 
யான்‌ மகேயின்‌ சரணாரவிந்தங்களைத்‌ தரிசித்தேன்‌ . நீயும்‌ தரிசனஞ்‌ செய்வாய்‌. 
நாட்டியப்‌ பெண்களுடைய கூட்டத்தின்‌ மத்தியில்‌ விளங்குஞ்‌ ஜகதீற்வரியானவள்‌ 
நம்மிருவரையும்‌ புத்திரவாஞ்சனையுடன்‌ நோக்குகின்றனள்‌. அதனைப்‌ பார்ப்பாய்‌. 
இவளையே சகலவேதங்களும்‌ சச்சிதானந்த சொரூபிணியென்று முறையிடுகின்ற 
வென்று கூறி விமானத்தைவிட்டிறங்கி இருவரும்‌ பைய வந்து சிரசில்‌ 
இருகரங்களையும்‌ கூப்பிக்கொண்டூ தூரத்திலிருந்தபடியே நமஸ்கரித்துப்‌ பின்னர்‌ 
சமீபத்தில்‌ வந்து சாஷ்டாங்கமாய்‌ நமஸ்கரித்து நின்றனர்‌. அவ்விருவரையும்‌ 
அம்பிகை புத்திரவாஞ்சைமிகுதியால்‌ தழுவிக்கொள்ள ஸ்தனங்களினின்றும்‌ 
பால்சுரந்து அவ்‌ விருவர்களையும்‌ நனைத்து மகிழ்வித்தது. நந்தியாதி கணத்தலைவ 
ரெல்லாம்‌ ஒருவருக்கொருவர்‌ இனி நமக்கு நல்லகாலம்‌ வந்து விட்டது. 
சண்முகருடன்‌ கணபதி அம்பிகை சந்நிதானத்தில்‌ வந்திருக்கின்றனர்‌. இனித்‌ 
தேவியார்‌ இதுகாறுந்‌ தாமதித்திருந்தது போலிராமல்‌ சிவபெருமானிடம்‌ போய்ச்‌ 


287 














சிவரகசியம்‌ 





சேருவார்‌. கமலக்கண்ணனுடைய கண்‌ மலராற்‌ பூசிக்கப்பட்ட இறைவனது 
பாதாரவிந்தத்தை நாமுந்‌ தரிசித்து மகிழ்வோம்‌, நாமிங்குவந்த இவ்வளவு 
காலத்துக்குள்‌ பிரமகற்பங்களனேகமாயின.தேவிக்கு இவ்வளவு காலஞ்சென்றது 
நாட்டியானந்தத்திலிருப்பதனாற்‌ றோன்றவில்லை. அவரது கண்ணிமைப்பொழுதில்‌ 
எண்ணிறந்த கற்பங்கள்‌ தோன்றி யழியுமாயின்‌ இப்போது அநேக கற்பங்களாயின 
வென்பது ஓ ராச்சரியமா? ஆயினும்‌ இறைவனார்‌ நம்முடைய பேரில்‌ இவ்வளவு 
காலஞ்‌ சென்றதேயென்று கோபிப்பாரென்று யோசிப்போமாயின்‌ பொழுது 
நடந்தேறிய இது நம்மாலுண்டாகிய அபராதமன்று. இன்வளவு காலந்‌ தாமதிப்பதற்கு 
அவ்விருவருமே காரணராவரன்றி நாமெப்படி யாவோம்‌! ஆனதால்‌ 
அவ்வபராதமுடையோர்‌ நாமாகோம்‌. தேவி யாரது சித்தம்‌ பராதீனமாயுள்ளதா? சகல 
தந்திர சுவதந்திரத்தையும்‌ நித்யானந்தத்தையு முடையதல்லவா? அத்தன்மையாகிய 
திருவுளத்தை அவர்களது சேவகர்களாகிய நாம்‌ மாற்ற முடியாமற்‌ போனது 
அபராதமாகுமா? இப்பொழுது நமது நல்ல பாக்கியத்தினால்‌ குமாரர்சளும்‌ வர 
நாட்டியமும்‌ நிற்க அம்பிகையும்‌ சந்தோஷக்துடன்‌ புத்திரர்களைத்‌ தழுவி ஏதோ சில 
வார்த்தைகளையுஞ்‌ சொல்லிக்கொண்‌் டிருக்கின்றனர்‌. இனிச்‌ சீக்கிரமாய்ப்‌ புறப்படு 
வாரென்றுந்‌ தோன்றுகின்றது. இனி நமது ஆனந்தத்திற்கு யாது குறைள்ளதென்றனர்‌. 


பதினான்காம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





உ 
உன்மத்தவேஷாய நம: 


288 














சிவரகசியம்‌ 





பதினைந்தாம்‌ அத்தியாயம்‌. 
ஸ்கந்த கணேசர்‌ தேவியை யடைதல்‌. 


வியாசர்‌ கூறுகின்றனர்‌. நந்தி முதலிய கணங்கள்‌ இனி அம்பிகை புறப்படுவா 
ளென்றானந்த முற்றிருப்பக்கெளரியார்‌ குமாரர்களைப்பார்த்தவுடன்‌ ஜகதீற்வரனை 
நினைந்து ஆனந்தக்கண்ணீர்‌ பெருக்கிக்‌ குமாரக்கடவுளைப்பார்த்து ஓகுமாரா! என 
திறைவனார்‌ இப்பொழுது எவ்விடத்திருக்கின்றார்‌, க்ஷமமா, அவரை இப்போது நீ 
கண்டனையா, அவருக்குண்டி முதலியவற்றை யாருதவுகின்றார்‌, சந்தனமுதலியது 
யார்‌ கொடுக்கின்றனர்‌, அவருடன்‌ யாரிருக்கின்றார்‌? என்னைப்பற்றி மிகவுஞ்‌ 
சிந்தனையுடையவா£ யிருக்கின்றனரா, என்ன செய்கின்றார்‌; யானெங்கிருக்‌ 
கின்றேன்‌ என்ன செய்கின்றேனென்று நினைக்கின்றனரா? உன்னை 
யின்றனுப்பினரா, நேற்றனுப்பினரா, அன்றி அதற்குமுன்‌ னனுப்பினரா? என்‌ 
றிவ்வாறு வினவியதை ஞான வள்ளலாகிய குமாரர்‌ கேட்டுப்‌ பரமானந்த மடைந்த 
வராய்த்‌ தேவியைப்‌ பார்த்து ஓ தாயே! நீ இவ்வண்ணம்‌ வினவியதென்னை? 
நித்யானந்த மயனாகிய என்றந்தை சர்வலோகத்துக்குஞ்‌ சுகமளிக்குஞ்‌ 
சங்கரனன்றோ? ஓ சாம்பவி ! சச்சிதானந்த ரூபனாகிய மஹாதேவனது 
ஸ்வரூபத்தை நீ யறியாயா? அறிந்தவளாகிய நீ யாது காரணத்தா லிவ்வாறு 
வினவினாய்‌? கற்பாந்தத்தில்‌ எல்லாத்‌ தேவர்களையும்‌ இவனொடுக்குகின்றதே 
யன்று இவணனொடுங்குகின்ற தில்லையே. பிரமேன்‌ முதலிய சகல ஜீவகோடி 
களையும்‌ இவன்‌ சிருஷ்டிப்பதேயன்றி இவன்‌ சிருட்டிக்கப்படுவதில்லையே. 
இவ்வண்ணம்‌ உற்பத்தி நாச மில்லாதவனாய்‌ எல்லாவற்றையும்‌ உற்பத்திநாசஞ்‌ 
செய்கின்றவனாய்க்‌ காலனுக்குக்‌ காலனாய்‌ விளங்கும்‌ அவனன்றோ நம்மிறைவன்‌? 
அவனது ஐஸ்வர்யம்‌ ஒப்புயர்வின்றி யனந்தமாய்‌ விளங்குகின்றவன்றோ? அவனது 
கீர்த்தியையன்றோ சகல சுருதிகளும்‌ இடைவிடாமல்‌ போற்றுகின்றன. அவனே 
விஞ்ஞான மூர்த்தி. அவனே சுதந்தர நிலைமையன்‌, அவனே சாம்பவ சிரேஷ்டர்களி 
னது இருதய கமலத்தில்‌ விளங்குபவன்‌. அவனே லீலாவிலாசமாய்‌ அசுரர்களைச்‌ 
சங்கரிப்பவன்‌. அவனே நாராயணன்‌ முதலியோரால்‌ எப்போதுந்‌ துதிக்கத்தக்கவன்‌. 
அவனே க்ஷேமவான்களுள்‌ முதலாயுள்ளவன்‌. அத்தன்மையனாகிய 
இறைவனிடத்தில்‌ க்ஷேமத்துக்‌ கன்னியமாய்‌ எது எவ்வாறு வந்தணுகும்‌? அந்த 
நித்திய கலியாணனை நீ க்ேமாவென்று வினாவிய தென்னையோ ஓ தேவி! 
எவனது பாதாரவிந்த தூளியின்‌ லேசமகிமையான்‌ தேவர்களுக்கு யாவரானுங்‌ 
கொண்டாடப்படும்‌ சுவர்க்கம்‌ வைகுண்ட முதலிய பதங்கள்‌ கிடைத்தனவோ, 
கருணைக்கடலும்‌ குணக்கடலுமாகிய எவனது அருளால்‌ அத்தேவர்களுக்கு அமுத 
முதலிய திவ்ய பதார்த்தங்கள்‌ கிடைக்கப்‌ பெற்றனவோ, அத்தகைய அருளாளன்‌. 
நமதிறைவனென்று நீ நினைக்கத்தக்கது. ஓ கிரிஜே! நாரணன்‌ இலக்குமி பிரமன்‌ 
சரஸ்வதி முதலிய பசுக்களெல்லாம்‌ அவனது பாதபத்ம ரேணுக்களால்‌ உண்டான 
படியினாலன்றோ அவன்‌ பசுபதி யென்றழைக்கப்பட்டான்‌? இங்ஙனம்‌ 
எல்லாவற்றையும்‌ ஆக்குஞ்செயல்‌ வேறெவனுக்குளது? ஓ சிவே! அம்மகேங்வரனது 
மகிமை வேதங்களாலும்‌ அறியப்படாமலிருக்க அவ்விந்து சேகரனை இதர தேவர்க 


289 














சிவரகசியம்‌ 





ளோடு சமனென்றெண்ணி அவனுக்குஞ்‌ சுபாசுபங்களுளவென்று நினைப்பவர்‌ 
அவனது கிருபையற்ற அறிவிலிகளேயாவர்‌. 


அவனது மகிமையானது எல்லையற்றதன்றோ? எந்தத்‌ தேவனைச்‌ சகல 
வேதங்களும்‌ தேவதேவோத்தமனென்றும்‌ மாயா தீதனென்றும்‌ உ.மாபதியென்றும்‌ 
விங்வபதியென்றும்‌ திரிபுராந்தகனென்றும்‌ கூறுகின்றனவோ, முநீந்திரர்‌ கின்னார்‌ 
கந்தர்வர்‌ சிவலிங்கார்ச்சகராகிய பெரியோர்‌ ஆகிய இவர்களெல்லாம்‌ எவனை 
ராஜராஜேய்வரனென்று கூறுகின்றனரோ, தேவநாயகனையும்‌ இலக்குமி நாயகனை 
யும்‌ ஒதுக்கி இருதயத்தில்‌ எவனைப்‌ பூஜித்துப்‌ பாவனராகின்றனரோ, ஓகிரிஜே!. 
அந்தக்கிருதாந்தகனது பாதாரவிந்தஸ்‌ மரணத்தினால்‌ நாங்கள்‌ பரமதன்யரா 
கின்றனம்‌. எண்ணிறந்த தேவர்களினும்‌ மாநுடர்களினும்‌ ஏனை யசராசரங்களினுஞ்‌ 
சிறந்தவன்‌ சங்கரனே யாவன்‌. அவனிலுமதிக னெவனுள்ளான்‌? அவனை 
அத்வைதபாவனையான்‌ யாமென்று அநசந்தானஞ்‌ செய்கின்றேம்‌. இது சத்தியம்‌ 
சாத்தியம்‌ மும்முறை சாத்தியம்‌. உற்பத்திதிதிநாசங்கட்குச்‌ சாதனன்‌ 
மஹேசனென்று வேதப்பிரசித்தமாயிருக்க அவனை விட்டு மற்றையரைக்‌ 
கடவுளராக நினைத்துச்‌ சரணமடைகின்றவனறிவு வெள்ளறிவென்‌ றறியற்பாலது. 
இவன்‌ மிக்க மதுரமாயும்‌, நவநீத சாரமாயுமுள்ள க்ஷீரமானது வாக்குக்‌ 
கெட்டுவதாகக்‌ கிடைக்கப்பெற்றும்‌ அதனை யுண்ணப்பெறாது அமேத்திய நீரை 
யுண்ணமுயல்வோனுக்கொப்பாவன்‌. இவ்வறிவு. சத்துக்களுக்‌ குதிக்காது. 


தெய்வங்களுக்கெல்லாந்‌ தெய்வமாவான்‌ பசுபதி என்று சிரவணமும்‌, அவனே 
அந்தகனுக்கு அந்தகனாவானென்று மனனமுஞ்‌ செய்து, சந்திரகண்ட சிகாமணியும்‌, 
தேவசிகாமணியும்‌ தேவதாசார்வபவுமனுமாகிய அவனையே யான்‌ நிதித்தியாசன 
முஞ்‌ செய்கின்றேன்‌. இங்ஙனமான கேட்டல்‌ சிந்தித்தல்‌ தெளிதலில்‌ யான்‌ 
வன்மையுடை யேனாதலால்‌ யானொருவனே அவ்விறைவ னாலயத்துட்‌ சென்று 
வந்தனஞ்செய்கின்றவனாயுள்ளேன்‌. ஏளைய இந்திரன்‌ முதலிய தேவர்கள்‌ 
வாயிற்படியில்‌ பிரம்படிபட்டு அதனைச்சகித்துக்‌ கொண்டு திரும்பிப்பாராமல்‌ ஓட்டம்‌ 
பிடிக்கின்றனர்‌. ஓ மாதாவே! வேதங்களும்‌ என்னை வந்தியென்றே கூறிய படியால்‌ 
யான்‌ அவ்விறைவனது அடியைத்‌ தொழாநிற்கின்றேன்‌. இருதயகமலத்திலும்‌ 
பூஜியாநிற்கின்றேன்‌. சிவோபாசகர்கட்குப்‌ பிரமாண்ட மண்டலத்தைப்‌ போதிக்கும்‌ 
கால தண்டத்தாலடிபடும்‌ அடியுமுண்டோ! கிருதாந்தனிடத்தில்‌ பயப்படத்தக்க 
பயமுண்டோ ! அல்லது பிறவிப்பயந்தானுண்டோ! அங்ஙனமிருக்க, இந்தப்‌ 
பிரம்மாண்டமத்தியில்‌ மாநுடசன்மத்தை யெடுத்து வேதத்தையு நன்கறிந்து சந்திர 
மெளளியின்‌ தியானத்தைவிடுத்துவாழ்நாளை வீணாளாய்க்கழிப்போர்க்கு என்ன 
கதியுண்டாமோ! இரத்தினச்‌ சுமைகளைச்‌ சுமந்து செல்லும்‌ கழுதையானது அந்த 
ரத்னங்களால்‌ பூஷிக்கப்படாமை போல்‌ வேதத்தையறிந்து சிவத்வத்தை யடையாத 
அசாம்பவன்‌ ஒருவரானும்‌ பூஷிக்கப்படமாட்டான்‌. அவன்‌ பிறவி கழுதையின்‌ 
பிறவிக்கு ஒப்பாகும்‌. இச்சம்சாரத்தில்‌ உமாமனோஹரனாகிய இறைவனது 
திருவடிக்கமலங்களில்‌ அருச்சனையாவது இலிங்கார்ச்சனையாவது ஓர்‌ 
கணப்பொழுது தியானித்தலாவது ஒருவனுக்குத்‌ தெய்வகதியாய்‌ நேரிடுமாயின்‌ 
அவனது ஜன்மந்தான்‌ சபலமென்றறியற்பாலது. அவற்றிலொன்ரேனுமில்லாதவன்‌ 
பாவமென்னும்‌ பெருந்தீச்சுடரால்‌ கொளுத்தப்பட்டவனாய்த்‌ தாயினது எவ்வனத்து 


290 














சிவரகசியம்‌ 





க்கு ஹானி செய்தவனாவான்‌. அவனாலென்னபயன்‌! இடைவிடாது உமாசகாயனது 
சரணாரவிந்தத்தைப்‌ பூஜிப்பதில்‌ ஆதரவில்லாதவன்‌ ஸ்வானயோனியனாவான்‌. 
சுவர்க்கமோக்ஷ பலங்களை யளித்தருளும்‌ பர்க்கனை ஒருநெறிப்பட்ட மனதுடன்‌ 
ஒருவன்‌ பஜிப்பானாயின்‌ அவனே தன்யனும்‌, தன்யாக்ரணியனுமாவன்‌. எவனது 
சித்தம்‌ ஓர்‌ கணப்பொழுதாயினும்‌ சிவத்தியானத்தில்‌ விருப்பமுற்றுளதோ 
அவனைத்‌ தியானித்தாலும்‌, அவனது பாதரேணுக்கள்‌ படிந்தாலும்‌ பரம்பாவனமாம்‌. 
இது சத்தியம்‌. அவன்‌ எக்குலத்தினனாயினும்‌ அவனைச்சேவிப்பதே சிறப்புடைத்து. 
அவனைச்சேவிப்பவனிலும்‌ சிறந்தவன்‌ எவனுள்ளான்‌? சாம்பவ புங்கவர்களே 
தீயவராகிய பேரிருளுக்கு அற்புதமாகிய ஆதித்தர்களாவர்‌. அவர்களதுபாதாரவிந்த 
தூளியையே சகல தேவர்களும்‌ தங்களுடைய சிரங்களில்‌ படியவேண்டுமென்றும்‌, 
படிந்தால்‌ சிவகிருபை தங்கட்கு நிச்சயமாய்‌ வந்ததாமென்றும்‌ எண்ணிவேண்டுகின்‌ 
றனர்‌. எவன்‌ தனது சித்தத்திலாவது, சிவலிங்கத்திலாவது ஓர்‌ கணப்பொழுதாயினும்‌ 
சிவபரஞ்சுடரைத்தியானிக்கின்றானோ அவனது கிருகத்தில்‌ சஞ்சரிக்கும்‌ கிருமியும்‌ 
கிருதார்த்தமாகின்றது என்றால்‌ அவனது தாய்‌ தந்தையரும்‌, வம்சத்தவரும்‌, 
அடிமையாட்களும்‌, அவனை யடுத்தவர்களும்‌ தன்யர்களாவாரென்பதில்‌ சிறிதேனும்‌ 
ஐயமு முண்டோ! எவனொருவன்‌ சிவனே தெய்வமென்றறிந்து அவனைப்‌ 
பூஜிப்ப தில்‌ ஆவலுடையவனாகின்றானோ அவனை யொருவன்‌ தியானஞ்‌ 
செய்தாலும்‌ முத்தியடையலாம்‌. அவனது தாசதாச குலத்திலாவது ஒருவனுக்குத்‌ 
தெய்வகதியாய்‌ ஜன்மங்கிடைக்குமாயின்‌ அவனே தன்யன்‌. வேதத்தின்‌ கருத்தும்‌ 
இதுவேயாம்‌. ஓ உமே! தெய்வங்கட்கெல்லாம்‌ தெய்வமாகிய சிவனை வேதாந்த 
வாக்கியங்களாலறிந்து அவனைப்‌ பூஜிப்பதையே பெரிதாபெண்ணுகின்றவனை யான்‌ 
நமஸ்கரிக்க வெண்ணுகின்றேன்‌. அப்படிப்பட்டவன்‌ கிடைப்பதரிதென்று 
வேதாந்தங்களு மெண்ணுகின்றன. ஏனெனில்‌ மானாதீத (பிரமாணங்களைக்கடந்தவ) 
னென்று தம்மால்‌ கூறப்படுவோனாகிய சம்புவைச்‌ சாம்பவனறிகின்றானாகலின்‌ 
அம்மஹிமைநாடி அவனை நமஸ்கரிக்க விரும்புகின்றனவாம்‌. பூர்வ ஜன்மங்களில்‌ 
ஓர்‌ கற்பமுழுவதும்‌ எடுத்தமானுடப்‌ பிறவிகளில்‌ அளவிறந்த யாகதான முதலிய 
நற்கருமங்கள்‌ செய்யப்பட்டிருப்பின்‌ சாம்பவர்களது சாணாரவிந்தாங்ரயமும்‌, 
பர்க்கனாகிய சிவபெருமானது பாதாரவிந்தத்தில்‌ பரமபக்தியும்‌ எளிதாய்க்‌ கிடைக்கும்‌ 
என்பது யான்‌ நன்றாயறிந்தவிஷயமே. 


ஒ கிரிஜே! சரணாரவிந்தாங்ரயமும்‌, பரமபக்தியும்‌ உடையோர்‌ செய்யும்‌ 
சிவலிங்க பூஜையே சகல வேதங்களாலுங்‌ கோஸஷிக்கப்பட்டூுள்ளது. அது 
கிடைப்பதரிது. அரிதாயிருக்கின்ற சிவபூஜையைச்‌ செய்பவனே தன்யனாவன்‌. 
அவனிலுஞ்‌ சிறந்தவன்‌ எவ்வுலகினுமில்லை. சிவனிடம்‌ பத்தியினாற்‌ பொருந்திய 
மனமுடைய மனிதனை லீலாமாத்திரமாய்மானிடதேகமெடுத்துச்‌ சிவனே விளங்கு 
கின்றானென்றெண்ணற்பாலது. அவனது பாதத்திற்‌ படிந்திருக்கும்‌ துகள்‌ தேவர்களா 
லும்‌ போற்றத்தகுந்தது. அவனது தேகமே சிவாலயம்‌. ஓ கிரிசுதே! 
பிரபஞ்சகாரியங்களை விடுத்து சிவத்தியானமே செய்து கொண்டிருப்பவன்‌ பிரமபத 
முதலிய பதங்களைப்‌ பெறுவானாயினும்‌ அவை அவனுக்கு முக்கியமான 
பலனன்று. அவனடையும்‌ பலன்‌ சொல்லாற்‌ சொல்லப்படாததும்‌, அறிவாலறியப்‌ 
படாதது மாகிய சிவத்துவப்பேறேயாம்‌. ஓ என்னம்மையே! இங்ஙனம்‌ யான்‌ சொல்லி 
வந்த ஞானம்‌ உன்னுடைய தரிசனம்‌ இதுகாறு மில்லாமையால்‌ சற்று மறைபட்டது 


291 














சிவரகசியம்‌ 





போலிருந்தது. அது இப்பொழுது சங்கரரர்த்‌ தாங்கியாகிய உனது பாதாரவிந்த தரிசன 
மகிமையினால்‌ இப்பொழுது நன்றாய்ப்‌ பிரகாசித்து உறுதி எய்தியது. 


ஓ அம்மையே! யானும்‌ கணேசனும்‌ கிரீசராகிய இறைவனால்‌ ஏவப்பட்டு 
உனது சந்நிதானத்திற்கு வந்தோம்‌. உன்னிடம்‌ ஜகதீசன்‌ மிக்க சந்தோஷமுடைய 
வராகவே யிருக்கின்றனர்‌. அவருக்குத்‌ தனமும்‌, அவர்‌ மனம்‌ செல்லுதற்கிடமும்‌ 
நீயாகவே யிருக்கின்றாய்‌. உன்னையன்றி அவருக்கு வேறு சிந்தனையில்லை. 
அவரது உள்ளத்தில்‌ நீயே நடனஞ்செய்கின்றாய்‌. அவரது இஷ்டதெய்வமும்‌ நீயாக 
வேயிருக்கின்றாய்‌. இப்பொழுது அவருக்கு உன்னைப்பற்றிய விசாரமன்றி வேறு 
விசாரமில்லை. வேறு காரியமுமில்லை. சிருட்டிதிதி சங்காரமாகிய முத்தொழிலும்‌ 
அவனது திருவடியின்‌ அசைவினால்‌ நடந்து வருகின்றன. பேரானந்தமே திருமேனி 
யாகவுடைய உன்னிடத்தில்‌ அவருக்கிருக்கும்‌ பிரியம்‌ போல்‌ கணபதியினிடத்தும்‌ 
என்னிடத்தும்‌ தம்மிடத்துமில்லை என்று குமாரக்கடவுள்‌ கூற, அமுதம்போலும்‌ 
இன்சுவையளிக்கும்‌ அவ்வினியமொழிகளால்‌ தேவியார்‌ பரமானந்தமடைந்து 
புதல்வர்களைத்‌ தழுவி யானந்த பாஷ்பப்‌ பிரவாகத்தில்‌ மூழ்கிக்‌ களித்திருந்தனர்‌. 


பதினைந்தாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





292 














சிவரகசியம்‌ 





உ 
வரஜிதே நம: 


பதினாறாம்‌ அத்தியாயம்‌ 
நந்தீஸ்வர குமார சம்வாதம்‌. 


வியாசர்‌ கூறுகின்றார்‌. ஓ முனிவர்களே! பின்னர்‌ குமாரக்‌ கடவுளும்‌ 
விநாயகக்கடவுளும்‌ அம்பிகையை நமஸ்கரித்து நிற்க அம்பிகை புதல்வர்களை 
நோக்கி ஓ புத்திரர்களே! இன்னமும்‌. என்னைப்‌ பற்றிய வார்த்தைகள்‌ ஏதேனும்‌ 
மகேஸ்வரர்‌ கூறியிருப்பாராயின்‌ அவற்றைக்‌ கூறுவீர்களாக. பரமானந்தத்தை 
விளைவிக்கும்‌ அவைகளை யான்‌ கேட்க ஆவலுடையவளா யிருக்கின்றேனென்ன, 
குமாரக்கடவுள்‌ மீண்டும்‌ வணங்கி அமுதத்தைப்‌ பழிக்கும்‌ இனியமொழிகளால்‌ 
தேவியார்‌ விரும்பியவண்ணம்‌ கூறலாயினார்‌. 


ஓ கிரிஜே! உனது பிரபுவாகிய சங்கரர்‌ காலையில்‌ என்னை யழைத்து இன்று 
நீகிரிஜையின்‌ சரணத்தைத்‌ தரிசனஞ்செய்து வருவாயென்று கட்டளையிட்டுப்‌ 
பின்னர்‌ ஓ அம்மணி! உன்னைப்பற்றி அவர்‌ கூறியதை யான்‌ எவ்வள வினதென்று 
கூறுவேன்‌. எம்பெருமான்‌ என்னைப்பார்த்து ஓ குமாரனே! கவுரி அளவிடவொண் 
ணாத அழகுடையவள்‌. சத்குணங்களால்‌ சிந்தாமணி போன்றவள்‌. என்னிடத்தில்‌ 
அமுதம்போலும்‌ வார்த்தையாடுந்திறமும்‌ அன்புமுடையவள்‌. எனது நீலகண்டம்‌ 
போலும்‌ கரிய கூந்தலுடையவள்‌. அவள்‌ போலும்‌ எனக்கு எவருள்ளார்‌. 
இத்தன்மையளாகிய அவள்‌ என்னைவிட்டுப்‌ போனபடியினால்‌ உயிர்களுக்‌ 
குதவவேண்டிய பொருள்கள்‌ என்னுள்ளத்தில்‌ முற்றுப்பெறவில்லை. ஆகலான்‌ நீ 
சென்று அந்தக்கவுரி இவ்விடத்திற்கு விரைந்து வரும்‌ வகையைத்‌ தேடுவாயாக 
வென்றார்‌ என்று சொல்லிக்கொண்டிருக்குஞ்‌ சமயத்தில்‌ ஜயை, விஜயை என்னும்‌ 
சேடியரிருவர்‌ இறைவனேவலால்‌ நல்லகனிவர்க்கங்களையும்‌, ஆபரணவர்க்கங்‌ 
களையும்‌, நாகரீகமாயுள்ள ஆடைவர்க்கங்களையும்‌ எடுத்துக்கொண்டு அங்குவந்து, 
தேவியையும்‌ ஸ்கந்தரையும்‌ நமஸ்காரஞ்‌ செய்து ஓ அம்பிகே இவையெல்லாம்‌ 
ஆதிபரம்பொருளாகிய உமது இறைவனார்‌ அளித்தவைகளாகும்‌ என்று கூறினர்‌. 
அதைக்‌ கேட்ட கவுரி ஆனந்தக்கடலில்‌ மூழ்கினவளாய்‌ அந்தக்கனிவர்க்கமுதலிய 
சகல பதார்த்தங்களையும்‌ ஆசையோடும்‌ பார்த்து உடுக்கவேண்டியவைகளை 
யுடுத்து, உண்ணவேண்டியவைகளை யுண்டு இனி நாம்‌ இங்கிருப்பது நீதியன்றென்‌ 
றெண்ணினர்‌. அத்திருக்குறிப்பைக்‌ கணேசப்பெருமானும்‌, ஸ்கந்தமூர்த்தியும்‌ 
அறிந்தவர்களாய்‌ முன்னேபோகப்‌ புறப்பட்டனர்‌. அவர்கள்‌ புறப்பாட்டைக்கண்ட 
நந்தீசர்‌ கணங்களுடன்‌ அவ்விருவரையும்‌ அடிபணிந்து நாங்களென்ன சொல்லப்‌ 
போகின்றோம்‌. எங்களை யடிமை கொள்ளும்‌ ஆண்டவர்களாகிய நீங்களிருவரும்‌ 
இங்கு வரப்பெற்றோமாகையால்‌ நாங்களுய்ந்தோம்‌. இதுவரையில்‌ நாங்களெல்லாம்‌ 
தேவியாரைச்‌ சமீபிப்பதற்கே யஞ்சிப்‌ பயந்திருந்தோம்‌. அந்தப்பயம்‌ இப்போ 
தொழியப்பெற்றோம்‌. சிவனாரருள்‌ நம்பால்‌ எவ்வண்ணமாமோவென்ற துயரமும்‌ 
நீங்கப்பெற்று அதுவுங்கிடைக்கப்பெற்றோம்‌ என்று சொல்லிப்‌ பின்னர்த்‌ தமது 


293 














சிவரகசியம்‌ 





கணங்களைப்பார்த்து இனி அம்மையார்‌ புறப்படுவதற்குத்‌ தாமதமென்ன 
விருக்கின்றது. இது காறும்‌ நம்மிடத்திருந்த துயரம்‌ இனி எனிருக்கின்றது என்று 
கூறவே, குமாரக்கடவுள்‌ நந்தீசரைப்‌ பார்த்து உலகெலாம்‌ ஈன்றவளாகிய என 
தன்னையார்‌ எழுந்தருளிப்‌ போவதற்குரிய பிரகாசிக்கும்‌ பொன்‌ விமானங்களைக்‌ 
கொண்டு வந்து சீக்கிரமாய்‌ அவைகளில்‌ மலர்‌ மாலைகளைத்‌ தொங்கவிடுமின்‌. 
வெளியிடங்களில்‌ பட்டுகளால்‌ செய்த மேற்கட்டிகளைக்கட்டுமின்‌. 
சுற்றுப்பக்கங்களில்‌ பொன்குடைகளை நிறைத்திடுமின்‌. அவற்‌ றிடைகளில்‌ சூரிய 
சந்திரர்களைப்‌ போல்‌ பெரிய கண்ணாடிகளைத்‌ தூக்குமின்‌. மூலைகடோறும்‌ மலர்‌ 
மாலைகளையும்‌ மணிமாலைகளையும்‌ அணியணியாய்த்‌ தொங்கவிடுமின்‌. 
தேவியார்‌ வீற்றிருப்பதற்குரிய உள்ளிடத்தில்‌ தேன்‌ பிலிற்றும்‌ மலர்‌ மாலை, 
குளிர்ந்த கொழுந்துமாலை, வேர்மாலை, கொன்றைமாலை, பொன்னரிமாலை, 
தூக்கு மாலை முதலிய பல மலர்மாலைகளால்‌ புட்‌ பவிமானம்போல்‌ அலங்காரஞ்‌ 
செய்மின்‌. நடுவிலுள்ள சிஹ்மாசனத்னடுவில்‌ நல்லசலவை வஸ்திரத்தை விரித்து 
அதன்மேல்‌ பன்னீர்‌ மலர்‌, முல்லைமலர்‌ முதலியவெண்‌ மலர்களைப்‌ பரப்புமின்‌. ஓ 
கணங்காள்‌! எனது அன்னையும்‌ அப்பனும்‌ வீற்றிருந்தருளுங்‌ காட்சியைக்‌ 
காட்டுவனபோல்‌ நீங்கள்‌ தொங்க விடும்‌ மணிமாலைகளில்‌ இந்திரநீல மணிமாலை 
களை யோர்பக்கமும்‌, அதன்பக்சத்தில்‌ முத்துமாலைகளையும்‌ , அதுபோலவே ஓர்‌ 
பக்கத்தில்‌ மரகத மாலைகளையும்‌ அதன்‌ பக்கத்தில்‌ மாணிக்க மாலைகளையும்‌ 
தொங்க விடுமின்‌. இவ்வண்ணமான அலங்காரங்கள்‌ முற்றியபின்னர்‌ வாழைக்‌ 
குலை, தெங்கின்‌ குலை, பழுக்காய்க்குலை முதலியவற்றை நிரப்புமின்‌. நடைப்‌ 
பந்தர்கள்‌ தோறும்‌ வெண்பட்டூ மெத்தைகளை விரித்துக்‌ கொண்டே வரவும்‌, அதன்‌ 
மேல்‌ குளிர்ச்சி பொருந்திய சுகந்தமாகிய மலர்களைப்‌ பரப்பிவரவும்‌ செய்மின்‌. 
மண்டபங்கடோறும்‌ விசேடமான அன்னவகைகளால்‌ திருப்பாவாடையமைத்து 
தீபாலத்தி முதலிய பல வுபசாரங்களைச்‌ செய்து வரும்படி செய்மின்‌. 
மண்டபங்களின்‌ இடையிடையே சிறியவாவிகளும்‌, தண்ணீரப்பந்தர்களும்‌ 
உண்டாக்கும்படி செய்மின்‌. இருபக்கமும்‌ மாணிக்க மயமான விமானங்களை 
வரிசைவரிசையாய்‌ நிறுத்தச்செய்மின்‌. அவைகளேயன்றி இடையிடையே 
பூம்பந்தர்களமைத்து அவைகளில்‌ கனிவர்க்கங்களையும்‌, மதுபர்க்கங்களையும்‌ 
பானகவகைகளையும்‌ நிறைத்து வைக்கச்செய்மின்‌. இவைகளேயன்றி நடனஞ்‌ 
செய்து வரும்‌ நாடகப்‌ பெண்கள்‌ இளைப்பாறுதற்குரித்தான திண்ணைகளை 
யலங்கரித்து வைக்கச்செய்மின்‌. ஓர்‌ சமயம்‌ நமதிறைவன்‌ இவ்வலங்காரவதி 
சயங்களைக்‌ கேள்வியுற்றுக்‌ காண்போமென்றெண்ணி எழுந்தருளிவருவாராயின்‌ 
வீதி வெளியாயிருத்தல்‌ அழகன்றாகலான்‌ இருபக்கத்தும்‌ விண்ணுலகத்தை 
யளாவுமாறு செம்பொன்னினால்‌ சுவரெடுக்கச்செய்து மண்டபங்களையும்‌, 
மாளிகைகளையும்‌ சந்திரகாந்தக்கற்களால்‌ வகுக்கும்படி செய்மின்‌. அவைகளில்‌ 
தண்ணிய பூஞ்சோலைகளுமமைத்து அவைகளில்‌ தென்றற்காற்றுலாவச்‌ செய்மின்‌. 
வீதிகடோறும்‌ வீணாகானங்களோடு ஆடலும்‌ பாடலும்‌ பயின்றிருக்கக்‌ செய்மின்‌. 
இவ்வண்ணமான அலங்காரங்களே யன்றி வரிசைவரின சயாய்த்தோரணங்களும்‌ 
தீபங்களும்‌ இருக்கும்படிச்‌ செய்மின்‌ என்று கட்டளையிட, அவர்கட்டளைப்படியே 
நந்தீசர்‌ கணங்களை அவ்வக்காரியங்களில்‌ ஏவ , அவரவரும்‌ அவ்வக்காரியங்களில்‌ 
முயன்றிருக்குப்‌ பொழுது பிருங்கி முனிவர்‌ ஓர்‌ பெரிய விமானத்தின்‌ மீதேறி மிக்க 
விரைவாய்‌ வந்தனர்‌. 


294 














சிவரகசியம்‌ 





அவ்விமானத்தை முருகக்கடவுள்‌ நோக்கி நந்தியைப்‌ பார்த்து ஓ நந்தி, இனி 
நமக்குச்‌ சுகங்கிடைப்பதரிதென்று தோன்றுகின்றது. ஏனெனின்‌ யானிங்குவந்து 
காலதாமதமானதென்று சிவபெருமான்‌ கோபித்தவராய்‌ வேறு யாரையோ மிக்க 
விரைவாய்‌ என்னிடம்‌ போம்படி ஆஞ்ஞைசெய்ய அவர்‌ இதோ வருகின்றார்‌. அவர்‌ 
வருகின்ற விமானத்தைப்பார்ப்பாய்‌, இனி நாம்‌ சும்மாயிருத்தல்‌ கூடாது. நீயோர்‌ 
விமானத்தின்‌ மீதேறி அதிவேகமாய்‌ அவரிடஞ்சென்று அவரைக்கண்டுபசரித்து 
செய்தியின்னதென்று விசாரித்து வருவாயாக. அவரிடத்தில்‌ நீ கடுஞ்சொல்‌ ஒன்றுஞ்‌ 
சொல்லாது இன்சொல்லை மிகவும்‌ பணிவுடன்‌ கூறுவாயாக்‌. சங்கரகிங்கரர்களிடத்‌ 
தில்‌ இன்சொல்வழங்காது வன்சொல்வழங்கின்‌ நரகமடைவது நிச்சயம்‌. 


பூர்வம்‌ இமயகிரிச்சாரலில்‌ மஹா புண்ணிய சீலராகிய சுகன்‌ என்னும்‌ ஓர்‌ 
முனிவர்‌ சங்கரரை ஆராதனை செய்ய விரும்பி அவ்விமயமலையில்‌ பிரகாகிக்கும்‌ 
எண்ணிறந்த கொடுமுடிகடோறு முள்ள சிவலிங்கங்களைக்‌ கண்டு மகிழ்ந்து 
பூஜைக்குவேண்டும்‌ உபகரணத்திரவியங்களெல்லாஞ்‌ சேகரித்துக்கொண்டு பின்னர்‌ 
அவ்விலிங்க மூர்த்தங்களுக்குச்‌ சூரியகிரணம்‌ மழை பனி முதலியன 
சம்பந்தியாதிருக்கும்‌ வண்ணம்‌ மந்தார மலர்களால்‌ பந்தரமைத்து, அங்குவ 
சித்திருக்கும்‌ சிவாசாரமுடைய பெரியோர்களாகிய பலவிருடிகளை அவ்விலிங்கங்‌ 
களைப்‌ பூஜிக்கும்படி செய்து, தாமும்‌ மிக்க சிரத்தையுடன்‌ பில்வ முதலியவற்றால்‌ 
யாமங்கடோறும்‌ பூசித்துவந்தனர்‌. 


ஓ நந்தி! அந்தச்‌ சுகமுனிவர்‌ செய்து வந்த பூஜையின்‌ சிறப்பினுட்‌ சில 
கூறுகின்றேன்‌ கேட்பாயாக. சிவலிங்கமூர்த்திகளுக்கு முத்தினை யொத்த மலர்க்‌ 
குவியல்களால்‌ ஆலயங்களமைத்து அச்சிவலிங்கங்களின்‌ அடிப்பீடங்களாகிய 
பிரஹ்மபீடங்களை யலங்கரித்து, தமது தவமகிமையால்‌ கிடைக்கப்பெற்ற மலை 
போன்ற திவ்யான்னங்களையும்‌, பரமான்னப்பிரவாகங்களையும்‌, புதிய நெய்ப்‌ 
பிரவாகங்களாற்‌ பாகஞ்செய்த பற்பல பக்ஷணவகைகளையும்‌, மலைபோலும்‌ 
சர்க்கரைக்‌ குவியல்களையும்‌, சர்க்கரை நெய்களாற்‌ சமைத்த சித்திரான்னங்‌ 
களையும்‌, பிரவாகம்‌ போலும்‌ பால்‌ தேன்‌ முதலியவைகளையும்‌ நிவேதனஞ்செய்து, 
அதன்பின்னர்‌ ஏலம்‌ லவங்கம்‌ சாதிக்காய்‌ முதலியன கலந்த தாம்பூலக்‌ 
குவியல்களையும்‌, பச்சைக்கர்ப்பூரம்‌ கஸ்தூரி முதலிய பரிமளத்திரவியங்கள்‌ கலந்த 
சந்தனக்கலவைகளையும்‌ சமர்ப்பித்துப்‌, பின்னர்‌ எண்ணிறந்த மலர்மாலைகளைச்‌ 
சாத்தி, இரத்தின மயமாகிய சத்திரசாமரங்களாலும்‌, திவ்வியரத்ன நீராஞ்சனங்களா 
லும்‌ உபசரித்து, யவ்வனத்துடன்‌ கூடிய பதினாயிரவர்களாகிய தமது மனையாட்டி 
களை நர்த்தனஞ்‌ செய்வித்து, அதனோடு ருத்திரவீணாகானமும்‌, தேவ துந்திபியும்‌ 
முழங்கச்செய்து, பற்பல சிவபக்தசிரோமணிகளால்‌ ருத்திர முதலியவற்றை யோதச்‌ 
செய்து மகிழ்ந்து பூஜாவிதியை முடித்துப்பின்னர்‌ சிவநிவேதன சேஷத்தையும்‌, 
சிவசமர்ப்பணமாகிய வெண்பட்டு திவ்யாபரண முதலியவைகளையும்‌ சிவசாம்பவர்‌ 
களுக்‌ களித்துப்‌ பரமானந்தமெய்துவர்‌. 


ஓ நந்தீசனே அம்முனிவர்‌ செய்துவந்த தவமும்‌, அத்தவத்தால்‌ கிடைக்கப்‌ 
பெற்ற திரவியமும்‌ சிவப்பிரீதிகரமான சிவபூஜைக்குச்‌ சாதனமாயினமையான்‌ 
அவை பிரயோஜனமுடையவாயின. சிவப்பிரீதிகரமாகாத தவமுடையோனும்‌, 


295 














சிவரகசியம்‌ 





திரவியமுடையோனும்‌ மானுட சஞ்சாரமற்ற பெருங்காட்டினடுவில்‌ ஓர்‌ பெருங்கற்‌ 
பாறையில்‌ தலையை மோதிக்கொள்பவனோடும்‌, ஓர்‌ பெரிய மரத்தடியிலுட்கார்ந்து 
கொண்டு கத்தியழுபவனோடும்‌ ஒப்பாக எண்ணப்பட்‌ டிகழ்ப்படுவான்‌. நற்றவத்தால்‌ 
வந்த பாக்கியவான்‌௧ளே தவத்தையும்‌ பாக்கியங்களையும்‌ பெற்றுச்‌ சிவாராதனை 
யில்‌ அர்ப்பணஞ்செய்கின்றவராவர்‌. அ..தில்லாத தவுர்ப்பாக்கியவான்‌௧ளே அவ்விர 
ண்டினையும்‌ பெற்றாராயினும்‌ அவைகளைச்‌ சிவப்பிரீதிகரத்தில்‌ அர்ப்பணஞ்‌ செய்ய 
மனமிசையாதவராவர்‌. இவற்றிலையமில்லை. ஆகலான்‌, ஓ நந்தீ! சிவார்ச்சனைக்கு 
வேண்டிய திரவிய சாமக்கிரியைகள்‌ சுலபமாகக்‌ கிடைக்கப்பெறுதற்கே தவஞ்‌ 
செய்ய வேண்டுமெனவும்‌, அவ்வுபகரணங்கள்‌ கிடைக்கப்பெறுதலே அத்தவத்தால்‌ 
வரத்தகும்‌ பயனெனவும்‌ அறிந்து, சிவாராதனத்துக்குரிமையாகாத தவம்‌ எற்றுக்கென்‌ 
றொழித்தல்வேண்டும்‌. எவன்‌ தான்‌ செய்த தவத்தால்‌ சிவபூஜைக்குரிய சாதனங்க 
ளைப்‌ பெறவில்லையோ அத்தவம்‌ சேணியன்‌ செய்யும்‌ சேஷ்டையாய்‌ முடியும்‌. 
தவத்தில்‌ விருப்பமுள்ளவன்‌ தான்‌ செய்யுந்‌ தவத்தால்‌ சிவபூஜைக்குரிய சாமக்கிரி 
யைகளடையப்பெற்று அவைகளைக்கொண்டு சிவாராதனஞ்செய்து வருவானாயின்‌ 
அவன்‌ முத்தி பெறுவதிலையமில்லை. எவன்‌ தான்‌ பெற்றிருக்கும்‌ பாக்கியத்தால்‌ 
சிவபெருமானைப்‌ பூஜிக்கவில்லையோ அவனது பாக்கியம்‌ அபாக்யமே. எவன்‌ தான்‌ 
பெற்ற பாக்கியத்தால்‌ சிவபெருமானைப்‌ பூஜிக்கின்றானோ அவன்‌ பெற்ற பாக்கியம்‌ 
செளபாக்கியமே. 


ஓ நந்தி! யான்‌ பாக்கிய தேவதைகளின்‌ சம்வாதமொன்று கேட்டிருக்கின்றேன்‌. 
அது கேட்ட மாத்திரத்தில்‌ பேரானந்தத்தை விளைவிக்கும்‌. அதனைக்கேட்பாயாக. 
பாக்கியங்களொவ்வொன்றுக்கும்‌ ஒவ்வோ ரதிதேவதையுண்டு. ஆகலான்‌ அவ்வதி 
தேவதைகளெல்லாம்‌ ஒன்றுகூடி, பூர்வம்‌ இரத்ன மண்டபமென்னும்‌ ஓர்‌ பிரதேசத்‌ 
தில்‌ கூடியிருக்கும்‌ போது அவைகளுள்‌ ஓர்தேவதை ஓர்‌ திவ்ய சிஹ்மாசனத்தில்‌ 
வீற்றிருந்து, ஏனைய தேவதைகளைநோக்கி ஓ பாக்கியதேவதைகாள்‌, உங்களால்‌ 
உலகினரடையும்‌ பயன்யாது? நீங்கள்‌ எதற்குபயோகப்படுகின்றீர்கள்‌? மஹேஸ்வர 
பூஜையில்‌ உங்களுக்குபயோகப்படுந்‌ தன்மையுண்டா? அதனை விரைவிற்‌ கூறுவீர்‌ 
களாக. ஆனால்‌ நாம்‌ இப்போது கூடியிருக்குமிடம்‌ சிவாலய மாதலால்‌ இவ்விடத்‌ 
தில்‌ ஏனையோரிடங்களில்‌ பொய்மொழி கூறுவது போல இவ்விடத்தில்‌ கூறினால்‌ 
விநாசம்‌ வருவது நிச்சயம்‌. ஏனெனின்‌ அவரெல்லாம்‌ அசத்தியராதலால்‌ அவர்களிட 
ங்களில்‌ பொய்மொழியினால்‌ குற்றமுண்டாகாது. மகாதேவர்‌ சத்தியத்வமுடைய 
சத்திய மூர்த்தியாதலால்‌ இவருடைய இடத்தில்‌ சிறிதேனும்‌ பொய்மொழி கூறின்‌ 
விநாசம்‌ வருவதற்கு ஜயமுண்டா? வேதங்களும்‌ சங்கரனைச்‌ சத்தியனென்று 
கூறுகின்ற வேயன்றி அவனொழிந்த ஏனையோரைச்‌ சத்தியரென்று கூறவில்லை. 
ஆதலால்‌ அவ்வேதவுண்மையை யுணர்ந்த முனிவர்கள்‌ சங்கரனையே 
வழிபடுகின்றனர்‌. ஒ பாக்கியதேவதைகளே! சங்கரனது சந்நிதியில்‌ பொய்கூறுதல்‌ 
மகாபாதகத்திற்கு நிகராதலன்றி அவனது சந்நிதானத்தில்‌ புண்ணியமாயினும்‌ 
பாவமாயினும்‌ செய்யப்படுமாயின்‌ அவையனந்தமாகுமென்பது நிச்சயமாதலின்‌ 
சத்தியத்தைக்கூறுமின்கள்‌ என்று வினவியது. இவ்வசனத்தைக்‌ கேட்ட பாக்கிய 
தேவதைகளுளொன்று எழுந்திருந்து ஈங்வரனைக்குறித்துச்‌ சத்தியஞ்செய்து 
கூறத்தொடங்கிற்று. 


296 














சிவரகசியம்‌ 





எவனுடைய கிருகத்தில்‌ யான்‌ வசிக்கின்றோனோ அவன்‌ மிக்க சாம்பவனா 
வான்‌. அவனிடத்தில்‌ எண்ணிறந்த மதயானைகளும்‌ சிறந்த குதிரைகளும்‌, 
கோக்களும்‌, மகிஷங்களும்‌, விசித்திர ரத்னஹாரங்களும்‌, மேருமலை போன்ற 
சுவர்ணக்குவியல்களும்‌, திவ்யான்னவர்க்கங்களும்‌ நிறைந்திருக்கும்‌. தாமரைமலர்‌ 
போலும்‌ முகமுடைய எண்ணிறந்த நாடகப்பெண்களும்‌, திவ்யாபரணந்‌ தரித்தவர்க 
ளாய்‌ சவுந்தரியத்திற்கு ரத்னாகரம்‌ போன்று விளங்கும்‌ ஸ்திரீகளுங்‌ கூடியிருப்பர்‌. 
இவ்வண்ணம்‌ அவனுக்கமைந்‌ துள்ள செல்வச்சிறப்பைக்கூற யாவரால்‌ முடியும்‌! 
அவனுக்கு மனைவியும்‌ புத்திரர்களும்‌ மனதுக்கியைந்தவர்களாயும்‌, சிறந்த மேதாவி 
களாயும்‌, சகல வித்தைகளையும்‌ அறிந்தவர்களாயும்‌, சகலவித்யாபாரங்கதராயும்‌, 
சிவசரணாரவிந்தத்திற்‌ பொருந்திய மனமுடையவர்களாயும்‌, அசுபவாசனையிற் 
செல்லாத வைராக்கிய முடையவர்களாயும்‌, சத்புத்திரர்களைப்‌ பெறுவோராயும்‌, 
அரோகதிட சரீரமுடையவர்களாயும்‌ இருப்பர்‌. .அடிமையாட்களும்‌ அவன்‌ மனதுக்‌ 
கொத்தவர்களாயும்‌, சம்பக்தியுடையோர்களாயும்‌ இருப்பர்‌. அவன்‌ இத்தன்மையான 
மனைவி மைந்தர்களுடனும்‌, எண்ணிறந்த தாசிவர்க்கங்களுடனும்‌, மற்றும்‌ இல்லற 
த்துக்கு வேண்டிய பாக்கியங்களுடனும்‌ எப்பொழுதும்‌ சிவார்ச்சனை புரிந்துகொண்டு 
சிவானந்தத்தில்‌ மூழ்கியிருப்பான்‌. அவனது சிவாராதனத்துக்குச்‌ சாதகராயிருந்து 
கிருதார்த்தராவோமென்று தேவ மங்கையர்‌ தாசிகளாயும்‌, தேவர்கள்‌ தாசர்களாயும்‌ 
இருப்பர்‌. இவர்களைப்போலவே ஐராவதம்‌ பலயானைகளாகவும்‌, உச்சைஸ்ரவம்‌ 
பலகுதிரைகளாகவும்‌, அங்குலாவிக்கொண்டிருக்கும்‌. இங்ஙனமான சிறப்புகளேயன்றி 
அவனது வீட்டில்‌ எப்பக்கங்களிலும்‌ எண்ணிறந்த ரத்னலிங்கங்கள்‌ பிரகாசித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌. அவன்‌ அவ்விலிங்கமூர்த்திகளைத்‌ தன்னைச்‌ சார்ந்த யாவரையும்‌ 
பூஜிக்கும்படி செய்து பூஜைக்கு வேண்டிய சகலதிரவியங்களையும்‌ அவர்கள்‌ 
வேண்டியவாறு கொடுத்து மகிழ்வான்‌; மலைபோல்‌ விளங்கும்‌ சிவநிவேதனமாகிய 
திவ்யான்னக்குவியல்களையும்‌, பரமான்ன முதலிய பக்ஷயங்களையும்‌, பொன்மணி 
முதலிய தகஷிணைகளையும்‌ சாம்பவர்களுக்குக்‌ கொடுத்துப்‌ பின்னர்‌ எஞ்சிய 
சிவப்பிரசாதங்களைப்‌ புத்திர மித்திரகளத்திராதிகளுடன்‌ புசித்துக்‌ களிப்படைவன்‌; 
எப்பொழுதும்‌ உருத்திராக்ஷமாலிகைகளையே ஆபரணங்களாகவும்‌, விபூதியையே 
கவசமாகவும்‌ பூண்டு கண்டு களிப்பான்‌. இத்தன்மையான நிலமையுள்ளவனது 
விட்டிலேயே யான்‌ வசிப்பேன்‌. அந்த விட்டைவிட்டுப்‌ போவதற்கு எந்தவகையானும்‌ 
விரும்பமாட்டேன்‌ என்று கூறியது. 


இவ்வண்ணம்‌ ஓர்‌ சைவபாக்கியங்‌ கூறிய வாய்மொழியை ஏனைய பாக்கிய 
தேவதைகள்‌ கேட்டு நாணித்‌ தலைகுனிந்து ஒன்றையொன்று பார்த்து அந்தோ, 
இப்படிப்பட்ட பாக்கியவானையாம்‌ பெற்றிலோமே! நமது புண்ணியம்‌ சைவபோகத்‌ 
தின்‌ பொருட்டில்லாமற்‌ போயிற்றே. இந்தச்‌ சைவபாக்கிய தேவதை யொருத்தியே 
பாக்கியவதி. இவள்‌ உயர்ந்தோரிடத்தும்‌ புல்லரிடத்தும்‌ மாறி மாறிச்செல்லும்‌ 
நம்மைப்போலன்று. இவள்‌ எப்போதும்‌ சாம்பவரது வீட்டிலேயே வசிக்கின்றனள்‌. 
வசிக்கின்றனள்‌. இனி இவளைப்‌ போலவே நாமும்‌ இருக்கவேண்டும்‌. அசாம்பவர்‌ 
களது கிருகங்களில்‌ வசித்தல்‌ கூடாது. நாம்‌ சாம்பவரிடத்தில்‌ வசிக்கப்‌ பெற்றாவன்‌ 
றோ சிவபூஜைக்குச்‌ சாதனமாயிருக்கும்‌ புண்ணியத்தைப்‌ பெறலாம்‌? இந்த பாக்கிய 
தேவதை செய்ததவம்‌ சிவார்ச்சனைக்கு உபயோகப்பட்டமையாலன்றோ பிரயோஜன 
த்துடன்‌ பிரகாசிக்கின்றது? சிவபூஜைக்குபயோகமாகும்‌ மரங்களும்‌ முத்திப்பேறடை 


297 














சிவரகசியம்‌ 





யுமாயின்‌ சாக்ஷாத்தாய்ச்‌ சிவபூஜையைச்‌ செய்வோர்‌ முத்தியடைவரென்பதைக்‌ 
கூறவும்‌ வேண்டுமோ! சிவபூஜையின்‌ மகிமையைக்‌ கூறவேண்டுமாயின்‌ எந்தப்‌ 
பிரமாணத்துக்கும்‌ எட்டாது; அது வாக்குக்‌ கெட்டாதாகலின்‌. ஓ நந்தி! யான்‌ சொல்லி 
வந்த மகிமையையுணர்ந்து இப்போது என்னெதிரில்‌ வருகின்ற சிவபக்தரிடம்‌ இன்‌ 
சொற்களைக்‌ கூறுவாயாக. பூர்வம்‌ சிவபூஜாதுரந்தரராகிய சுகமுனிவரிடம்‌ ஒருவன்‌ 
நிஷ்டூரமாகிய சொற்களைச்‌ சொல்லி நரகத்தை யடைந்தனன்‌. ஆதலின்‌ யான்‌ 
கூறிய நெறியில்‌ சிறிதுந்தவறாதே என்று ஷண்முகக்கடவுள்‌ நந்தியை நோக்கிக்‌ 
கூறினார்‌. 


பதினாறாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





298 














சிவரகசியம்‌ 





உ 
ஸமஸ்த ஜகதா தாராய நம: 


பதினேழாம்‌ அத்தியாயம்‌, 


குமாரர்‌ சிவாபராத முரைத்தல்‌. 


வியாசர்‌ கூறுகின்றார்‌. இவ்வண்ணம்‌ குமாரக்கடவுள்‌ கூறியதை நந்தீசர்‌ 
கேட்டு இருகரங்களையுஞ்‌ சிரசிற்‌ கூப்பிக்கொண்டு ஓ பகவானே! பூர்வம்‌ சுகமுனி 
என்பவனிடம்‌ ஒருவன்‌ நிஷ்டூரமான சொற்களைச்‌ சொன்னானென்றருளினிீரே, 
அச்சொற்கள்‌ யாவை? ஒ ஷண்முகக்கடவுளே! சிவதத்வஞானியாகிய தேவரீர்‌ 
அவற்றையருள்‌ புரிந்து கூறுவது உசிதமாகும்‌ என்று விண்ணப்பஞ்செய்ய, குமாரக்‌ 
கடவுள்‌ முகமலர்ந்து அவற்றைக்‌ கூறத்தொடங்கி சிவஸ்மரணஞ்‌ செய்து ஓ நந்தி! 
பக்திசிரத்தையுடன்‌ சிவார்ச்சனை செய்து கொண்டு பரமானந்தத்துடன்‌ காலங்கழித்து 
வரும்‌ சுகமுனிவரை அம்பரீஷ குலத்துட்டோன்றிய தவக்கடல்‌ போன்ற ஓர்‌ 
முனிவன்‌ அவரைப்‌ பார்த்துக்‌ கொடுஞ்சொல்லுடன்‌ ஓ சுகமுனிவரே! நீர்‌ 
அற்புதமாகிய தவங்களைச்செய்து பாக்கியங்களைப்‌ பெற்றுச்சுகமாயிராமல்‌ சிவார்ச்‌ 
சனை செய்கின்றீரே இதனால்‌ யாது செய்யவியலும்‌! அந்தோ! அவலமாக்கிக்‌ 
கொண்டீரே என்று கூறினன்‌. அவ்வன்மொழியைச்‌ சுகமுனிவர்‌ கேட்டும்‌ அம்மொழி 
யை யோர்பொருளாக மதியாது முன்போல்‌ சிவார்ச்சனையிலேயே உறுதிபெற்ற 
மனமுடையோராயிருந்தனர்‌. சிவார்ச்சனையைச்‌ சிறிதாகவும்‌ தலத்தைப்‌ பெரிதாக 
வும்‌ மெண்ணிக்‌ கொடுஞ்சொல்‌ மொழிந்த முனிவன்‌ கிழங்குஜலம்‌ கனி முதலிய 
வைகளைப்‌ புசித்துத்‌ தவஞ்செய்து வருநாளில்‌ ஓர்சர்ப்பம்‌ தீண்டப்பெற்‌ றிறந்தனன்‌. 
உடனே காலதூதர்கள்‌ வந்து அவனை யிழுத்துக்கொண்டு யமனிடஞ்‌ சேர்க்கக்‌ 
காலனும்‌ இவனைக்‌ கும்பிபாகத்திற்றள்ளிவருத்தவேண்டுமென வெண்ணிச்‌ 
சித்ரகுப்தனை நோக்கி ஓ சித்ரகுப்தா! இவனென்னென்ன பாவஞ்செய்திருக்கின்றா 
னென்று கேட்டனன்‌. சித்ரகுப்தன்‌ சிரசில்‌ கைகூப்பி வணக்கத்துடன்‌ ஓ ஸ்வாமி! 
இவன்‌ செய்தபாவம்‌ கற்பாந்தமாயினும்‌ நசித்திடாது. மஹாபாவகோடிகளுக்கு ஜனக 
மாகிய கொடும்பாவத்தை இவன்‌ செய்திருக்கிறான்‌. இவனுக்கெத்தகைத்தான 
யாதனையைக்‌ கொடுப்போம்‌? எப்படிப்பட்ட யாதனைகளுக்‌ குட்படுத்தினாலும்‌ 
இவன்‌ செய்த பாவம்‌ மேன்மேலும்‌ வளர்ந்தோங்குமன்றிக்‌ குறையாது. இத்தகைய 
பாதகம்‌ இதற்குமுன்‌ எங்குங்கண்டதில்லை. இனியும்‌ காணப்போகிறதில்லை. 
இப்போதுங்‌ காண்பதற்கு மற்றெங்குமில்லை. இப்பாதகத்தை எடுத்துச்‌ சொல்வதற்கு 
முடியாது. இவன்‌ பாவத்தையெடுத்துச்‌ சொன்னாலெனக்குங்‌ கெடுதியுண்டாகும்‌. 
ஆதலின்‌ இவனது பாவத்தை இன்னதெனக்கேட்காமலே இவனைச்கலத்தினா 
லடித்துக்குத்தி மிகவும்‌ வருத்தி மஹாகோரமான நரகத்திற்றள்ளிக்கற்பாந்தமளவும்‌ 
வருத்தவேண்டியதே. இப்பொழுது இவனைக்‌ கண்ட மாத்திரத்தினால்‌ யாதொரு 
பாவம்‌ வருமோ அப்பாவத்தைத்‌ தொலைக்கு நிமித்தம்‌ பிரயத்தனம்‌ மிகவுஞ்‌ 
சிரமப்பட்டுச்‌ செய்ய வேண்டியது. இப்பாபியைப்பார்ப்பதினாலுண்டாகும்‌ பாவம்‌ ஓர்‌ 
காலத்திலுமொழியாது. ஆயினும்‌ இம்மஹாபாபியை இப்பொழுது நாம்‌ பார்க்க 
வேண்டியதாகவே யிருக்கின்றது. இதனால்‌ வரும்‌ பாவத்தைத்‌ தொலைப்பதற்கு 


299 














சிவரகசியம்‌ 





ஏதாவது ஓர்‌ எத்தனஞ்செய்யவேண்டுமென்று சித்ரகுப்தன்‌ கூறினான்‌. அதனைக்‌ 
கேட்ட யமன்‌ மனங்கலங்கி யாது செய்வோமென்றேங்கி இப்பொழுது நமக்கோர்‌ 
ஆபத்து வந்திருக்கிறது. இதன்‌ பயன்‌ எப்படி விளையுமோ? இன்று காலையில்‌ எந்தப்‌ 
பாபியின்‌ முகத்தில்‌ விழித்தோமோ! நமக்கு இத்துக்கப்பபனை விளைவிக்கும்‌ 
துர்ப்பாக்கிய மன்றோ வந்திருக்கின்றது! நாமிங்குவரும்‌ பொழுது சங்கரனை 
நினைக்காமல்‌ புறப்பட்டுவிட்டோம்‌. அவனை நினைத்துப்புறப்பட்டிருப்போமாயின்‌ 
இத்துக்கம்‌ வாராது. ஸர்வ தேவர்களாலும்‌ ஆராதிக்கப்படுமிறைவனை ஆராதித்து 
எவன்‌ புறப்பட்டு வருகின்றானோ அவனுக்கு விஜயமும்‌ சுகமும்‌ மேன்மேலும்‌ 
வளர்ந்தோங்கும்‌. எங்கேயாவது தூரப்பிரயாணத்திலாவது சமீபப்பிரயாணத்திலாவது 
எண்ணங்கொண்டால்‌ சங்கர ராராதனஞ்‌ செய்ய வேண்டியது அவசியம்‌. அவனெவ்வ 
ளவு பவசாதனங்களுள்ளவனாயினும்‌ சங்கர ராராதன மில்லாமல்‌ புறப்படுவானா 
யின்‌ சுகங்கிட்டாதென்பது திண்ணம்‌. பற்பல தானங்களாலும்‌ பற்பலசாதனங்களா 
லும்‌ யாதும்‌ பயனில்லை. காலகாலனாகிய சங்கரரார்ச்சனை செய்யாவிடில்‌ 
அவனுக்குள்ள சாதனங்களெல்லாம்‌ சாதனத்தன்மை பெறுவதில்லை. சகலசாதனங்க 
ளுக்கும்‌ ஸாதனமாயுள்ளது சங்கரராராதனமொன்றே. அஃதே ஸபலமாகும்‌. ஏனைய 
வெல்லாம்‌ விபலமென்றே எனது தீர்மானம்‌. இவ்வுண்மையை அநேகரறிந்கதிலர்‌. 
சகலவேதங்களும்‌ சங்கரரார்ச்சனையையே பெரும்‌ புண்ணிய சாதனமென்று 
கூறுகின்றன. அது மஹா பாக்கியவான்களுக்கே விளங்கும்‌. அர்த்தத்துவத்தை 
யறிந்தவர்‌ சாம்பவரன்றி ஏனையோரல்லர்‌. சிவாராதன மாத்திரத்தினாலேயே மற்றெ 
தனையும்‌ விரும்பாத பெரும்‌ பாக்கியங்‌ கிடைக்கின்றது. கல்பதருக்களுக்கும்‌, 
காமதேனுவுக்கும்‌ மகிமைவந்ததற்குக்‌ காரணமும்‌ அதுவே. பிரஹ்மத்துவ 
விஷ்ணுத்வங்களுக்கும்‌ முத்திக்கும்‌ ஏதுவாயிருப்பதும்‌ அஃதே. அத்தன்மையான 
சிவாராதனஞ்‌ செய்பவனுக்கே சிவானந்தானுபவ அமுதம்புசிக்குந்‌ தன்மையுண்டாம்‌. 
அந்தரசம்‌ அமரருண்ணும்‌ அமுதரசத்தை அவமதிக்குந்‌ தன்மையை யுடைத்து. 
அதன்‌ கண்‌ விருப்பமானது சிவானுக்கிரகத்தினாலேயே யுண்டாதல்‌ வேண்டும்‌. 
அதுவே நிர்மலமாகிய பயனையும்‌, வேண்டும்‌ பொருளனைத்தையும்‌ தருந்தன்மை 
யையுடைத்தாம்‌. எல்லாப்பயனையும்‌ சிவாராதனமே தருதவால்‌ வேறு சாதனங்கள்‌ 
வேறு எந்தப்பயனை விளைவிக்கும்‌! வேறு சாதனங்களெல்லாம்‌ சாதனப்போலி 
களாதலின்‌ அச்சாதனங்களால்‌ உண்மைப்‌ பயனைப்‌ யெறுதல்‌ யாங்கனம்‌? கானல்‌ 
நீரால்‌ தாகசாந்தி யடைவதும்‌, இப்பியிற்றோன்றிய வெள்ளியால்‌ மனையாட்டின்‌ 
கைகளுக்குக்‌ கங்கணஞ்செய்து  போடுவதுமுண்டா? உண்மைச்சாதனமாகிய 
சிவாராதனத்தைக்‌ கொண்டால்‌ சகல சித்தியும்‌ பெறுதல்‌ நிச்சயம்‌. ஆகலின்‌ 
பொய்ம்மைச்‌ சாதனங்களை விடுத்து உண்மைச்‌ சாதனத்தைக்‌ கொள்ளல்‌ 
வேண்டும்‌. அதனை யுண்மையானன்றி யாதாயினும்‌ ஓர்‌ வியாஜ முகத்தாற்‌ 
கொண்டாலும்‌ அதுவும்‌ விரும்பும்‌ பொருளை எளிதிற்கொடுத்து சகல 
பாவங்களையும்‌ போக்கிவிடும்‌. இந்த வுண்மையால்‌ சிவ பூஜையில்‌ நாமும்‌ 
எத்தனஞ்‌ செய்யவேண்டும்‌. அப்படிச்‌ செய்வோமாயின்‌ இப்போது இக்கொடும்பாவி 
யைப்‌ பார்ப்பதனால்‌ நமக்குப்‌ பாவமுண்டாகுமென்று சிறிதும்‌ அஞ்சவேண்டாம்‌. 
சிவபெருமானைப்‌ பக்தியோடு ஆராதிக்காதவனே பாவத்தினால்‌ விளையுந்துன்பத்‌ 
துக்குப்‌ பயப்படவேண்டும்‌. சிவாராதன மாத்திரத்தினால்‌ சகல பாதகங்களுங் 
கொளுத்தப்பட்டுச்‌ சாம்பராகின்றன. மஹா பாவமென்னுஷஞ்‌ சரீரத்திற்கு விஷமானது 
சங்கரனை யர்ச்சிப்பதேயாம்‌ சொல்லிக்கொண் டிருக்கும்பொழுது அங்கு ஓர்‌ 


300 














சிவரகசியம்‌ 





தீனமாகிய ஸ்வரங்கேட்கப்பட்டது. படவே இயமன்‌ மனங்கலங்கிப்‌ பதைபதைத்து 
அந்தச்சப்தம்‌ வந்த விடத்தை நோக்கிச்‌ சென்று நீறுபூசிய மேனியராய்‌, மஹா 
பரிசுத்தராய்‌, சிவார்ச்சனை செய்பவராயிருக்கும்‌ முனிபுங்கவரைக்கண்டு 
சித்திரகுப்தனோடும்‌ அவரடியில்‌ வீழ்ந்து வணங்கிநின்று ஓ முனிஸ்ரேஷ்டரே! 
புண்ணிய விருக்ஷங்க ளடர்ந்த வனத்தில்‌ வசித்துக்கொண்டு இங்குள்ள பூஜாசாதனத்‌ 
திரவியங்களால்‌ முப்பொழுதும்‌ மஹேஸ்வரனைப்‌ பூஜித்து யாதொரு விசாரமு 
மின்றி சாத்வீகராயிருக்கின்ற உமக்கே சுகமுளது. நீரே மஹா பாக்கியவான்‌. இத்தன்‌ 
மையராகிய தேவரீர்‌ மிகவுந்‌ தீனமாகிய குரலுடன்‌ கூவியது யாது காரணமோ? 
அதனை யடியேனுக்குச்‌ சொல்லவேண்டுமென்று பிரார்த்திக்க, முனிவர்‌ ஓ 
தருமராஜனே! இன்று இங்கு ஓர்‌ கொடும்பாவி வந்து சிவந்தைபைச்‌ செய்தனன்‌. 
அந்தப்‌ பாவியை யான்‌ கண்டதனாலும்‌, அவனால்‌ செய்யப்பட்ட சிவ நிந்தையக்‌ 
கேட்டதனாலும்‌ என்னிடம்‌ மஹாபாவங்கள்‌ விளைந்து கணந்தோறும்‌ வளர்ந்தோ 
ங்குகின்றன. அப்பாவங்களை எதனால்‌ ஒழிப்பதென்று கூக்குரலிட்டுச்‌ சிந்தித்துக்‌ 
கொண்டிருக்குந்‌ தருணத்தில்‌ தெய்வகதியாய்‌ உம்மையுங்‌ காணப்பெற்றேன்‌. இனி 
நீர்‌ அவைகளைப்‌ போக்குதற்குரிய தருமம்‌ யாதாயினும்‌ உளதாயின்‌ அதனைக்‌ 
கூறவேண்டும்‌. ஏனெனின்‌ தர்மஸ்வரூபராகிய நீர்‌ அறியாதது யாது மில்லை, 
ஆகவே சற்று யோசித்துப்‌ பார்த்துக்‌ கூறுவீரென்று சொல்ல, இயமன்‌ அம்முநிவரை 
யழைத்துக்கொண்டு ஓர்‌ குகாஸ்ரமத்தையடைந்து அவ்விடத்தில்‌ காலகாலனை 
யர்ச்சிக்கும்‌ சுகமுனிவரைக்கண்டு சாஷ்டாங்கமாய்‌ நமஸ்கரித்து ஓ ஸ்வாமின்‌! 
சைவ நிந்தகனாகிய ஓர்‌ கொடும்பாவியை எனது பெருந்தவுர்ப்பாக்கியத்தால்‌ 
பார்த்துவிட்டேன்‌. அதனால்‌ நானும்‌ கொடும்பாவியாயினேன்‌. அப்பாவத்தை நீக்கத்‌ 
தேவரீர்‌ ஓ ௬பாயங்‌ கூறவேண்டுமென்று பிரார்த்தித்தனன்‌. அதற்‌ கச்சுக முனிவர்‌ 
ஓ தருமராசனே! யான்‌ எந்த சிவநிந்தகனாகிய கொடும்பாவியைப்‌ பார்த்தேனோ 
அந்தப்‌ பாவியைத்தான்‌ நீரும்‌ பார்த்திருப்பீர்போலும்‌! ஓ காவனே! அவன்‌ முன்னர்‌ 
அளவிறந்த தவஞ்செய்தவன்‌. அங்ஙனமானவனாயினும்‌ பின்னரவன்‌ செய்த 
சிவநிந்தையால்‌ கொடும்பாவியாயினான்‌. சிவார்ச்சனையில்‌ பிரியமில்லாதவன்‌ 
கோரமாகிய தவங்களைச்‌ செய்தாலும்‌ தருமங்களைச்‌ செய்தாலும்‌ அவைகளால்‌ 
யாது பயனைப்பெறலாம்‌! எவனுக்கு அபாரமாகிய சிவபுண்ணியங்களிருக்குமோ 
அவனுக்கே சிவலிங்கார்ச்சனையில்‌ மிக்க விற்வாஸமுண்டாகும்‌. 
சிவதர்மமொழிந்த சமான்யதர்மங்களில்‌ பிரவிர்த்தியுடையோர்‌ அத்தர்‌ மக்களைக்‌ 
கற்பகோடிகாலம்‌ வரையிற்‌ செய்து வாழ்நாள்களைக்கழிப்பாராயின்‌ அவை அனேக 
காலத்துக்குப்‌ பின்னர்‌ பரிபக்குவம்‌ எய்தப்பெற்றுப்‌ பின்னர்‌ சங்கரபூஜையில்‌ 
விங்வாஸத்தையுண்டாக்கும்‌ ஓ கால ஸ்வரூபனே ஸ்ரீ மிருத்யுஞ்சயனைப்‌ 
பூஜிப்பதென்றால்‌ அது பெரிய சிவபுண்ணியங்களுக்குச்‌ சாத்தியப்படுமேயன்றி 
ஏனைய பசு புண்னியங்களுக்குச்‌ சாத்தியப்படுதலரிது. மஹாமேருவின்‌ உயர்ந்த 
சிகரத்தின்‌ மேலிருத்தலும்‌ சந்திரனோடு கூட வசித்தாலும்‌ எங்ஙனம்‌ சாமான்ய 
சாதனங்களால்‌ பெறுதலரிதோ அதுபோலென்க. 


அன்றியும்‌ சிவாராதனத்துக்குப்‌ பல இடையூறுகளுமுண்டாகும்‌. அதில்‌ 
வழுவினால்‌ கெடுதியேவிளையும்‌. இதனருமை இங்ஙனம்‌ நிற்க. சிவபூஜை யில்லா 
தவனது வீட்டின்கண்ணுள்ள பெண்டிர்களால்‌ தொடப்பட்ட தண்ணீரைக்கண்களாலும்‌ 
பார்க்கக்கூடாது. ஓர்‌ கால்‌ அது கண்களுக்கெதிர்ப்படுமாயின்‌ உடனே கண்களை 


301 














சிவரகசியம்‌ 





மூடிக்‌ கொண்டு சூரியனைத்‌ தரிசித்தல்வேண்டும்‌. சாம்பவர்க ளல்லாதவரது 
சரீரத்தை நரகத்திலிருப்பவர்கண்டாலும்‌ அவர்கள்‌ சிவநேத்ர பாவனையுடன்‌ 
சூரியனைத்‌ தரிசித்தல்‌ வேண்டும்‌. அங்ஙனஞ்‌ செய்யாமல்‌ சற்று அலக்ஷயமாயிருப்‌ 
பாராயின்‌ அந்தக்‌ குற்றத்துக்காளாய்ப்‌ பல்லூழிகாலம்‌ நரகத்தை யநுபவிப்பவராவர்‌. 
ஓ தண்டதரனே! சிவலிங்காராதனஞ்‌ செய்வோர்‌ விபூதியைத்‌ தேகமுழுதும்‌ பூசிக்‌ 
கொண்டு மிக்க சிரத்தையுடன்‌ அதனைச்‌ செய்வாராயின்‌ அதனால்‌ பாபம்‌ 
நீங்கப்பெற்றுப்‌ பரிசுத்த மெய்தப்பெறுவர்‌. விபூதி பூசிய தேகம்‌ நவமாகிய 
சிவலிங்கமேயாம்‌. பாவமெனுந்தேகத்தைப்‌ பஸ்மீகரணஞ்‌ செய்வது பஸ்மாவேயாம்‌. 
அப்பஸ்மாவைப்‌ பூசப்‌ பெறும்‌ பேறு பெரும்புண்யத்தினால்‌ கிடைக்க வேண்டிய 
தாகலின்‌ நீவிர்‌ இப்பொழுது விபூதியுத்தூளனம்‌ செய்து கொள்ளவேண்டும்‌. ஷீபூதியுத்‌ 
தூளனஞ்செய்துகொண்ட அங்கமானது புதிதாகிய அங்கமேயாகின்றது. விபூதியணுக்‌ 
கள்‌ ரோமகூபங்களின்‌ வழியே சென்று கோடிக்கணக்காகிய லிங்கங்களை யுண்டு 
பண்ணுகின்றன. விபூதியுத்‌ தூளனஞ்செய்த சரீரமானது லிங்கமேயாம்‌, ஒ யமனே, 
அஃது சரலிங்க மெனப்படும்‌. காஸ்மீர முதலிய அசேதனங்களாகிய பல கோடி 
லிங்கங்கள்‌ இருக்கின்றனவன்றோ? சரலிங்கங்களைப்‌ பூஜிப்பதனால்‌ பெறும்‌ பயன்‌ 
அந்த லிங்கங்களைப்‌ பூஜிப்பதனால்‌ இல்லை. விரூபாக்ஷனாகிய இறைவன்‌ 
பிரத்யக்ஷமாய்‌ சாம்பவரில்லமடைந்து சரலிங்கமூர்த்தியாய்‌ இருந்து கனி, அன்னம்‌, 
தீர்த்தம்‌, புஷ்பம்‌ முதலியவைகளில்‌ எவற்றையேனுங்‌  கிரகிக்கின்றான்‌. 
அவ்விலிங்கார்ச்சன மகிமையை வேதம்‌ நன்கு அறிகின்றதோ! இல்லையோ! சாம்ப 
வோத்தமரது விபூதி பூசப்பெற்ற அங்கத்தைக்கண்டு பூதபதியாகிய இறைவன்‌ 
அம்பிகையோடு கூத்தாடுகின்றனர்‌. ஒ யமனே, இச்‌ சரலிங்கமானது அருமையான 
லிங்கமாம்‌, விபூதி யணிந்து விரிக்கப்பட்ட இரண்டு பாஹுக்களையும்‌ விபூதியினால்‌ 
ஜ்வலிக்கும்‌ சிரசையும்‌ பார்த்தால்‌ அது ஓர்‌ லிங்க வடிவமாகவே பிரகாசிக்கின்றதன்‌ 
றோ? அவ்விதமாகிய சாம்பவரது சரீரமே அபூர்வமாகிய சரலிங்கம்‌. சரலிங்கங்களில்‌ 
அர்ப்பிக்கப்பட்டதை மகேஸ்வரன்‌ பிரசன்னமாய்‌ புசித்தருளுகின்றான்‌. ஆதலால்‌ 
சரலிங்கத்தில்‌ சிவசாந்நித்தியம்‌ இருப்பதுபோல்‌ ஸ்தாவர லிங்கங்களில்‌ இல்லை. 
இரத்னலிங்கமென்று வேதத்தில்‌ கூறப்பட்டுள்ளது. ரத்னமானது சாம்பவஸ்ரேஷ்‌ 
டரே. ஆதலால்‌ அஃதே லிங்கோத்தமமாம்‌. எவனுக்குச்‌ சாம்பவராகிய 
சரலிங்கங்களில்‌ அவ்வளவாகப்‌ பக்தி யுதிக்கவில்லையோ அவனே ஸ்தாவர 
லிங்கத்தை நன்கு பூஜிக்கவேண்டும்‌. அப்படி யியற்றிய பூஜையின்‌ நிவேதனத்தைச்‌ 
சாம்பவருக்கே அளிக்க வேண்டும்‌. சாம்பவரது முகத்தையடைந்து சம்புவே 
புசிக்கின்றனர்‌. சாம்பவரது அந்தக்கரணமெனும்‌ குகையை யடைந்து சம்புவே 
வசிக்கின்றனர்‌ என்று அறியத்தக்கது. அவ்விதம்‌ சம்பு வசிக்கும்‌ சாம்பவரது 
ஹிருதய குகையே வேதத்தில்‌ கூறப்பட்டுள்ளது. சாம்பவாந்தக்‌ கரணமாகிய 
குகையில்‌ அம்பிகாரமணனாய்‌ அனந்தானந்த மூர்த்தியாய்‌ விளங்கும்‌ 
அகிலேசனைஸ்மரித்து ஆனந்தபாஷ்பம்‌ பெருகப்‌ பெற்ற தீரனே முத்தனாகின்றான்‌. 
தமது அதிகாரத்துக்குத்‌ தகுந்தபடி லிங்கார்ச்சனையைத்‌ தனது சக்திக்கியன்றவாறு 
செய்யவேண்டும்‌. இப்படி பரமபக்தியோடு செய்யும்‌ பூஜாப்பிரபாவத்கால்‌ சிதானந்த 
கரனாகிய சிவனை எப்போது சாக்ஷ க்காரனாய்‌ அனுபவிக்கின்றானோ அதுமுதல்‌ 
லிங்கத்தை அர்ச்சிக்கவேண்டுமென்பதில்லை. அவ்விறைவனையே அர்ச்சிக்க 
வேண்டும்‌. சிவசாந்நித்தியம்‌ இருப்பது பற்றியே லிங்கம்‌ பூஜிக்கப்படுகின்றது. 
சிவனே நேரில்‌ தரிசிக்கப்படின்‌ பின்னே பூஜனை அவனிடத்திலேயே செய்யத்தக்கது. 


302 














சிவரகசியம்‌ 





பாவம்‌ இருக்கின்‌ சிவனைத்‌ தரிசிக்கமுடியாதாதலால்‌ சிவதரிசனத்துக்குப்‌ 
பிரதிபந்தமாகிய பாவங்களை ஒழிப்பதன்பொருட்டு சிவலிங்கத்தை அர்ச்சிக்க 
வேண்டியது. சிவலிங்க பூஜையென்னும்‌ மேகமானது பாவங்களென்னும்‌ காட்டுத்‌ 
தீயை நாசஞ்செய்யும்‌ ஆதலின்‌, ஓ காலனே, காலவரையற்ற முக்திஹேதுவாகிய 
காலகாலனது பூஜையை மிக்க சிரத்தையோடு செய்துகொண்டு காலங்கழிப்பாயாக 
என்றனர்‌. 


இப்படிக்கூறிய சுகமுனிவரது வசனத்தைக்கேட்டு அவரது லிங்கபூஜையை 
நினைந்தும்‌ அவரது பூஜாசாதனங்களைக்கண்டும்‌ மிக்க ஆச்சர்யங்கொண்டு எமன்‌ 
சுகமுனிவரை நோக்கி ஓ முனிவரே, உம்மைப்போன்ற பாக்கியவான்‌ எவ்வுலகிலும்‌ 
யாரும்‌ இல்லை. உமது பூஜை ஸகல உலகங்களுக்கும்‌ உபகாரமாகின்றது. உமது 
ஜன்மாந்தரத்தில்‌ செய்யப்பெற்ற தவத்தின்‌ மகிமையே இப்படி விளங்குகின்றது. 
உம்மால்‌ அர்ச்சிக்கப்பட்ட இச்சிவலிங்கத்தையும்‌ சிவாராதன சாமக்கிரயங்களையும்‌ 
இவ்வளவு மகிமையுடையவென்று சொல்ல எண்ணிறந்த நாவிருக்கினும்‌ 
சாத்தியமில்லை. ஓ முனிவரே, உமது ஜன்மமே சபலம்‌, உமது தாய்‌ தந்தையரே 
தன்யர்‌, உமது சங்கத்தினால்‌ யானும்‌ தன்யனாயினேன்‌. புவனங்களில்‌ உம்மைப்‌ 
போன்ற சாம்பவஸ்ரேஷ்டர்‌ யாருமில்லையென்பது நிச்சயமே என்று சொல்லி 
நமஸ்கரித்து யமன்‌ சித்ரகுப்தனோடு தனதிடம்‌ சென்று தூதர்களை வரவழைத்து, 
தூதரே, சைவதிந்ததனை உதையுங்கள்‌, நரகத்தினின்றும்‌ கணமேனும்‌ வெளிவிடன்‌ 
மின்‌, கோரமாகிய நரகங்களில்போட்டுப்‌ புறட்டுங்கள்‌, அப்பாபியை வறுத்துக்‌ 
கசையாலடித்து வாட்டுங்கள்‌ என்று ஆக்ஞைசெய்து பின்னர்‌ சுகமுனிவரது 
லிங்கார்ச்சனா மகிமையை நினைந்து பக்தியாநந்த பரவசனாயினன்‌. உலகில்‌ 
சாம்பவ ஜனங்களோடு சங்கம்‌ செய்துகொண்டும்‌ சம்பு சம்பந்தமாகவே வசனித்துக்‌ 
கொண்டும்‌ ஏராளமான சாமக்கிரயங்களால்‌ சங்கரனைப்‌ பூஜித்துக்கொண்டுமுள்ள 
புண்ணியநிதிகளே தன்யர்கள்‌. 


பதினேழாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





303 














சிவரகசியம்‌ 





உ 
ஸர்வைங்வர்யப்ரதாய நம: 


பதினெட்டாம்‌ அத்தியாயம்‌. 
பிருங்கி முனிவரது வருகை. 


ஆதலால்‌ சங்கர பக்தரிடம்‌ கர்வியாது வணக்க ஒடுக்கத்தோடு சாவதான 
மாய்ச்‌ சென்று விஞ்ஞாபனம்‌ பண்ணவேண்டும்‌. ஓ நந்திகேங்வரா, ஜாக்கிரதை 
யாய்ச்‌ சென்று வருவாயாக என்றனர்‌. உடனே நந்திகேமர்‌ அநேக கோடி 
கணங்களோடூ ரத்னபுஷ்பக விமானத்திலேறிவர பிருங்கியானவர்‌ அவரைச்‌ சற்று 
தூரத்திலேயே கண்டு களித்து சமீபித்து இறைவனை நினைந்து நமஸ்கரித்து குசலப்‌ 
பிரஸ்னை செய்தனர்‌. ஓ ஸுயமாபதியாகிய நந்தீசரே, ஏது அநந்த பிரம்ம கல்பங்க 
ளாயினும்‌ இன்னும்‌ கால விளம்பனமாகின்றதன்றிச்‌ சீக்கிரமாய்ப்‌ போவதில்லையே. 
சங்கராக்ஞையை அனுசரித்து நடத்தல்‌ அரிதன்றோ? நீங்கள்‌ தாமதிக்கும்படி 
சங்கராக்ஞை இல்லையே. கோடிக்கணக்கான நாராயணர்களும்‌ கமலபவன்‌ முதலிய 
வர்களும்‌ தோன்றுங்காலமானதே! ஆயினும்‌ நீங்கள்‌ காலத்தினால்‌ சிறிதும்‌ மாறுதல்‌ 
இன்றி இருப்பதற்குக்‌ காரணம்‌ காலகாலனது கிருபையே என்பது விளங்குகின்றது. 
இவ்வளவுகால விளம்பனமாயினும்‌ உங்களிடம்‌ இறைவனுக்குச்‌ சிறிதும்‌ கோபம்‌ 
உதிக்கக்காணோம்‌. உக்ரராயினும்‌ அவ்விறைவர்‌ உங்களிடம்‌ அனுக்கிரகபரராய்‌ 
இருக்கின்றனர்‌; மிருத்யுஞ்சயருடைய காரியத்தில்‌ விளம்பனம்‌ சிறிது ஏற்படினும்‌ 
அதுகெடுதியை விளைவிக்காதன்றோ என்றனர்‌. அதனைக்‌ கேட்டு நந்தி சந்தோஷங் 
கொண்டு அவரை ஆலிங்கனம்‌ செய்து, ஓ பிருங்கீ, நீர்‌ கூறியது உண்மையேயென்று 
கூறி விமானம்விட்டிறங்கி பிருங்கியோடுகூட குமாரரருகிற்சென்று சாஷ்டாங்கமாய்‌ 
நமஸ்கரித்துக்‌ கைகட்டி நிற்க அப்போது ஷண்முகர்‌ தேலதா சக்ரவர்த்தியாகிய 
மகாதேவருக்குச்‌ சேவகராகிய ஓ தன்யர்களே , மகாதேவன்‌ இப்போது யாது 
செய்கின்றனர்‌? ரத்னப்பிரபாலயம்‌, அற்புதயோஜனை உன்னதமாகிய ஏகரத்னாலயம்‌, 
பதினாயிர யோசனை உன்னதமாகிய நீலரத்ன மந்திரம்‌, லக்ஷ்யோஜனை உன்ன 
தமாகிய வஜ்ரரத்ன மண்டபம்‌, முத்துமாளிகை, பத்மராகபவனம்‌, சங்கயோஜனை 
யுன்னதமாகிய கோமேதக மணி மண்டபம்‌, புஷ்பராகாலயம்‌, மரகதாலயம்‌ ஆகிய 
இவைகளில்‌ இப்போது எங்கிருக்கின்றனர்‌? அல்லது மகரந்த அருவிகளால்‌ விநோத 
மாயும்‌ பரிமளமாயுமுள்ள கோடிக்கணக்காகிய லிங்கங்களால்‌ விளங்கும்‌ தாழ்வரை 
யிற்‌ சென்று மகிழ்ந்திருக்கின்றனரா, அல்லது சந்திரமண்டல மண்டபம்‌, மந்தார 
மலர்‌ மண்டபம்‌, அமுதந்திதீரம்‌ முதலிய இவ்விடங்களில்‌ எங்காவது இருக்கின்றன 
ரா என்று வினவ அதனைக்கேட்டுப்‌ பிருங்கியானவர்‌ மிக்க விநயத்தோடு ஓ சுவாமி, 
இறைவன்‌ மந்தாரமலர்‌ மண்டபத்தில்‌ வீற்றிருந்து என்னைக்‌ கூப்பிட்டுத்‌ 
தேவரீரிடம்‌ அனுப்பினார்‌. தேவரீரது பாதாரவிந்தம்‌ என்னால்‌ தரிசிக்கப்பட்டது. 
ஆதலின்‌ யான்‌ தன்யனாகின்றேன்‌. மகாதேவரது பாதாரவிந்த தரிசனோற்சவம்‌ சீக்கி 
ரத்தில்‌ கிடைக்கும்படி பிரயாணத்தில்‌ யத்தனம்‌ செய்யத்தக்கது, என்று சொல்லிக்‌ 
குமாரரால்‌ சொல்லப்படும்‌ சிவகதாமுதத்தைச்‌ சிரவணஞ்‌ செய்துகொண்டிருந்தனர்‌. 


304 














சிவரகசியம்‌ 





இஃ.திங்கனமாக , அம்பிகையானவர்‌ தம்மைச்‌ சேவித்து ஆனந்த பரவசராய்‌ 
நிற்கும்‌ ஜயை, விஜயைகளை நோக்கி, ஓ சகிகாள்‌, மாரனை யெரித்த மகேஹ்வரன்‌ 
இயற்கையில்‌ பேரானந்த ஸ்வரூபனாயினும்‌ என்னை நினைந்து ஆனந்திப்பதில்‌ 
உள்ள ஆச்சர்யத்தினைப்‌ பார்த்தீர்களா என்று சொல்ல அதற்கு விஜயையானவள்‌, 
தாயே, பரமேற்வரனது உண்மை அவ்வாறாயினும்‌ அவர்‌ உன்னையே எப்போதுஞ்‌ 
சிந்தித்துக்கொண்டிருக்கின்றனர்‌. அவர்‌ உனது செளந்தர்யத்தை வியந்து அழகிய 
பொற்றாமரை மலரையும்‌, முகத்தை நினைந்து களங்கத்தோடு கூடியிருப்பதால்‌ 
சரத்கால சந்திரனையும்‌, கண்களை எண்ணிக்‌ கெண்டைமீன்களையும்‌, அதரத்தை 
யுத்தேசித்துப்‌ பவளக்கொடியையும்‌, நாசியை நோக்கி எட்‌ பூவையும்‌, கூந்தலைப்‌ 
பார்த்து வண்டுக்‌ கூட்டங்களையும்‌, தன தடத்தைச்‌ சிந்தித்து மேரு கிரியையும்‌, 
நாபியை மதித்து மகரந்த நதிச்சுழலையும்‌, தொடைகளை யெண்ணிப்‌ 
பொன்வாழைக்‌ காண்டங்களையும்‌, பாதாரவிந்தத்‌ நினைந்து செந்தாமரை 
மலர்களையும்‌, மார்பகத்‌ தணிந்தஹாரங்களை நினைந்து நக்ஷத்திர வரிசை 
களையும்‌, மொழியைக்‌ கேட்டுக்குயிலின்பாட்டினையும்‌ குறை கூறுகின்றனர்‌. 
மலர்ந்த மலர்‌ மெத்தைகளைப்‌ பார்க்கின்றதில்லை! அமுதரசத்தை யருந்துகின்றதி 
ல்லை! மதித்த ராஜஹம்சங்களின்‌ நடையினைக்‌ காண்கின்றதுமில்லை; உனது 
இடையை யெண்ணிச்சிங்கத்தின்‌ இடையையும்‌ அணுவையும்‌ நிந்திக்கின்றனர்‌. 
உனது வியோகத்தால்‌ மாரச்சுரம்‌ மீறி அத்தாபத்தை நீக்கிக்கொள்வதன்பொருட்டுப்‌ 
பனித்துளிமெத்தையின்‌ மீதும்‌, முல்லை மலர்‌ மெத்தை, மந்தாரமலர்மெத்தை, 
சந்திர மண்டலமெத்தை இவைகளின்‌ மீதும்‌ உட்கார்ந்தும்‌ தாபம்‌ நீங்காது 
வாடுகின்றனர்‌. ஓ கெளரீ, இறைவனது சரீரம்‌ இயற்கையில்‌ வெண்ணிறம்‌ 
பெற்றதாயினும்‌, இப்போது கற்பூரம்‌ போல்‌ வெளுத்தும்‌ அடையாளம்‌ தெரியா 
திளைத்தும்‌, எவ்வித உபசாரத்தையும்‌ ஏற்றுக்கொள்ளாது வாட்டமுறுகின்றது. சந்திர 
மண்டல மண்டபங்களில்‌ கெளரி வினோதமில்லை யாகையால்‌ இது 
விருதாவென்றும்‌ அழகிய எந்தப்பொருளையும்‌ கண்டமாத்திரத்தில்‌ கிரிஜை யில்லா 
ததால்‌, இவை வீண்‌ என்றும்‌ நிந்தித்துக்‌ கிலேச மடைகின்றனர்‌, ஓ தேவீ; 
இந்திலமையராயினும்‌ நீ ஏது இறைவனை நினையாமலிருக்கின்றனை? எந்த 
இறைவனது பாதம்‌ பீடத்தை நினைத்த மாத்திரத்தில்‌ சகல அசுபங்களும்‌ நாசமடைகி 
ன்றனவோ அப்படிப்பட்ட இறைவன்‌ உனது தேகத்தையே நினைந்து நினைந்து 
வருந்த நீ அவரோடு கூடி விலாசஞ்செய்வதைச்‌ சிறிதும்‌ எண்ணாது இப்படியிருப்பது 
உசிதமோ? ஓ அன்னபூர்ணே! கல்யாபனாகிய இந்து மெளளியை சீக்கிரம்‌ 
வந்தடைவாயாக. அங்ஙனம்‌ செய்யாவிடில்‌ சுவர்ண ஷண்பகக்காந்தியைத்‌ 
தொலையில்‌ துரத்தும்‌ உனது அங்கசோபை அவலமன்றோ? பூர்ணசந்திரவிம்பத்‌ 
தைப்‌ பழிக்கும்‌ உனது முகமும்‌ சந்திர மெளளியை நோக்கிப்‌ புன்னகை 
செய்யாதிருக்குமாயின்‌ என்ன பயன்‌? நீலோத்பல தள காந்தியைப்பழிக்கும்‌ உனது 
விழியானது சந்திசேகராடம்‌ அனுராகத்தோடு செல்லாவிடில்‌ என்னபயன்‌? நீலாசலம்‌ 
போலும்‌ வண்டு மலை போலும்‌, இருண்டு காணப்படும்‌ உனது அளகச்செருக்கானது 
திரிலோசனனது விலோசனங்களுக்குக்‌ கோசரமாயினன்றோ அழகு பெறும்‌? சுமேரு 
கிரியின்‌ சிகரம்‌ போல்‌ உள்ள உனது குசமண்டலமானது ஜகதீசனது மார்பினில்‌ 
சம்பந்தமடைந்தாலன்றோ அழகு பெற்றதாகும்‌? பவளக்கொடியையும்‌, மதித்த 
ராஜஹம்சத்தின்‌ நடையையும்‌ பழிக்கின்ற உனது பாதபத்மமானது சந்திரகலாதர 
னருகிற்‌ சென்று செளந்தர்யத்தைப்‌ பெறாதிருக்கின்‌ அழகு பெறுமா? ஓ அம்பிகே, ஓ 


305 














சிவரகசியம்‌ 





தீரே, மாரசரத்தைக்‌ கெளரவப்படுத்திக்கொண்டிருக்கும்‌ மகேசனை வந்தடைந்து 
உனது திவ்ய செளந்தர்யத்தை விருத்தி செய்துகொள்‌. இனி தாமதிக்காது 
புறப்படத்தக்கது. அவ்விறைவனது காந்தியோடு உனது காந்தி கலக்குமாயின்‌ 
அப்போது அழகுபெறும்‌, இல்லையாயின்‌ உன்‌ அங்க செளந்தர்யம்‌ வீணாகுமன்றோ? 
ஆதலால்‌ விரைவிற்‌ புறப்படுவாய்‌; உ.லகை அநுக்கிரகிப்‌ பாய்‌; இறைவனை 
மகிழச்செய்வாய்‌, என்‌ தாயே! உனது தேக்காந்தி சிறக்கட்டும்‌ என்று பிரார்த்தித்தனள்‌. 


பதினெட்டாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று, 





306 














சிவரகசியம்‌ 





பகி 
ஸ்ரீவிக்னேஸ்வராய நம: 


பத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌. 
தண்டி வருகை. 


இங்ஙனம்‌ சிரவணாநந்ததாரையாகும்‌ விஜயையினது வசனத்தைக்‌ கேட்டு 
மகிழ்ந்து அம்பிகை இறைவனால்‌ அருளப்பட்ட திவ்ய பட்டாடைகளையணிந்து, 
அழகாககத்‌ தனது கேசத்தைவகிர்ந்து, திவ்யரத்னாபரண மணிந்து சந்திரபிம்பத்தைப்‌ 
பழிக்கும்‌ முககாந்தியை யுடையவளாய்‌ மகிழ்ந்து இறைவனைப்பூசித்துப்‌ பின்னர்‌ 
ரத்ன பாத்திரங்களில்‌ வைத்திருக்கும்‌ திவ்ய சுவையுடைய அன்னங்களை 
அன்னையோடு புசித்து, பின்னர்‌ விஜயையும்‌ ஜயையும்‌ உபசரித்துக்‌ கொடுக்குந்‌ 
திவ்ய தாம்பூலத்தைத்‌ தரித்துத்‌ தாம்‌ உண்டும்‌ பின்னர்‌ எஞ்சியிருந்த சிவநிவேதன 
சேஷான்னத்தைக்‌ கணத்தலைவர்களுக் கனுப்பினாள்‌. கணத்தலைவர்க 
ளெல்லோரும்‌ அதனைப்‌ புசித்துப்‌ பேரானந்தமுற்றிருந்தனர்‌. உடனே தேவதுந்துபி 
முழங்கிற்று. சிவமந்திரமுழுவதும்‌ தேவதுந்துபியின்‌ துவனி வியாபித்தது. மூவகை 
வாத்தியங்களும்‌ முழங்கின. அவ்வினிய துவனியைச்‌ சிவபெருமானும்‌ செவிக்க 
முதமாயுண்டு மகிழ்ந்தனர்‌. உடனே சிவபெருமான்‌ தண்டியென்னுங்‌ கணநாதனைக்‌ 
கூப்பிட்டு வாராய்‌ தண்டீ! அற்புதமாகிய வாத்தியங்களின்‌ முழக்கம்‌ இவ்வண்டகடா 
கமெல்லாம்‌ வியாபித்து எமது காதுக்கும்‌ ஆபரணம்‌ போல்‌ விளங்குகின்றது. 
இதனைச்‌ சற்று விசாரித்துப்‌ பார்க்கு மிடத்து தேவி வருகின்றாள்‌ போல்‌ 
தோன்றுகின்றது. ஆதலின்‌ நீ சென்று விசாரித்துத்‌ தெரிவிப்பாயென்ன இவ்வாக்கியத்‌ 
தைத்‌ தண்டி கேட்டதும்‌ அஞ்சலிபந்தஞ்செய்து உடனே ஓர்‌ திவ்ய விமானத்தின்‌ 
மேலேறிப்‌ புறப்பட்டுத்தேவியின்‌ கண்பார்வைக்‌ கிடமாகுந்‌ தூரத்தில்‌ வரும்பொழுதே 
தேவியும்‌ அவ்விமானத்தைக்‌ கண்ணுற்று ஓ ஓ மிக்க வாச்சரியம்‌! இவ்வளவு 
அழகிய விமானம்‌ யாருடையது? இங்கு ஏன்‌ வருகின்றது. இதைப்பார்க்கப்‌ பார்க்க 
மனம்‌ நம்மை யறியாது மகிழ்கின்றதே. ஒருக்கால்‌ என்னாதர்‌ தாமனுப்பியதோ 
வென்று யோசித்து அருகிலிருந்த முருகக்‌ கடவுளை நோக்கி ஓ குழந்தாய்‌ குமரா! 
இப்பொழுது வருகின்ற விமானம்‌ யாருடையது? இது ஹாருடையதே என்று 
தோன்றுகின்றது. நீ சென்று விசாரித்துச்‌ சீக்கிரமாகவந்து சேர்வாய்‌ என்று கூறவே 
உடனே குமாரரும்‌ அவ்வாறு சென்று அதனைப்‌ பார்க்கும்பொழுது அது ஹரருடை 
யது. ஹரருடைய துவஜம்‌ காணப்படுகின்றமையால்‌ அங்ஙனந்தோன்றுகின்றது 
என்று தேவியினிடங்‌ கூறினார்‌. இதற்குள்‌ தண்டியும்‌ விமானத்தினின்றும்‌ இறங்கி 
வந்து திருவடியில்‌ விழ்ந்து நமஸ்கரித்து அன்னையே, இனி இங்கு தாமதிப்பது உசித 
மல்ல, விமானந்தயாராயிருக்கின்றது. அதன்‌ மீதுள்ள திவ்யாசனத்தையடைய 
வேண்டும்‌ என்று தண்டி கூறியதைக்‌ கேட்டு மிக்க ஆனந்தத்துடன்‌ தேவி விமானத்தி 
னழகைப்‌ பார்த்துச்‌ சந்தோஷித்து ஜயை விஜையை எனும்‌ தேவிகளுடன்‌ கூட 
அவ்விமானத்தின்‌ மீதேறி வுட்காரவே உருத்திர கணிகா கணங்கள்‌ அற்புதமாய்க்‌ 
கானஞ்செய்யக்‌ கணத்தலைவர்களெல்லோரும்‌ மின்னற்கொடிபோல்‌ விளங்கும்‌ 
பிரம்புகளைக்‌ கையிலெடுத்தசைக்க மந்தமாருதமானது மலர்களின்‌ இனிய தேனை 


307 














சிவரகசியம்‌ 





வாறி வீச உல்லாசமாய்ச்‌ செல்லும்‌ அப்புட்பவிமானத்தில்‌ வீற்றிருந்து தேவி 
அற்புதமாகிய ரத்தினப்படித்‌ துறைகளால்‌ விளங்கும்‌ மிக விஸ்தாரமாகிய தாமரைத்‌ 
தடாகங்களையும்‌ முன்னெங்குங்காணாத அழகிய அன்னப்பேட்டின்‌ கூட்டங்களை 
யும்‌ கிளிப்பிள்ளைகளையும்‌ குயிலினங்களையும்‌ சகோரமென்னும்‌ நிலா மொக்குப்ப 
றவைகளையும்‌ மலர்களிலுள்ள தேனையுண்டு ரீங்காரஞ்‌ செய்யும்‌ வண்டுகளையும்‌ 
அங்குள்ள மண்டபங்கள்‌ தோறும்‌ தாமே கானநாதவொலி செய்யும்‌ கோடிக்‌ 
கணக்காகிய உருத்திர வீணைகளையும்‌ பார்த்து அம்பிகை மிக்க வாச்சரிய 
மடைந்தனள்‌. எங்கும்‌ நிகழும்‌ புஷ்பவருஷங்களையும்‌ கண்டு தேவி பரமானந்த 
முற்றிருந்தனள்‌. அப்படி யானந்தபரவசையாய்‌ அனுக்ரஹபரையாய்க்‌ கருணை 
மேனியராய்‌ விளங்குங்‌ காலகாலாந்தகரது பிரியையாகிய தேவியைக்‌ கண்ணுற்றுக்‌ 
கணத்தலைவர்‌ கூட்டங்களெல்லாம்‌ பக்தி பரவசராய்‌ (ஜயாம்ப ஜயமார்வாணி 
ஜயகெளரி சிவப்பிரியே, ஜயான்னபூர்ணே விமலே காலகாலாந்தகப்பிரியே? 
ஜயபைலஸுதே தேவி கமலா மலலோசநே, ஜயா மராங்கனாராத்யே 
ஜயகல்யாணிபயாம்பவி, ஜயமங்கள ஸர்வாங்கே மங்களே ஸர்வமங்களே, 
ஜயமிருத்யுஞ்ஜயார்த்தாங்க துங்கவிஹ்மாஸனாம்ரயே, ஜய பக்த ஜயானந்த 
ப்ரதான நியதே சிவே, ஜய துர்க்கே விசாலாக்ஷி ஜயத்ரிபுரபைரவி, ஜயவாகீங்வரிப்‌ 
ராஜ்ஞேமங்களே கெளரி சண்டிகே, சித்ரகண்டெஜயாநங்க விஜயத்‌ வஜமாலிகெ, 
ஜயஸ்ரீ விலஸத்கெளரி ஸித்தேங்வரி தமோ நம: நமஸ்தேஸங்கடாகவுரி 
சீதளாகவுரிதேநம: பந்தீதேவி நமஸ்துப்யம்‌ லளிதேவில்வபாஹுகெ, கந்தளாம்ப 
நமஸ்துப்யம்‌ நமஸ்தேப்ரம ராம்பிகே, ஜ்ஞானப்ரஸூநாம்பநமோநமஸ்தே, நமோ 
நமஸ்தே சிவகாம சுந்தரீ நமோ நமஸ்தே ஸ்த்வருணாசலேய்வரீ, நமோமஹா 
கெளரி நமோநமஸ்தே) 


ஓ கிரிஜே உனது சரணாரவிந்தங்களையே சரணமடைகின்றோம்‌. நீ 
எங்களைக்‌ காத்தருளல்‌ வேண்டும்‌. ஜகதீங்வரனுக்கு எங்களிடங்‌ கருணையுண்டா 
கும்படி. நீ செய்தருள வேண்டும்‌. உன்னையல்லால்‌ வேறே யாரானுங்‌ கதியுண்டா! 
ஓ தேவி! நாங்கள்‌ செய்த அபராதத்தை நீ பொறுத்தருள வேண்டும்‌. அபராதஞ்செய்த 
பாலர்களை அன்னையானவள்‌ தயை கொண்டு ஆதரிப்பது போல நீங்களும்‌ 
எங்களது பிழையைப்‌ பொறுத்தருளல்‌ வேண்டும்‌. ஓ தேவி! வேறு யாதாவது கதி 
எங்களுக்குண்டோ! உனது சரணாரவிந்தத்தையும்‌ அல்லது சிவ சரணாரவிந்தத்தை 
யும்‌ விடுத்து வேறு யாரை யாவது சரணமடைகின்றோமா! அந்தகவைரியினது 
துவாரத்தினின்று கொண்டு யாதும்‌ பயமின்றிச்‌ சுகமாயிருக்கும்படி எங்களிடம்‌ நீ 
யருள்புரிய வேண்டும்‌. ஓ அம்பிகே! உனது பாதாரவிந்தத்தையே சரணமடைந்து 
வேண்டிக்கொள்ளும்‌ எங்களிடம்‌ கருணை கூரும்படி நீ சிவனோடு ஏகாந்தமாயிருக் 
கும்போது அவ்விறைவனுக்கு அறிவுறுத்தவேண்டும்‌. நீ சிவனாருக்குப்‌ 
பாதிதேகமாயிருப்பவளாதலால்‌ நீ கருணை கூர்ந்தால்‌ நாங்கள்‌ சிவகருணையைப்‌ 
பெற்றுச்‌ சுகமடைவோம்‌. ஆதலால்‌, நீ திருவருளைப்‌ புரிந்து எங்களை யானந்த 
முடையோர்களாய்ச்‌ செய்யவேண்டும்‌. ஒ தேவி! இதுவே எங்களுடைய விண்ணப்‌ 
பம்‌. இதனை நீ மறவாதிருந்தால்‌ உமாசகாயன்‌ சகாயராவர்‌ என்பதில்‌ சந்தேக 
மில்லை. ஓ தேவி! இதனைச்‌ செய்வதில்‌ உனக்கு யாதும்‌ சிரமமில்லை ஆதலால்‌ 
எங்களைக்‌ காத்தருளல்‌ வேண்டுமென்றிங்ஙனம்‌ கணாதிபர்கள்‌ பரமபக்தியுடன்‌ பிரா 


308 














சிவரகசியம்‌ 





ர்த்தித்துக்‌ கதறுதலைக்கேட்டுத்தேவியும்‌ பரமானந்தமுற்றுச்‌ சங்கரரனை நினைந்து 
அதனா லுண்டாகிய வானந்தத்தால்‌ புளகித்திருந்தனள்‌ இதற்குள்‌ விமானம்‌ 
அற்புதமாகிய ரத்ன சிம்மாசனத்தால்‌ விளங்குவதும்‌ திவ்யதேஜஸால்‌ ஜ்வவிப்பது 
மான ஓர்பெரிய மாளிகையருகிற்சென்றது. அம்பிகை விமானத்தைவிட்டிறங்கி 
அந்தத்‌ திவ்விய சிம்மாசனத்தின்‌ மீது சற்று உட்கார்ந்து கொண்டாள்‌. அப்பொழுது 
பரமேஸ்வரனும்‌ அம்மண்டபத்தருகில்‌ ஆகாயத்தில்‌ விளங்கும்‌ விமானத்தையும்‌ 
எண்ணிறந்த கோடிக்‌ கணக்காகிய மின்னற்‌ கூட்டங்களின்‌ காந்தி போன்ற 
தேவியினுடைய திருமேனியின்‌ ஒளிப்பெருக்கா லுண்டாகிய பிரகாசத்தையுங்‌ 
கண்ணுற்றுச்‌ சங்கரர்‌ கவுரி சமீபத்தில்‌ வந்துவிட்டாள்‌ என்றறிந்து கண்கொட்டாது 
அவ்விடத்தையே பார்த்துக்கொண்டு கவலையற்றவராய்‌ பூர்வம்‌ தேவியோடு தாம்‌ 
சுகமாயிருந்ததை நினைத்தனர்‌. அன்றியும்‌ தேவி இப்போது நம்மிடம்‌ வரப்போகின்‌ 
றாள்‌. திவ்ய செளந்தரியமே உருக்கொண்டு வந்த திவ்ய திருமேனியால்‌ நம்றாபந்‌ 
தீர ஆலிங்கனஞ்‌ செய்து நமது மனக்கோரிக்கையை நிறைவேற்றி இன்புறச்‌ 
செய்வதற்கு தயாசாகரமாகிய தேவி வந்தனள்‌. இனி நம்மைப்‌ பிரேமையுடன்‌ தழுவி 
மகிழ்ந்திருக்கும்‌ அவளது திருமுகத்‌ தழகைப்‌ பார்ப்போம்‌. அவளது இனிய 
மொழியையுங்‌ கேட்போம்‌. அழகிய கூந்தலில்‌ கமழும்‌ நறுமணத்தைக்‌ கவர்ந்து 
மகிழ்வோம்‌. திவ்ய ஹம்ச தூளிகா மஞ்சத்தில்‌ இருவரும்‌ ஏறி மன 
மகிழ்ச்சியோடிருப்போம்‌ என்று சிருங்கார சம்பந்தமாகிய பற்பல லீலாவினோதங் 
களை நினைந்து தமது சகல மகிமைகளும்‌ இப்பொழுதுதான்‌ பயன்படுவனவென்‌ 
றெண்ணிப்‌ பவானியை நினைத்தவண்ணமாக விருந்தார்‌. 


பத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





309 














சிவரகசியம்‌ 





உ 
ஸ்கந்தாய நம: 


இருபதாம்‌ அத்தியாயம்‌. 
சிவகேளி விலாசம்‌. 


வியாசர்‌. அநேககாலமாய்‌ தேவி வருவாளே வருவாளே யென்று எதிர்பார்த்தி 
ருக்கும்‌ தேவரது கோரிக்கை நிறைவேறியது போல்‌ விமான ரத்னகாந்திகளும்‌ 
பரமேய்வரனது கண்களுக்கருகில்‌ நெருங்கி வந்தன. ஜயத்வனி தூரியம்‌ துந்துபி 
இவைகளின்‌ துவனிகளும்‌ பரமேங்வரரது செவிகளுக்கு நன்றாய்‌ விஷயமாயின. 
மின்னற்‌ கூட்டத்தின்‌ ஒளிபோன்ற தேவியின்‌ சரீர காந்தியும்‌ பரமேய்வரனால்‌ 
நன்றாய்க்‌ காணப்பட்டது. சிரவண மங்களமாகிய தேவியின்‌ தோத்திர வாக்கியங்‌ 
களும்‌ சிவபெருமான்‌ செவிக்‌ கமுதம்‌ போலாயன. திவ்ய சவுந்தர்ய வுருவாகிய 
தேவியையும்‌ பார்த்துப்‌ பரமேஸ்வரர்‌ பரமானந்த மடைந்தனர்‌. நம்மால்‌ இதுகாறுஞ்‌ 
சிந்திக்கப்பட்டது யாதோ அதனைப்பெற்றோம்‌. இனி நமக்குக்‌ கிடைப்பதற்‌ 
கரிதானவஸ்து யாதுமில்லை என்று நினைந்து நினைந்து மகிழ்ந்து பரமேஸ்வரன்‌ 
பாலனுக்கு நவநீதங்‌ கிடைத்தாற்போலச்‌ சந்தோஷமடைந்தார்‌. பேரானந்தத்துடன்‌ 
கிரிகன்னிகையையுங்‌ கண்டனர்‌. அன்னமின்றிப்‌ பலநாள்களாய்ப்‌ பசியால்‌ 
வாட்டமுற்றோனுக்குத்‌ திவ்யான்னங்‌ கிடைத்தாற்போலும்‌ அபுத்திரவானுக்கு 
லக்ஷண வானாகிய சத்புத்திர னுதித்தாற்போலவும்‌ மாம்பூவைக்கண்ட குயில்‌ 
போலவும்‌ பலகாலும்‌ வறுமையாளனா யிருப்பவனுக்கு மஹாராஜ்யஞ்‌ கிடைத்தாற்‌ 
போலும்‌ பரமேஸ்வரன்‌ கவுரியைக்‌ கண்டு போனந்தமுற்றனர்‌. பின்னர்‌ சிவபெருமா 
னது அரண்மனைப்‌ பிராகாரத்தைக்‌ கிரீந்திர கன்யையாகிய தேவிவந்தடையவே 
புஷ்பவருஷமுண்டாயிற்று. சகல வாத்தியங்களு முழங்கின. கானவொலிகள்‌ 
எங்கும்‌ பரவின. அப்பொழுது தேவி வருவாள்‌; அவள்‌ பார்த்து மகிழவேண்டு 
மென்றெண்ணிப்‌ பரமேஸ்வரன்‌ சிருட்டித்த அபூர்வமாகிய நகரம்‌ பரமசோபனமாயும்‌ 
மனதைக்‌ கவர்வதும்‌ சகல உற்சவங்களுடன்‌ கூடியதும்‌ பற்பல ரத்னமலர்த்‌ தோரண 
ங்களுடனும்‌ ரத்ன மயமான துவாரங்களுடனும்விளங்கிக்கொண்டுமிருந்தது. தேவி 
விமானத்தை விட்டுச்‌ சந்தோஷத்துடன்‌ கீழிறங்கி யவ்விடம்‌ வரவே கணக்கிறந்த 
கோடிக்கணக்காய்‌ திவ்ய நீராஞ்சனஞ்‌ செய்யப்பட்டது. திவ்ய நாட்டியம்‌ நடந்தது. 
அதனால்‌ தேவி பரமானந்தத்துடன்‌ சங்கரரிருக்கும்‌ கிருகத்துவாரத்தில்‌ ஓர்‌ 
கணப்போது நின்று சிவனையே சித்தத்தில்‌ சிந்தித்துப்‌ பிறகு சிவபெருமானைப்‌ 
பார்ப்பதில்‌ கொஞ்சம்‌ நாணமுற்றவளாய்த்‌ தலை குனிந்து விஜயையினுடைய 
கையைப்பற்றிக்கொண்டு மெல்லமெல்லச்‌ சிவபெருமானது லீலாக்கிருகத்திற்‌ 
பிரவேசிக்கவே பேரானந்தத்துடன்‌ சிவபெருமானால்‌ பார்க்சப்பட்டு யாமே தன்யை 
யாகின்றோம்‌, நமது ஆனந்தமே ஆனந்தம்‌ என்றெண்ணிச்‌ சந்திர கலாதரனது 
புன்னகைகொண்டூ விளங்கும்‌ திருமுகத்தைத்‌ தானும்‌ மந்தஹாசத்துடன்‌ கண்டு 
அவரருகிற்‌ சென்று பரமானந்தமடைந்து நின்றனள்‌. அப்படிப்‌ பரமானந்தத்துடன்‌ 
நிற்குந்‌ தேவியைக்‌ கண்டு ஜயையும்‌ விஜயையும்‌ பேரானந்தக்‌ கடலில்‌ 
மூழ்கினவர்களாய்‌ அப்பாற்‌ சென்றார்கள்‌. 


310 














சிவரகசியம்‌ 





பிறகு சங்கரனது அழகிய மடிக்கு அவங்காரமாயிருந்து மின்‌எற்கொடி. 
மேகமண்டலத்தில்‌ விளங்குவது போல்‌ கவுரி ஜ்வலித்துக்‌ கொண்டிருந்தனள்‌. 
சிவபெருமான்‌ தமதழகிய மடிமீது விளங்கும்‌ பவானியை இறுகத்தழுவி முத்தமிட்டு 
சிருங்கார கேளிவிலாசத்தால்‌ அற்புதானந்தக்கடலில்‌ மூழ்கியிருந்தனர்‌. தேவியும்‌ 
அவ்வாறு பரமானந்தமுற்றிருந்தனள்‌. குந்தமுதலிய மலர்களில்‌ நின்று பெருகுந் 
தேன்களுக்கு மயங்கி ரீங்காரஞ்செய்துகொண்டூ வியாபித்திருக்கும்‌ வண்டினங்களை 
யுடையதாய்‌, நக்ஷத்திரங்களாலும்‌ பற்பல சந்திர மண்டலங்களாலும்‌ வியாபிக்கப்‌ 
பட்டு விளங்கும்‌ சிவபொருமானது படுக்கையானது பவானியுடன்‌ கூடப்பெற்று 
அவளது திவ்விய லீலா விசேஷங்களால்‌ பரமேஹ்வரனுக்குப்‌ பரமானந்தஹேதுவாய்‌ 
விளங்கியது. அம்பிகையும்‌ இடைவிடாது பரமேஸ்வரனை ஆலிங்கனஞ்செய்து 
கோடைகாலத்தில்‌ தாகத்தால்‌ மிக்க பீடையடைந்து அலைந்து திரிவோன்‌ 
திவ்யமான தாமரைத்‌ தடாகத்தைக்கண்ணுற்று மிக்க ஆவலாய்‌ அதனை 
விடாதிருப்பதுபோல கிரிஜையும்‌ பரமேங்வரனது திவ்யசங்கத்தை விடாமலிருந்த 
னள்‌ உலகத்துளினியுது கவுரியே அதனிலும்‌ இனியது பரமேஸ்வரனது 
கேளிவிலாசமே! இவ்வண்ணம்‌ பரம மதுரபாகிய பரமேஸ்வரனது சிருங்கார லீலா 
விலாசம்‌ பரம்பாக்கியமாதலால்‌ அதனை விடுத்து ஓர்‌ கணப்போதாவதிருத்தல்‌ 
கூடாது. இங்ஙன மிருப்போமானால்‌ உலகமெல்லாஞ்‌ சுகிக்கும்‌. துக்கங்கள்‌ 
தொலைக, குறைகள்‌ நீங்குக, அப்பிரியம்‌ தூலரத்திலகலுக, விபத்துக்கள்‌ விலகுக 
என்று நினைத்துக்‌ கவுரி சங்கராலிங்க பரையாயினள்‌. இப்படி லோகானுக்ரக 
நிமித்தமாயும்‌ பேராவலோடும்‌ கிரிஜை சிவாலிங்கனஞ்‌ செய்யுங்காலத்தில்‌ 
திருமேனி விம்மிதத்தால்‌ அவளது ஆரம்‌ அங்கதம்‌ ஒட்டியாணம்‌ கங்கணம்‌ முதலிய 
திவ்யாபரணங்கள்‌ தெறித்துச்‌ சிதறின. தேவி அஷ்டமூர்த்தியின்‌ லீலாவினோதத்‌ 
தால்‌ புஷ்டியடைந்தனள்‌. கிரீடையால்‌ ஜ்வலிக்கும்‌ அழகிய கண்டத்திலுள்ள 
கஸ்தூரிகைப்பூச்சும்‌ பச்சைக்‌ கர்ப்பூரம்‌ அகருகேசரம்‌ முதலிய சந்தனாலங்காரமும்‌ 
வியர்வைத்‌ தாரையோடு கூட வெளிப்பட்டு அவளது அழகிய நாபி எனும்‌ சரசில்‌ 
விழுந்து பரிமளம்‌ பரவியது, பன்னெடுங்காலம்‌ பரசிவ சிருங்கார விலாசானுபவத்‌ 
தால்‌ தேவிக்குப்பல்லாயிரம்‌ பிரஹ்மகல்பம்‌ க்ஷணகாலம்‌ போற்‌ சென்றது. 
அமுதத்திலும்‌ அமுதமாயும்‌ திவ்யலீலாநிலையமாயும்‌ நிராமயமாயும்‌ உள்ள 
சிவனது அற்புதமாகிய திவ்விய திருமேனியைத்‌ தனது சந்தோஷ சாதனமாய்‌ 
எண்ணி யனுபவித்தனள்‌. பலபல கற்பகாலம்‌ நாதனது பிரிவாற்றாமையால்‌ நிகழ்ந்த 
தேவியின்‌ தேக மெலிவானது மிக்க மெலிவடைந்தது. தேவியும்‌ சிவனும்‌ அவ்வாறு 
பரமானந்த வலைமீது நீந்தி விளையாடி யிருவரும்‌ பூரித்து ஒருவரையொருவர்‌ 
நோக்கிக்கொண்டு நம்மிருவர்‌ தேகமும்‌ சபலமாயினவென்‌ றெண்ணினவர்களாய்‌ 
அந்த திவ்ய லீலா விலாசத்தினின்றும்‌ அகலாதவர்களாய்ப்‌ பன்னெடுங்கால மிருந்த 
னர்‌. பின்னர்‌ பரமேஸ்வரன்‌ ஒரே ரத்னத்தினால்‌ நிர்மிக்கப்பட்டு ஓர்‌ 
சங்கயோசனையுயரமும்‌ அதற்குரிய நீளமும்‌ அகலமும்‌ உடையதும்‌ அநந்தகோடி 
சந்திரமண்டலங்களால்‌ சூழப்பெற்றதும்‌ எண்ணிறந்த மின்னற்கொடிகளால்‌ 
ஜ்வலிக்கின்றதும்‌ நக்ஷத்திர வரிசைகளால்‌ சித்திரம்போல்‌ விளங்குவதும்‌ குந்தம்‌ 
மந்தாரம்‌ தாமரை முதலிய மலர்களால்‌ இயற்றப்பட்ட சோபானங்களால்‌ 
ஜ்வலிப்பதும்‌ அமுத வருவிகளின்‌ அலைவரிசைகளால்‌ அழகுவாய்ந்ததும்‌ சந்திர 
மண்டல மேல்விதானங்களுடையதும்‌ மந்தார மலர்த்தேனின்‌ திவலைகளால்‌ 
வியாபிக்கப்பெற்றதும்‌ செந்தாழம்பூவின்‌ பொடிகளை வாரியிறைக்கும்‌ மந்தமாருதத்‌ 


311 














சிவரகசியம்‌ 





தால்‌ சுந்தரமாயுள்ளதும்‌ அற்புத விலாசங்களுக்குரிய விடமாயுமுள்ள ஓரழகிய 
மண்டபத்தை உமாசகாயனாகிய இறைவன்‌ நினைத்தனர்‌. உடனே உமையோடுகூட 
அவ்விடம்‌ அடைந்தனர்‌. அம்மண்டபத்தில்‌ கோடியோசனையுயரமும்‌ நிகள 
வகலமும்‌ வாய்ந்ததும்‌ ரத்ன சிருங்கத்தால்‌ விளங்குவதும்‌ எண்ணிறந்த திவ்ய 
ரத்னங்களின்‌ ஒளிகளால்‌ ஜ்வலிக்கின்றதும்‌ எண்ணிறந்த உருத்திரவீணைகளின்‌ 
இனிய நாதங்களால்‌ வியாபிக்கப்பெற்றதுமாகிய ஓர்‌ திவ்ய சிட்மாசனத்தைக்‌ 
கண்டனர்‌. தேவி அச்சிம்மாசனத்தைப்பார்த்து வியந்து சிவனை நோக்கி ஓ நாதா! 
ஈதுமிக்க அற்புதமாயிருக்கின்றதே! இதற்கிணையாய்‌ எவ்விதத்திலும்‌ கண்டதுமில்‌ 
லை கேட்டதுமில்லை, இதற்‌ கிணையாய்‌ எவ்வுலகத்திலாவது உளதா? ஓ சம்போ! 
இப்படிப்பட்ட கயிலாயத்தில்‌ எங்குமில்லை. இதன்‌ மகிமை உங்களாலும்‌ அறிய 
முடியாததா யிருக்குமென்று தோன்றுகின்றது. இங்கு மற்றெதற்கும்‌ இடமின்றி 
சிவநாமமொன்றிற்கே யிடமாயுள்ளது. எனது சண்களை இவ்விடம்‌ கவர்ந்துகொண் 
டது, ஓ திரிநேத்திரா, ஓர்‌ கல்பம்‌ வரையில்‌ நாமிங்கிருக்க விருப்பம்‌ மிக்குடையவ 
ளாக விருக்கின்றேன்‌ என்று கூறிச்‌ சிவனோடு கூடத்‌ தேவி அம்மண்டபத்தை 
யடைந்தனள்‌. அதனைக்கண்டு உல்லாசமாய்ச்‌ சற்றிளைப்பாறிப்‌ பின்னர்‌ பரமானந்த 
ரசானுபவத்துடனிருந்தனர்‌. அப்படி யிருக்கும்பொழுது தேவி திவ்யானந்த ரச 
சாகரனாயுள்ள சங்கரனை யாலிங்கனஞ்செய்து அதனால்‌ பரவசையாய்த்‌ தன்னையு 
மறந்தனள்‌. வஸ்திரம்‌ ஓர்‌ பக்கங்‌ குலையத்‌ தலை முடிச்‌ சொருக்கவிழக்‌ கையொரு 
பக்கமிருக்கத்‌ திவ்ய லீலாபாவசர்களாயிருக்கு மவர்கட்குக்‌ கற்பகோடிகள்‌ 
அரைக்கணம்‌ போற்‌ சென்றன. பின்னரும்‌ அங்குள்ள விலாசமான சையைகளில்‌ 
ரமிக்க விரும்பி அவ்விருவர்களும்‌ ஒவ்வொரு அம்சதூளிகையினும்‌ ரமித்துக்‌ 
கொண்டு சிவபெருமானது ஆணையால்‌ அடிக்கடி வரும்‌ திவ்யாபரணமுதலிய 
ஆபரணங்களையும்‌ பெரிதாயெண்ணாமல்‌ கவுரி சிவபெருமானது திவ்யாங்கசங்கமே 
நமக்குத்‌ திவ்ய மங்களாபரணமாம்‌ என்றும்‌ சிவபெருமானது திவ்யாலிங்கனத்திற்கு 
இவைகள்‌ இடையூறாகின்றன வென்றெண்ணி ஹாரம்‌ கங்கணம்‌ நாசிகாபரணம்‌ 
ஒட்டியாணம்‌ முதலிய பற்பல வாபரணங்களை ஆலிங்கனத்திற்‌ கிடையூறாகா 
மலிருக்கும்படி கழற்றிவைத்தும்‌ பரமானந்த பரவசராயிருந்தனர்கள்‌. 


இருபதாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





312 














சிவரகசியம்‌ 





உ 
குஹாய நம: 


இருபத்தோராம்‌ அத்தியாயம்‌. 


இறைவன்‌ குமாரர்களுக்‌ கருளுதல்‌. 


பின்னர்‌ கவுரியும்‌ சிவனும்‌ கேளிவிலாசத்தினின்றும்‌ ஒழிவடைந்து வெளி 
நோக்கிய மனமுடையோராய்‌ கலவி நீங்கித்‌ தனித்தனி வீற்றிருந்தார்கள்‌. 
சற்றுநோங்‌ கழித்தபிறகு கவுரியும்‌ சங்கரரும்‌ குமாரனை நினைத்தனர்‌. உடனே 
குமாரர்‌ கணபதியுடன்‌ வந்து சுந்தரத்திருமுகனான சங்கரரைத்‌ தரிசித்து 
சாஷ்டாங்கமாய்‌ நமஸ்கரித்து அஞ்சலி செய்து நின்று சகல சாரசரங்களுக்கும்‌ தாய்‌ 
தந்தையர்களாகிய பார்வதி பரமேற்வரர்களைத்‌ தோத்திரஞ்செய்வாராயினார்‌. 


நமோநமஸ்சே கிரிமாயதுப்யம்‌ நமோநமஸ்தே கிரிகன்யகாயை 
நமோ நமஸ்தே விருஷபுத்வஜாய சிம்மத்வஜாயைச நமோநமஸ்கதே 
நமோநமோ பூதிவிபூஷணாய நமோநமமர்‌ சந்தன பூுஷஜிதாயை 

நமோநம. பாலவிலோசனாய நமோநம. புத்மவிலோசனாயை 
திரிசலஹஸ்தாய நமோநமஸ்சே நமோநம: பத்மலசத்கராயை 
ந்மோறமோ திக்வஸநாயதுப்யம்‌ சித்ராம்பராயைச நமோறமஸ்தே 
சந்திராவதம்ஸாய நமோநமஸ்தே நமோஸ்து சந்திராபரணான்விதாயை 
ந்ம்ஸ்ஸுவர்ணாங்கித குண்டலாய்‌ நமோஸ்து ரத்னோஜ்வகுண்டலா 
த்மோஸ்துதாராக்குமமாலிகாயரமோஸ்துணாரான்விதகந்தராயை 
ஸுவர்ணவர்ணாய நமோநறமஸ்கே நமஸ்ஸுவர்ணாதிக சுந்தராயை 
நமோநமஸ்சே திரிபுராந்தகாய நமோ நமஸ்தே மதுநாமமகாயை 
நமோநமஸ்ச்‌ வற்சகஸூதனாய நமோநம: கைடபநூாமநாயை 
நமோறமோ ஜ்ஞான மயாயநித்யம்‌ நமமர்சிதானந்த கனப்ரதாயை 
நமோஜடாஜூட விராஜிதாய நமோஸ்து வேர்‌ புளிமண்டி தாயை 
நமோஸ்து பில்வாம்பலார்ச்சிதாய நமோஸ்து குந்தப்பிரஸவார்சிதாயை 
ந்மோஜகன்மண்டல மண்டிதூய நமோமணிப்பிராஜித மண்டநாயை 
நமோஸ்து வேதாந்த கணஸ்துதாய நமோஸ்து விற்வேற்வரஸ.ம்ஸ்துதாயை 
நமோஸ்து விம்வாமரபூஜிதாய நமோஸ்து பத்மார்ச்சிதபாதுக்காயை 
நமயர்சிவாலிங்கிச விக்ரஹாய நமமர்சிவாலிங்கித விக்ரஹாயை 
நமோறமஸ்செ ஜஐநகாயநித்யம்‌ நமோநமஸ்தே கிரிஜேஜனன்யை 
ந்மோறமோநங்கணராய்நித்யம்‌ நமோநமோ அநங்கவிவர்த்தகாயை 
ந்மோறமஸ்தேஸ்துவினாமநாமர மோறம்ஸ்தேஸ்துஸ*தூமமநாயை 
ந்மோறமஸ்தேஸ்துமஙஸோேமய்வ/ராயநீசண்டி கேதேவிறமோறமஸ்கே 


இவ்வாறு மஹாதேவரையும்‌ பரமானந்தகந்‌ தளையாகிய அம்பிகையையும்‌ 
தோத்திரஞ்செய்து நிற்கும்‌ லம்போதர குமாரர்களை அவ்விருவருந்‌ தழுவிப்‌ 
பரமசந்தோஷமுடையவர்களாய்‌ ஓ குமாரா! ஒ லம்போதரா! உங்களுக்கு வேண்டிய 


313 














சிவரகசியம்‌ 





வரங்களைப்‌ பெற்றுக்கொள்வீர்களாக என்று கூறவும்‌, அவ்வசனத்தைக்‌ கேட்டு 
அவ்விருவரும்‌ பிரார்த்திப்பாராயினர்‌. ஓ உமாகாந்தா! எனக்குத்‌ தேவரீரது 
பாதாரவிந்தத்தையே எப்பொழுதும்‌ அர்ச்சிப்பதிலும்‌ தேவரீரது நாமங்களைச்‌ 
சிரவணஞ்செய்வதிலும்‌ பஞ்சாக்ஷரத்தை ஜபித்தலிலும்‌ பரமமங்களப்பிரதமாகிய 
சிவலிங்கத்திலும்‌ விபூதியிலும்‌ உருத்திராக்க மாலைகளிலும்‌ சிவதரிசனத்திலும்‌ 
சிவப்பிரசாதங்களிலுமே எனது புத்தி குடிகொண்டிருக்கவேண்டும்‌. ஒ சுவாமி! 
அங்கங்களுடன்‌ ஒதுவதினாலும்‌ பற்பல தவங்களாலும்‌ யோகங்களாலும்‌ துலாதான 
சமூகங்களாலும்‌ பூமண்டலங்களைச்‌ சுற்றுவதனாலும்‌ மற்றுமுள்ள தர்மராசிகளா 
லும்‌ ஆகவேண்டியது யாதுமில்லை. ஓ பாலநேத்ரா! எப்பொழுதும்‌ உங்களை 
விட்டகலாத சித்தவிர்த்தியோன்றையே அருளுமாறுவேண்டுகின்றேன்‌. ஓ 
மிருத்தியுஞ்சய, போகத்திற்கு அங்கங்களாகிய மகத்தாகிய ராஜ்ய பதவிகளும்‌ சகல 
நிதிகளும்‌ நற்வரங்களே! சகல துக்கத்தையும்‌ அகற்றுவோனும்‌ காவாந்தகனுமாகிய 
தேவரீரிடம்‌ அசஞ்சலமாகிய பக்தி யிருக்கவேண்டும்‌ என்பதொன்றையே 
வேண்டுகின்றேன்‌. கோக்ஷீரத்திலும்‌ கிருதம்‌ சர்க்கரை முதலிய மதுரத்திரவியங்‌ 
களிலும்‌ ஜிஹ்வையானது எப்படி யவாவுடையதாயிருக்கின்றதோ அப்படியே உமா 
பதே, சிவா, மஹாதேவா என்பதாதி நாமவமுதத்தில்‌ எனது ஜிஹ்வை 
ஆவலுடையதாயிருக்கும்படியும்‌ சித்தமானது எப்பொழுதும்‌ தேவரீரது பாதார 
விந்தத்திலேயே வண்டுப்போலாகும்படிக்கும்‌ வேண்டுகின்றேன்‌. இஃதே எனக்கு 
வேண்டிய வரம்‌. ஓ ஈஸ்வரா! பிரிவாற்றாமையுற்ற நாயகனை நாயகியும்‌ 
சூரியனைத்‌ தாமரையும்‌ சந்திரனைக்‌ குமுதமும்‌ அமுதத்தை நமனும்‌ ராஜ்யத்தை 
ராஜா தமனும்‌ செவியைச்‌ செவிடனும்‌ கண்களை அந்தகனும்‌ நொண்டி காலுகாலூ 
ன்றி நடப்பதனையும்‌ ஊமை வாக்ஜரியையும்‌ எவ்விதம்‌ பேராவலுடன்‌ 
விரும்புகின்றனரோ, அது போல தேவரீரது பாதாரவிந்தத்தை விரும்பும்‌ எனது 
மனம்‌ விருப்பமாத்திரத்தோடு போகாமல்‌ அதனையடைந்து மகிழ வேண்டுமென்று 
வேண்டுகின்றேன்‌. பாலைவனத்திற்‌ செல்லுவோன்‌ சலத்தையும்‌ குயில்‌ வசந்த 
காலத்தையும்‌ மலடி புத்திரனையும்‌ பெரியோர்‌ பாவநாசத்தையும்‌ நிலாமொக்குக்‌ 
குருவி சந்திரனையும்‌ சாதக பக்ஷி மேகத்தையும்‌ புரம்‌ சிவோபாசகரையும்‌ 
விரும்புவது போல எனது மனமும்‌ இந்துபூஷணனாகிய தேவரீரை விரும்புகின்றது. 
மலர்த்தேனையே புசிக்கும்‌ வண்டு எப்படிய தனையேவிரும்புகின்றதோ, காமுகன்‌ 
மிக்க சுந்தரமான காமினியை விரும்புகின்றானோ, யாது மற்ற தரித்திரன்‌ தனத்தை 
எவ்வாறு விரும்புகின்றானோ, சிசு முலைப்பாலை எப்படி விரும்புகின்றதோ 
அங்குரம்‌ மழையை எப்படிவிரும்புகின்றதோ அப்படிப்போல உமது நாமசங்கீர்த்தனத்‌ 
தை விரும்பும்‌ என்‌ மனமானது அதனைப்‌ பெற்று பரமானந்தமுடையதாகுக. ஒ 
சுவாமி! மற்றெதனையும்‌ யான்‌ விரும்புவதில்லை ஓ ஸ்வாமி! தேவரீரது சரணார 
விந்தத்தை இப்பொழுது தரிசிக்கின்றேன்‌. இனி எக்காலந்‌ தேவரீர்கள்‌ தரிசனந்‌ 
தருவீர்கள்‌. ஓ தேவா, கருணைக்கடலே, தேவரீரது பாதாரவிந்தத்தைத்‌ 
தரிசிக்காவிடில்‌ தீர்த்தத்தைக்‌ கூட எடுக்க மாட்டேன்‌. ஓ பகவனே காலை 
மாலைகளில்‌ தேவரீரைத்‌ தரிசிக்கும்படி எனக்கு ஆஜ்ஞாபிக்கப்‌ பிரார்த்திக்கின்றேன்‌. 
இதனினும்‌ சிறந்தவரன்‌ யாதுங்காண்கிலேன்‌. ஓஒ சர்வனே! தேவரீட்ரது 
சரணாரவிந்தங்களிலும்‌ எனது அன்னையின்‌ சரணாரவிந்தங்களிலும்‌ சபதஞ்செய்து 
இ..து கூறுகின்றேன்‌. மற்றியாதும்‌ என்னால்‌ விரும்பப்படுவதில்லை. ஓ ஸ்வாமி, 
அருள்‌ புரியவேண்டும்‌ என்று கூறும்‌ குமாரரது வேண்டுகோளைக்‌ கேட்டதும்‌ 


314 














சிவரகசியம்‌ 





அவரை யாலிங்கனஞ்செய்து ஓ கணேங்வரா, ஓ குமாரா! உங்களைக்காட்டிலும்‌ 
பிரீதிகரமாகிய பொருள்‌ எமக்கு வேறுயாதானுமுளதோ? நீவிரிருவரும்‌ எம்‌ 
மிருவரைவிட்‌ டகலாதிருங்கள்‌, இஃதே எமக்குப்பிரியம்‌ என்று கூறிச்‌ சிவபெருமான்‌ 
குமாரர்‌ கணபதியாகிய இருவர்க்கும்‌ ஆச்சரியமாகிய ஆடையாபரணங்களை 
யளித்துச்‌ சந்தோஷங்கொண்டு அவர்களை வாறியணைத்து முத்தமிட்டு ஓ 
குமாராகணபதியுடன்‌ கூட நீ நந்திகேசாதி சகலருக்கும்‌ அற்புதமாகிய 
ஆடையாபரணங்களைக்‌ கொடுத்துச்‌ சந்தோஷப்படுத்துவாயாக என்றாஞ்ஞாபனஞ்‌ 
செய்தனர்‌, உடனே பார்வதி பரமேஸ்வரர்களை நமஸ்கரித்து அவ்விருவரும்‌ 
வெளியே சென்று இரத்ன்மயமாகிய ஓரழகிய மாளிகையையடைந்து அங்குள்ள 
சிங்காதனத்தின்‌ மீது உட்கார்ந்துகொண்டனர்‌. அது கண்டு நந்தீசர்‌ முதலிய 
சிவகணங்களெல்லோரும்‌ குமாரர்கள்‌ வீற்றிருக்கும்‌ மாளிகை வந்து அச்சந்நிதியில்‌ 
சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து அஞ்சலிசெய்து துதித்தனர்‌. குமாரக்கடவுளும்‌ 
அக்கணங்களிடம்‌ கருணைகூர்ந்து அந்த க்ஷணத்திலேயே திவ்யாபரணங்களையும்‌ 
அற்புதமான பட்டாடைகளையும்‌ திவ்யான்ன வகைகளையும்‌ மலைமலையாய்‌ 
எதிரில்‌ தோன்றும்படித்‌ திருவுளங்கொண்டனர்‌. அப்படியே ஆச்சரியகரமாயும்‌ மகா 
பர்வதம்போலும்‌ எதிரில்‌ தோன்றிய அவ்வஸ்திராபரண அன்னவகைகளை 
அவரவரின்‌ யோக்கியதையின்படி சகலருக்குங்‌ கொடுத்துதவ அதனைப்‌ பெற்றுக்‌ 
கணங்கள்‌ பரமானந்தத்துட னிருந்தனர்‌. சர்வேசனாகிய இறைவன்‌ இவ்வாறு 
அவரவர்க்குத்‌ தக்கபடி அற்புதமாகிய திவ்யமாளிகையுங்‌ கொடுத்து அங்கு 
சிவத்தியான பராயணர்களாயிருங்கள்‌ என்றுரைத்தருளக்கணங்களும்‌ தண்டனிட்டு 
வணங்கிச்சென்று தத்தம்‌ மாளிகையை யடைந்து சிவத்தியான பாராயணர்களா 
யிருந்தனர்‌. பின்னர்‌ குமாரரும்‌ தேவசேனையுடன்‌ கூடச்‌ சிவாஞ்ஞையின்படி 
அவருக்குச்‌ சமீபத்திலுள்ள ஓர்‌ திவ்யரத்ன மாளிகையில்‌ சுகமாய்‌ வீற்றிருந்து 
பரமானந்த மெய்தினர்‌. கணபதியும்‌ ஸ்வரை, சரஸை என்பவர்களுடன்‌ கூட ஓர்‌ 
இரத்ன மாளிகையடைந்து சுகமாயிருந்தனர்‌. இ.ஃ.திங்ஙனமிருக்க, அம்பிகை ஜயை 
விஜயை என்னும்‌ இருவரையும்‌ அருகிலழைத்து அவ்விருவர்களுக்கும்‌ முன்னர்‌ 
திவ்ய வஸ்திராபரணங்களை யளித்துப்‌ பின்னர்‌ நாட்டிய மாதர்களையும்‌ அப்படியே 
சந்தோஷப்படுத்தினாள்‌. பின்னர்‌ மஹாதேவன்‌ அம்பிகையைக்‌ கூட்டிக்கொண்டு 
உயர்ந்த ஓர்‌ திவ்ய மலர்மாளிகையை யடைந்தனர்‌. அம்பிகையும்‌ அற்புதமாகிய 
திவ்யான்னங்களைச்‌ சமைத்துப்‌ பரிகலத்திற்‌ பரிமாறவே இறைவன்‌ பேராவலுடன்‌ 
அவைகளை யுண்டருளி அமுத கனிகளையு முண்டு பின்னர்‌ தமதாஞ்ஷஞையின்படித்‌ 
திவ்ய தாழைமலர்ப்பொடிகளை வாறி யிறைத்துக்கொண்டு ஆனந்தமாய்‌ வீசும்‌ 
காற்றை யனுபவித்துப்‌ பரிசானந்தமுற்றுத்‌ தேவியையும்‌ பார்த்து ஓ கிரிஜே! 
இக்காற்றில்‌ நீயும்‌ சற்றிருந்து சிரமபரிகாரஞ்‌ செய்து சுகமுறுவாயாகவென்ன 
அதற்கம்பிகை ஒ சுவாமி, தேவரீரனுபவித்து எஞ்சியகாற்றின்‌ சேஷத்தையும்‌ 
தேவரீர்‌ பூசி எஞ்சிய பரிமளத்‌ திரவியங்களையும்‌ எனக்கருள வேண்டும்‌. ஓ சுவாமி, 
எப்பொழுதும்‌ அதனையே யான்‌ விரும்புகின்றேன்‌. தேவரீருடைய திருமலரின்‌ 
கண்ணும்‌ திருநாமங்களிலும்‌ எனது மனம்‌ குடிகொண்டிருக்கின்றது என்று கூறி 
யுடனே உருத்திர வீணையைக்‌ கையிலெடுத்துக்கொண்டு ஞானவித்யா 
சொருபிணியாகிய அம்பிகை 


315 














சிவரகசியம்‌ 





“சிவசிவ ஹரமம்போ பார்க்கபீம ஸ்‌.மராரே திறிபரஹர யாமாரே 
காள௯ டந்தகாரே பரசிவ பரமாத்மன்‌ முத்‌ 


என்று திவ்ய நாமங்களை மலர்முனை போன்ற தனது நகமுனைகளால்‌ பரமானந்த 
பரவசையாய்‌ மீட்டிக்‌ கானஞ்‌ செய்துகொண்டு ஓ ஸ்வாமி! வீணை அற்புத 
சிருட்டியாயிருக்கின்றதே, இதன்‌ வரலாறு யாது; இது போல்‌ யான்‌ எங்குங்கண்டதில்‌ 
லை. இது எப்படி யுண்டாயிற்று என்று இறைவனிடம்‌ தேவி விஞ்ஞாபனஞ்‌ செய்து 
கொண்டனன்‌. அதற்குச்‌ சிவபெருமான ஓ கிரிஜே! அதனைக்‌ கூறுகின்றேன்‌. கேட்க. 


பூர்வம்‌ கந்தர்வநகரமொன்றிருந்தது. அபாரமகிமை பொருந்திய சிவலிங்கத்‌ 

தால்‌ ஜ்வலிப்பதும்‌, கந்தர்வஸ்திரீகளது விலாசங்கட்கிருப்பிடமாயும்‌ உள்ள வந்நகர 
த்தில்‌, சகல பாக்கியங்கள்‌ பொருந்தியனுபவிப்பவனும்‌ வள்ளலுமாகிச்‌ சகலராலும்‌ 
போற்றப்பெற்ற ஊஹூ என்கிற பெயருடைய கந்தர்வநாத னொருவனிருந்தான்‌. 
அவன்‌ புஷ்பக விமானத்தின்‌ மீதேறி மூவுலகிலுஞ்‌ சென்று சஞ்சரித்துக்கொண்டு 
எங்கெங்கு யாதுயாது விசேஷமுளது. எவனெவனது பூமியில்‌ எவ்வெப்பிரியமுளது. 
சிவாராதனத்துக்குச்‌ சாதனமாயுள்ள பொருள்கள்‌ எங்கெங்குள்‌ வென்று விசாரித்து 
வருகையில்‌ ஓர்‌ மலைக்குகையைக்கண்டு அதற்கும்‌ சென்றனன்‌. அங்கு ஓர்‌ 
மஹாவிரும்‌ பெருங்கருணா வள்ளலுமாகிய ஓர்‌ சாம்பவசிரேஷ்டர்‌ சங்கரராராத 
னைக்குச்‌ சந்நத்தரா யிருப்பதைக்கண்டு அவர்‌ காலில்‌ வீழ்ந்து நமஸ்கரித்துக்‌ 
கைகட்டி நின்று கந்தர்வ சிரேஷ்டனாகிய ஊஹூ வென்பவன்‌ அப்பெரியோரை 
நோக்கி ஓ ஸ்வாமி! தேவரீர்‌ சவுந்தரியம்‌ வீரியம்‌ முதலிய சகல பாக்கியங்களும்‌ 
நிறைந்தவரென்று காணப்படுகின்றதே. ஓ சாம்பவ ஸ்ரேஷ்டரே! இம்மலைக்குகை 
யின்‌ கண்‌ தாங்கள்‌ யாது செய்யக்‌ கருதியிருக்கின்றீர்கள்‌; தங்களுக்குக்‌ கிடைக்கவரி 
தாய்‌ யாதும்‌ எவ்வுலதத்தினும்‌ இராதென்றே தோன்றுகின்றது. ஓ பாக்கியவானே! 
தாங்கள்‌ கருதியது யாதென்பதை யடியேனுக்‌ குரைத்தருள வேண்டுமென்று 
வினவினான்‌. அதனைக்‌ கேட்டு அச்சாம்பவர்‌ புன்னகைகொண்டு ஓ சிவபக்தனே! 
இதனைச்‌ சற்றுக்‌ கேட்பாயாக, அஃதாவது, இங்கு சகலேஷ்ட சித்திகள்‌ தருவதும்‌ 
சகல சித்தர்களும்‌ ஆராதித்துச்‌ சித்தி பெற்றதும்‌ அற்புதமுமாகிய ஓர்‌ மஹாலிங்கம்‌ 
விளங்குகின்றது. அது சகல சித்திகளையுந்‌ தருகின்றதாதலால்‌, சித்தலிங்கமென்று 
பிரசித்திபெற்றது. இங்கு பூர்வம்‌ மிக்க தரித்திரனும்‌ குஷ்டரோகியும்‌ முடவனும்‌ 
மற்றும்‌ பற்பல வியாதிகளுடையோனும்‌ சொத்தை நகத்தோனும்‌ கூனனும்‌ 
செவிடனும்‌ குருடனுமாய்‌ ஓர்‌ விப்ரனிருந்தனன்‌. அவன்‌ உடுக்க உடையும்‌ உண்ண 
உணவுமற்று எண்ணிறந்த பீற்றலுற்ற ஓர்‌ கந்தையை யுடுத்திக்கொண்டூ தட்டித்‌ 
தடவி ஆங்காங்கு சென்று திரிந்துழன்று பற்பல துக்கங்களையும்‌ அனுபவித்துக்‌ 
கொண்டு தெய்வவசத்தால்‌ ஓர்சமயம்‌ இங்குவந்து சேர்ந்தான்‌. அப்பொழுது ஓர்‌ 
கின்னர சிரேஷ்டர்‌ இவ்விலிங்கத்தைப்‌ பூஜை செய்து அற்புதமாகிய திவ்யான்னங்‌ 
களை ஓர்‌ வாழையிலையில்‌ வைத்துச்‌ சிவபெருமானுக்கு நீவேதித்துப்‌ பின்னர்‌ 
நிவேதனஞ்செய்த சேஷமாகிய கிருதம்‌ சர்க்கரை முதலியவை கலந்தொழுகும்‌ 
நற்சுவைப்‌ பரிமள பரமான்னத்தைத்‌ தாமும்‌ ஓர்‌ கதலியிலையில்‌ பரிமாறிக்‌ 
கொண்டு சிவத்தியானத்துடன்‌ அதனைப்‌ புசித்து எஞ்சியவன்னத்துடன்‌ 
அவ்விலையை எடுத்துச்‌ சற்று தூரத்தில்‌ விழும்படி எறிந்துவிட்டார்‌. அது விழுந்த 
விடத்திற்குச்‌ சற்றருகில்‌ அவ்விப்பிரவந்தன்‌ அதன்‌ நறுமணத்தை முகந்து 
316 














சிவரகசியம்‌ 





தடவிச்சென்று அதனைக்‌ கையாலெடுத்துப்‌ புசித்தான்‌. உடனே அவ்வந்தணன்‌ 
சகலரோகங்களும்‌ கிழத்தனமும்‌ நீங்கி மிக்க சுந்தரனான யவ்வன புருஷனாயினான்‌. 
அப்படியானதும்‌ அவ்வந்தணன்‌ ஓஹோ இதென்ன புதுமையாயிருக்கின்றது! இது 
யாருடைய மகிமை! யாம்‌ முன்னிருந்த நிலைமை என்ன! இப்பொழுதுள்ள நிலை 
மையென்ன! இது நமது பூர்வபுண்ணியங்களின்‌ மகிமையோ வென்று ஆச்சரியம்‌ 
மனதிலடங்காது கூறிக்கொண்டிருக்கும்‌ பொழுது முன்னர்‌ பூஜை செய்து நிவேதனஞ்‌ 
சமர்ப்பித்த கின்னர சிரேஷ்டர்‌ மீண்டும்‌ நிவேதன அன்னங்களை யெடுத்துக்கொண்டு 
வந்து முன்‌ போல்‌ சித்தேசருக்கு நிவேதனஞ்‌ செய்து உண்டு முன்போலவே அதனை 
எறிந்துவிட்டுச்‌ செல்ல அவ்வந்தணன்‌ உடனே ஓடிவந்து அதனைப்‌ பேராவலுடன்‌ 
முன்போலெடுத்துப்‌ புசித்துப்‌ பரமானந்த முற்றிருந்தான்‌. அப்பொழுது ஓர்‌ சாம்பவர்‌ 
சிவசங்கர மார்வாவென்று சிவநாமங்களை உரக்க வுச்சரித்துக்கொண்டேவந்து பில்வ 
பத்திராதிகளால்‌ அவ்விலிங்கத்தை யர்ச்சித்துக் கனிகளை நிவேதனஞ்செய்து 
அதனைப்‌ புசித்துச்‌ சகல மனோரதங்களையும்‌ பெற்ற வானந்தமுடையோராய்‌ 
திவ்யரூபம்பெற்று நின்றார்‌. அப்படி நிற்கும்‌ அச்சாம்பவரருகில்‌ முற்கூறிய வந்தணர்‌ 
சென்று அவரடியில்‌ வீழ்ந்து நமஸ்கரித்து அஞ்சலி செய்து ஓ ஸ்வாமி! தேவரீர்‌ 
இங்கே வரும்போதிருந்த வுருவம்‌ போய்‌ இப்போது ஓர்‌ திவ்யரூபம்‌ வந்திக்கின்றதே! 
இது தாங்கள்‌ சிவபூஜை செய்து நிர்மாலியம்‌ புசித்ததின்பின்னரே வந்ததென்பதை 
யான்‌ நன்கறிவேன்‌. இப்படி அற்புதமாகிய ஒருருவம்‌ வந்ததற்கு யாது காரணம்‌? 
அதனைக்‌ கருணை கூர்ந்து எனக்குரைக்க வேண்டும்‌ என்று பிரார்த்தித்தனர்‌. அதற்கு 
அச்சாம்பவரும்‌ ஒ விப்ரா, இவ்வுண்மையை யுமக்குரைக்கின்றேன்‌ அதனை யறிந்து 
மயக்கம்‌ நீங்குவிராக. இது சிவநிவேதன சேஷத்தையுண்ட மகிமை 
என்றறிந்துகொண்மின்‌. இதன்‌ மகிமை இம்மட்டுமன்றி வேதங்களில்‌ மிகுதியாய்க்‌ 
கூறப்பட்டுளது. எவன்‌ சிவநிவேதன சேஷத்தைப்‌ புசிக்கின்றானோ அவனே 
பாக்கியவான்‌. அவன்‌ மிக்க சுந்தரனும்‌ சகல லக்ஷணங்களு முடையோனுமாகின்‌ 
றான்‌. சிவநிவேதன சேஷத்தின்‌ லேசலேசத்தின்‌ கோடியி லொரு பங்குகூட 
மஹாபாக்கியவான்‌ தவிர மற்றெவருக்குங்‌ கிடைக்காது. பூர்வம்‌ லக்ஷுமி 
சிவநிவேதன சேஷ சம்பந்தத்தாலேயே மஹாசெளந்தர்யத்தையும்‌ பெற்றனள்‌. 
இன்னொன்று கூறுகின்றேன்‌. 


பூர்வம்‌ ஒர்‌ மஹராரண்யத்தில்‌ வேடர்குலத்தில்‌ உதித்தவளாகிய பதுமை 
யென்றொருத்தி கானகத்திலுள்ள கட்டைகளை வெட்டிக்கட்டித்‌ தானும்‌ தனது 
நாயகனுமாய்ச்‌ சுமந்து சென்று விற்று அதனால்‌ சீவனம்‌ செய்துகொண்டிருந்தாள்‌. 
அப்படிப்‌ பலகாலும்‌ சுமந்து சென்று சீவித்துவருமவள்‌ கிழத்தன்மையடைந்து 
அங்கம்‌ மெலிந்து விறகுசுமந்து செல்வதற்குரிய சக்தி குன்றியவளாயினும்‌ சீவன 
நிமித்தமாய்‌ அதனை விடக்கூடவில்லை. ஒர்‌ சமயம்‌ அவ்வேடுவச்சி கானகத்திற்‌ 
றள்ளாடித்தள்ளாடி வழக்கம்‌ போல்‌ சுமந்து கொண்டு செல்லும்பொழுது 
பசிமிகுதியால்‌ தடுமாறிச்‌ சுமைதூக்கச்‌ சக்தியற்றவளாய்க்‌ கீழே விழுந்துவிட்டாள்‌. 
அப்பொழுது அவ்வனத்தில்‌ வழிப்போக்கராய்ச்‌ செல்லும்‌ ஒர்‌ மஹாசைவர்‌ அங்கு 
பில்வபத்திராதிகளால்‌ சிவாராதனஞ்செய்து நிவேதனஞ்செய்த சேஷத்தைத்‌ தாம்‌ 
புசித்து அவ்வுச்சிட்டகலத்தைச்‌ சற்று தூரத்தில்‌ எறிந்துவிட்டனர்‌. அதனைக்‌ 
காற்றானது அடித்துக்கொண்டு வந்து கீழே விழுந்து கிடக்கும்‌ வேடஸ்திரீயின்‌ 
கையில்‌ நன்றாய்ப்‌ படும்‌ படித்‌ தள்ளியது. உடனே அவள்‌ உயிரிழந்தனள்‌. பிறகு 


317 














சிவரகசியம்‌ 





கால படர்‌ அவளைக்‌ காலனருகில்‌ கொண்டுபோய்‌ நிறுத்தக்‌ காலன்‌ சித்ரகுப்தனைப்‌ 
பார்த்து சித்ரகுப்தா! இவள்‌ எங்கிருந்தனள்‌, இவள்‌ செய்த பாவ புண்ணியங்கள்‌ 
யாவை என்று வினவ, அதற்குச்‌ சித்திரகுப்தனும்‌ இவள்‌ ஒர்‌ கானகத்திலிருந்தனள்‌, 
பசியோடு கூடச்‌ சுமை தூக்கிச்‌ செல்லுகையில்‌ கானகத்திலிறந்தனள்‌. இவளால்‌ 
புண்ணியம்‌ யாதும்‌ செய்யப்படவில்லை. இவள்‌ செய்தவெல்லாம்‌ பெரும்‌ பெரும்‌ 
பாவங்களே! இவளெப்பொழுதும்‌ பரபீடை செய்தவள்‌, இவள்‌ எப்போதும்‌ பட்சிகளை 
வலையிற்பிடித்துச்‌ சந்தோஷத்துடன்‌ அவைகளைக்‌ கத்திகொண்டு கண்டதுண்டங் 
களாக நறுக்கிப்‌ பாகஞ்‌ செய்து புசித்தவள்‌, சுராபானஞ்செய்தவள்‌, சிறிதும்‌ புண்ணிய 
மறியாதவள்‌, இவள்‌ சிவலிங்கத்தை யோரிடத்திலாவது தரிசித்ததில்லை, சிவாலய 
தீபத்தைக்கூடக்‌ கண்டதில்லை, சாம்பவரையுங்‌ கண்டதில்லை, சிவாலயத்தில்‌ 
தூசிகளைக்‌ கூட்டுதலாகிய திருவலகிடுதலைச்‌ செய்ததுமில்லை, சிவபூஜையைத்‌ 
தரிசித்ததுமில்லை, போகமோகங்களை யளிப்பதாகிய சிவமார்க்கத்தை யெப்படி 
யறிவாள்‌! பக்தியுடன்‌ பில்வவிருக்ஷத்தைத்‌ தரிசித்தவளுமல்லள்‌, இவளுடைய 
நெற்றி பஸ்மசம்பந்தத்தால்‌ சுத்திபெற்றதென்பது ஒர்‌ சமயத்திலுமில்லை, உருத்திரா 
க்ஷமென்னுஞ்‌ சொல்லையுமறியாள்‌, சிவாபிஷேக தீர்த்தத்தைப்‌ புசித்தலென்ற 
சொல்லின்‌ சம்பந்தத்தையும்‌ பெற்றவளல்லள்‌, சிவநைவேத்திய மணமும்‌ நுகர்ந்த 
தில்லை. சர்வ பாவங்களையுந்‌ தொலைப்பதாகிய மஹாதேவ நாமஸ்மரணமும்‌, 
அல்லது சிவதீர்த்த யாத்திரைச்‌ சம்பந்தமாவது, அல்லது சிவாலயோற்சவ 
தரிசனமாவது அல்லது சிவஸ்தல சம்பந்தமாவது எவையும்‌ செய்தவஎல்லள்‌. 
ஆனால்‌ உயிரிழக்குஞ்சமயத்தில்‌ சாம்பவரது உச்சிட்ட கலத்தின்‌ சம்பந்தமொன்று 
மாத்திரம்‌ நேர்ந்ததுண்டு. அஃது சகலவபீஷ்டங்களையும்‌ தருவதாகிய ஒர்‌ பெரும்‌ 
புண்ணியமன்றோ என்று கூறினான்‌. இதனைக்‌ கேட்டதும்‌ காலன்‌ சந்தோஷ 
மடைந்து அவள்‌ தேகத்தைத்‌ தனது கையாற்றொட்டு அவளைப்‌ பிரதக்ஷணஞ்செய்து 
நமஸ்கரித்து நின்றான்‌. உடனே அவள்‌ திவ்யமாலை ஆடையாபரணங்களைத்‌ 
தரித்தவளாய்‌ அற்புதமாகிய உருவத்துடன்‌ நின்றாள்‌. உடனே! தருமராஜன்‌ அவளை 
ஓர்‌ ரத்னசிங்காதனத்தின்‌ மீது வீற்றிருக்கச்செய்து மலர்‌ முதலியவைகளால்‌ பூஜை 
செய்தனன்‌. உடனே அவள்‌ ஸ்வர்க்கமடைந்தனள்‌. இங்ஙனம்‌ சிவபூஜகர்களுக்கு 
அபாரமாகிய மகிமையுளது. ஆச்சரியம்‌! அம்மகிமை என்னென்று கூறுவேன்‌. அவர்‌ 
புசித்த வுச்சிஷ்டகலத்தின்‌ சம்பந்தம்‌ பெற்ற மஹாபாவிகளுஞ்‌ ஸ்வர்க்கமடைவா 
ரென்றால்‌ அம்மகிமை அபாரமன்றோ! 


இருபத்தோராம்‌ அத்தியாயம்‌. 
முற்றிற்று. 





318 














சிவரகசியம்‌ 





உ 
ஷண்முகாய நம: 


இருபத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌. 
சிவநிவேதனமகிமை. 


இங்ஙனம்‌ அச்சாம்பவசிரேஷ்டர்‌ கூறிய வசனத்தைக்‌ கேட்டுப்‌ பரமாச்சர்யங்‌ 
கொண்டு அவ்வந்தணன்‌ அச்சாம்பவரை நோக்கி ஓ ஸ்வாமி! அவ்வேடஸ்திரீ 
ஸ்வர்க்கமடைந்த பின்னர்‌ எப்படியாயினாள்‌ அதனைக்‌ கூறவேண்டுமென்று கேட்க 
அதற்குச்‌ சாம்பவர்‌ ஸ்வர்க்கலோகஞ்சென்று பற்பல போகங்களைப்‌ புசித்துப்‌ பின்னர்‌ 
பிரமலோகஞ்‌ சென்றனள்‌. பிரமதேவர்‌ அவளை ஓர்‌ சிங்காதனத்திலிருக்கச்செய்து 
பிரமதேவனும்‌ பூஜித்தார்‌. அப்படியே சநகாதியரும்‌ பூசித்தார்‌. ஒர்சமயத்தில்‌ 
பிரமலோகத்தில்‌ வசிப்பவரெல்லாம்‌ ஒருங்குசேர்ந்து அவரை நமஸ்கரித்துத்‌ 
திசைமுகனாகிய நாதனே! ஓ ஸ்வாமி! இவள்‌ யார்‌ என்று கேட்டனர்‌. அதற்குப்‌ பிரம 
தேவன்‌ ஓ சாதுக்களே! இதனை எப்படிக்‌ கூறவியலும்‌. மஹான்‌ மாக்களாகிய 
சாம்பவர்களது ஸ்வரூபத்தைப்‌ பரமசிவனும்‌ அறிவதரிதென்று நினைக்கின்றேன்‌. 
வேதங்களாலும்‌  அறியப்படாததாய்‌ யாதுளதோ அதனை யானெவ்விதங்‌ 
கூறவியலும்‌? வைகுண்டரது புத்தியும்‌ எட்டக்கூடாத சாம்பவர்களது மகிமையை 
யானுரைப்பதெப்படி! ஆனால்‌ அதனை மஹேஸ்வரன்‌ அறிந்தால்‌ அறியலாகுமே 
யன்றி மற்றெவராலும்‌ அறியமுடியாது. எவர்களது தேகசம்பந்தத்தால்‌ சகலமும்‌ 
பரிசுத்தமாகின்றதோ அப்படிப்பட்ட சைவர்களது மகிமையை யறிதற்கு முடியாது. 
இப்பூவுலகில்‌ சஞ்சரிக்கும்‌ சைவர்களெல்லாம்‌ பிரத்தியக்ஷமாய்ச்‌ சிவஸ்வரூபர்களே 
யாம்‌. சிவப்பிரபாவமானது மூவுலகில்‌ யாராலாலு மறியப்படுகின்றதுண்டா! 
எச்சைவர்களின்‌ அங்க சம்பந்தமானது சகல சம்சாரசாகரத்தையும்‌ வற்றச்‌ 
செய்வதோ, அப்படிப்பட்ட பாவமோசகர்களாகிய சைவர்களின்‌ மகிமையை யான்‌ 
கூறிமுடியுமோ! சங்கரரது சரித்திரம்‌ அலெளகிகமாகலின்‌ வேதத்திற்கு மெட்டாதது. 
சைவரது அம்சத்தின்கோடியி லொருபங்குகூட வேதவேதாந்தங்களாலும்‌ நிர்ணயிக்க 
ப்பட்டனவில்லை. சைவர்களே தன்யர்கள்‌. அவர்பாத தூளி மூவுலகையும்‌ பரிசுத்த 
மாக்குகின்றது. ஆயிரம்‌ நாவுடைய ஆதிசேஷன்‌ கூட அவர்‌ மகிமையைக்கூறச்‌ 
சக்தியுடையவரல்லர்‌. யானும்‌ அரியும்‌ அப்படியே, சாம்பவர்களது அங்க 
சம்பந்தத்தால்‌ மகா பாவமெனும்‌ பறவைகள்‌ வெடி மருந்தினொலிக்குப்‌ பறந்தோடு 
வது போல்‌ ஓட்டம்பிடிக்கின்றன. பூர்வம்‌ ஓரரசனிருந்தான்‌. அவன்‌ மகாபாவங்‌ 
குடிகொண்டவனும்‌ பிரஜைகளை வருத்துவோனும்‌ பரத்திரவியத்தை யபகரிப்‌ 
போனும்‌ மன்னுயிர்க்குத்‌ துரோகஞ்‌ செய்வதிலேயே யாவலுடையோனும்‌ பிறரை 
நிந்தித்தல்‌ பிறர்‌ மனை விரும்பல்‌ கோக்கொலை செய்தல்‌ நாய்களை இம்சித்தல்‌ 
அந்தணர்களை இம்சித்து அவர்‌ மனைவிகளை வருத்துதல்‌ முதலிய மகா 
பாவங்களையே சீலமாய்க்‌ கொண்டிருந்தான்‌. அவ்வரசனிடம்‌ பயத்தினால்‌ 
கானகத்துள்ள மிருகங்கள்‌ தாகந்‌ தீர்த்துக்கொள்ளக்‌ கூட வெளிப்புறப்படுவதில்லை 
யெனின்‌ மற்றையர்கள்‌ அவனிடம்‌ கொண்டிருக்கும்‌ பயத்தைக்‌ கூறவும்‌ முடியுமோ! 


319 














சிவரகசியம்‌ 





அத்தேசத்தின்‌ அரண்யத்தில்‌ ஓர்‌ சைவர்‌ வழிப்போக்கராய்ச்‌ சென்றுகொண்டிருந்தார்‌. 
அவர்‌ அங்கு ஒர்வில்வவிருக்ஷத்தைக்‌ கண்ணுற்றார்‌. 


அதற்கருகில்‌ பில்வதளங்கள்‌ மிகுதியாய்‌ மிதப்பதும்‌ விலாமிச்சையால்‌ 
சூழப்பெற்றதும்‌ அற்புதமான தீர்த்தமுடையதும்‌ அழகிய அலையாற்‌ சலிப்பதுமாகிய 
ஒர்‌ ஜலகுண்டமுளது. அத்தேயத்தரசன்‌ வேட்டையாடக்‌ கானகம்புகுந்து பல 
மிருகங்களைக்கொன்று தாகமுந்‌ தாபமுமேலிட்டு நல்ல தீர்த்த மெங்குளதென்று 
பார்த்துக்கொண்டே அக்குண்டத்தருகில்‌ வந்து சேர்ந்தான்‌. அக்குண்டமானது தான்‌ 
வேட்டையாடிச்‌ சிரமமடையுங்காலத்தி லவ்விடம்‌ வந்து இளைப்பாறுவதற்கென 
அரசனால்‌ முன்னமே தாபிக்கப்பட்டுளது, அப்பில்‌ வமரத்துக்குக்‌ கருப்பஞ்சாற்றிலு 
மினியதும்‌ நிர்மலமாயுமுள்ள தீர்த்தம்‌ வார்க்கச்செய்து அதனை ரக்ஷிப்பதற்கென 
சில வேலைக்காரர்களையு மேற்படுத்தி அவ்வில்வநிழல்‌ படியுமிடத்தில்‌ அழகிய 
தீர்த்தகுண்டத்தையு மைத்‌ திருந்தான்‌. அத்தீர்த்தகுண்டத்தருகினின்று இளைப்பாறு 
வோமென்று பேராவலுடன்‌ அரசன்‌ செல்லவே அங்கு அவ்வழிப்போக்கச்‌ சைவருங்‌ 
களைப்புற்று நல்ல தீர்த்தமும்‌ நிழலும்‌ விருக்ஷமுமிருக்கின்றது. இங்கு சற்று 
இளைப்பாறிப்போவோமென்று நினைத்து அருகில்‌ வர அரசனையும்‌ கண்ணுற்றார்‌. 
அரசனும்‌ அச்சாம்பவரைத்‌ தரிசித்தமாத்திரத்தில்‌ சாந்தியுதித்துக்‌ கருணையுடையோ 
னாய்ச்சரேலென்று குதிரையினின்று மிறங்கி அச்சாம்பவரருகிற்‌ சென்று இவர்‌ 
யாரென்று உற்றுநோக்கவே அப்போது ஒர்‌ காற்றடித்தது. அக்காற்றினால்‌ விபூதி 
பூசிய மேனியராகிய அச்சாம்பவரது தேகத்திற்‌ படிந்த விபூதி தூளி அரசன்‌ மீது 
சம்பந்தித்து உடனே ஓர்‌ தெளிவு பிறந்த மனதுடன்‌ அவ்வரசன்‌ சாம்பவரை நோக்கி 
ஓ சுவாமி! புலிகளடர்ந்த இக்கானகத்தில்‌ தாங்கள்‌ வந்தது யாது காரணம்‌? ஏன்‌ 
தங்களது தேகமிவ்வளவு வாட்டமுற்றிருக்கிறது; ஓ சுவாமி, பூர்வம்‌ எனது மனம்‌ 
மிக்கக்‌ கொடியதாயிருந்தது. அப்படிப்பட்ட எனது மனதின்‌ நிஷ்டூரத்தன்மை 
தங்களது தரிசன விசேடத்தால்‌ நீங்கப்பெற்றேன்‌. நான்‌ வேறு மனிதன்போலும்‌, என்‌ 
மனம்‌ வேறு மனம்‌ போலும்‌ தோன்றுகின்றது. பூர்வம்‌ யான்‌ செய்த பிரமஹத்தி 
யைக்‌ கணக்கிடமுடியாது! ஓ ஓ ஆச்சரியம்‌! மகா கொடியவனாகிய வென்னையும்‌ 
வசப்படுத்தும்‌ மந்திரமு மொன்றுண்டா? ஓ சுவாமி! அவ்வளவு கொடியனாகிய யான்‌ 
சகல கொடுமையு நீங்கித்‌ தேவரீருக்கு வசப்பட்டு மகாசாந்தனாயிருக்கிறே 
னாதலின்‌ இது வென்ன காலவிந்தையோதெரியவில்லை. தேவரீரிடம்‌ யாதானும்‌ 
வசீகரண மந்திர மிருக்கவேண்டும்‌. அப்படிக்கிராவிடில்‌ வேங்கைப்புலிகள்‌ கூட்டங்‌ 
கூட்டமாய்‌ வாழுமிக்கானகத்தில்‌ பிரவேசிக்க முடியுமா? தேவரீர்‌ அம்மந்திரத்தைத்‌ 
தாசனாகிய வெனக்குபதேசித்தருளவேண்டும்‌. எனனாற்‌ செய்யப்பட்டுள்ள கணக்‌ 
கிறந்த பாபங்களைத்தொலைப்பதற்கோ ருபாயத்தையுங்‌ கூறியருளுங்கள்‌. 
இதுமுதல்‌ யான்‌ தேவரீருடைய தாசனென்பதில்‌ சந்தேகமியா துமில்லை. ஓ 
சுவாமி! அடியேனிடம்‌ எப்படியாவது கிருபைசெய்யவேண்டும்‌. தேவரீரது 
தேகசம்பந்தமுற்ற காற்று என்தேகத்தில்‌ சம்பந்தித்தமையால்‌ யான்‌ சாத்வீகனா 
யினேன்‌, தேவரீர்‌ மந்திரத்தால்‌ பரமபாவனமாகிய விபூதியை யடியேனுக்குத்‌ 
தந்தருளல்‌ வேண்டும்‌. தேவரீரைப்போன்ற பெரியோர்கள்‌ பாவிகளிடத்திலும்‌ 
அருள்புரிகின்றனர்‌. தேவரீருடைய சந்நிதானத்திலிருந்தாலெனக்குப்‌ பாவங்களாற்‌ 
பயமில்லை. தேவரீர்‌ பாபமென்னும்‌ புலிக்குச்‌ சிங்க சிரேஷ்டமாய்த்‌ தோன்றுகின்றீர்‌. 
தேவரீரது தரிசன்மானது பாபராசிகளுக்கு வச்சிராயுதம்போன்றது. அப்படிப்பட்ட 


320 














சிவரகசியம்‌ 





தரிசனமானது அடியேனுக்குக்‌ கிடைத்தது எந்த புண்ணியத்தினாலோவென்று கூறி 
கண்களினின்று மானந்தபாஷ்பம்‌ பெருக அடியற்ற மரம்‌ போல்‌ அச்சைவ புங்கவரது 
பாதாரவிந்தத்தில்‌ விழ்ந்து நமஸ்கரித்தான்‌. அச்சாம்பவரது விபூதி சம்பந்தித்த 
மாத்திரத்தில்‌ அவ்வரசன்‌ செய்தபாபங்களெல்லாம்‌ அவன்‌ தேகத்தைவிட்டு 
யானையுருவத்துடன்‌ வந்து எதிரில்‌ நின்றது. அதனைக்‌ கண்ணுற்று அரசன்‌ வியந்து 
மறுபடி சாம்பவர்‌ பாதத்தில்‌ வீழ்ந்து ஓ சுவாமி! என்தேகத்தினின்று மோர்‌ பெரிய 
மைமலை போல்‌ ஓர்‌ யானை தோன்றி எதிரில்‌ நிற்கின்றது. புகைகளாற்‌ சூழப்பெற்ற 
மகாபர்வதம்போற்‌ றோன்றும்‌ இக்கரியயானையைப்‌ பார்க்க மிக்க விந்தையா 
யிருக்கிறது. ஓ சுவாமி! இச்சாம்பவ சந்திதானமகிமையோ! யாதோ! தெரியவில்லை. 
தேவரீர்‌ கூறல்வேண்டுமென்று பிரார்த்திக்க அச்சாம்பவர்‌ ஓ அரசனே! எனக்கும்‌ இது 
ஆச்சரியமாக விருக்கின்றது. உன்னிலுஞ்‌ சிறந்த புண்ணியவான்‌ உலகிலெங்கு 
மில்லை யென்றே தீர்மானிக்கின்றேன்‌. பில்வ விருக்ஷம்‌ வைத்துத்‌ தீர்த்தம்விட்டுக்‌ 
காப்பாற்றிய புண்ணியம்‌ கூறமுடியுமா? நீர்‌ பில்வவிருக்ஷத்தடியில்‌ வார்த்த 
ஜலத்தின்‌ பிந்துக்கள்‌ எவ்வளவோ அப்படிப்பட்ட நீர்த்திவலை ஒவ்வொன்றும்‌ 
மகாபாதகக்கூட்டங்களைத்‌ தொலைப்பதாயின்‌ அளவிறந்த தீர்த்தத்தைப்‌ பிரதி 
தினமுமூட்டி வளர்த்த வும்மிடம்‌ பாபசம்பந்தம்‌ அணுவளவுமில்லை யென்பதில்‌ 
சந்தேகமுமுளதோ? இம்மரத்தடியில்‌ தினந்தோறும்‌ நீர்‌ வார்த்து வளர்த்தது 
திரிநேத்திரனை வளர்த்ததேயன்றோ. உமது புண்ணியமே புண்ணியம்‌. சகல 
தேவகணங்களாலும்‌ தாங்கள்‌ நமஸ்கரிக்கக்கூடியவர்‌. இப்பில்வவிருக்ஷமானது 
மகாதேவஸ்வரூபமே. சாமானிய மல்ல, பரமசிவமகிமையானது எவருக்கும்‌ எப்படி 
அரியொணாததோ அப்படி தன்‌ மகிமையும்‌ வேதங்களாலும்‌ அறிதற்கரிதாயிருக்‌ 
கின்றது. இங்விருகஷ மொன்றினாலேயே இவ்வன முழுமையும்‌ பாவனமாயுள்ளது. 
உலகில்‌ எவ்வளவு புண்ணிய தீர்த்தங்களுளவோ அவை யெல்லாம்‌ பில்வவிருக்ஷ 
மூலத்தில்‌ விளங்குகின்றன. வில்வமூல ஜலத்தால்‌ எவன்‌ சிரசில்‌ சம்பந்திக்கப்‌ 
பெற்றவனோ அவன்‌ சகல புண்ணிய தீர்த்தங்களிலும்‌ ஸ்நானஞ்‌ செய்தவனா 
கின்றான்‌. பில்வமூலத்தில்‌ லிங்கரூபியாகிய மகாதேவனை எவன்‌ பூஜிக்கின்றானோ 
அவன்‌ தர்ம ஸ்வரூபனாயிருந்து சிவனை யடைகின்றான்‌. இதிலையமில்லை. 
பில்வமூலத்திலிருந்து மந்திரம்‌ ஜபிப்போனுக்கு உடனே அதன்‌ சித்தி கைகூடும்‌. 
சக்தியற்ற மந்திரமாயினும்‌ பில்வமூலத்திலிருப்பவனால்‌ ஜபிக்கப்படுமாயின்‌ அதன்‌ 
மகிமையைப்‌ பரமேஸ்வரன்தான்‌ கூறவேண்டும்‌. அவனுக்குச்‌ சகலமுஞ்‌ சித்திக்கும்‌. 
ஜகதீங்வரனாகிய சிவனே லோகானுக்கிரகார்த்தம்‌ பில்வவிருகஷரூபமா யிவ்வனத்‌ 
திலிருந்தருள்‌ புரிகின்றனர்‌. பில்வமூலத்தில்‌ பாத்திகட்டி நீர்வார்ப்பவனிடம்‌ மஹா 
தேவன்‌ மிகவும்‌ சந்தோஷிக்கின்றார்‌. கந்தம்‌ புஷ்பமுதலியவைகளா லெவன்‌ பில்வ 
விருக்ஷத்தை யுபசரிக்கின்றானோ அவனது சந்ததிலோகோத்‌ தரமாய்‌ மேன்மேலும்‌ 
செழிப்புற்று விளங்கும்‌. எவன்‌ வில்வமூலத்துக்குத்‌ தீபோபசாரம்‌ செய்கின்றானோ 
அவன்‌ தத்வக்யான முதித்தவனாய்ச்‌ சிவனொடு கலப்பான்‌. எவன்‌ பில்வ மூலத்தில்‌ 
பிரதக்ஷிண நமஸ்காரஞ்செய்கின்றானோ அவன்‌ பாபமென்னும்‌ மலைக்கு வச்சிராயு 
தமாவன்‌, எவன்‌ பில்வவிருக்ஷத்தின்‌ கிளையைக்‌ கைகளாற்பற்றி அரிய தளங்களை 
யெடுத்துச்‌ சிவபூஜை செய்கின்றானோ அவன்‌ சகல பாபங்களையு மகற்றுவோனா 
வான்‌. எவன்‌ பில்வவிருக்ஷத்தடியில்‌ சாம்பசிவசிரேஷ்டருக்குப்‌ போஜனமளிக்கின்‌ 
றானோ அவனது புண்ணியம்‌ ஒன்று கோடிக்கணக்காய்‌ வளர்கின்றது. வில்வ 
விருக்ஷத்தடியில்‌ சிவபக்தன்‌ பொருட்டு எவன்‌ நெய்பாலுடன்‌ கூடிய போஜனத்தை 


321 














சிவரகசியம்‌ 





யளிக்கின்றானோ அவனிடம்‌ தாரித்திரமென்னுஞ்‌ சொல்லுக்குக்கூட இடமில்லை. 
பூர்வம்‌ விந்திய தேயத்தில்‌ ஓர்‌ அந்தணனிருந்தான்‌. அவன்‌ மகா தரித்திரன்‌, 
பெருங்குடும்பி, எண்ணிறந்த புத்திர பெளத்திராதிகளையுடையோன்‌. அவன்‌ 
எப்போதும்‌ எங்குஞ்‌ சென்று தானியத்தை யாசித்து வந்து காலங்கழித்து வருபவன்‌. 
ஓர்‌ சமயம்‌ தனது புத்திரர்களுடன்‌ யாசிக்கச்‌ செல்லும்‌ காலத்தி லிவ்வாரண்யத்தில்‌ 
மார்க்கண்ட முனிவரைக்‌ கண்ணுற்று அவரை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து ஓ 
சுவாமி! அடியேன்‌ என்ன புண்ணியத்தினாலோ தங்களைத்‌ தரிசிக்கப்பெற்றேன்‌. 
யான்‌ வறுமையால்‌ மிக்க வருந்துகின்றேன்‌. ஓ சுவாமி! யான்‌ மகா கிழத்தன்மை 
பெற்றவன்‌. என்‌ மனைவியு மப்படியே. புத்திர பெளத்திராதிகளோடு கூடத்‌ 
தானியமுள்ள விடங்களெல்லாஞ்சென்று எப்பொழுதும்‌ யாசனையே செய்வது. 
ஆயினும்‌ அவர்கள்‌ இரண்டு மூன்று தானியத்தைக்கொண்டுவந்து எனக்களிக்க 
அருகில்‌ வருவார்கள்‌. மகாபாபியாகிய வென்னைப்பார்த்ததும்‌ அ..துங்‌ கொடுக்கக்‌ 
கூடாதென்று எண்ணி யேனைய பிச்சைக்காரர்களுக்கே கொடுப்பார்கள்‌. ஏதேனு 
மோர்காலத்தில்‌ கொடுப்பார்களாயின்‌ அதனை வாங்கிக்‌ கொண்டு வறுமையால்‌ 
வாட்டமுற்ற தேகத்துடன்‌ தள்ளாடித்தள்ளாடிச்‌ சோர்வடைந்து செல்லும்போது 
அத்தானியங்களும்‌ சேற்றுப்‌ பிரதேசத்திற்‌ சிதறிவிடும்‌. அஃதில்லாவிடில்‌ திருடர்‌ 
களடித்து என்கையிலிருப்பதைப்‌ பிடிங்கிப்போய்விடுவார்கள்‌. என்னில்லத்திலுள்ள 
என்னைச்‌ சேர்ந்தவர்களெல்லோரு மாகார மின்மையால்‌ பசிதாளாது கோரமாயழுது 
கொண்டே யிருப்பார்கள்‌. ஓ சுவாமி! யானென்னசெய்வேன்‌! இத்துடன்‌ கிழத்தன்‌ 
மையு மோங்கிவிட்டது. எனது ஜனங்களும்‌ யானும்‌ ஒரேகாலத்தில்‌ இறந்து 
போவோமாயின்‌ மிகவுஞ்‌ சந்தோஷ மாயிருக்கும்‌. அப்படி மரணமும்‌ வருவதில்லை. 
ஆதலின்‌ தேவரீர்‌ சற்று கடைக்கண்ணா னோக்கிக்கருணை புரியுங்கள்‌, ஓ சுவாமி! 
என்னைத்‌ தேவரீரே காப்பாற்றி யருள வேண்டுமென்று கெஞ்சினான்‌. அதனைக்‌ 
கேட்டு முனிவரும்‌ சற்று யோசித்துப்‌ புன்னகை கொண்டவராய்‌ அத்தரித்திரனைப்‌ 
பார்த்து ஓ விப்பிரரே! பூர்வஜன்மங்களிலும்மால்‌ சிவபக்தரின்‌ பொருட்டுப்‌ பில்வ 
விருக்ஷத்தடியிற்‌ சிறிதேனும்‌ அன்னம்‌ அளிக்கப்படவில்லை. சிவபெருமானே 
சாம்பவ ரூபமாய்‌ வில்வ விருக்ஷத்தடியில்வந்து அன்பரளிக்கு மன்னத்தைப்‌ புசித்து, 
அவனை அன்னபதியாக்குகின்றனர்‌. அப்படிப்பட்ட அன்னபதித்துவத்துக்கேதுவாகிய 
பில்வ மூலத்தினடியில்‌ செய்யும்‌ அன்னதானமானது உம்மாற்சிறிதேனுஞ்‌ செய்யப்‌ 
படவில்லை. ஆதலால்‌ உமக்கு அன்னமின்றி இத்தகைய துன்பம்‌ வந்திருக்கின்றது. 
இனியாவது எவ்வாற்றாலும்‌ பில்வவிருக்ஷத்தடியில்‌ சாம்பவருக்குப்‌ பரமபக்தியுடன்‌ 
அன்னதானஞ்‌ செய்விராயின்‌ அவ்வன்னதானமகிமையால்‌ உமதில்லம்‌ அன்னாதி 
விபவங்களால்‌ செழித்தோங்கி விளங்கும்‌. ஆதலின்‌ சீக்கிரம்‌ சென்று வில்வ 
விருக்ஷத்தடியில்‌ அன்னதானஞ்‌ செய்வீராகவென்று கூறினர்‌. அதனைக்‌ கேட்டதும்‌ 
அத்தரித்திரக்கடலாகிய அவ்வந்தணன்‌ முனிவரை நமஸ்கரித்துப்பிச்சையெடுத்து 
வந்த அத்தானியத்தோடு பில்வவனத்தையடைந்து பில்வ விருக்ஷ மூலத்திற்குச்‌ 
சென்றான்‌. தெய்வகதியாய்‌ அங்கு ஓர்‌ சாம்பவசிரேஷ்டர்‌ விபூதியணிந்த 
மேனியராய்‌ உபவாசாதிகளால்‌ மெலிந்த சரீரத்துடன்‌ காற்றையே புசித்துக்‌ 
கெகாண்டு சிவபூஜை செய்துகொண்டிருந்தார்‌. அவரைக்கண்டதும்‌ அத்தரித்திர 
வந்தணன்‌ நாமே தன்யரென்று நினைத்து அவரைப்‌ பணிந்து ஸ்நானஞ்செய்து 
பரிசுத்தனாய்‌ அவ்விடத்திலேயே அதனைப்பாகஞ்செய்து மிருதுவாகிய அன்னத்தை 
மெடுத்துக்கொண்டு அச்சாம்பவர்‌ செய்யும்‌ பூஜைக்கு சிவநிவேதன மாயளித்தனன்‌. 


322 














சிவரகசியம்‌ 





அவ்வன்னம்‌ மலைபோல்‌ வளர்வதைக்கண்டு பேராச்சரியமடைந்து தனது புத்திர 
பெளத்திராதிகளுடன்‌ நமஸ்கரித்து மனமடங்காத சந்தோஷமுடையவனாய்‌ நிற்க 
அச்சாம்பவரும்‌ பரமசந்தோஷங்‌ கொண்டு சற்றுப்பசியுமுடையோராய்‌ அவ்வந்தண 
னைப்‌ பார்த்து பிராமணசிரேஷ்டரே! பக்தியுடன்‌ நீங்கள்‌ சமர்ப்பித்த அன்னம்‌ 
அற்பமாயினும்‌ அது சிவனால்‌ புசிக்கப்பெற்றமையால்‌ மலை போல்‌ வளரப்‌ 
பெற்றது. உமது பாக்கியம்‌ உலகிலொருவருக்கு மில்லை. சகல தரித்திரமும்‌ 
தொலைந்து விட்டது. இவ்வன்னத்தைப்‌ பில்வவிருக்ஷ மூலந்தோறும்‌ சிவபூஜை 
செய்துகொண்டு விளங்கும்‌ சாம்பவர்களுக்கு அளிப்பீராயின்‌ நீங்கள்‌ அன்னபதி 
யாவதற்கியாதுந்‌ தடையில்லை யென்ன அதனைக்கேட்டு அவ்வந்தணன்‌ அவ்வாறே 
சென்று சிவார்ச்சனை செய்துகொண்டு விளங்கும்‌ பெரியோர்களை வணங்கித்‌ தான்‌ 
செய்யும்‌ அன்னதானத்தைப்‌ பெற்றுப்‌ புசித்து அநுக்கிரகிக்கவேண்டுமென்று 
பிரார்த்தித்து அவ்வாறே யளித்துத்‌ தனது வீடுபோய்ச்‌ சேர்ந்தான்‌. தன்‌ வீடுநிறையத்‌ 
தானிய ராசிகளிருப்பதைக்‌ கண்ணுற்று இதென்ன மிக்க வாச்சரியமாக 
விருக்கின்றது. இது எதனுடைய மகிமையென்று நினைத்து இல்லங்களை விசாலப்‌ 
படுத்தி முன்போல்‌ பில்வவிருக்ஷத்தடியில்‌ பூசை செய்து வரும்‌ சாம்பவர்களுக்கு 
அன்னதானஞ்செய்து வந்தான்‌. அதனால்‌ அத்தரித்திரனாகிய அந்தணன்‌ சகலபோக 
சம்பூர்ணனாய்‌ அரசனிலுஞ்‌ சிறந்தவனானான்‌. ஆதலால்‌ ஓ அரசனே! நீயும்‌ பில்வ 
விருக்ஷத்தடியில்‌ மகாதேவனைப்‌ பூசிப்பாயாக, பூசிக்கும்‌ சாம்பவருக்கும்‌ தினந்‌ 
தோறு மன்னமளிப்பாயாக. இனி எந்தப்பிராணியையும்‌ ஹிம்சியா திருப்பாயாக, 
இங்கோர்‌ அழகான சிவாலயமமைத்து சோமேஸ்வரத்தினின்றும்‌ ஓர்‌ பாணலிங்கம்‌ 
கொணர்ந்து பில்வ மூலத்தில்‌ பிரதிஷ்டை செய்து விபூதிருத்திராக்ஷந்தரித்து 
பரமபக்தியுடன்‌ சிவபூசைசெய்வையாயின்‌ கோரமாகிய சம்சாரத்தினின்றும்‌ 
விடுபட்டுப்பேரானந்தமெய்துவாய்‌. சம்சாரமென்னும்‌ பெருங்கடல்‌ கடக்கமுடியாதது. 
புத்ரபாரியை யாதிகளிடமுள்ள பிரியமெல்லாம்‌ வீணே. ஆதலின்‌ சம்சார விஷயங்க 
ளிலுள்ள அவாவைத்‌ துச்சமென்று கருதிப்‌ பிறவிப்பிணியகற்றுவோராகிய மகாதேவ 
னைச்‌ சரணமடை வாயாக. அவனை விடுத்து வேறு யாதுங்‌ கதியில்லை என்றனர்‌. 


இருபத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





323 














சிவரகசியம்‌ 





உ 
பாலநேத்ரசுதாய நம: 


இருபத்து மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
சிவநிவேதனமகிமை. 

இங்ஙனம்‌ முனிவர்‌ கூறியதைக்கேட்டு அரசன்‌ அவரடியில்‌ வீழ்ந்து 
நமஸ்கரித்து ஓ சுவாமி, தேவரீர்‌ சிவதீக்ஷை அடியேனுக்குச்‌ செய்து வைக்க 
வேண்டும்‌. அதனால்‌ யான்‌ பரிசுத்தனாவேன்‌. சுவாமி, எனக்குத்‌ தேவரீரே கதியன்றி 
மற்றொருவருமில்லை. சிவதீக்ஷை சிவபெருமான்‌ இவர்களின்‌ மகிமை யெப்படிப்‌ 
பட்டது. அதை அடியேனுக்குரைத்தருளல்வேண்டும்‌. அதனைக்‌ கேட்டமாத்திரத்தில்‌ 
சகல பாபங்களும்‌ எப்படி நீங்கப்பெறுகின்றானென்று அரசன்‌ கேட்க அதற்குச்‌ 
சாம்பவர்‌ கூறலாயினர்‌. ஓ அரசனே! விபூதி தரித்துச்‌ சத்தியமாய்ச்‌ சொல்லுகிறேன்‌. 
சிவ மந்திர தீக்ஷை பெற்றவனது தேகத்தைக்கண்ட மாத்திரத்தில்‌ யமதூதர்கள்‌ மிக்க 
தூரத்திலோடுகின்றனர்‌. அப்படியே பாதகமென்னு மலைகளுந்‌ தொலைகின்றன. ஒ 
அரசனே! அ.ஃதெலாமேன்‌! இப்போது பிரத்யக்ஷமாய்‌ உனது பாதகங்கள்‌ யானையுரு 
வோடு நிற்பதைப்‌ பார்க்கின்றாய்‌. எனது நெற்றியிற்‌ பூசிய விபூதி தூளியின்‌ 
சம்பந்தத்தாலும்‌ என்‌ தேகத்தைத்‌ தரிசித்ததினாலும்‌ பாதகமெலா மிவ்வுருவா 
யுன்னை விட்டு வெளிவந்து நிற்கின்றது, யான்‌ பாக்கியவசத்தாலேயே 
அதிபால்யத்தில்‌ சைவவித்தையில்‌ தீக்ஷிக்கப்பெற்றேன்‌. காலகாலனது அபாரமான 
கருணைக்குப்‌ பாத்ரனாயினேன்‌ . எவரெவர்‌ சாம்பவவித்தையில்‌ தீக்ஷிக்கப்‌ 
பெற்றவரோ அவரது பாத தூளியால்‌ மூவுலகும்‌ பாவனமாகின்றது. எந்த 
பாக்கியவானுக்குச்‌ சாம்பவ வித்தையில்‌ பக்தியுதிக்கின்றதோ அவரை தேவர்களெல்‌ 
லோரும்‌ சிவானுக்கிரகம்‌ பெறவேண்டுமென்று அவனை வணங்குகின்றனர்‌. 
எங்களுக்குச்‌ சிவவித்தையொன்றே அழியாததனமாயுளது. ஓ அரசனே! ஏனைய 
தனங்களெல்லாம்‌ நசிக்கின்றன. சிவவித்தியாதனமொன்றே நித்தியமாகிய தனமாம்‌, 
மகாபுண்ணியவானாகிய மனிதனே சைவனாய்‌ இக்கலியிற்றோன்றிச்‌ சிவ தீக்ை 
பெற்று பேரானந்தத்துக்காளாகின்றான்‌. சகல பாதகங்களாலும்‌ யமதூதர்களாலும்‌ 
பயமற்று விளங்குவோன்‌ சாம்பவவித்தையுடையோனே. சாம்பவவித்தையினாலே 
யே கைலாயமடையப்‌ பெறுவதாம்‌. மென்பதை யடைவதற்குச்‌ சாம்பவ்வித்தை 
சோபானமாகும்‌. மற்றெவ்வுபாயங்களாலுங்‌ கைலாயமடையப்‌ பெறுவதில்லை. 
எவனுக்குச்‌ சாம்பவ வித்தியா பரிச்சயமும்‌ பக்தியுமில்லையோ அவனது சன்மம்‌ 
வீணே. அவனைப்பெற்ற அன்னையை மலடியென்றே கூறலாம்‌. அப்புத்திரனால்‌ 
யாது பயன்‌? மனித சன்மத்தையுமெடுத்து அதனிலும்‌ அரிதாகிய அந்தணப்‌ 
பிறவியையும்‌ பெற்று சாம்பவ வித்தையும்‌ விளங்க அந்தணவரசாயுள்ளவரெவரோ 
அவனது பிதுரர்களே திருப்தியுடையவர்களாகின்றனர்‌. சிவ வித்தையுடன்‌ கூடிய 
அந்தணரை முனீற்வரர்களெல்லோரும்‌ நமஸ்கரிக்கின்றனர்‌. பிராமணனாய்ப்பிறந்து 


சாம்பவ வித்தையையுடையோனாயிராவிடில்‌ அவனை நமஸ்கரிப்பதும்‌ 
அவனுக்குத்‌ தானஞ்‌ செய்வதும்‌ தக்கதல்ல. சாம்பவ வித்தையை அப்யாசஞ்செய்து 
சிவார்ச்சனை யையலஞ்‌ செய்வோனாயின்‌ அவனே நமஸ்கரிக்கவும்‌ 


தானஞ்செய்வதற்கும்‌ தக்கவனாவான்‌. சாம்பவவித்தையே சிறந்ததாதலின்‌ அவ்வித்‌ 
தையைப்‌ பெறுவதில்‌ அதிகாரமும்‌ அரிதாம்‌. சிவவித்தையைப்பெற்றுச்‌ சிவபூஜை 
யும்‌ செய்வானானால்‌ சிவபெருமான்‌ அதனைப்‌ பிரீதியுடனேற்றுக்‌ கொள்கின்றார்‌. 


324 














சிவரகசியம்‌ 





அவன்‌ சிவலிங்கத்துக்குச்‌ சமர்ப்பிக்குந்‌ தீர்த்தமே அமுதமாகும்‌. அவனது பிதுரர்களெ 
ல்லோரும்‌ முத்திபெறுகின்றனர்‌. அவனளிக்குந்‌ தீர்த்தத்தைப்பெற்றுப்பிதுர்‌ அமிர்தத்‌ 
தைக்கூட அவ்வாறு விரும்புவதில்லையென்று கூறியமொழியைக்கேட்டு அரசன்‌ 
சாஷ்டாங்கமாய்‌ நமஸ்கரித்துநின்று ஓ சுவாமி! இப்போது தேவரீர்‌ சாம்பவ 
வித்தையை யுபதேசிக்க வேண்டுமென்று விநயத்துடன்‌ பிரார்த்திப்பதைக்‌ கேட்டு 
அவ்வாறே ஆகட்டுமென்ன அரசனும்‌ பேரானந்தமடைந்தான்‌. அவ்வரசனது சேனை 
களும்‌ ரதகஜதுரகபதாதி முதலிய ஆரவாரங்களுடன்‌ எண்ணிறந்தனவாய்‌ வந்தன. 
அவனது மந்திரிகளும்‌ மற்றுமுள்ள ராஜபுருஷர்களும்‌ அரசனைத்‌ தேடிக்‌ காணாமல்‌ 
அலைந்து எங்குந்‌ திரிந்து வில்வமரத்தடியில்‌ அரசனிருப்பதைக்‌ கண்ணுற்று 
அவனருகிற்சேர்ந்து நின்றனர்‌. அரசன்‌ பரம்‌ சாந்தமனமுடையோனாய்த்‌ தலை 
குனிந்து வினயத்துடன்‌ கூடியிருப்பதைக்‌ கண்ணுற்றாச்சரியமடைந்து ஒருவரை 
யொருவர்‌ நோக்கி இதென்ன விந்தையாயிருக்கிறது. குரூரனாகிய நமதரசன்‌ இந்‌ 
நிலையிலிருக்கின்றான்‌. இருக்கட்டும்‌, அரசனைத்தொழுது நிற்போமென்று கூறிக்‌ 
கொண்டு அரசனை நமஸ்கரித்து ஸ்வாமி, என்ன இப்படி இருக்கின்றீர்களே, 
நகரத்துக்குப்போய்‌ ராஜ்யகாரியங்களைக்கவனிக்க வேண்டாமா? ஆதலின்‌ புறப்படுங்‌ 
களென்று கூறும்‌ மந்திரியை நோக்கி அரசன்‌ ஓ மந்திரி முதலியவர்களே! ராஜ்யகாரி 
யத்தைக்‌ கூறுகின்றே னதனைக்‌ கேளுங்கள்‌. சாம்பவ ஸ்ரேஷ்டராகிய இம்முனிவர்‌ 
சந்நிதியிலேயே இனி எப்போதும்‌ வசிக்கவேண்டுமெனத்‌ தீர்மானித்திருக்கின்றேன்‌. 
இரத்நமயமாயும்‌ சுவர்ன மயமாயும்‌ இங்கோர்‌ நகரத்தை விரைவிலேயே 
யமைப்பீர்களாக. இங்கு ரத்ன மயமான ஓர்‌ அழகிய மந்திரத்தையுண்டாக்குவீராக. 
இங்கு கோடிக்கணக்காய்ப்‌ பாணலிங்கங்களைப்‌ பிரதிஷ்டை செய்யவேண்டும்‌. 
விஸ்வகர்மனுக்குச்‌ சமானனாகிய சிற்பவேலைத்‌ திறமைபெற்ற வேலைக்காரர்‌ 
களை இங்கு வரவழைத்து அற்புதமான மண்டபங்களையும்‌ ஆலயங்களையு 
மமைத்தால்‌ அதுவே யெனது பெருஞ்சந்தோஷத்துக்கேதுவாயுள்ளது. இப்போது சிவ 
தீக்ஷையின்‌ பொருட்டு எனக்கு என்னென்ன பொருள்‌ வேண்டியவோ அவைகளைச்‌ 
சீக்கிரம்‌ வரவழைத்துத்‌ தயாராய்‌ வைத்துக்கொள்வீர்களாக வென்று ஆணையிட்ட 
னன்‌. அதனை மந்திரிகள்‌ கேட்டு நடுக்குற்று அரசன்‌ கூறியபடி சுவர்க்கத்துக்கு 
நிகராய்‌ நகரமமைத்து ஓர்‌ சிவாலயத்தை அற்புதமான ரத்ன சிற்பவேலைகளுடன்‌ 
நிர்மித்தனர்‌. சிவதீக்ஷைக்கு வேண்டிய திரவியங்களுஞ்‌ சன்னத்தமாயின. அரசனும்‌ 
அவைகளைக்கண்ணுற்று மிக மகிழ்ந்து ஸ்நானஞ்செய்து விபூதிருத்திராக்கமணிந்து 
முனிவரிடஞ்சென்று சுவாமி, சூரியன்‌ உச்சிக்கு வருகின்றான்‌. இஃதே புண்ணிய 
காலம்‌. தீக்ஷைக்கு வேண்டிய சாதனங்களும்‌ தயாராயிருக்கின்றனவென்று 
கூறினான்‌. முனிவரும்‌ அப்பில்வவிருக்ஷமூலத்தில்‌ பாணலிங்கங்களைப்‌ 
பிரதிஷ்டை செய்து பில்வபத்திரம்‌ முதலிய சாதனங்களாற்பூசித்து ஹோமஞ்செய்து 
சாம்பவ வித்தையை அரசனுக்குபதேசித்தார்‌. அரசனும்‌ அச்சாம்பவ வித்தையைப்‌ 
பெற்று அதனால்‌ ஓர்‌ திவ்யதேஜஸுடையவனாய்‌ ராகுவினின்றும்‌ விடுபட்ட 
சூரியன்‌ போல்‌ பிரகாசித்தான்‌. மந்திரிகளும்‌ அவ்வரசனைக்கண்டு வணங்கி 
அவர்களும்‌ சாம்பவவித்தையை  யுபதேசிக்கப்பெற்றனர்‌. அவ்வளவேயன்றி 
அம்மந்திரிகளின்‌ மனைவியரும்‌. மற்றுமுள்ள வேலைக்காரர்களும்‌ சாம்பவ 
வித்தையை யுபதேசிக்கப்பெற்று விளங்கினார்கள்‌. அந்தகரமுழுவதும்‌ சாம்பவர்க 
ளால்‌ நிறையப்பெற்று விளங்கியது. அந்நகர்‌ முழுவதும்‌ சாம்பவச்சொல்லே 
விளங்கியது. அங்குள்ள சிவாலயம்போல்‌ அழகிய சிவாலயமெங்குமில்லை. 


325 














சிவரகசியம்‌ 





அந்நகரத்தைத்‌ தூரத்திலேயேகண்டு யமதூதர்களெல்லோருமோட்டம்‌ பிடித்தனர்‌. 
சாம்பவர்களது பகிமை இப்படிப்பட்டதாதலின்‌ உலகில்‌ அம்மகிமையை வர்னிக்க 
எவனாலாகும்‌! அவ்வரசன்‌ முன்‌ சம்பாதித்த தனங்களெல்லாவற்றையும்‌ 
சாம்பவர்களுக்குதவினான்‌. அங்கு தினந்தோறும்‌ கோடிக்கணக்கா யிருக்கும்‌ 
லிங்கங்களைப்‌ பூசித்து அப்பில்வமரத்தடியில்‌ எண்ணிறந்த சாம்பவர்களுக்கு 
அறுசுவையோடுகூடிய அன்னதானஞ்செய்து வந்தான்‌. அந்தப்பில்வ விருக்ஷத்தைச்‌ 
சுற்றி ஒருயோருனை நீளம்‌ பிராகாரமமைத்து அதனில்‌ மணிமயமான மண்டபமிய 
ற்றி அதன்‌ மத்தியில்‌ அரையோஜனை விஸ்தாரம்‌ ரத்னமய்மான வோராலயமமைத்‌ 
துக்‌ கோடிக்கணக்காய்‌ லிங்கங்களைத்தாபித்தான்‌. ரத்ன தீபங்களாலும்‌ ரத்ன 
சித்ரங்களாலும்‌ எவ்வுலகினும்‌ நிகரற்று அற்புதமாய்‌ அவ்வாலயம்‌ விளங்கியது. 
அவனது மனைவியர்களெல்லாம்‌ இறைவனது ஆலயத்தில்‌ காலை மாலைகளில்‌ 
அற்புத நடனஞ்‌ செய்தனர்‌. 


அதனைத்‌ தரிசிப்பதின்‌ பொருட்டு நாங்கள்‌ செல்லுகின்றோம்‌. அவ்வரசனுமெ 
ங்களைச்‌ சைவக்கூட்டமென்று மிகவும்‌ ஆதரிக்கின்றனர்‌. இவ்வரசனால்‌ பூவுலகிலு 
ள்ளோரெவரும்‌ சைவராயினர்‌. இவர்காலத்தில்‌ அசைவரென்போர்‌ ஒருவருமில்லை. 
யமலோகத்திலும்‌ நரகவாதனை யடைவோரொருவருமில்லை. அத்தேயத்தில்‌ 
பூச்சிப்புழுக்களும்‌ சுவர்க்கமடையுமாயின்‌ மிருகங்களைப்‌ பற்றிக்‌ கேட்பானேன்‌. 
அவ்வரசனாளுகைக்‌ காலத்தில்‌ பூவுலகுமுழுவதும்‌ சைவாலங்காரமாகவே 
விளங்கியது. அவ்வரசன்‌ சைவசரீரம்‌ பெற்றுப்‌ புத்திரமித்திர மந்திரிபிரதானிகள்‌ 
வேலைக்காரர்கள்‌ முதலியவர்களுடனிவ்வுலகிலோர்‌ கற்பம்‌ வசித்துப்பின்னர்‌ 
கைலையடைந்து ஸ்வராஜ்யம்‌ பெற்றுப்‌ பேரானந்தமடைந்தனன்‌. இப்படியே பலர்‌ 
சங்கரானுக்கிரகத்தால்‌ சகலபாக்யமும்‌ பெற்றிருந்தனர்‌. இந்த வேடமங்கையும்‌ 
மகாதாரித்திரத்துடன்‌ வியாதி முதலிய தொந்தரவடைந்து விறகுவிற்று 
ஜீவனஞ்செய்து மரிக்குங்காலத்தில்‌ ஓர்‌ சாம்பவரது எச்சிலிலை மேல்‌ வீழ்ந்தது. அது 
சம்பந்தித்த கையை யமன்‌ பூசை செய்தான்‌. இவள்‌ சுவர்க்கலோகம்‌ வந்ததும்‌ 
இந்திரனும்‌ பூசித்தான்‌. இப்போது நமது சத்யலோகம்‌ வந்திருக்கிறாள்‌. இங்கு நாமும்‌ 
பன்னெடுங்காலம்‌ பூசித்தோம்‌. இனி விமானமூர்ந்து விஷ்ணுலோகமடைந்து 
பலகாலம்‌ வசித்து மிக்கசந்தோஷமடைவாள்‌. அதற்குப்‌ பின்னிவள்‌ க்ஷீரசாகரத்தின்‌ 
கன்னிகையாயுதிப்பாள்‌. மகாலக்ஷணமுடைய சமுத்திர கன்னிகையாகிய இவளைக்‌ 
கண்டு அக்ஷீரசமுத்திரனும்‌ எமியென்று பெயரிடுவான்‌. உமையினுடைய 
பிரசாதத்தினால்‌ இக்கன்னிகை கிடைத்தனளென்று மிக்கக்களிப்பெய்தி எக்ஷமி 
யென்னும்‌ பெயரிட்டு ரூபலாவண்ணியம்‌ நிறைந்தவளாகிய அக்கன்னிகையைப்‌ 
பார்த்து சந்தோஷமடைந்து மலர்ந்த தாமரை மலரினை யொத்த முகத்தினளாகிய 
இக்கன்னிகையை யாருக்குக்‌ கொடுப்போம்‌. கர்மதேவர்கள்‌ பலரிருக்கின்றனர்‌. 
அங்கனமே ஆஜானதேவர்களுமெண்ணிறந்த பலருளர்‌. அவருள்‌ யாருக்காவது 
ஒருவருக்குக்‌ கொடுப்போமா. அக்கர்ம தேவருள்‌ நாராயணரொருவரே மிகச்சிறந்த 
வர்‌. அவருக்குக்‌ கொடுப்பதே நலமென்று கொடுப்பான்‌. அவர்‌ இவளை மணந்து 
இவ்விடத்திலேயே சிலகாலமிஷ்டப்படியிருப்பர்‌.பின்னர்‌ அவள்‌ விஷ்ணுவோடு 
கூடச்‌ சுகமாய்‌ சர்வலோகங்களாலும்‌ போற்றப்பெற்றவளாய்‌ இந்திரா, கமலா, பத்மா, 
ஸ்ரீ என்பது முதலிய பெயர்களாலும்‌ வழங்கப்பெற்று லோகோத்ரமாய்‌ விளங்குவாள்‌. 
இப்படிப்பட்ட பாக்யம்‌ இவளுக்குளது. அப்பாக்கியமும்‌ சாம்பவர்‌ புசித்த எச்சிலிலை 


326 














சிவரகசியம்‌ 





யின்‌ சம்பந்தத்தால்‌ வந்ததன்றி வேறல்ல. சிவநைவேதனத்தின்‌ மகிமையும்‌ 
சிவபக்தர்‌ மகிமையுங்‌ கூறவுமியலுமாவென்று பிரமதேவர்‌ கூறினார்‌. தேவர்கள்‌ 
கேட்டுப்‌ பரமாச்சரியமடைந்து சிவத்தியானபுரர்களாபிருந்தனர்‌. சிவநைவேத்ய 
அன்னத்தைப்புசித்த புண்ணியத்தினாலேயே மிக்க சுந்தரமான வுருவங்கிடைக்கி 
ன்றது. அதன்‌ மகிமை இப்படிப்பட்டதென்று எவ்விதங்கூறலாகும்‌. சிவனுக்கு 
அர்ப்பணஞ்செய்த தீர்த்தமும்‌ நிவேதனஞ்செய்த கனியும்‌ சிவறைவேத்ய 
பாத்திரத்தினுடைய மகிமையுமென்னாற்‌ கூறப்பட்ட தென்றதைக்‌ கேட்ட விப்பனும்‌ 
அவரை நமஸ்கரித்து அஞ்சலிசெய்து சித்தலிங்கார்ச்சனை செய்வதில்‌ 
அவாக்கொண்டனன்‌. இப்படிப்பட்ட லிங்கமானது பரமமங்களமளிப்பதாதலால்‌ 
கிடைப்பதரிது. சகல தேவர்களாலும்‌ பூசிக்கத்தக்கது. இவ்விலிங்கத்திற்குச்‌ சமர்ப்பிக்‌ 
குங்கனி நீர்‌ அன்னம்‌ முதலியவைகளைப்‌ புசித்தவன்‌ மகாபாக்யவானாகின்றான்‌. 
சிவன்‌ கூறுகின்றார்‌. ஒ தேவி! இவ்வாறு அவர்‌ கூறிய வாக்கியத்தைக்‌ கேட்டுக்‌ 
கந்தர்வராஜன்‌ பூசிக்கவேண்டிய சகல சாதனங்களையுஞ்‌ சேகரித்துக்‌ கொண்டு 
அவ்விலிங்கத்தை அற்புதமாகிய திவ்யரத்னங்களாலுமர்ச்சித்துத்தன்னுடைய 
மனைவியர்களை வரவழைத்து அவ்வாலயத்தில்‌ பூஜாகாலத்தில்‌ நாட்டியஞ்‌ செய்ய 
வேவினான்‌. அவர்களும்‌ அவ்வாறேகானமும்‌ நாட்டியமுஞ்‌ செய்து ருத்திர 
வீணையைக்கையிலெடுத்து மீட்டி ஆனந்த பரவசர்களாய்‌, ஓகோ! சகலவவபீஷ்டங் 
களையும்‌ இந்நாதமேயளித்திடுமென்று கூறி, நாட்டியத்தின்‌ முடிவில்‌ ஒ சுவாமி! 
நாங்களெல்லோரும்‌ தேவரீருடைய ஆராதனைக்குச்‌ சாதனமாகிய ருத்திரவீணை 
யாகவேண்டுமென்று பிரார்த்திக்க, நாம்‌ சித்தேசசொரூபமாக விருந்து அவ்வாறே 
வரங்‌ கொடுத்தருளினோம்‌. அவ்வாறு வரம்பெற்றமையால்‌ அவர்களெல்லோரும்‌ 
நமது கைலாயத்தில்‌ ருத்திரவீணையாகப்‌ பெற்று விளங்குகின்றனர்‌. ஓ கிரிஜே! 
அதனினியநாதத்தைச்‌ சற்றுகேட்பாய்‌. (அது எவ்வளவினிமையாயிருக்கின்ற 
துபார்ப்பாய்‌என்று சிவபெருமான்‌ கூறியருளியதைக்‌ கேட்டுக்‌ கெளரியும்‌ அவ்வாறே 
அவ்வுருத்திர வீணாநாதத்தைச்‌ சற்று சாவதானமாய்க்‌ கேட்டதும்‌ சிவனோடு கூட 
சிருங்காரவிலா சோற்சவஞ்‌ செய்வதில்‌ சற்று பிரியமுள்ளவளாயினாள்‌. 
சிவபெருமானும்‌ வசந்தோற்சவத்தினிகழ்ந்த கஸ்தூரி முதலிய நறுமணத்‌ 
திரவியங்களையணிந்து அங்கிருந்து மலர்ந்த தாமரையோடு கூடிய ஓர்‌ திவ்யதடாக 
மடைந்து ஜலக்கிரீடை செய்ய விரும்பி அவ்வாறே செய்ததினால்‌ சிரமமுற்று 
அதற்கருகிலுள்ள திவ்யரத்ன மண்டபத்தை யடைந்து அதன்மத்தியில்‌ விளங்கும்‌ 
சிம்ஹாசனத்தின்‌ மீது கிரிஜையுடன்‌ வீற்றிருக்க விரும்பி வெண்பட்டாடையணிந்து 
திவ்ய பூஷணங்களாலலங்கரித்துச்சந்தன முதலியவைகளைப்‌ பூசிச்‌ 
சந்தோஷத்துடன்‌ சிறிதுநேரம்‌ வீற்றிருந்தனர்‌. பின்பு புன்னை மந்தாரை முதலிய 
நறுமண மலர்களால்‌ நித்யாலங்காரம்பெற்று விளங்குவதும்‌ அற்புதயோஜனை 
பரிமாணமுடையதுமாகிய ஓருப்பரிகையையடைந்து தேவியோடு கூடப்‌ பரமசிவன்‌ 
பரமானந்தமாய்‌ ரமித்துக்கொண்டிதிருந்தனர்‌. பாவமெனும்‌ பெருங்கானகத்திற்குக்‌ 
காட்டுத்‌ தீயும்‌, பிறப்பிறப்பு எனும்‌ சம்சாரத்துக்கு ஹாவாலவிஷமாயும்‌, ராகத்து 
வேஷமெனும்‌ விட்டிற்பூச்சிக்குத்‌ தீபச்சுடருமாகிய காலகாலன்‌ சிலகாலத்தைச்‌ 
சிருங்கார லீலா விலாசத்தாற்‌ கழித்தனர்‌. 
இருபத்து மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





327 














சிவரகசியம்‌ 





உ 
பிரபவே நம: 


இருபத்து நான்காம்‌ அத்தியாயம்‌. 
சிவபெருமான்‌ ரேவாநதிக்கரையை யடைந்தது. 


அங்கு சிருங்கார. லீலாவிலாசத்தால்‌ ஜ்வலிக்கும்‌ திவ்ய மண்டபத்தினிட 
த்தில்‌ விளங்கும்‌ அஷ்ட மூர்த்தியாகியபரமேங்வரனை அம்பிகை ஆனந்தத்துடன்‌ 
ஆலிங்கனஞ்செய்து ஓ பகவானே! சத்யலோகமும்தேவரீரது ஆக்ஞையாலுண்டாக்‌ 
கப்பட்டதன்றோ? அதன்‌ மகிமையைக்‌ கேட்க வேண்டுமென்று மிக்கவிருப்புற்றிருக்‌ 
கின்றேன்‌. அவ்வுலகில்‌ வசிப்பதற்கு ஏது யாது? அவ்வுலகைத்‌ தேவரீர்யாரைப்‌ 
பாலனஞ்‌ செய்ய ஏற்படுத்தி யிருக்கின்றீர்கள்‌? அவ்வுலகைப்‌ பாலனஞ்‌ செய்யத்தக்‌ 
கவர்‌ எந்த புண்ணியத்தைச்‌ செய்தவர்‌? இஃதெல்லாவற்றையுமெனக்கு 
விஸ்தாரமாய்க்கூறவேண்டும்‌, ஓ பாலலோசனா! அவர்‌ அவ்வுலகை எவ்வளவு 
காலம்‌ பாலனஞ்‌ செய்வாரென்று வினவினார்‌. அப்போது பரமேஸ்வரன்‌ தேவியைப்‌ 
பார்த்து ஓ தேவி! நீ கேட்டுக்கொண்டபடி கூறுகின்றேன்‌. சத்யலோகமானது 
அடைவதற்கரிது. அது மகாபெரும்‌ புண்ணியங்களாலேயே யடையப்படும்‌. சுமேரு 
பர்வதத்தின்‌ நடுவிலுள்ளது. பூர்வமெனது திவ்யவிலாசங்களுக்‌ கிடமாயிருந்தது. 
அவ்வுலகிலழகிய வனங்களும்‌ நகரங்களும்‌ எப்போதும்‌ மலர்ந்து விளங்கும்‌ 
தாமரையோடு கூடிய திவ்ய தடாகங்க ளெண்ணிறந்தவற்றை யுடையவாயிருக் 
கின்றன. அங்கு நவரத்ன மயமான திவ்யலிங்காலயங்களும்‌ விளங்குகின்றன. 
அவ்விலிங்கங்களைத்‌ தரிசிப்பதினாலேயே சகலசுபங்களும்‌ வளர்ந்தோங்குகின்றன. 
பூஜிப்பதினால்‌ கிடைக்கும்‌ பயனைக்‌ கூறமுடியாது! அங்கு பசிதாகங்களால்‌ 
தொந்தரையில்லை. பூர்வம்‌ அங்கு யான்‌ லீலாவிலாச நிமித்தமிருந்தேன்‌. அப்போது 
நந்திகேசன்‌ என்னைக்காணாது எங்குசென்றேனென்று தேடித்திரிந்து கடைசியி 
லவ்விடம்‌ வந்து சிங்காதனத்தில்‌ வீற்றிருந்து தேவமுனிரிஷிகளால்‌ துதிக்கப்பெற்று 
விளங்குமென்னைக்கண்டு சந்தோஷமுற்றுச்‌ சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து அஞ்சலி 
செய்து கூறியதாவது, ஓ சுவாமி! தேவதேவேசா! சர்வவோகேசா! தேவரீர்‌ இங்கிருக்‌ 
சின்றீர்களே, இது நியாயமோ? கைலாயத்தினழகின்‌ கோடியிலொருபங்கேனும்‌ 
இங்கில்லை. அங்குள்ள உத்யானவனங்களினழகு எவ்வுவகினுமில்லை. அங்குள்ள 
மந்தார விருக்ஷங்களைப்போதும்‌ மலர்களாலும்‌ கனிகளாலும்‌ நிறைந்து 
விளங்குகின்றன. அங்கு எண்ணிறந்த கோடிகளாய்‌ ஆங்காங்குண்டாகும்‌ மந்தார 
விருக்ஷத்தின்‌ கந்தமெவ்வுலகினும்‌ வியாபித்துளது. அக்கனிகளின்ரசம்‌ அமிர்தத்தை 
யும்‌ பழிப்பதே. அம்மாதர்ய பெங்குளது! அதன்பரிமளம்‌ கஸ்தூரியையும்‌ பழிப்பதன்‌ 
றோ? அங்குள்ள முல்லை முதலியன எப்போதும்‌ மலர்ந்து கொண்டே 
யிருக்கின்றன. அகண்ட மாயழகிய பில்வபத்திரங்கள்‌ அங்குவிளங்குவன போ 
லெங்குளது? அங்குள்ள பில்வ மரங்களெல்லாம்‌ தளங்களா லெப்பொழுதும்‌ 
அருகிலுள்ள சிவலிங்கங்களைய ருசித்துக்கொண்டேயிருக்கின்ற அவ்வழகெங்கு 
ளது? அப்படித்‌ தளங்களாலும்‌ மலர்த்தேன்களாலும்‌ பூசிக்கும்‌ அவ்விருகஷங்களை 
விடுத்து மற்றவிடத்திலும்‌ மனஞ்செல்லுமா? அவைகளைச்‌ சந்தோஷமாய்ப்‌ 


328 














சிவரகசியம்‌ 





பார்த்துக்‌ கொண்டிருப்‌ பதனாலேயே காலங்கழிப்பதன்றோ நன்று? அவ்வுத்யான 
வனங்களின்‌ அழகு மனோவாக்குகளுக்கெட்டுமா? மிக்க இனிமையாய்ச்‌ செய்யும்‌ 
வண்டுகளின்‌ ரீங்காரத்தாலும்‌ ரத்ன மயமாய்‌ விளங்கும்‌ அன்னம்‌ சகோரம்‌ சாரசம்‌ 
முதலியபறவைகளாலும்‌ பொன்னிறமாகிய வாழைக்கனிகளாலும்‌ அமுதரசத்துடன்‌ 
கூடி விளங்கும்‌ கரும்புகளாலும்‌ எண்ணிறந்த பருத்தகட்டி மாம்பழங்களுடன்‌ கூடிய 
மாமரங்களாலும்‌ முத்து பவள முதலியவைகளாலும்‌ புஷ்பசரங்களாலும்‌ மலர்க்‌ 
குவியல்களாலும்‌ சந்தோஷித்து வரிசை வரிசையாய்‌ நிற்பவும்‌ கரியமலைகளைப்‌ 
பரிக சிப்பவுமாகிய வண்டுக்கூட்டங்களாலும்‌ கைலாயம்‌ விளங்குவது போலெவ்‌ 
விடம்‌ விளங்குகின்றது? ஓ பிரபோ! இஃது கைலாயபத்துக்கு வெளியில்‌ ஏதோ 
ஓரிடத்திலுளது! அப்படிப்பட்ட கைலாயத்தை விடுத்து இங்கேனிருக்கின்றீர்கள்‌? இது 
சிவவிலாசத்துக்குத்தக்கதாகுமா? ஓசுவாமி! அடியேனுக்கும்‌ இவ்விடம்‌ ருசிக்க 
வில்லை யாயின்‌ தேவரீருக்கு எவ்வாறு ருசிக்கின்றது! இதுபோல்‌ அழகிய விடம்‌ 
கைலாயத்திலில்லையா? தேவரீரது நிவயமாகிய கைலையிலுள்ள அழகின்‌ லேச 
லேசமு மிங்கில்லையே. உலகிலெங்கு மிராத ஆச்சரியகரமான வஸ்துக்கள்‌ 
எண்ணிறந்தனவாய்க்‌ கயிலாயமொன்றிலேயே யிருக்கின்றன. ஓ தேவனே! 
கைலாயத்‌  துவாரத்திலிருக்கும்‌ ரத்னமாளிகை போலப்‌ பிர்மாண்டங்களு 
ளெங்கேயாவ திருக்கின்றதா? தேவரீர்‌ அத்தகைய கைலாயத்தை விடுத்திங்கிருப்பது 
அடியேனுக்‌ குசிதமாகத்தோன்றவில்லை. இதனை யான்‌ தேவரீரிடம்‌ விக்ஞாபனம்‌ 
செய்துகொள்வது தகுதியல்வவென்றறிவேனாயினும்‌ என்‌ மனம்‌ என்னை யிவ்வாறு 
கூற ஏவுகின்றது. ஓ ஜகதீங்வரா! இன்னும்‌ தாங்களனுக்கிரகிக்கத்‌ தகுந்தவுலகம்‌ 
பதினான்குள. அவைகள்‌ மிக்க சுந்தரமாயுமிருக்கின்றன. ஆயினும்‌ அவையெல்லாம்‌ 
கைலாய மந்திரத்துக்கு நிகருண்டோ வென்று நந்தீசன்‌ கூறினான்‌. அதற்குச்‌ 
சதாசிவனாகிய யான்‌ மிக்கமகிழ்ந்து பதில்‌ கூறியதாவது, ஓ நந்த! நீ கூறியது சரியே. 
கைலாயத்திலுஞ்‌ சிறந்தவிடம்‌ ஓரிடத்திலுமில்லை. அது மிக்ககோரமாகிய தவங்க 
ளாலுமடையக்‌ கூடியதன்று. தேவர்களுக்குள்‌ எனக்கன்னியமாகிய சிறந்த தெய்வமெ 
ப்படியில்லையோ அப்படியே கைலாயம்‌ போலச்‌ சிறந்தவிடமெங்குமில்லை. 
க்ீரங்கள்‌ பற்பலவாயினும்‌ கோக்ஷீரமெப்படியோ, மதுரமாகிய பொருள்கள்‌ பற்பல 
வாயினும்‌ வெள்ளைச்‌ சர்க்கரையெப்படியோ, ஆடைகளுள்‌ வெண்பட்டெப்படியோ, 
ஆபரணங்களுள்‌ ருத்திராக்ஷமெப்படியோ, அணிபூச்சுகளில்‌ விபூதியெப்படியோ, 
மனிதர்களுள்‌ சாப்பவரெப்படியோ, ஸ்திரீகளுள்‌ கிரிஜையெப்படியோ, தீர்த்தங்களுள்‌ 
சிவகங்கையெப்படியோ திவ்யசரசுகளில்‌ ருத்ரசரசு எப்படியோ, புரிகளுள்‌ காசிப்புரி 
எப்படியோ, வாவிகளுள்‌ ஞானவாவி எப்படியோ, மண்டபங்களுள்‌ முக்திமண்டபமெப்‌ 
படியோ, லிங்கங்களுள்‌ விஸ்வேஹ்வரலிங்கமெப்படியோ, மூர்த்திகளுள்‌ தக்ஷிணா 
மூர்த்தி யெப்படியோ, கிரிகளுள்‌ இமயகிரி எப்படியோ, நதிகளுள்‌ நர்மதை 
யெப்படியோ, முனிவர்களுள்‌ அகத்தியனெப்படியோ , சகல மந்திரங்களுள்‌ 
சிவபஞ்சாக்ஷரமெப்படியோ, சிவபூஜாசாதனங்களுள்‌ பில்வபத்திரமெப்படியோ, 
வேதங்களுள்‌ ருத்திராத்யாய மெப்படியோ, சர்ப்பங்களுள்‌ ஆதிசேடனெப்படியோ, 
நாற்காற்‌ ஜந்துக்களுள்‌ விருஷபமெப்படியோ, வித்தைகளில்‌ சிவவித்தை 
யெப்படியோ, போஜ்யங்களில்‌ சிவநைவேத்யமெப்படியோ, இல்லத்தின்‌ கட்டுகளுள்‌ 
கிருகாந்தமெப்படியோ, ஆலயங்களுள்‌ சிவாலயமெப்படியோ, அவயவங்களுள்‌ 
சிவநமஸ்கார அடையாளம்‌ பெற்ற சிரசெப்படியோ, குமாரர்களுள்‌ சண்முகனெப்‌ 
படியோ , லோகங்களுள்‌ சுவர்ணமெப்படியோ, பிராமணர்களுள்‌ சாம்பவரெப்படியோ, 


329 














சிவரகசியம்‌ 





சகலரத்தங்களுள்ளும்‌ சிந்தாமணியெப்படியோ, கிரகங்களுள்‌ சந்திரனெப்படியோ, 
பாவனங்களுள்‌ சுருதி வழிப்பட்ட விபூதியெப்படியோ, அப்படியே சகலவிடங்களிலும்‌ 
கைலாயமொன்றே சிறப்புற்றுளது. கைலாயத்துக்கு நிகரானவிடமிருப்பதாக 
வேதங்களுளோரிடத்துங்‌ காணப்படவில்லை. அப்படியாயினும்‌ மகாபாபிகள்‌ 
கைலாயத்தினும்‌ சிறந்த விடமுளதென்று கூறுகின்றனர்‌! எப்போதும்‌ எனது 
சந்நிதானம்‌ பெற்று விளங்கும்‌ கைலையினுமுத்தமமான விடமெங்குமில்லை. 
எங்குள்ள விசித்திரமாகிய ரத்ன ரசனை வேதங்களுக்குமெட்டாததோ இணையற்ற 
சுகதேசமாகிய அக்கைலாயமே உத்தமம்‌. அஃதே எனக்குப்‌ பிரியம்‌. ஓ நந்தீசா! ஓர்‌ 
ரகசியங்‌ கூறுகின்றேன்‌. என்‌ மனம்‌ விரும்புமிடம்‌ கெளரியின்‌ சரீரமொன்று, 
காசியென்னும்‌ புண்ணியபுரியொன்று, சாம்பவர்களது சித்தமொன்று, கைலாயமென்‌ 
னுமிடமொன்தெ றென விந்நான்கேயன்றி வேறில்லை. இவைகளுள்ளும்‌ சாம்பவர்‌ 
களது சித்தமொன்றே மிகவும்‌ பிரியமாயுளது. அங்கு நானானந்திப்பது போல்‌ 
எங்குமானந்திப்பதில்லை. யான்‌ சாம்பவரால்‌ பற்பலவிதமாயெப்போதும்‌ 
பூசிக்கப்படுகின்றேன்‌. அவருடைய சித்தபூமியிலேயே பரார்த்தம்‌ யோசனை 
பரிமாணமுடையதாய்‌ ரத்னமயமாய்‌ விளங்குமாலயமுளது. அவ்வாலயத்துக்கு 
ரத்ன மயமான துவாரமும்‌, மலர்‌ மயமான பிராகாரம்‌ கோடி கோடியாய்‌ 
அச்சாம்பவர்‌ சித்தத்தினில்‌ கற்பித்துக்கொள்ளுகின்றனர்‌. அங்கு அநேககோடி 
கற்பதருக்களாற்‌ சூழப்பெற்றதும்‌ கோடியோசனை விஸ்தாரமுடையதுமாகிய ஓர்‌ 
சிம்ஹாசனத்தையும்‌, அதன்மேல்‌ அழகிய மலர்மெத்தையையும்‌, அதன்‌ மேல்‌ 
வெண்டட்டுகளுடுத்திப்‌ பற்பல திரவியமணிந்து திவ்யாபரணந்தரித்து 
நவரத்னமயமான தோள்வளையும்‌ அரைஞாணும்‌ அழகிய நூபுரங்களும்‌ தரித்து 
விளங்குமென்னையும்‌ உமாசகிதனாய்ப்பாவித்து, வீற்றிருக்குமென்னை ௮௧௬ 
தூபங்களாலும்‌ ரத்ன நீராஞ்சனங்களாலும்‌ பூசித்து, திவ்ய பக்குவான்ன மலைகளா 
லும்‌ சர்க்கரைக்குன்றுகளாலும்‌ புத்துருக்கு நெய்ப்பிரவாகங்களாலும்‌ சந்தோஷிக்கச்‌ 
செய்து, சூபம்‌, சாகம்‌ முதலியவைகளை மலைபோன்றவாய்‌ அவைகளுடன்‌ கூடிய 
அன்னபர்வதங்களாலும்‌ தேன்பசுவினெய்‌ முதலியவைகளின்‌ தாராப்பிரவாகங்களால்‌ 
மிச்ரமாகிய அன்னகிரிகளாலும்‌ தினந்தோறும்‌ அச்சாம்பவர்‌ எனக்குத்‌ திருப்திசெய்வி 
க்கின்றனர்‌. அபாரமான அமுதக்கனிகளாலும்‌ ஏலம்‌ இலவங்கம்‌ ஜாதிக்காய்‌ முதலிய 
பரிமளத்திரவியங்களோடு கூடிய தாம்பூல பர்வதங்களாலும்‌ மனோரிர்மிதமாகிய 
பற்பல பூஜாசாதனங்களாலும்‌ தினந்தோறும்‌ பூசிக்கின்றனர்‌. அன்றியும்‌ அப்படிப்‌ 
பூசித்துப்‌ பக்தி பரவசராய்‌ மனதினாலேயே என்னெதிரில்‌ கூத்தாடுகின்றனர்‌. 
அன்றியும்‌ பஞ்சாமிர்தப்‌ பிரவாகங்களால்‌ என்னை அபிஷேகிக்கின்றனர்‌. இவ்வாறு 
பூஜா விதானங்களோடு கூடிய சாம்பவரது சித்தத்தில்‌ எவ்வளவு சவுக்கியமெனக்‌ 
குளதோ அவ்வளவு சவுக்கியம்‌ மற்றெங்குமில்லை. சகல சம்பத்துகளும்‌ 
நிறைந்துள்ள இல்லத்தைவிட்டு வேறிடஞ்செல்லு மனிதனுலகிலுண்டா? யான்‌ 
கெளரியுடன்‌ கூடி விலாசம்‌ செய்வதற்கு மலர்‌ மாளிகையை யெப்பொழுதும்‌ 
சாம்பவர்‌ சித்தத்தாலியற்றிக்கொண்டே யிருக்கின்றனர்‌. ஆதலின்‌ யானதனை விட்டு 
எங்குஞ்‌ செல்லேன்‌. என்‌ சரீரத்தில்‌ எனக்கு எப்படிப்பிரியமுளதோ அதனினு 
மிகுதியான பிரியம்‌ எனக்குச்‌ சாம்பவர்‌ சரீரத்திலுளது. ரத்ன மயமாய்‌ 
நிர்மிக்கப்பட்டவைகளும்‌ திவ்ய முத்துச்சாலர்களுடையவுமாகிய திவ்ய 
வெண்பட்டுக்‌ குடைகளாலும்‌ சந்திரகிரண கூட்டங்கள்‌ போன்ற திவ்ய 
சவரிரோமங்களோடு கூடியவும்‌ அற்புதமாகிய சுவர்ணப்பிடிகளுடன்‌ கூடியவுமான 


330 














சிவரகசியம்‌ 





சாமரங்களாலும்‌ சாம்பவரது சித்தமே என்னைச்‌ சேவிக்கின்றது. ஆதலால்‌ 
சாம்பவரது சரீரமே எனக்கு மிக்க பிரீதி கரமான திவ்யாலயமாயுள்ளது. கைலாயத்தி 
லும்‌ காசியிலும்‌ கெளரியிடத்திலும்‌ எனக்கு அத்தகைய பிரியமில்லை. சாம்பவர்‌ 
சித்தத்திற்‌ செய்யும்‌ பூஜை போலவும்‌ அப்பூசோபகரணங்கள்‌ போலவும்‌ அம்மலர்‌ 
மாளிகை போலவும்‌ யாராலெங்கு எனக்குச்‌ செய்யப்படுகின்றது? அப்படிப்பட்ட 
சாம்பவ ஸ்ரேஷ்டர்‌ கலியில்‌ எங்கேயாவது யாராவ தொருவரிருப்பார்‌. அல்லது 
அநேகங்கோடிக்கு இருவரல்லது மூவரிருப்பர்‌. அவர்களை நமஸ்கரிக்க வேண்டு 
மென்பதிற்‌ சிறிதுமையமில்லை. இதுகாறும்‌ நீ என்னைப்‌ பூஜித்தாய்‌. ஆயினும்‌ 
அம்மகான்கள்‌ போல நீ யுபாசித்ததில்லை யென்பதுண்மை. இப்போது யான்‌ ரேவா 
நதிக்கரைக்குப்போக வேண்டும்‌. அங்கு ஓர்‌ சாம்பவ சிரேஷ்டர்‌ என்னைத்‌ தியானித்‌ 
துக்‌ கொண்டிருக்கின்றார்‌. நான்‌ கெளரியுடனங்கு சென்று அவர்‌ செய்யுமரிய 
பூசைகளைப்‌ பெற்றுச்‌ சுகமாய்ச்‌ சிலகாலம்‌ வசிக்க வேண்டும்‌. அவர்‌ 
சாயங்காலத்தில்‌ மிக்க ஆதரவுடனென்னைப்‌ பூசிக்கின்றனர்‌. மஹாநிசியில்‌ 
மகாபூசை செய்கின்றனர்‌. அன்றியும்‌ பின்னர்‌ மலர்‌ மெத்தை யொன்றைக்கற்பித்து 
எனக்குச்‌ சமர்ப்பிக்கின்றனர்‌. ஒரு ரத்ன மாளிகை யுண்டாக்கி யதன்‌ மத்தியில்‌ ஓர்‌ 
விசால மந்திர மியற்றி சகலசாதனங்களையுமமைத்துரத்ன தீபங்களும்‌ அமுதரசம்‌ 
பெருகும்‌ கனிகளுமமைத்து விசாலஞ்செய்யும்‌ பொருட்டூ என்னைப்‌ பிரார்த்திக்கின்‌ 
றனர்‌. அப்படியே யான்‌ அவ்விசால மந்திரத்திற்‌ சென்றதும்‌ அவர்நித்திரை யென்னும்‌ 
முத்திரையுடன்‌ கூடிப்பிர்மானந்த முற்றிருக்கின்றனர்‌. ஓ நந்தி! நீ இப்போது இங்கு 
தாமதிக்காது சீக்கிரம்‌ கைலைக்குச்‌ செல்வாயாக. அங்கு கைலாயத்‌ துவாரத்திலிரு 
ந்து முன்போற்‌ பாலனஞ்‌ செய்திருப்பாயாக என்றனர்‌. 


இருபத்து நான்காம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





331 














சிவரகசியம்‌ 





உ 
பிங்களாய நம: 


இருபத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌. 
சாம்பவசிவ பூஜை. 


வியாசர்‌ - இங்ஙனங்‌ கூறிய மகாதேவன்‌ மஹாதேவியுடன்‌ கூட ரேவா நதிக்‌ 
கரையிலுள்ள சாம்பவரது மனமெனுமழகிய வாலயத்தையடைந்து அங்கு 
அச்சாம்பவரால்‌ சகல தேவசிரோமணியாயும்‌, அனந்த வேதவேதாந்தங்களாற்‌ 
போற்றப்‌ பெற்றவராயும்‌ பற்பல கணங்களோடுகூடி விளங்குபவராயும்‌ மகா 
பக்தியுடன்‌ தியானிக்கப்பட்டனர்‌. அச்சாம்பவர்‌ சகல தேவகணங்களால்‌ போற்றப்‌ 
பெற்றவரும்‌ பனிவரைபோல்‌ விளங்கும்‌ இடபத்தின்‌ மீது வீற்றிருப்பவரும்‌ 
ரத்னகுடைகளின்‌ நிழலினால்‌ மறைக்கப்‌ பெற்ற வாகனத்தை யுடையவரும்‌ 
அபாரமான சாமரைகளால்‌ இனிமையாய்‌ வீசப்பட்டவரும்‌ கெளரியினது அழகியதேக 
சம்பந்தத்தால்‌ பரமானந்த முற்றவருமாய்‌ ஈற்வரனைத்‌ தமது மனதா 
னிர்மிக்கப்பட்டு மலர்மெத்தைகளாலும்‌ ரத்னப்பிராகாரங்களாலும்‌ மணிமண்டபங் 
களாலுஞ்‌ ஜ்வலிக்குந்‌ திவ்யாலயத்திலிருப்பவராய்ச்‌ சிந்தித்தனர்‌; சிறந்த நிவேதனங்‌ 
களாலும்‌ புஷ்பபூஜையினாலும்‌ சந்தோஷிப்பித்தனர்‌. பின்னர்‌ அபராமான ரத்ன 
துவாரங்களைக்கடந்து அவ்விறைவனிடம்‌ தாம்‌ சென்ற தாய்ப்‌ பாவித்தனர்‌; 
தம்மனதிற்கு திருப்தி எங்ஙன முன்டாகுமோ அப்படி புஷ்பங்களாலர்ச்சித்துத்‌ 
திருப்தியடைந்தனர்‌. ரத்ன சிம்மாசனத்தின்‌ மீது விளங்கும்‌ அவருக்கு மதுபர்க்கமு 
தலியவற்றாலுபசாரஞ்செய்தார்‌. கோக்ஷீர பிரவாகத்தாலும்‌ நெய்க்கடலாலும்‌ தயிர்க்‌ 
கடலாலும்‌ சர்க்கரைப்‌ பர்வதங்களாலும்‌ கனிரசங்களாலு மிறைவனுக்‌ கபிஷேகஞ்‌ 
செய்து பின்னர்‌ கங்காப்பிரவாகம்‌ எண்ணிறந்த தாரையாய்ச்‌ சிவனது சிரசில்‌ 
விழும்படி அபிஷேகித்தனர்‌. பின்னர்‌ சுகவுஷ்ணமாகிய தீர்த்தத்தை ரத்னகுடங்களால்‌ 
மொண்டு உமையுடன்‌ கூடியமகேஹ்வரனுக்கு ஸ்நானம்‌ சமர்ப்பித்தனர்‌. அன்வாறு 
ஸ்நானம்‌ சமர்பித்து நினைப்பதற்கரிதும்‌ பார்ப்பதற்கரிது மாகிய திவ்விய 
வெண்பட்டாடைகளைச்‌ சமர்ப்பித்து அச்சாம்பவர்‌ பின்னரெண்ணிறந்த ரத்னங்களா 
னிர்மிக்கப்பட்டதும்‌ முல்லை முதலிய மலர்களால்‌ மெத்தையிட்டு விளங்குவது 
மாகிய மகா சிம்மாதனத்தில்‌ வீற்றிருக்கச்‌ செய்து திரிபுண்டரமாய்‌ விபூதியணிவித்து 
நறுமணங்‌ கமழும்சந்தனத்தைப்‌ பூசிவிலையிடக்கூடாத ரத்னாபரணங்களால்‌ 
அலங்கரித்து தூபதீபமுதலியவைகளைச்‌ சமர்ப்பித்து நூறு யோசனை விஸ்தாரம்‌ 
நாற்பக்கத்திலும்‌ ரத்ன தீபமாலைகளைத்‌ தீபிக்கச்செய்து, சூபங்கலந்து புத்துருக்கு 
நெய்யொழுகும்‌ திவ்யான்னத்தையும்‌ அறுவகையுடன்‌ கூடியதாக விசேஷங்களை 
யும்‌ மலை போலும்‌ சித்திரான்னங்களையும்‌ சர்க்கரை பால்‌ மது முதலியவைகளா 
லாக்கிய பாற்கடல்போலும்‌ பரமான்னத்தையும்‌ பின்னும்‌ பற்பல விசித்திர நிவேதன 
வகைகளையும்‌ நிவேதித்தனர்‌. பின்னர்‌ அமுதம்தேன்‌ முதலியவைகளையும்‌ 
இளநீரையும்‌ பிரவாகம்‌ பிரவாகமாய்ச்‌ சமர்ப்பித்துப்பின்னர்‌ மிக்க சீதளமாகிய 
தாம்பூலதளவரிசைகளை மலைபோலமைத்துப்‌ பாக்கு ஏலம்‌ லவங்கம்‌ கஸ்தூரி 
முதலிய நறுமணத்‌ திரவியத்துடன்‌ கலந்த திரவியத்தை மலைமலையாய்ச்‌ 


332 














சிவரகசியம்‌ 





சமர்ப்பித்துப்‌ பின்னர்‌ சாமரைக்கோடிகளாலு முபசரித்து மந்தமாருதஞ்‌ சேவிக்கச்‌ 
செய்து சந்திர மண்டலம்‌ போன்ற அழகிய கண்ணாடிகளைத்‌ தரிசிப்பித்து 
எண்ணிறந்த அப்சர மங்கையர்களின்‌ கூட்டங்களால்‌ நிர்த்தனம்‌ புரிவித்து இடையி 
டையே மந்தாரபுஷ்பவருஷஞ்‌ செய்வித்துப்பரமானந்தமுற்றிருந்தார்‌. இவ்வாறு 
பக்தியோடு அவர்செய்யும்‌ அபாரமான பூஜையினால்‌ பரமேஹ்வரன்‌ மிகவுஞ்‌ 
சந்தோஷங்‌ கொண்டவராய்‌ அச்சாம்பவரைப்‌ பார்த்துக்‌ கருணைகூர்ந்து இனிய 
மொழி கொண்டு கூறலாயினார்‌. ஓ சாம்பவபுங்கவ! நீ செய்த பூஜைக்குப்பிரதியாய்‌ 
நானென்ன செய்யப்‌ போகின்றேன்‌. நான்‌ பரமசந்தோஷ மெய்தினேன்‌. நீ வேண்டும்‌ 
வரத்தைப்‌ பெற்றுக்கொள்வாயாகவென்று திருவாய்‌ மலர்ந்ததும்‌ சாம்பவர்‌ ஆனந்த 
பரவசமாய்‌ யாதும்‌ தெரியாது எல்லாவற்றையு மறந்து தம்மையுமறந்து ஒரு 
முகூர்த்த நேரம்‌ அசைவற்றிருந்து ஆனந்தக்கண்ணீர்த்ததும்பச்‌ சிரசில்‌ அஞ்சலி 
கூப்பி 


நமோ நமஸ்தேஸ்து நமோ நமஸ்தே நமோ நமஸ்தே கிரிஜா ஸகாய 
ம்ருத்யுஞ்‌ ஐயாநாமயமாமவாவ கதிஸ்த்வமேவாமிமமேந்து மெளளே. 


ஓ நாதனே சகல ஜகங்களையும்‌ தகிக்கவெழுந்து சகல தேவாசுரர்களை 
யெங்கு சென்றாலும்‌ விடாது கொளுத்தத்தலைப்பட்ட காள கூட மகாவிஷம்‌ வெளிப்‌ 
பட்டதாகிய மகா ஆபத்தினின்றும்‌ சகல சராசரங்களையும்‌ தேவரீரன்றோ ரக்ஷித்தீர்‌? 
சகல ஜகத்திற்கும்‌ மங்களந்தருபவளாகிய சர்வமங்களையுடன்‌ கூடித்‌ தேவரீரன்றோ 
சகல ஜனங்களுக்கும்‌ தடையற்ற சுகங்கொடுக்கின்றவர்‌? தேவரீரது பாதாரவிந்தத்‌ 
தைத்‌ தியானித்தால்‌ தனதான்யம்‌ பார்யாபுத்ரமித்ரர்‌ முதலிய சம்பத்துகளும்‌ மலை 
போல்‌ வளர்ந்து அவர்களுடன்‌ கூடி சுகமாயிருந்து இறுதியில்‌ சம்சாரபந்தம்‌ நீங்கி 
மோக்ஷமடைவதற்கு ஏதுவாகும்‌, 


ஓ பிநாகபாணியே தேவரீரது பாதாரவிந்தமானது எனக்கு ஆனந்ததாரா 
வருஷத்துக்கு மகாமேகமாயுள்ளது. அது பார்க்கப்‌ பார்க்கப்‌ புதிது புதிதாய்த்‌ 
தெவிட்டாத ஆனந்தமளிக்கின்றது. அது மகாபாபங்களாகிய மலைகளைப்‌ பொடிப்‌ 
பொடியாக்கி ஆனந்த கங்காப்பிரவாகத்தில்‌ என்மனதை மூழ்கினதாகச்‌ செய்கின்றது. 
முன்‌ செய்த அபாரமான புண்ணியங்களும்‌ அளவற்ற தானங்களும்‌ அரிய தவங்களு 
மெனக்குப்‌ பரிபக்குவப்பட்டன. அதனால்‌ ஒ சந்திரமெளளே! எனக்கு இத்தகைய 
ஆனந்த கங்கையானது விருத்தியடைகின்றது. தேவரீரது பாதபத்மஸ்மரணேந்து 
தாரையானது அற்புதமான ஆனந்ததாரையை யெனக்குப்‌ பெருகச்செய்கிறது. ஓ 
திரிணேத்ரா! யானே பவித்திரன்‌. தேவரீரது கருணாகடாக்ஷத்துக்கு யானே இலக்கிய 
மாகின்றே னன்றோ? எவருடைய பாததரிசனமானது சுரேந்திர லோகபோகங்களை 
யும்‌ துச்சமாய்‌ நினைத்துத்தள்ளச்‌ செய்கின்றதோ, எவரது தரிசனத்தினால்‌ சகல தே 
தேவகணங்களும்‌ வந்திகளாய்‌ முன்னோடுகின்றனரோ, வாணியும்‌ பிரமனை 
விடுத்து நாவின்‌ முனையில்‌ வந்து நிற்கின்றனளோ, அப்படிப்பட்ட இறைவன்‌ 
தேவரீரன்றோ? மலைக்குங்கராகிய திவ்யான்னங்களைத்‌ தானஞ்செய்வதாலும்‌ 
கோதானங்களாலும்‌ தடையற்ற சுகம்‌ கிடைப்பதில்லை. ஓ சந்திரமெளளே! 
அப்படிப்பட்ட சுகம்‌ தேவரீரது சரணாரவிந்தங்களைப்‌ பூசிப்பதினாலேயே கிடைக்கின்‌ 
றது. அபாரமாகிய சம்சார மகாசமுத்திரத்தை வற்றச்செய்வதில்‌ தேவரீரது 

333 














சிவரகசியம்‌ 





தியானமொன்றே மகா அக்கினிக்குச்‌ சமானமாகின்றது. தேவரீரது சரணமொன்றே 
திவ்ய ஐய்வர்யத்தையும்‌ அந்தத்தில்‌ முக்தியையும்‌ பெறுதற்குத்‌ தகுதியாகியவா 
னையளிக்கத்‌ தகுதியாயுள்ளது. ஓ தேவரே! வேண்டியவரனைப்‌ பெற்றுக்கொள்ளென்‌ 
றருள்‌ புரிந்தீர்களே, தேவரீரது சரணாரவிந்தங்களைத்‌ தரிசிப்பதைத்‌ தவிர வேறே 
பெறக்கூடியவரமுளதோ? ஆதலின்‌ அத்தகையவரத்தைக்‌ கொடுத்து என்னை 
ரக்ஷித்தருள வேண்டும்‌. ஓ தேவா! பிரமாதிகளாகிய சகலதேவர்களின்‌ சித்த 
கமலத்தில்‌ விளங்குவதும்‌ சரணாகதர்களை ரக்ஷிப்பதுமாகிய தேவரீரது பாதார 
விந்தத்தை அனாதனும்‌ தீனனுமாகிய யான்‌ சரணமடைகின்றேன்‌. யான்‌ மரணமடை 
யுங்காலத்தில்‌ தேவரீரது பாதாரவிந்தத்தையெனக்குத்‌ தரிசிப்பித்தருள வேண்டும்‌. 
அநாதனாய்‌ அல்லற்படுமெனக்கு மரணகாலத்தில்‌ தேவரீரது பாதத்தையே துணை 
யாகவருளவேண்டும்‌. ஓ ஜகதீஸ்வரா! சந்திரகலாதரா! யான்‌ மரிக்குஞ்க்ஷணத்தில்‌ 
விபூதிருத்திராக்ஷ மணிந்து கொண்டு தேவரீரது பாதாரவிந்தத்தையே சிந்திப்பதி 
லெனக்‌ கிச்சைவரும்படி தேவரீரருளவேண்டும்‌. அடியேனுக்குத்‌ தந்தை தேவரீரே. 
தாய்‌ பவானியே! உங்களிருவருடைய பிரசாதத்தாலெனக்கு மஹேஸ்வராராதனை 
செய்து விளங்குஞ்சந்ததிகள்‌ வளர்ந்தோங்கவேண்டும்‌. இஃதோர்வரம்‌. உலகில்‌ 
சிவார்ச்சனை செய்வோர்களது பாதாரவிந்தத்தைப்‌ பூசிப்பதற்காகவே தனத்தை 
யார்ச்சிக்க விரும்புவோர்களே மகான்களாவர்‌. அப்படிப்பட்ட மகான்களே எனது 
சந்ததியாக வேண்டும்‌. அனந்த கல்யாணபரம்பரைகளுக்கு ஏதுவானது பரமேஸ்வரஸ்‌ 
மரணமொன்றே. அஃதே எனக்கு எப்போதும்‌ வேண்டியது. ஒ ஈசனே! தாயும்‌ 
தந்தையும்‌ நீரே. ஆதலின்‌ என்னைத்‌ தீனபந்துவாகிய தேவரீர்‌ கருணாகடாக்ஷத்தால்‌ 
சற்று நோக்கி யருளுங்கள்‌. அபாரமாகிய பாதகங்களுக்குத்‌ தேவரீர்‌ பிரளயகாலாக்னி 
யன்றோ? அப்படிப்பட்ட பாதாரவிந்த ஸ்மரணமானது அநேககோடி ஜன்மங்களிற்‌ 
பூசை செய்தவருக்கன்றோ நிகழும்‌? ஸ்ரீ காலகாலா, என்‌ சித்தத்தினில்‌ தேவரீரை 
எப்போதும்‌ சிந்திக்கின்றேன்‌. எனது மோகத்தைத்தேவரீரது சரணந்‌ தொலைத்து 
விடுக. ஹே பூதநாத! பகவந்‌! கிரிஜாசகாய! ஹேகெளரி! தேவி கிரிஜே! சிவவல்லபே! 
என்றன்னைக்‌ காத்திடு. ஓ மாராந்தகா! யமாந்தகா! சந்திரமெளளே ஓ 
மதுகைடபநாசினி! தேவி என்னை ரக்ஷியுங்கள்‌. ஹே பிரபோ! மோஹசத்ரோ! 
த்ரிலோசனா! சுராசுரஸார்வபெளமா! என்னிடம்‌ கருணைகொள்ளுங்கள்‌. ஹேஞான 
ஜனனி பிரளயகாலத்தினிறுதியில்‌ செய்யும்‌ சிவவிலாச! பரமானந்தரூபிணி! 
என்னிடம்‌ பிரசாதங்‌ கொள்ள வேண்டும்‌. ஓ தாக்ஷாயணி! பிரணத பாப விநாக 
தக்ஷ (மஸ்கரிக்கின்றவர்களின்‌ பாபத்தை நாசஞ்செய்வதில்‌ சாமர்த்திய 
முள்ளவளே). அனன்னியகதியாகியவென்னை உனது அபாரமான கருணாகடாக்ஷங்‌ 
களுக்குச்‌ சற்று கோசரஞ்‌ செய்வாயாக. ஒ ஈசா! உனது பாதாரவிந்த பஜனத்தையே 
செய்வேனா? ஒ சிவே பவானி எனது வாணியானது எப்போதும்‌ உன்‌ 
சம்பந்தமாகவே யிருக்கட்டும்‌. சகல தேவாசுபர்களுக்குப்‌ பிரபுவும்‌ உமாகாந்தனும்‌ 
பிரசாந்தனும்‌ சந்தானவிருக்ஷ புஷ்பமண்டப மகாசிம்ஹாசனத்தில்‌ வீற்றிருப்பவ 
னும்‌ வணங்கும்‌ தேவக்கூட்டங்களது கிரீடகோடிகளில்‌ விளங்கும்‌ திவ்யபாதார 
விந்தத்தையுடையோனும்‌ ஆகிய தேவரீரையே பஜிக்கின்றேன்‌. ஹே ம்ருத்யுஞ்சயா! 
என்னைரக்ஷியுங்கள்‌. ஓ! தேவதேவா! சகலவேதாந்தங்களும்‌ சகலதேவமு 
னிவர்களும்‌ சேரமாவ தம்சராகிய தேவரீரையே யாராதிக்க வேண்டுமென்று 
கூறுகின்றார்கள்‌. ஓ பகவனே! தேவரீரது பாதபத்மம்‌ அவர்களால்‌ எப்போதும்‌ 
பூசிக்கப்படுகின்றது. ஓ இறைவனே! உமதுருவமானது இயமநியமயோகங்களாலும்‌ 


334 














சிவரகசியம்‌ 





யாகங்களாலும்‌ தானங்களாலும்‌ தீனர்களைக்‌ காப்பாற்றுவதினாலுமாகிய 
நற்கருமங்களாலு முடியாது, சர்வாணியினது குஜகலசங்களில்‌ விளங்கும்‌ 
திவ்யசந்தன குங்குமங்களின்‌ காந்திப்‌ பெருக்கத்தால்‌ விளங்கும்‌ தேவரீரது 
பாதபத்மத்தை வணங்குகின்றேன்‌. ஓ ஜகதீம்வரா! உம்மையே நான்‌ சரணமடைகி 
ன்றேன்‌, அர்த்தேந்துமெளளே! என்னையே தேவரீர்‌ கருணையோடு. நோக்குங்கள்‌. 
தேவரீரது பாதாரவிந்தம்‌ அடியேனுக்கு மேன்மேலுஞ்‌ சுகத்தையே செய்க. பாப்க்‌ 
கூட்டங்களைத்‌ தூரத்தினீக்குக. ஓ காலகாலா! சகலஜகங்களையு முண்டாக்குதல்‌ 
பாலித்த வழித்தலாகிய இம்முத்தொழிலும்‌ தேவரீரது பாதாரவிந்தம்‌ அநாயாசமாய்ச்‌ 
செய்யுந்தொழிலன்றோ? அது ஓர்‌ விளையாட்டுப்போன்றதே. அப்படிப்பட்ட 
பதாரவிந்தத்திற்கு என்னைரக்ஷிப்பதும்‌ ஓர்‌ பெரிதோ? ஆதலின்‌ அது நம்மவனிவ 
னென்று நினைக்க வேண்டும்‌. அதுவே எனக்குப்பாக்கியம்‌. ஓ சம்போ! உனது சரணா 
ரவிந்த பஜனமே எனக்கு நிதியாயுளது. தனமும்‌ அதுவே. சுகசமுத்திரமுமதுவே. 
அஃதே எனக்குச்‌ சகலமும்‌. 


இருபத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 


335 














சிவரகசியம்‌ 





உ 
கிருத்திகாஸூநவே நம: 


இருபத்தாறாம்‌ அத்தியாயம்‌. 
சிவபூஜாமஹிமை. 


வியாசர்‌:- இவ்வாறு பிரார்த்திக்கும்‌ சாம்பவரது மொழியை இறைவன்‌ கேட்டு 
உமையுடன்‌ பரமசந்தோஷத்தினால்‌ கருணைகூர்ந்து அமிர்தம்‌ போன்ற 
திவ்யவசனத்தைக்‌ கூறுவாராயினார்‌. ஓ பக்தபுங்கவா! செய்த பூஜையினால்‌ மிகவும்‌ 
பிரீதியுடையவராயினோம்‌. நீ செய்த தோத்திரத்தினால்‌ யாமடைந்த சந்தோஷம்‌ 
சொல்லி முடியாது. நீ பிரார்த்தித்தவரன்‌ எம்மாலளிக்கப்பட்டது. பத்தர்களுக்குக்‌ 
கொடுக்காதவரன்‌ யாதுளது? நீ செய்த தோத்திரத்தை எவர்படிக்கின்றாரோ 
அவருக்குச்‌ சந்ததியும்‌ ஐங்வரியமு மேன்‌ மேலும்‌ வளர்கவென்று கூறிப்‌ பூஜையை 
யேற்றுக்கொண்டு சிவபெருமானவ்விடத்திலேயே அந்தர்த்தான மாயினர்‌. ரிஷிகள்‌ 
கேட்கின்றனர்‌. இப்போது தாங்கள்‌ கூறிய அமுதம்‌ போன்றதும்‌ மகாபாபங்களைத்‌ 
தொலையச்செய்வதுமாகிய திவ்யசரித்திரம்‌ கேட்கப்பட்டது. பின்னர்‌ தேவியும்‌ 
தேவரும்‌ எங்கிருந்தனர்‌? அதனைக்‌ கூறவேண்டுமென வியாசர்‌ கூறுகின்றார்‌. பிறகு 
கிரிஜாவல்லபராகியபிரபு கைலாயம்‌ வந்து அங்குள்ள உத்யானவனத்தை யடைந்து 
அதன்‌ மத்தியிலுள்ள ரத்னமண்டபத்தில்‌ கெளரியோடூ திவ்ய சிம்மாதனத்தில்‌ 
வீற்றிருந்து கெளரியைப்‌ பார்த்து ஹே கெளரி? அழகிய பில்வ தளங்களுடன்‌ கூடி 
விளங்கும்‌ பில்வ விருக்ஷங்களைப்‌ பார்‌. சிவலிங்கார்ச்சனை செய்யும்‌ 
பெரியோர்களிடம்‌ சென்று வரும்‌ மலர்க்கொடிகளைப்பார்‌. சிவலிங்கார்ச்சனையின்‌ 
பொருட்டு மலர்ந்து நறுமணங்கமழ்ந்து விளங்கும்‌ அழகிய மலர்களையும்‌ 
பக்குவமாகிய கனிகளையும்‌ பார்‌, மிக்க அழகாகிய தாமரை மலர்களையும்‌ 
மந்தமாருதத்தால்‌ அழகாய்ச்‌ சலிக்கும்‌ மந்தார மலர்களையும்‌ அமுதரசம்‌ நிறைந்த 
பக்குவமாகிய கனிகளையும்‌ அமுதக்னியுடன்‌ கூடிய கரும்பு வகைகளையும்‌ பார்‌. 
இங்குள்ள வெல்லாம்‌ இதற்கன்னியமான எவ்விடத்‌ துமிராத அபூர்வமாகிய 
கனிகளாமன்றோ? வெகு விநோதமாக விருக்கின்றன. பார்க்கப்பார்க்கத்தெவிட்டாத 
ஆனந்தத்தைத்‌ தருகின்றவன்றோவென்று கூறினார்‌. அதனைக்‌ கேட்டுக்‌ கெளரி 
மகாதேவரை நோக்கி ஆச்சரியங்கொண்டு ஓ தேவதேவா! சங்கரா! சங்கரா! 
அபாரகருணாரசசாகரா! இதுமிக்க ஆச்சரியமாக விருக்கிறது. இவ்வனத்தின்‌ 
விருத்தாந்தத்தை யெனக்குரைக்கவேண்டும்‌. இங்குள்ள விருக்ஷங்கள்‌ சிவலிங்கத்‌ 
தைப்‌ பூசிக்க மலர்‌ முதலியவைகளுடன்‌ தாமே சென்று சென்று சஞ்சிரித்து 
வருகின்றனவே. இப்புதுமையின்‌ விசேடத்தை யெனக்குக்கூறவேண்டுமென்ன, 
சிவபெருமான்‌ ஹே தேவி! பூர்வம்‌ ஹிமயகிரி குகையில்‌ முனிவர்‌ சிலர்‌ 
சாந்தர்களாய்ப்‌ பலகாலமென்னை நோக்கித்‌ தவஞ்‌ செய்திருந்தனர்‌. பின்‌ யான்‌ 
பிரசன்னமாக அவர்களென்னைப்பற்பல விதமாய்த்துதித்துப்‌ பிரார்த்தித்தனர்‌. 
அவர்கள்‌ கேட்டவரனாகிய துதி சகல பாபத்தையுந்‌ தொலைப்பது. அது: - 


336 














சிவரகசியம்‌ 





மகாமேருவாகிய வில்லின்‌ கோடிகளின்‌ காந்தியுடன்‌ நன்கு தழுவப்பட்ட 
தேகத்தோனாகிய இறைவனை நமஸ்கரிக்கின்றோம்‌, பேரானந்த பதத்தினில்‌ 
விளையாடுவோ காலகாலனை வணங்குவாம்‌. மணைய்வர்ய காரணனும்‌ 
மாரவைரியுமாகிய வுமாஸகாயனை நமஸ்கரிப்பாம்‌. அர்த்தசந்திர கலாபரணனாகி 
பவனை மனதெனும்‌ மானதஸரசிற்கு ராஜஹம்ஸனை வணங்குவாம்‌. பவானியின்‌ 
புன்னகைக்கிடமானவனை விஷ்ணு முதலிய தேவர்களால்‌ போற்றப்‌ பெற்றவனை 
வேதாந்தகோடிகளால்‌ துதிக்கப்பெற்றவனை சரணமடைந்தவர்களின்‌ துக்கத்தைத்‌ 
தொலைப்பவனை சுபமளிப்போனை சகல ஜகத்‌ சிருஷ்டி ஸ்திதி சங்கார காரணனை 
பவானி முககமல பானுவை காலகூடபக்ஷகனை அந்தகாந்தகனை கிரிராஜ 
கன்னிகையின்‌ ங்தன குங்குமங்கவர்ந்தமார்பினனை ருத்ராக்ஷமாலா பூஷணனை 
நால்வகைப்‌ புருஷார்த்தந்‌ தந்தருள்வோனை விருஷபத்வஜனை ஜடா கோடியின்‌ 
உரைதலால்‌ சிதறிய நக்ஷத்திரக்‌ கூட்டங்களுடையோனை நமஸ்கரிக்கின்றோம்‌ 
என்பதாம்‌ என்று கூறினர்‌. 


வியாசர்‌:- இவ்வாறு அம்முனிவர்கள்‌ மகாதேவனை வணங்கி ஓ தேவதேவா 
சங்கரா! சாந்தனே! ப்ரணதார்த்திஹரா! அடியேங்களுக்கு வேண்டியவரனை 
யளித்தருளுங்கள்‌. ஓ ஜகதீஸ்தீவரா! கைலாயத்தில்‌ கோடிக்கணக்காய்‌ திவ்யலிங்கங்‌ 
களிருக்கின்றன. அவைகளைப்‌ பூசிக்கவிருப்புற்றிருக்கின்றோம்‌. ஆனால்‌ அப்பூஜைக்‌ 
குபயோகமாகும்‌ திவ்ய மலர்களுடைய விருக்ஷங்களாயிருந்து லிங்கமுள்ளவிட 
மெல்லாம்‌ நடந்து சென்று தம்மிடமுள்ள மலர்களால்‌ பூஜிக்க வேண்டுமென்ற 
விருப்பமுளது. இஃதே எங்களது வரம்‌. இப்படிச்‌ சிவபூஜைக்குபயோகமாகாவிடில்‌ 
ஜன்மத்தால்‌ யாது பிரயோஜனம்‌? சிவபூஜையை விடுத்துக்கேவலம்‌ தேகத்தை 
வற்றச்‌ செய்வதான தவத்தால்‌ அப்பிறவி வீணே. எவன்‌ எப்பிறவியில்‌ பரமபக்தியு 
டன்‌ ஒருமைப்பட்ட மனமுடையோனாய்‌ சிவபூஜை செய்கின்றானோ அப்பிறவியே 
அவனுக்குச்‌ சபலமாகும்‌. அவனே ஜீவன்முத்தனென்பது வேதங்களின்றுணிபு. 
எவனால்‌ சகலமங்கள சாதனமாகிய சம்புபூசை பில்வ பத்திரங்களாலும்‌ மலர்களா 
லும்‌ பரிசுத்தமாகிய தீர்த்தங்களாலும்‌ செய்யப்பட்டிலதோ அச்சன்மம்‌ அவலமே. 
ஆதலின்‌ எப்போதும்‌ சிவபூஜா சாதனமாகும்‌ மலர்களையுடைய 
விருக்ஷங்களாயிருந்து நேரிலே சென்று சிவலிங்கத்தைப்பூசிக்க வேண்டும்‌. 
அப்படிப்பட்ட புண்யவிருக்ஷமாகுந்‌ தன்மையை யெங்களுக்கருள்புரியுங்கள்‌, 
அப்படிப்பட்ட விருக்ஷங்களாயிருத்தலையே நாங்கள்‌ விரும்புகின்றோம்‌. 
சிவலிங்கத்தின்‌ பொருட்டு ஓர்‌ மலரை யாவது பில்வதளத்தையாவது எவன்‌ 
சமர்ப்பிக்கின்றானோ அவனே பாக்யவான்‌. ஆதலின்‌ அநுக்கிரகிக்க வேண்டும்‌. 
சிவபூஜைக்குப்‌ யோகப்படும்‌ விருக்ஷங்கள்‌ மரணத்தின்‌ பின்னர்‌ சிவனையடையு 
மென்று சுருதியில்‌ கூறப்பட்டிருக்கிறது. ஆதலின்‌ இத்தகைய வரத்தை 
விரும்புகின்றோமென்று பிரார்த்திக்கும்‌ முனிவர்களைக்‌ கருணையுடனோக்கி 
மகாதேவன்‌ ஒ முனிவர்களே! நீங்கள்‌ விரும்பியபடி வரமளித்தனமென்று கூறி 
அவ்விடமே அந்தர்த்தான மாயினர்‌. முனிவர்களும்‌ மிக்ககளிப்பெய்தி ஒருவரை 
யொருவர்‌ நோக்கி, தவம்‌ தானம்‌ பூஜை முதலியவைகளெல்லாம்‌ சிவப்பிரசாதத்தை 
யே பலமாகக்கொண்டவாதலால்‌ அப்பயனை யுண்டாக்குகின்றன. அன்றி வேறு 
பயன்‌ யாதுமில்லை. சிவப்‌ பிரசாதமடைந்தனராயின்‌ பின்னர்‌ யாதும்‌ 


337 














சிவரகசியம்‌ 





வேண்டியதில்லை. பயன்களுக்கெல்லாம்‌ சிறந்தபயன்‌ சங்கரப்பிரசாதமே யென்று 
கூறினர்‌. 


வியாசர்‌:- ஒ முனிவர்களே மகாதேவனது பிரபாவம்‌ இஃது. அதனை 
வேதாந்தங்களும்‌ அறிந்தில . மகேச பூஜையால்‌ எவனது பிறவி சந்தோஷத்துடன்‌ 
கழிக்கப்படுகின்றதோ அவனே புண்யான்மாவாகிய தன்யன்‌. அவனையே சகல 
தேவர்களும்‌ பூசிக்கின்றனர்‌. எவன்‌ மிக்க சிரத்தையுடன்‌ சிவலிங்கத்தைப்‌ 
பூசிக்கவில்லையோ அவன்‌ பதர்‌. அவன்‌ அடைவது அவலமாகிய கதியே யென்பது 
சத்யம்‌. பத்ரம்‌ புஷ்பம்‌ அறுகு மற்றுள்ள பூஜா சாதனங்களாலும்‌ மகாதேவனைப்‌ 
பூசிப்பவன்‌ தேவர்களால்‌ பூசிக்கப்படுகின்றவனாகின்றான்‌. 


பூர்வம்‌ ஸ்ரீகிரி யென்னுமிடத்தில்‌ ஓர்‌ மனிதாதமனிருந்தான்‌. அவன்‌ மிக்க 
தரித்திரன்‌, குஷ்டப்பிணியன்‌, அவன்‌ சிலகாலம்‌ பிராமணவேஷத்துடனிருந்து 
மன்னுயிரை ஹிம்சித்து வந்தான்‌. அப்படி பலகாலமிருந்து பின்னர்‌ 
வேடவுருவத்துடன்‌ வேட்டையாட வனஞ்சென்று அங்குள்ள மிருகம்‌ பக்ஷி முதலிய 
வைகளை ஹிம்சிப்பதில்‌ விருப்புற்று முயன்றாலும்‌ மிக்க வயது சென்று சரீரம்‌ 
தளர்ந்து போனமையால்‌ ஒன்றும்‌ அவனால்‌ ஹிம்சிக்க முடியவில்லை. அப்படி 
யாகவே. அவன்‌ சத்தியற்றவனாய்‌ அவ்வனத்திலோர்‌ பக்கத்திற்‌ றங்கியிருந்து 
தானே மரித்துக்கிடைக்கும்‌ பக்ஷியையாவது மிருகத்தையாவது தனதிருப்பிடங்‌ 
கொண்டுபோய்‌ அதனால்‌ மனைவி மக்கள்‌ முதலியவர்களோடு ஜீவனஞ்‌ செய்து 
வந்தான்‌. அவனுடைய மக்களெல்லோரும்‌ எப்பொழுதும்‌ பசியால்‌ வருந்துவார்கள்‌. 
ஓர்‌ சமயம்‌ அவனோர்‌ பக்கத்தில்‌ கத்தரிக்காய்‌ களிருப்பதைக்கண்டு அவைகளை 
விசேடமாய்க்கவர்ந்து தனதிருப்பிடஞ்‌ சேர்ந்து பசி மேலிட்டுச்‌ சீக்கிரம்‌ பாகஞ்‌ 
செய்ய முயன்றான்‌. அப்போது அக்கத்தரிக்காய்களுடன்‌ ஓர்‌ கத்தரிப்பூவை 
அம்மக்களுளொருவன்‌ எடுத்துக்கொண்டு அரண்யமார்க்கமாய்த்தன திருப்பிடம்‌ 
வரும்போது அப்பாலகன்‌ அப்பூவை வீசி யெறிந்தான்‌. அஃது ஒர்‌ சிவலிங்கத்தின்‌ மீது 
விழ்ந்தது. பின்னர்ப்‌ பசியினால்‌ வருந்தி யிறந்து விட்டான்‌. யமகிங்கரரும்‌ 
கோலாகலமாய்‌ வந்து அவனைக்‌ காலனருகிற்சேர்த்தனர்‌. காலனும்‌ அவன்‌ 
தூரத்தில்‌ வரும்போதே நடுங்கிச்‌ சித்ரகுப்தனைக்‌ கூப்பிட்டு அந்தோ! இதென்ன 
கொடுமை! ஓ சித்ரகுப்தா! இதைப்பார்‌! மிக்க ஆச்சரியமாயிருக்கின்றது. 
இதைப்பார்க்க நமது மனமும்‌ நடுங்குகின்றது. அஃதிருக்கட்டும்‌. இவரைக்கண்டு 
சூலபாணியும்‌ சிவகணங்களும்‌ நடுங்குவாரென்பதிற்‌ சந்தேகமில்லை. யான்‌ 
எவ்வளவோ சிவகணங்களைத்‌ தரிசிக்கின்றேன்‌. அவர்களிடமும்‌ எனக்குப்‌ 
பயமுண்டாகவில்லை. என்னையறியாமல்‌ என்னுள்ளம்‌ பதைக்கின்றதாகலின்‌ இவர்‌ 
யார்‌ ? அந்தோ! கொடியவர்களாகிய நமது தூதர்கள்‌ விசாரிக்காமல்‌ யாரோ 
பெரியவரான மகாத்மாவை யழைத்துக்கொண்டு வந்தனர்போற்‌ காண்கின்றது. இனி 
அவர்களை விசாரித்துச்‌ சிக்ஷிக்கவேண்டுூ மென்று கூறிய தர்மராஜனை நோக்கிச்‌ 
சித்ரகுப்தன்‌ அந்தோ! என்ன இப்படி விளைந்தது? இவர்‌ மகாதேவரன்றோ? இனி 
மகேய்வரனால்‌ நமக்கு எக்காலத்தி லென்ன கெடுதிவிளையுமோ! இவர்‌ சாம்பவ 
சிரேஷ்டராவர்‌. மகேஸ்வரன்‌ சுதந்தரரும்‌ கருணைக்‌ கடலுமானவ ரன்றோ? அவரது 
வைபவ மெண்ணிறந்தது. இவர்‌ அவராக்ஞையால்‌ கைலாயமேயடைவரென்‌ 
றெண்ணுகின்றேன்‌. இவர்‌ செய்த புண்ணியத்தைச்‌ சொல்லக்கேட்பவர்‌ முக்தி 


338 














சிவரகசியம்‌ 





பெறுவதுண்மையே. இவரது தந்‌ைத சகல தருமங்களையும்‌ விடுத்துப்‌ 
பலபாதகங்களையே செய்து வந்த கொடும்பாவி; தரித்திரன்‌; பிணியுடையோன்‌. 
இவரது சகோதரர்களும்‌ மகாதுஷ்டர்கள்‌. அன்னையும்‌ அவ்வாறே. இவரது 
குலம்பரமதுஷ்டத்தன்மையுடையது. இவரினத்தோரெல்லோரும்‌ அன்னம்‌ 
அன்னமென்று கதறிக்கொண்டேயிருப்பவர்‌. ஆயினும்‌ அவர்களுக்கு ஓர்‌ கவள 
அன்னமுங்‌ கிடைப்பதில்லை. இவர்‌ இறக்கும்போது ஓர்‌ வாடியகத்தரிப்பூவை 
யெறிய அது ஓர்‌ சிவலிங்கத்தின்‌ மீது வீழ்ந்தது. அதனைத்‌ தன்னைப்‌ 
பூசித்ததாய்கொண்டு சிவபெருமான்‌ சந்தோஷித்துக்‌ கருணையோடு தமது 
தூதர்களைப்‌ பார்த்து இவரைச்‌ சீக்கிரம்‌ நமதுலகத்திற்கு விமானத்தின்‌ மீதேற்றி 
நம்பதங்காண்டு வந்து சேருங்களென்‌ றாக்ஞாபித்‌ திருக்கின்றனர்‌. இனியாதாகுமோ! 
சிவகணங்கள்‌ யாது செய்வரோ! அது எனக்குத்‌ தெரியாது. ஆனால்‌ ஒன்று 
தோன்றுகின்றது. இஃதோர்‌ பிரளயகாலமென்னலாம்‌! இனி அவர்கள்‌ வந்து 
உங்களையும்‌ பாசத்தாலிறுகக்‌ கட்டியிழுத்துக்கொண்டு போவார்கள்‌. அங்ஙனமாயின்‌ 
ஏனைய தூதர்களின்‌ கதியைப்பற்றிக்‌ கூறவும்‌ வேண்டுமா? இனி நாம்‌ ஓடி 
யொளிப்போ மெனிலும்‌ சிவகணங்கள்‌ வந்து பாசங்களாற்‌ கட்டி நம்மையிழுத்துப்‌ 
போவது நிச்சயமே. நமது தூதர்கள்‌ விசாரியாமல்‌ இக்கொடியகாரியத்தைச்‌ செய்து 
விட்டார்கள்‌. ஆதலின்‌ அதனால்‌ வரும்‌ துக்கபரம்பரைகளை நீங்க ளனுபவிக்க 
வேண்டியது தான்‌. நமக்குச்‌ சிவதத்வக்யானமில்லை. இப்படிப்பட்ட கொடுஞ்‌ 
செயலைச்‌ செய்யுந்‌ தூதர்களைத்‌ தண்டிப்பதுமில்லை. ஆதலின்‌ நமது மகாபாபங்க 
ளின்‌ பயனாகிய பெருந்துக்கங்களையும்‌ அடிக்கடி யனுபவிக்க வேண்டியிருக்கி 
ன்றது. இனியாவது பெரியவரை மரியாதையுடன்‌ வரவழைத்துப்‌ பூசித்திருங்கள்‌. 
இச்சாம்பவர்‌ திருப்தியடையும்படி பூசிப்பீர்களாயின்‌ பின்னர்‌ யாதாயின்‌ ஓர்‌ சாதகம்‌ 
நமக்குண்டாகுமென்ன, யமன்‌ கேட்டுக்கொண்டிருக்கும்போதே சிவதூதர்கள்‌ 
விமானத்துடன்‌ கோலாகலமாய்ச்‌ சப்தித்துச்‌ சீக்கிரம்‌ வந்தடைந்து பெரும்‌ 
பாசங்களால்‌ யமனை யிறுகக்கட்டி வருத்த முயலும்‌ போது பிரமன்‌ விஷ்ணு 
இந்திரன்‌ முதலிய எல்லோரும்‌ சரேலென வோடி வந்து அச்சிவகணங்களின்‌ பாதா 
ரவிந்தத்தில்‌ விழ்ந்து நமஸ்கரித்துப்‌ பக்தியுடன்‌ பூசித்து அஞ்சலிபத்தஞ்செய்து 
கொண்டு, 


நமோநமமர்‌ மாம்பவேப்போ கணேப்போவோ நமோநம: 
ரயிப்போவோ நமஸ்துப்யம்‌ ரதேப்‌ யச்சச்மோறம: 
ஸேனாப்பியச்ச நமோ நித்யம்‌ ஸேகனாரியப்யச்ச நமோநம: 
க்ச்ருப்யோவோ நமோ நித்யம்‌ சங்கர வ திரமுப்யயேவசா | 


என்று துதித்து மீண்டும்‌ சிவகணங்களை நமஸ்கரித்துச்‌ சிரசிலஞ்சலி கூப்பி 
ஓசுவாமின்‌! ஓ சாம்பவ கணாதிபர்களே தேவரீரை வணங்குகின்றோம்‌. 
தேவர்களாகிய எங்களது அபராதங்களை க்ஷமித்துக்கொள்ள வேண்டும்‌. 
கருணையுடன்‌ கூடிய நோக்கத்தாலெங்களைக்‌ காத்தருளவேண்டும்‌. இந்த யமன்‌ 
மிக்க அறியாதவன்‌. இவன்‌ செய்த பிழையைத்‌ தயாநிதிகளாகிய நீங்கள்‌ பொறுக்க 
வேண்டும்‌. ஓ சாம்பவகணங்களே! இக்குற்றஞ்செய்த தூதர்களு மெண்ணிறந்தவர்‌ 
களாதலால்‌ இவர்களைச்‌ சிக்ஷிப்பதுந்‌ தகுதியல்ல. எண்ணிறந்தவர்களை சிக்ஷிக்க 
எவ்வாறு இயலும்‌. எண்ணுக்குட்பட்டவர்களையே சிக்ஷிக்க வியலும்‌, யமனோ 


339 














சிவரகசியம்‌ 





ஒருவன்‌. உலகிலுள்ள எண்ணிறந்த கிருகங்களில்‌ நடக்குஞ்‌ சங்கதியை 
எப்படியறிவான்‌? யமனும்‌ விசாரியாமல்‌ சிக்ஷிப்பதில்லை. சித்ரகுப்தனோடு 
விசாரித்தே சகலரையும்‌ தண்டிக்கின்றான்‌. ஏதோ இவ்விஷயத்தில்‌ யமன்‌ 
தவறிப்போயினான்‌, இப்போது நீங்கள்‌ இவனைக்‌ கட்டிக்கொண்டு போவதற்கு 
வந்துவிட்டீர்கள்‌. ஓ சம்புகணங்களே! இப்படித்‌ துக்கமடைந்திருக்கும்‌ எங்களிடம்‌ 
நீங்கள்‌ கருணைகொள்ளுங்கள்‌. சிவாக்ஞா பரிபாலகருக்கு இங்கு செய்யக்கூடாத 
காரியம்‌ யாதுமில்லையாயினும்‌ நீங்கள்‌ யோசித்துப்‌ பாருங்கள்‌. உங்களது 
ஆணையை இந்த யமன்‌ எங்ஙன மீறுவான்‌? அப்படி மீறிச்‌ சீவிப்பவனுண்டா? 
சுவர்க்கம்‌ சத்யலோகம்‌ வைகுண்ட முதலிய வுலகங்களில்‌ தானாகட்டும்‌ அவன்‌ 
ஜீவிக்கமுடியுமா? நாங்கள்‌ ஒவ்வோர்காலத்தில்‌ அறியாமையால்‌ யாதேனுங்‌ 
குற்றஞ்செய்ய நிகழும்‌. அதனை நீங்கள்‌ பொறுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 
காலகாலனுடைய ஆக்ஞையால்‌ நீங்கள்‌ சகலத்தையும்‌ நடத்துவீர்களாயின்‌ 
இப்பிரமாண்டத்துக்குள்‌ நரகத்துக்குப்போகின்றவன்‌ யார்‌? அன்றியும்‌ அபராதஞ்‌ 
செய்தவர்களாயினும்‌ மிக்க விநயமுள்ள வேலைக்காரர்களா யிருக்கின்றமையா 
லெங்களை நீங்கள்‌ காப்பாற்றவேண்டும்‌. ஓ சிவகணநாதர்களே! மகாதேவனது 
ஜஹ்வரியமே மகாவற்பதம்‌. அவர்களது தூதர்களாகிய நீங்கள்‌ தேவாசுரர்களாலும்‌ 
பூசிக்கப்படுகின்றவர்களன்றோ? உங்களில்‌ ஒருவராலேயே சகல ஜகங்களும்‌ ஓர்‌ 
கணப்போதில்‌ அழிந்து விடும்‌. அப்படிக்கிருக்கச்‌ சிவகணங்களாகிய உங்களனைவர்‌ 
களாலுஞ்‌ செய்யவேண்டிய காரிய மென்றொன்‌ றுண்டா? ஆயினுஞ்‌ சிவாக்ஞை 
யால்‌ எல்லோரும்‌ வந்தீர்கள்‌. இதனால்‌ உங்களுக்கு மிக்க சிரமம்‌. உங்களது 
கோபத்துக்கும்‌ யமன்‌ விஷயனாவது தகுதியா? கைலாயத்துவாரத்திலிருந்து 
கொண்டே யமனைச்சிக்ஷிக்க நினைப்பீர்களானால்‌ அவன்‌ சிக்ஷிக்கப்பட்டவனா 
கானா? நாங்களனை வரும்‌ உங்களது ஆக்ஞாபாசத்திற்கட்டுப்பட்டவர்களானால்‌ 
யமனைப்பற்றிக்‌ கூற வேண்டுவதுமுண்டோ? ஆனால்‌ எங்களது பாக்யவசத்தால்‌ 
நீங்க ளனைவரும்‌ இங்கு வந்து தரிசனந்தந்தீர்கள்‌. உங்களைத்‌ தரிசித்த 
மாத்திரத்தினால்‌ சாக்ஷாத்‌ ஜகதீங்வரனைத்‌ தரிசித்ததாகின்றமையால்‌ நாங்களெல்‌ 
லோரும்‌ கிருதார்த்தர்களாயினோமென்று சகலதேவர்களும்‌ பிரார்த்தித்துக்‌ 
கொண்டிருக்க அதனைச்‌ சிறிதுங்கவனியாது அச்‌ சிவகணங்கள்‌ காலனையும்‌ 
அவனுக்குபகாரமாய்‌ வந்த சகல தேவர்களையும்‌ பாசத்தாற்கட்டி யமனையடித்து 
மிக்க தொந்தரவு செய்து கொண்டு கைலாயங்கொண்டுபோக முயன்றார்கள்‌. 


இருபத்தாறாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





340 














சிவரகசியம்‌ 





உ 
சிகிலாஹநாய நம: 


இருபத்தேழாம்‌ அத்தியாயம்‌. 


சிவபூஜாமஹிமை. 


வியாசர்‌:- யமன்‌ முதலியவர்களைக்கட்டித்‌ தொந்தரை செய்யுங்‌ கோலாகலத்‌ 
தைக்‌ கேட்டுச்‌ சங்கரன்‌ நந்தியை அழைத்து ஒ நந்தி! எனதாணையின்படிச்சென்ற 
கணங்களுக்குப்‌ பிரதிகூலமாய்‌ யமனுக்குதவியாய்த்‌ தேவர்கள்‌ வந்திருக்கின்றனர்‌. 
நீ ரத்னபுஷ்பகவிமானத்திலேறி விரைவிலே சென்று அவர்களெல்லோரையும்‌ 
சூலச்சுவாலைகளால்‌ வாட்டுவாயாக. எனதாக்ஞையை மீறி வந்தவர்களாகையால்‌ 
அவர்களைப்பழுக்கக்காய்ச்சிய மழுக்களாற்‌ கொளுத்துவாயாக. அன்றியும்‌ யமனை 
ரம்பத்தாலறுத்து வருத்தவேண்டியது. அவர்களை யிங்கு கொண்டு வரவேண்டுமென்‌ 
பது அவசியமில்லை. வருத்த வேண்டியதே முக்யம்‌. அவ்விடத்திலேயே பழுக்கக்கா 
ய்ச்சிய வுலக்கைகளால்‌ புடையுங்கள்‌. கும்பீபாக முதலிய நரகங்களிற்‌ புரட்டுங்கள்‌. 
யமனுக்கு அநுகூலமாய்வந்த துர்ப்புத்திகளாகிய தேவர்களெல்லாம்‌ உயிர்‌ நீங்குவா 
ராயின்‌ என தாக்ஞையால்‌ உடனுக்குடன்‌ பிழைப்பித்து வருத்தவேண்டியது. உனக்கு 
நிகராகிய வீரன்‌ யாருமில்லை யென்பது எனது சங்கல்பமாகையால்‌ நீ விரைவிலே 
சென்று சிறிதும்‌ யோசிக்காமல்‌ அவர்களைச்சித்ரவதை செய்யவேண்டியது, அவர்கள்‌ 
நல்ல வார்த்தை சொல்லவந்தாலும்‌ சிறிதும்‌ விசாரியாமல்‌ பழுக்கக்காய்ச்சிய 
கூர்மையாகிய கதையாலடித்து வதஞ்செய்யென்‌ றாக்ஞாபித்தார்‌. அதனைக்‌ கேட்ட 
நந்திதேவர்‌ சிர மீது கைகூப்பி ஓ தேவனே! தேவரீரது ஆணையைச்‌ சிரசில்‌ 
வகிக்கின்றேன்‌. இதோ ஓர்‌ நொடியிற்சென்று ஆணையின்படி நடக்கின்றேன்‌. 
எண்ணிறந்த இப்பிரமாண்டங்களுள்‌ தேவரீரது ஆக்வைக்குப்பிரதிகூலஞ்்‌ 
செய்கின்றவனெவன்‌? சகல தேவாசுரர்களும்‌ எப்போது சிவாபராதம்‌ யாது நேருமோ 
வென்று நடுக்குற்றிருக்கின்றனர்‌. இப்போதே தேவரீரது ஆணையால்‌ சகலதேவர்க 
ளையுஞ்‌ சங்கரித்து விடுகின்றேன்‌. இங்கு சிவகணங்களுக்குப்பிரதிகூலமாய்‌ 
வராமல்‌ சுவர்க்கத்திலிருக்கும்‌ ஏனைய தேவர்களை யாதும்‌ உபத்திரவஞ்‌ 
செய்யக்கூடாது. அவர்களே சிவாக்ஞைக்கு நடுங்கிக்‌ கலங்கியிருக்கின்றவர்கள்‌. 
ஆதலின்‌ இவர்களையே சிக்ஷித்தலுசிதம்‌. பின்னர்‌ இத்தேவர்கள்‌ வீணாய்க்‌ 
கெட்டுவிட்டோமே யென்று பரிதாபப்பட்டு இனியாவது சரியாய்‌ நடப்போ மென்றெ 
ண்ணுவார்கள்‌. அன்றியும்‌ நாம்‌ சிக்ஷை செய்யும்‌ போது அவர்கள்‌ நம்மை யெதிர்த்து 
யாதாவது அபராதஞ்‌ செய்வார்களாயின்‌ மீண்டுந்தோன்றாமல்‌ வதஞ்செய்ய 
வேண்டியவர்களே. ஓ சுவாமி! இத்தகைய காரியங்களை இப்போதே செய்து 
விடுகின்றே னென்று கூறிக்‌ கைகட்டி நிற்கும்‌ நந்தியைப்‌ பார்த்து ஓ நந்தி! 
நன்குகூறினாய்‌, சீக்கிரம்‌ செல்லென்றனர்‌. நந்தியும்‌ சந்தோஷத்தா லுள்ளம்‌ 
பூரித்தவராய்‌ புஷ்பவிமானத்திலேறி யமன்‌ முதலிய தேவர்களிருக்குமிடம்‌ வந்து 
சேர்ந்தனர்‌. விமானமும்‌ ஓர்‌ கணப்போதில்‌ அத்தேவர்களுக்குச்‌ சற்று தூரத்தில்‌ 
நெருங்கினதையும்‌ அதில்‌ நந்திதேவரையுங்கண்டு பயத்தால்‌ நடுங்கிச்‌ சிவ கிங்கரர்‌ 
களெல்லோரும்‌ தேவர்களை உபத்திரவப்படுத்தும்படி நிகழ்ந்த சிவாக்ஞையை நாம்‌ 


341 














சிவரகசியம்‌ 





சற்று அநாதரவு செய்தோம்‌, அதனால்‌ நம்மிடங்‌ கோபித்து நந்தி வருகின்றாரென்று 
நினைத்துத்தேவர்களைச்‌ சவுக்கடி யாலடித்தும்‌ பழுக்கக்காச்சிய இருப்பாயுதங்களாற்‌ 
புடைத்தும்‌ உலக்கைகளாலும்‌ பிண்டிபாலங்களாலும்‌ அடித்தும்‌ பழுக்கக்காய்ச்சிய 
ரம்பத்தாலறுத்தும்‌ ஹிம்சிக்கும்போது தேவர்களெல்லோரும்‌ சுவாசமற்றவரும்‌ 
கதறுகிறவரும்‌ கூவுகின்றவர்களும்‌ சரணாகதி யடைகின்றவர்களுமாய்க்‌ 
கோலாகலம்‌ நடந்தது. அவரவர்‌ மனைவிகளும்‌ நடுக்குற்றுச்‌ சோகத்தால்‌ 
கோலாகலமாயழுதனர்‌. சகலகந்தர்வர்களும்‌ முனிவர்களும்‌ சித்தர்களும்‌ 
பன்னகர்களும்‌ கோலாகலத்தைக்கேட்டு ஓடோடி வந்து தூரத்தில்‌ நின்று பார்த்தனர்‌. 
சிவகணங்களால்‌ தேவர்கள்‌ தொந்தரவு படுவதைக்கண்டு ஒருவரோடொருவர்‌ 
சொல்லிக்கொண்டதாவது: அந்தோ! கொடிதுகொடிது! துராத்மாவாயிருக்கிற இந்த 
யமன்‌ விசாரியாது செய்தகாரியமன்றோ இவ்விதமாய்‌ விளைந்தது! அம்மூடன்‌ 
சிவாக்ஞையை மறந்து விட்டான்‌. அவ்வபராதத்தால்‌ சகலதேவர்களும்‌ வருந்தும்படி 
நிகழ்ந்தது. இது அகாலத்தில்வந்த பிரளயமோ! சகல தேவர்களும்‌ பாசத்தாற்கட்டுப்‌ 
பட்டு ஆயுத மண்டலங்களில்‌ விழ்ந்து வருந்துகின்றனர்‌. மகாக்னிச்‌ சுவாலையாலும்‌ 
கசையடியாலு மிக்க துன்பப்பட்டு ஒ வென்றலறுகின்றனர்‌. இத்தொந்தரை அடங்கி 
இக்கூக்குரலும்‌ எப்போது ஓய்வதோ? இவ்வளவு காரியம்‌ சிவகணங்களால்‌ 
நடத்தப்பட்டது. இனி நந்தியும்‌ வருகின்றார்‌. அவரென்ன செய்வரோ! அவர்‌ செய்யக்‌ 
கூடாத காரியம்‌ யாதுமில்லை. நமக்கோ ஆபத்து வந்து விட்டது. வந்ததைச்‌ 
சகலரும்‌ சகிக்க வேண்டியதன்றி பரவசர்களாகிய இத்தேவர்களால்‌ செய்யக்கூடிய 
காரிய மொன்றுமில்லை யென்று பற்பலவாறாய்‌ அவ்வவ்‌ வுலகில்‌ வசிப்பவ 
ரெல்லோருஞ்‌ சொல்லிக்கொண்டிருக்க நந்தி சிவகணங்களருகில்வர சிவகணங்களெ 
ல்லோரும்‌ சரேலெனவோடி அவரடியில்‌ வீழ்ந்து நமஸ்கரித்து ஓ ஸ்வாமி, நந்திஸ்‌ 
வரரே! நாங்கள்‌ யமனுக்‌ கனுகூலஞ்‌ செய்ய வந்தவர்களையும்‌ யமனையும்‌ 
சிக்ஷித்தோம்‌. பழுக்கக்காய்ச்சிய சங்கிலியாற்‌ கட்டி அக்னிச்சுவாலை போன்ற 
கத்தியால்‌ கண்டங்‌ கண்டமாய்ச்‌ சோதித்து மிக்க வருத்திவிட்டோம்‌. யமனை 
வந்ததும்‌ வருத்தினோம்‌. பின்னர்‌ அவனுக்குச்‌ சகாயமாய்வந்த தேவர்களையும்‌ 
கசையடியடித்துச்‌ சின்னா பின்ன மாக்கினோம்‌. இன்னும்‌ நாங்கள்‌ செய்யவேண்டிய 
காரியமியாதேனு முளதாயின்‌ அதைத்‌ தாங்கள்‌ ஆக்ஞாபிக்க வேண்டுமென்று கூறி 
நின்றனர்‌. அப்பொழுது தேவர்கள்‌ நந்திதேவரைக்‌ கண்டு அவரது கடாக்ஷாமிர்தத்‌ 
தால்‌ சகல தொந்தரவும்‌ நீங்கிப்‌ பாசங்களெல்லாம்‌ பறந்து போகவே சாஷ்டாங்கமாய்‌ 
வீழ்ந்து நமஸ்கரித்து ஓ கருணைக்கடலே! தீனர்களாகிய எங்களைக்காப்பாற்ற 
வேண்டும்‌, அறியாமையால்‌ அபராதஞ்‌ செய்தவர்களாகிய எங்களை ஓர்‌ கணப்போது 
தங்களுடைய கடாக்ஷ கருணாமுதப்‌ பிரவாகத்தால்‌ குளிரச்செய்யுங்கள்‌. நாங்கள்‌ 
சிவாக்ஞையை மீறவில்லை. ஆயினும்‌ எங்களுக்கு இத்தகைய கதி வந்தது. சகல 
சுரர்களும்‌ சிவ பூஜையையும்‌ ருத்திராக்ஷதாரணத்தையும்‌ விடவில்லை. 
சிவபூஜாதிரவிய நாசஞ்‌ செய்தோமில்லை. சிவாலய வுதாசீனமாவது சிவதூஷணை 
யாவது எங்களால்‌ செய்யப்படவில்லை. சிவதூஷண வார்த்தையுங்‌ கேட்டோமி 
ல்லை, எங்கேயாவது எப்போதாவது சிவனையனாதரவுஞ்செய்யவில்லை. 
சிவகணங்களுக்கும்‌ அபராதஞ்‌ செய்தவர்களும்‌ சிவாபிஷேகதீர்த்தம்‌ சிவநைவேத்‌ 
யம்‌ முதலியவைகளைப்‌ புசிக்காதவர்களும்‌ அல்லேம்‌. சிவநிர்மாலியத்தைத்‌ 
தரிக்காதவர்களுமல்லேம்‌. சிவ தீர்த்தயாத்திரையை உபேக்ஷித்தவர்களுமல்லேம்‌. 
சிவநிந்தகராகியயாவிகளை ஆதரித்தல்‌ சிவமார்க்கத்தைச்‌ சுத்தஞ்செய்யாதிருத்தல்‌ 


342 














சிவரகசியம்‌ 





சிவமார்க்கத்திலுள்ள முட்களைக்‌ களையாதிருத்தல்‌ சிவாலயத்தில்‌ திருவலகிடா 
திருத்தல்‌ சிவனுக்கு நிவேதிக்காத வஸ்திரந்தரித்தல்‌ முதலிய தீச்செயல்‌ யாவும்‌ 
எங்களால்‌ செய்யப்பட்டிலவாம்‌. அன்றியும்‌ சிவஸ்மரணமின்றி ரம்பா சம்போகஞ்‌ 
செய்தல்‌ முதலிய மற்றுமுள்ள எவ்வபராதமுஞ்‌ செய்யாத எங்களுக்கு இத்துக்கம்‌ 
வந்து விட்டது. ஓ சுவாமி! இன்னும்‌ தேவரீர்‌ ஆணைக்கு அடங்கியிருப்பவர்களே 
யன்றி வேறில்லை. நாங்கள்‌ மஹேஸ்வரனையறிந்தவர்களல்லேம்‌. தேவரீரே 
எங்களுக்கு மஹேஹ்வரன்‌. தீனர்களுக்குத்‌ துக்கத்தைத்‌ தொலைப்பதில்‌ தேவரீர்‌ 
கருணைப்பெருக்கான கடைக்கண்ணுடையவரன்றோ? ஓ சுவாமி! எங்களைக்‌ 
காத்தருளல்‌ வேண்டும்‌. தேவரீரது திருவடிகளே சரணமென்று சகல தேவரது 
பிரார்த்தனையைக்‌ கருணாநிதியாகிய நந்திதேவர்‌ கேட்டு அவர்களுக்குள்ள சகல 
தொந்தரவும்‌ நீங்கும்படி அருள்புரிந்து விமானத்திலிருந்திறங்கவே ஓர்‌ திவ்ய 
சிங்காதனம்‌ அங்கு சித்தமாயிருக்க அங்கெழுந்தருளச்‌ சகலதேவரும்‌ பூசித்து நிற்க 
நந்திதேவர்‌ பார்த்து ஒ தேவர்களே! இப்போது யமன்‌ செய்த வபராதத்தினால்‌ 
சீவதசைக்கு ஹானிவந்ததன்றெண்ண வேண்டியது. உங்களுக்கும்‌ அவ்வாறே, 
சாக்ஷாத்‌ ஜகதீங்வரன்‌ உக்ரனென்று பிரசித்திபெற்றவனாயினும்‌ நாம்‌ வேண்டிக்‌ 
கொண்டமையால்‌ சற்று கருணை கொண்டார்‌. அல்லாவிடில்‌ அப்போதேயே சகல 
தேவர்களுக்கும்‌ பிரளயம்‌ வந்திருக்கும்‌. உங்களுடன்‌ எனக்குள்ள மித்ரத்துவமே 
உங்களை ரக்ஷிப்பதற்கேதுவாயிருந்தது. உண்மையி லெமன்‌ அபராதஞ்‌ செய்யாத 
வனாயினும்‌ அவன்‌ தூதர்களது கொடுமையானது அவனுக்காபத்தை விளைவித்தது. 
இக்காலனும்‌ அடிக்கடி தனது தூதர்களைச்‌ சிக்ஷிப்பதுமில்லை. இனித்தூதர்களை 
சிக்ஷிக்கவேண்டியதென்று போதிப்பதற்காகவே இவ்வாறு சிவகணங்களே சிக்ஷித்த 
னரென்று கூறினார்‌. இவ்வாறு கூறியதைக்‌ கேட்டுத்‌ தேவர்கள்‌ காலனோடு சேர்ந்து 
வந்து நமஸ்கரித்து மிக்க வணக்கத்துடன்‌ கூறினதாவது: - ஓ ஸ்வாமி! யம தூதர்கள்‌ 
இவரைப்‌ பாபியென்று கொண்டு வந்தார்கள்‌. ஆனால்‌ யாதும்‌ சிக்ஷை செய்ய 
வில்லை. மற்றும்‌ துன்பப்படுத்தவுமில்லை. ஆனால்‌ பாபியா புண்ணியவானா என்று 
விசாரமே செய்யப்பட்டது. ஒ ஸ்வாமி! விசாரியாது ஓர்‌ காரியத்தைச்‌ செய்யலாமா? 
விசாரிக்காமலே தெரிந்து கொள்வதற்கோ சிவனுக்கன்னியராகிய சகலரும்‌ இயற்‌ 
கையில்‌ சர்வஞ்ஞர்களல்லராதலால்‌ விசாரிப்பதும்‌ உசிதமே. இவரை விசாரிக்கா 
மலே புண்ணியவானென்றழைத்துப்‌ பூசித்தாலதுவும்‌ பாவமன்றோ? அவ்வபராதத்துக்‌ 
குள்ள பயனை அப்பொழுதும்‌ அநுபவிக்கவேண்டியதே. இவர்‌ செய்த புண்ணிய 
பாவம்‌ யாது என்பதை நன்றாய்‌ விசாரித்தறிந்த பின்னர்‌ ஓர்‌ காரியத்தைச்‌ செய்ய 
வேண்டியது. கணங்கள்‌ வந்தமையால்‌ இவர்‌ புண்யவானென்‌ பதறியப்பட்டது. 
அதற்கு முன்‌ அதனை எவ்விதமறியக்கூடும்‌? இவரால்‌ என்ன புண்யம்‌ 
செய்யப்பட்டது? யாகங்களாலும்‌ தானங்களாலும்‌ தாங்கள்‌ வரக்கூடியவரல்லவே. 
ஆனால்‌ தேவரீர்‌ வந்திருக்கின்றீர்‌. ஆதலால்‌ இவரால்‌ எத்தனையோகோடி 
துலாதானங்களும்‌ அஸ்வமேதாந்த முதலிய சகல யாங்களும்‌ சரீரத்தை 
மெலியச்செய்வதாகிய தவமும்‌ கோடிக்கணக்காகிய கோதானங்களுஞ்‌ செய்யப்பட்டி 
ருக்க வேண்டும்‌. அல்லாவிடில்‌ இச்சிவகணங்களும்‌ தேவரீரும்‌ இங்கு வருவீர்களா? 
இன்னமுஞ்‌ சிவகணங்கள்‌ வந்துகொண்டேயிருக்கின்றனர்‌. இவர்‌ பூர்வம்‌ 
பிராம்மணர்களின்‌ பொருட்டு லக்ஷக்கணக்காகிய ரத்னங்களைக்‌ கொடுத்திருக்க 
வேண்டும்‌. தினந்தோறும்‌ லக்ஷக்கணக்காய்‌ கோதானஞ்செய்திருக்கவேண்டும்‌. 
பயிருடன்‌ கூடிய பூமியைத்‌ தானஞ்செய்திருக்கவேண்டும்‌. வெய்யில்‌ நிறைந்த 


343 














சிவரகசியம்‌ 





வழியிலும்‌ மகாரணியத்திலும்‌ தண்ணீர்ப்பந்தர்‌ ஏற்படுத்தி யிருக்க வேண்டும்‌. 
தரித்திரர்களுக்கு மகாமேருபோல்‌ சுவர்ணத்தைக்கொடுத்திருக்கவேண்டும்‌. ஆவின்‌ 
பாலைக்‌ குடங்குடமாய்‌ விப்ரர்களுக்குத்தானஞ்செய்திருக்கவேண்டும்‌. பிராமணர்க 
ளின்‌ பொருட்டுக்கோடிக்கணக்கா யன்ன தானஞ்‌ செய்திருக்கவேண்டும்‌. ஆனது 
பற்றியே இவரெதிரில்‌ இந்த யமாலயத்திலும்‌ அவைகள்‌ சித்தமாய்‌ நிற்கின்றன. 
இவர்‌ கோடிக்கணக்காய்‌ சுவர்ணத்தோடு கூடிய கன்னிகாதானங்களும்‌ தடாகங்களும்‌ 
வாவிகளும்‌ கட்டில்‌ மெத்தைகளும்‌ சத்திரத்தானங்களும்‌ தனம்‌ தானியம்‌ 
இல்லமுதலிய தானங்சளும்‌ வழிப்போக்கர்களுக்கு சுகஹேதுவாகிய 
நிழல்விருக்ஷங்களை வைத்துப்‌ பயிரிடுதலும்‌ ஆகிய எண்ணிறந்த பெரும்‌ 
புண்ணியங்கள்‌ செய்திருக்கிறாரென்பது நிச்சயம்‌. அல்லாவிடில்‌ இவைகளெல்லாம்‌ 
இங்கு வந்திருப்பதற்கு நியாயமுண்டோ? இவர்‌ செய்ததானம்‌ ஒவ்வொன்றும்‌ 
பலகோடியாய்வந்து இவரை உபசரிக்கச்சித்தமாய்‌ நிற்கின்றன. இவைகளை 
யெல்லாங்‌ கணக்கிடவுந்தகுடோ! இவர்‌ செய்த புண்ணியங்களை விசாரிக்கப்‌ 
புகுந்தால்‌ அதற்குக்‌ கற்பாந்தகாலமும்‌ போதாது. இக்காலனும்‌ தர்மாதர்ம 
விசாரத்தினாலேயே காலங்கழிக்கவேண்டியவனாயிருக்க இவனைச்‌ சிக்ஷிப்பதற்கு 
இப்படி முயன்றது தகுமா? சிவலிங்கார்ச்சனத்தைக்கனவிலும்‌ மறவாத சாம்பவ 
சிரேஷ்டனாகிய இவனை அப்படித்‌ தண்டிப்பதுந்தகுமா?ா அந்தோ! இப்பவும்‌ 
க்காலனைப்பாருங்கள்‌! சிரசிலும்‌ கழுத்திலும்‌ கைகளிலும்‌ உருத்திராக்ஷமாலை 
தரித்து விளங்குகின்றான்‌. இவனை வருத்துவதில்‌ உங்களுக்குப்‌ பயமுண்டாகவில்‌ 
லையா? விபூதிருத்திராக்ஷந்தரிப்பவர்களும்‌ சிவலிங்கார்ச்சனை செய்பவருமாகிய 
எங்களது சரீரத்திலும்‌ காயமென்பதுண்டாகலாமோ? ஓ கணேஸ்வா£! இது பெரிய 
துர்‌அதிர்ஷ்ட மன்றோ? பஸ்மருத்திராக்ஷர்‌ தரிக்கும்‌ பகலானர்ச்சகர்களுக்கும்‌ 
இத்துக்க மெங்ஙனம்‌ தகுமென்று கூறிகின்றனர்‌. அடிபட்ட காயத்தால்‌ துன்பஞ்சகிக்க 
முடியாதவராய்‌ சிரசி லஞ்சலி கூப்பி ஓ ஜகதீஸ்வரா! சந்திரகலாதரா! எவனது 
ஐஸ்வர்யம்‌ அபாரமாயுளதோ, தமோவசமு மிறுதியுற்றதோ, எவன்‌ கெளரியின்‌ 
அழகிய ஸ்தனம்‌ அதரமுதலியவைகளில்‌ மனஞ்சென்று திவ்யலீலாவிலோலனாய்‌ 
விளங்குபவனோ, அப்படிப்பட்ட ஸ்ரீகாலகாலனும்‌ கிருபாசாகரனுமாகிய பரமேஸ்வரா! 
தேவரீரை வணங்குகின்றோமென்று பிரார்த்தித்துச்‌ சரணமடைந்தனர்‌. 


இருபத்தேழாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





344 














சிவரகசியம்‌ 





உ 
த்விஷட்புஜாய நம: 


இருபத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌. 
நந்திகேறர்‌ தேவர்களுக்குச்‌ சிவமஹிமை யுரைத்தது. 


வியாசர்‌ :- இங்ஙனந்தேவர்கள்‌ கூறிய வசனத்தைக்‌ கேட்டு நந்திகேஸ்வரர்‌ 
சிவனையும்‌ சில மகிமையையு நினைந்து தேவர்களைப்‌ பார்த்துக்கூறியதாவது:- ஏ 
விஷ்ணுவே பிரமனே ஓ தர்மராஜனே! இந்திரா! மற்றுமுள்ள தேவர்களே! 
சிவமகிமையைக்‌ கூறுகின்றேன்‌ கேளுங்கள்‌. மஹேஸ்வரன்‌ சகல தேவர்களுக்கு 
முத்தமன்‌. அவனே அநாமயன்‌. அவனே ஜகதீஸ்வரன்‌. அவனே ம்ருத்தியுஞ்சயன்‌, 
அவனது சரணாரவிந்தமே விஸ்வத்திற்கும்‌ ஈற்வரனாயுளது. அது ஓர்‌ கணம்‌ 
ஸ்மரித்தாலும்‌ நித்தியமாகிய பேரானந்தத்தைக்‌ கொடுப்பது. தேவ சக்ரவர்த்தியாகிய 
அவனையே நமஸ்காக்கின்றேன்‌. சந்திரகலாதரனும்‌ விஷமுண்டவனுமாகிய 
அவனையே சகல வேதாந்தங்களுந்‌ துதிக்கின்றன. அவனையே சரணமடைகின்‌ 
றேன்‌. எப்போதாவது ஹ்ருதயகமலத்தில்‌ அப்பெருமானது சரணத்தை ஒரு 
கணப்பொழுது சிந்திப்பானானால்‌ அவன்‌ யமபதமடையான்‌. ஏனையதேவர்கள்‌ 
ஈம்வரனுக்கு நிகரா | நிகரானால்‌ விரூபாக்ஷனென்று கூறுவதுண்டா? 
அவ்விரூபாக்ஷனது கருணாகடாக்ஷன்றி அவனுக்கு நிகராவரா? அபாரமாகிய 
தருமங்களும்‌ யாகங்களும்‌ தானங்களும்‌ யோகங்களும்‌ உக்கிரமாகிய தபங்களும்‌ 
என்ன பிரயோஜனத்தைத்தரும்‌! காலகாலனாகிய அவ்விறைவனையே 
எப்பொழுதுஞ்‌ சிந்திப்பாம்‌. தர்மமும்‌ அவ்வுமாசகாயனையே சொரூபத்துடனடைந்து 
சேவிக்கின்றது. நவமாகிய ஓர்‌ பில்வதளமாவது சிவன்‌ பொருட்டுச்‌ சமர்ப்பித்தால்‌ 
அவனுக்கு நிகரா தலைப்பெறலாம்‌. கண்டமாகிய பத்திரங்களும்‌ சின்னமாகிய 
மலர்களும்‌ லீலையாலாவது பரமேஸ்வரன்‌ மீது விழுமானால்‌ அவர்‌ சுபத்தையும்‌ 
முத்தியையு மளித்தருள்கின்றார்‌. அஸ்வமேதாதி அளவிறந்தயாகங்களும்‌ சிவாராத 
னையின்‌ புண்ணிய ராசியின்‌ லேசத்துக்குக்கூட நிகரல்லவே. கோடிகோதானங்க 
ளாலும்‌ யாது பயன்‌? கேசவாராதனத்தினாலும்‌ யாது? இவைகளெல்லாம்‌ சிவாராதன 
புண்ணியராசிக்கு நிகரல்ல. அளவிறந்தசுவர்ணங்களோடு கூடக்‌ கன்னிகாதானஞ்‌ 
செய்தல்‌, பயிர்‌ தான்யங்களால்‌ பூரணமாகிய பூதானஞ்செய்தல்‌, அறுசுவையு 
ண்டியமைத்து அரிய நெய்யொழுகும்‌ அன்னங்களைத்‌ தானஞ்செய்தல்‌, கோக்ஷீரம்‌ 
அமிர்தம்‌ இவைகளைக்‌ குடங்குடமாய்த்‌ தானஞ்செய்தல்‌, விசித்திரமாகிய வஸ்திரா 
பரணதானஞ்செய்தல்‌, ஜலகும்பதானஞ்செய்தல்‌, நறுமணங்கமழும்‌ புஷ்பமாலா 
தானஞ்செய்தல்‌ ஆகிய இவைகளால்‌ வரும்பயன்‌ சிவலிங்க பூஜாபலத்தின்‌ 
லேசலேசத்திற்கும்‌ நிகராகாது. லிங்கத்திற்கு அளிக்கப்பட்ட மலர்‌ தளம்‌ ஜலம்‌ கனி 
முதலியவைகளை உமாசகாயனாகிய இறைவன்‌ பெற்றுக்கொண்டு அனந்தமாகிய 
பாக்யத்தையளித்து இறுதியில்‌ முத்தியையு மளிக்கின்றனர்‌. அறுகுகளாலாவது 
சிவலிங்கத்தைப்‌ பக்தியுடன்‌ பூசித்து எவர்‌ வணங்குகின்றனரோ அவர்கள்‌ 
சம்சாரமாகிய பெருங்கடலைத்‌ தாண்டிக்‌ காலகாலனாகிய ஜகதீங்வரனை 
யடைகின்றனர்‌. சிவலிங்கத்தில்‌ ஓர்‌ சிறிது தீர்த்தம்‌ சமர்ப்பித்தாலும்‌ அஃதே பெரும்‌ 


345 














சிவரகசியம்‌ 





புண்ணியத்திற்கேதுவாகும்‌. அதற்கு நிகரா யுலகில்‌ பாபநாசஹேது யாதொன்றுமி 
ல்லை. எவன்‌ தினந்தோறும்‌ பக்தியுடன்‌ தீர்த்தத்தையும்‌ சிறிது பில்வ தளங்களை 
யும்‌ சமர்ப்பிக்கின்றானோ அவனது புண்ணியத்துக்‌ கீடான புண்ணியம்‌ கண்டது 
மில்லை, கேட்டதுமில்லை யென்று சுருதிகளில்‌ பிரகித்தமாயுளது. சிவன்‌ 
பொருட்டுப்‌ பக்தியுடன்‌ சிறிது நெய்யுடன்‌ கலந்த அற்பமாகிய அன்னத்தைச்‌ 
சமர்ப்பிப்பதற்கு மீடாகிய புண்ணியமுமவ்வாறே. நெய்யிட்ட ஓர்‌ சிறிய தீபம்‌ 
மகேஹ்வரலுக்குச்‌ சமர்ப்பிக்கப்படுமாயினும்‌, ஓர்‌ சிறிது தீபம்‌ அல்லது கனிகளாவது 
தேனாவது பிரதிதினமும்‌ பக்தியுடன்‌ சமர்ப்பிக்கப்படுமாயினும்‌ அவனது. புண்யமும்‌ 
நிகரற்றதெனச்‌ சுருதிகள்‌ புகல்கின்றன. ஏலம்‌ லவங்க முதலியவைகள்‌ கலந்த 
தாம்பூலத்தையாவது தினந்தோறும்‌ பக்தியோடு சமர்ப்பிப்பவனது புண்ணியமுங்‌ 
கூறமுடியாது. எவன்‌ அழகியகண்ணாடி சாமரம்‌ சத்திரம்‌, நாட்டியம்‌, த்வஜம்‌, 
வாத்யம்‌ முதலியவைகளால்‌ பரமேங்வரருக்குத்‌ திருப்தி செய்து வைக்கின்றானோ 
அவனது புண்ணியமும்‌ நிகரற்ற தென்று சுருதிகள்‌ கூறுகின்றன. எவன்‌ சிவாலயத்‌ 
தில்‌ திருவலகிடுதல்‌ திருவிளக்கேற்றல்‌ பட்டாடை சமர்ப்பித்தல்‌ இவைகளைத்‌ 
தினந்தோறுஞ்‌ செய்பவனோ, வசந்தகாலந்தோறும்‌ திவ்யசந்தனக்காப்பிட்டுத்‌ 
தயிரன்னம்‌ பக்தியுடன்‌ பரமேஹ்வரனுக்குத்‌ தினந்தோறுஞ்‌ சமர்ப்பிக்கின்றானோ, 
க்ஷீரான்னத்தினாலும்‌ கிருதான்னத்தினாலும்‌ மது அன்னத்தினாலும்‌ எவன்‌ 
மகேய்வரனைத்தினந்தோறும்‌ பூசித்துத்‌ திருப்திசெய்விக்கின்றானோ, எவன்‌ 
மகேசனாலருளப்பட்ட வஸ்திரங்களாலும்தனங்களாலும்‌ அவனுக்கே திருப்தி 
செய்விக்கின்றானோ இவர்களுடைய புண்ணியத்திற்‌ கெல்லாம்‌ ஈடான 
புண்ணியமும்‌ உண்டா? லிங்கார்ச்சன புண்ணியம்‌ மதிக்கக்கூடாதவொன்றன்றோ? 
அது சகல புண்ணியத்திற்கும்‌ சிவனது அபாரமான திருப்திக்கும்‌ காரணமாகும்‌. 
அஃதே வேதாந்த சிரோமணிகளால்‌ கூறப்படுவது. ஆதலின்‌ அப்புண்ணியத்திற்கும்‌ 
நிகருண்டா? ஹே தேவர்களே! சிவபாதாரவிந்த பூசனைக்கு நிகரான புண்யம்‌ 
யாதுமில்லை. அது அனந்தகோடி ஜன்மங்களிற்‌ செய்த புண்யங்களாலேயே 
கிடைக்கும்‌. அச்சிவபூஜையை கரவிரமலராலும்‌ அறுகினாலுஞ்‌ செய்வது கூட 
நித்யமாகிய முத்தியையளிப்பதாகும்‌. சிவபூஜனத்தின்‌ விஸ்வாசம்‌ அபாரமான 
புண்ணியங்களிருந்தாலொழிய வுண்டாகாது. அப்படியுண்டான விஸ்வாசமும்‌ 
அனந்தகோடி புண்ணியங்கள்‌ செய்திருந்தால்‌ தான்‌ நிலைத்திருக்கும்‌. அப்படி 
விஸ்வாசமிருந்து செய்யும்‌ பூஜையால்‌ எண்ணிறந்த புண்ணிய சமுத்திரங்கள்‌ 
கிடைப்பனவாகும்‌. அஃது அபார கல்யாண விபவங்களைப்‌ பெறுதற்‌ கேதுவாகும்‌. 
உலகில்‌ முனிவர்கள்‌ சரீரத்துக்குக்கிலேசத்தை விளைவித்துக்கொண்டு எவ்வளவோ 
உக்ரமாகிய தவங்களைச்செய்கின்றனரே! லிங்காராதனத்தை விடுத்துச்செய்யும்‌ 
அத்தவங்களால்‌ யாதுபயன்‌? அதுமரித்தால்‌ சுகத்துக்கும்‌ முக்தியென்னும்‌ 
வார்தைக்கும்‌ ஹேதுவல்ல. லிங்கார்ச்சனமொன்றே சகலாபீஷ்டங்களையுந்‌ 
தந்தருள்வதென்று சுருதி கணங்கள்‌ முறையிடுகின்றன. புதிதானதும்‌ வாடாதது 
மாகிய அற்பமாகிய ஓர்‌ பில்வதளம்‌ சிவலிங்கத்தில்‌ பக்தியுடன்‌ சமர்ப்பிப்பானானால்‌ 
அஃது சுபசமுத்திரமாம்‌. பலகாலனுபவிக்கப்பட்டு இறுதியில்‌ முக்தியையும்‌ 
கொடுக்கும்‌, ஓ சுரகணங்களே! இது சத்தியம்‌! இது சத்தியம்‌! எவ்வாற்றானும்‌ இது 
சத்தியமே யென்று இருகைகளையும்‌ தூக்கி அம்பிகையினுடைய பாதாரவிந்தங்‌ 
களிலும்‌ சங்கர சரணாரவிந்தத்திலும்‌ சபதஞ்செய்து கூறுகின்றேன்‌. லிங்கார்ச்சனம்‌ 
சகல அபீஷ்டத்தையுங்கொடுக்கும்‌. அதற்கு நிகரானது மூவுலகிலுமில்லை. ஓ 

346 














சிவரகசியம்‌ 





தேவகணங்களே! இங்கு நான்‌ கூறியது பரமரகசியமாயுளது. சகல 
முனிஜனங்களாலும்‌ இஃதே வேண்டப்படுகின்றது. இதனை அபாரமாகிய பக்தியுடை 
யவன்‌, சிவபூஜை செய்வதிலேயே பிரியமுடைய மகாபுண்யவான்‌ இவர்‌ பொருட்டே 
கூறவேண்டியது. சிவநிந்தகர்களாகிய மற்றவர்களின்‌ பொருட்டுக்‌ கூறக்கூடாதென்று 
சம்பு பாதாரவிந்தங்களில்‌ சபதஞ்செய்து கூறுகின்றேன்‌. 


வியாசர்‌:- இவ்வாறு நந்தீசரது வசனாமுததாரையைச்‌ செவியாலருந்திச்‌ 
சிவானுக்கிரகத்தையும்‌ பெற்றுத்‌ தேவர்களெல்லோரூம்‌ ஆனந்தபரவசராய்‌ ஓர்‌ 
முகூர்த்தநேரம்‌ சகலத்தையுமறந்து நின்று மீண்டும்‌ நந்தீஸ்வரரை நமஸ்கரித்து ஓ 
சுவாமி! இந்த மகானால்‌ என்ன புண்யம்‌ செய்யப்பட்டது? அதைக்‌ கூறவேண்டு 
மென்று பிரார்த்தித்தனர்‌. அப்போது நந்தீஸ்வரர்‌ தேவர்களை நோக்கி ஓ தேவர்களே! 
நானென்ன சொல்லுவேன்‌! த்ரிணேத்ரனது சரிதம்‌ அற்புதமன்றோ? பாவனங்களுக் 
கெல்லாம்‌ பாவனமாம்‌. அமரவிரராகிய ஹரரது அநுக்கிரகம்‌ பரமானந்த 
சாதனமாயுள்ளது. அம்மகாதேவனே சுதந்திரன்‌. அவன்‌ கருணைக்கடல்‌. 
அவனாலேயே சம்சாரக்கடலைத்‌ தாண்ட வேண்டியது. அந்தப்பிரபுவினுடைய 
ஆக்ஞைக்கு அடங்கியே கிங்கரர்கள்‌ நடக்கவேண்டியது. அப்படியில்லாவிடில்‌ 
விபரீதமே விளையுமென்பது நிச்சயம்‌. அவன்‌ கூறியதே வேதார்த்தம்‌. 
வேதங்கூறியது மவனே, வேதங்களுக்குப்‌ பிராமாண்யமும்‌ அவன்‌ கூறியது 
பற்றியே. வேதங்களெல்லாம்‌ சிவவாக்கியங்களேயாம்‌. ஆதலால்‌ அது 
சகலப்பிரமாணத்துக்கு முதற்‌ பிரமாணமாயிருக்கிறது. தர்மதத்வம்‌ மகேசனாலேயே 
நியாயமாயிருக்கின்றது. தேவ கின்னர கந்தர்வ நாகர்களுக்கெல்லாம்‌ அங்கு யாது 
மிடமில்லை. அவனே நித்யன்‌. சர்வக்ஞன்‌. அஷ்டமூர்த்தி. சகல தர்மதத்வங்க 
ளையும்‌ உள்ளபடி அவனே யறிகின்றான்‌. இது இத்தர்மமுடையது. இதன்‌ தத்துவம்‌ 
இவ்விதமானது என்று சகலத்தையுமறிகின்றவன்‌ அம்பிகையுடன்‌ கூடிய 
அப்பகவனே. அவனே சம்சாரமோசகன்‌. சராசரமாகிய சகல ஜகமும்‌ அவனது 
மாயையினால்‌ மோகித்‌ துளது . சகல சீவர்களையும்‌ பற்பலவிதமாய்ச்‌ சம்சாரத்தில்‌ 
தள்ளுகின்றான்‌. ஆச்சரியம்‌! மகேமமனது அபாரமகிமையானது உலகிலெவனாலறிய 
முடியும்‌? அவனது வசனமாகிய வேதங்களால்‌ தான்‌ அவன துருவமறிய முடியும்‌. 
நம்போன்றவர்களது வாக்யத்தாலும்‌ நம்மவர்களது ஞானத்தினாலுமறியக்கூடிய 
தன்று. அவன்‌ துருவம்‌ சச்சிதானந்தஸ்வரூபம்‌. அஃது வேதாந்தத்திற்கே விஷயம்‌. 
அப்படிப்பட்டதை நாமெப்படி யறியக்கூடும்‌? அங்ஙனமாகிய பரமேஸ்வரன்‌ 
லீலாவிக்ரகமாகிய பற்பல மூர்த்திகளுடன்‌ கூடி விளங்குகின்றார்‌. அப்படிப்பட்ட 
லீலா விக்ரக ஸ்வரூபத்தையும்‌ நாமறிய முடியாது. ஒவ்வோர்‌ மூர்த்தியும்‌ நமது 
கண்களாற்‌ பார்க்கக்கூடியதன்று. தேஜோ மண்டலம்போல்‌ ஜ்வலிப்பவும்‌ இரண்டு 
கைகளோடூ கூடியவுமாகிய மூர்த்திகள்‌ அவனுக்குக்‌ கோடிக்கணக்காயிருக்கின்றன. 
நான்கு கைகளுடையனவாய்‌ எண்ணிறந்த மூர்த்திகளும்‌ எட்டுக்கைகளையுடைய 
னவாய்‌ எண்ணிறந்த மூர்த்திகளும்‌ விளங்குகின்றன. அன்றியும்‌ சில மூர்த்திகள்‌ 
பத்துக்கையுடையனவும்‌ சில ஆயிரங்கைகளுடையனவும்‌ சிலலக்ஷங்கைகளை 
யுடையனவும்‌ சில கோடிகைகளுடையனவும்‌ சில மூர்த்திகள்‌ பரார்த்தகைகளுடை 
யனவும்‌ திவ்யாபாண மணிந்தனவும்‌ மகாமேருபோன்றவுமாய்‌ விளங்குகின்றன. 
திவ்யமாகிய வெண்பட்டாடை யணிந்து திவ்ய சந்தனம்‌ பூசி உமைபாதி தேகமாய்‌ 


347 














சிவரகசியம்‌ 





முச்சூலங்கையேந்தி சந்திரரலை தரித்து கண்டங்கறுத்து சடைமுடி தரித்து 
அவர்களெல்லோரும்‌ கைலாயபுவனாலயத்தை வியாபித்துக்‌ கொண்டு பரமானந்த 
சம்பூர்ணர்களும்‌ கருணாநிதிகளுமாய்‌ விளங்குகின்றனர்‌. அவர்களது மகிமை 
யென்னும்‌ கடலின்கரை வேதங்களானும்‌ காண்பதரிது. நம்போன்றவர்‌ எங்கனங்‌ 
காணவியலும்‌? இம்‌ மூர்த்திகளுக்கெல்லாம்‌ மூலமூர்த்தியாய்ச்‌ சர்வாதாரனாய்‌ 
விளங்குபவன்‌ சிக்கனனாகிய சிவனொருவனே. அவனையறிவது துர்லபமே, யான்‌ 
இரண்டு கைகளுடன்‌ கூடி விளங்கும்‌ ஈசான விக்ரஹத்தைக்‌ கோரமான தவஞ்‌ 
செய்ததாலும்‌ சிவனது கிருபையாலுந்‌ தரிசித்து வருகின்றேன்‌. அவர்‌ சிவையுடன்‌ 
எப்போது கூடியிருக்கின்றாரோ அப்போது அவரது தரிசனம்‌ குமாரனுக்கும்‌ 
கணபதிக்கும்‌ மற்றுமுள்ள வருக்கும்‌ கிடைக்காது. அவருடைய 
ஆக்ஞையினாலேயே பிரமாண்டமண்டலமெல்லாம்‌ நடைபெறுகின்றது. அவனது 
ஆணைக்குப்‌ பயந்தே வாயு சஞ்சரிக்கின்றான்‌. உக்ரனாகிய அவரது சாசனத்துக்குப்‌ 
பயந்தே சூரியனுமுதிக்கின்றான்‌. அவனிடம்‌ பயந்தே இந்திரன்‌ அக்னி ம்ருத்யு 
முதலியவர்கள்‌ தத்தந்தொழிலை நடத்துகின்றனர்‌. இப்படி சகல சுருதிகளாலும்‌ 
போற்றப்படும்‌ மகாதேவனை எவன்‌ சிந்திக்கின்றானோ அவன்‌ அபாரமாகிய 
பாபசாகரங்களினின்றுங்‌ கரை யேறுகின்றான்‌. அர்ச்சித்தலும்‌ ஸ்மரித்தலும்‌ தியானி 
த்தலும்‌ வந்தனை செய்தலும்‌ அவனது மகிமைகளைக்‌ கூறுதலும்‌ அனந்தமாகிய 
பேற்றையளிப்பவாகும்‌. சிவசரணாரவிந்தத்தை யர்ச்சித்தல்‌ தியானித்தல்‌ 
ஸ்மரித்தல்‌ அவனது சரணாரவிந்த மகிமையையே மொழிதல்‌ முதலியவைகளால்‌ 
எப்போதுஞ்‌ சந்தோஷமாய்‌ இலக்ஷமி முதலிய சகலரும்‌ காலத்தைக்‌ கழிக்கின்றனர்‌. 


இருபத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





348 














சிவரகசியம்‌ 





உ 
த்விஷண்ணேத்ராய நம: 


இருபத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌. 
நந்திகேறர்‌ சிவதர்மமுரைத்தது, 


வியாசர்‌: - பின்னர்‌ தேவர்களெல்லோரும்‌ நந்திதேவரை மீண்டும்‌ சாஷ்டாங்‌ 
கமாக நமஸ்கரித்து அஞ்சலி செய்து கொண்டு தங்களுக்குச்‌ சிவ தருமத்தைக்‌ 
கேட்டுத்‌ தெரிந்துகொள்வதிலிருக்கும்‌ அவாவைத்‌ தெரிவித்துக்கொண்டனர்‌. 
அம்மொழியைக்‌ கேட்டுச்‌ சிவதர்மமணிபூஷணராகிய நந்திதேவரும்‌ 
தேவர்களைப்பார்த்து ஓ தேவர்களே! பற்பலகோடி தருமங்களின்‌ சாரமாயுள்ளது 
சங்கர பூஜனையே. அதனினுஷஞ்‌ சிறந்த புண்ணியம்‌ யாதுமில்லை. சொர்க்கமோக்ஷங்‌ 
களைத்‌ தருவது சிவபூஜையென்றே பற்பல சுருதிகளில்‌ கூறப்பட்டுளது. 
அச்சிவபூஜையைக்‌ கூறுகின்றமையால்‌ வேதங்களும்‌ பாவனமாகின்றன. சிவனைத்‌ 
தியானிப்பதே சிறந்த பூஜையாகும்‌. அதனால்‌ பாபக்கடலாகிய சம்ஸாரத்தினின்றுங்‌ 
கரையேறலாம்‌. 'ஹிரண்யபாஹு என்பதாதி சுருதிகளில்‌ சங்கரனது ஸ்வரூபம்‌ 
த்யானிக்‌ வேண்டுமென்றே கூறப்படுகின்றது. சாந்தலும்‌ சர்வக்ஞனுமாகிய 
உமாகாந்தனை யடிக்கடித்யானித்துச்‌ சம்சாரபந்தத்தினில்‌ நீங்க வேண்டும்‌. பற்பல 
ஜன்மங்களிற்‌ செய்த புண்ணியங்களினாலேயே பரமனிடம்‌ பக்தியுதிக்கின்றது, 
அப்பக்தியுடன்‌ சிவனைத்‌ தியானிக்கின்றவன்‌ முக்தனாகின்றான்‌. அப்படிப்பட்ட 
பக்தியானது உலகில்‌ தவத்தினாலும்‌ பெறுதலரிது. சிவானுக்கிரகத்தினாலேயே 
அ.துண்டாகிறது. சுருதிகூறியபடி லிங்கத்தில்‌ சதாசிவனை  த்யானித்துத்‌ 
தினந்தோறும்‌ பில்வம்‌ மலர்‌ தர்ப்பை தளம்‌ அறுகு ஜலம்‌ இவைகளால்‌ பிரீதியுடன்‌ 
பூசிக்கவேண்டியது. மங்களகரமாகிய லிங்கத்தைச்‌ சாம்பாதித்து விபூதியால்‌ தனது 
தேகமுழுமையும்‌ பூசி ருத்திராக்ூஷ தாரணஞ்‌ செய்துகொண்டு சரம்‌ அல்லது 
அசரமாகவுள்ள சிவலிங்கத்தைச்‌ சற்றுப்‌ பரிசித்து சத்யோஜாதாதி மந்திரங்களால்‌ 
உமாபதியை ஆவாகித்து ருத்திராத்தியாயத்தாலும்‌ ரெளத்திர சூக்தங்களாலும்‌ 
கோக்ஷரம்‌ மது ஆஜ்யம்‌ சர்க்கரை கனி ஜலம்‌ இவைகளைக்‌ கொண்டபிஷேகஞ்‌ 
செய்யவேண்டும்‌. பின்னர்‌ விபூதியைக்‌ கொடுத்துச்‌ சந்தனத்தையுஞ்‌ சமர்ப்பிக்க 
வேண்டும்‌. பிறகு பில்வதளத்தையும்‌ அக்ஷதைகளையுஞ்‌ சமர்ப்பித்துத்‌ தூப தீப 
நைவேத்யம்‌ பானிபம்‌ இவைகளைத்‌ தந்து இதன்பின்னர்‌ ஏலம்‌ லவங்க 
முதலியவைகளோடுூ கூடியதாம்பூலத்தையும்‌ நிவேதித்து வெண்பட்டாடைகளாலும்‌ 
ஆபரணங்களாலும்‌ பின்‌ தீப நீராஞ்சனங்களாலும்‌ உபசரிக்க வேண்டும்‌. பின்னர்‌ 
கண்ணாடி சாமரம்‌ சாத்திரம்‌ விசிறி இவைகளாலு முபசரித்துச்‌ சாஷ்டாங்கமாக 
நமஸ்கரித்து நாட்டியஞ்செய்வதால்‌ திருப்தி செய்து சந்தனத்துடன்‌ கூடிய 
சீதளமாகிய தீர்த்தத்தையுஞ்‌ சமர்ப்பித்துத்‌ தூபத்தையும்‌ கர்ப்பூர தீபத்தையும்‌ 
சமர்ப்பித்து குரூபதேசப்படி பஞ்சாக்ஷரத்தை ஜபித்துச்‌ சாம்பவர்களுக்குப்‌ போஜன 
மளிக்க வேண்டும்‌. தானும்‌ சிவநைவேத்ய அன்னத்தை மெளனமாய்ப்‌ புசித்துப்‌ 
பின்னர்‌ சிவகதையைப்படிக்கச்‌ செய்து கேட்டுச்‌ சிவையைப்‌ பூசித்துப்‌ பின்னர்‌ 
சயனசாமக்கிரியைகளைச்‌ சித்தஞ்‌ செய்து சிவபவானிகளுக்குத்தந்து அங்ஙனம்‌ 


349 














சிவரகசியம்‌ 





த்யானித்துத்‌ தான்‌ ஈசானனை ஸ்மரித்து வழிபடவேண்டும்‌. உபநயனமான பின்னர்‌ 
மரணம்‌ வரையில்‌ இவ்வாறு பூசிக்கவேண்டும்‌. இப்பூசை பிராமணர்களுக்கும்‌ அரசர்‌ 
வைசியர்‌ தேவர்கள்‌ முனிவர்கள்‌ கந்தர்வர்கின்னரர்‌ முதலியவர்களுக்கும்‌ 
அனுஷ்டிக்க வேண்டியதா யுள்ளது. இனி ஸ்திரீகளுக்கும்‌ சிவபூஜை பெருந்தர்ம 
மேயாம்‌. சூத்திரர்களுக்கும்‌ மற்றவர்களுக்கும்‌ லெளகீகமாகிய சிவபூஜை செய்ய 
வேண்டிய தவசியம்‌. ஏனெனின்‌ சிவார்ச்சனையின்றிப்புசிப்பவன்‌ வாழ்நாள்‌ 
முழுவதும்‌ தரித்திரனாயிருந்து இறுதியில்‌ நரகமடைகின்றான்‌. சம்சாரபந்தத்தினி 
ன்று ஓர்‌ காலமும்‌ முக்தனாகான்‌. சம்சாரசாகரத்திலகப்பட்‌ டுழல்வோன்‌ சிவபூஜை 
யென்னுமோர்‌ தோணியை யடைந்து கரையேறுகின்றான்‌. சம்சாரபாச பந்தத்தை 
யறுத்துவிடுவதில்‌ சிவபூஜையென்னுமோர்‌ பெருங்கத்தியே தக்கதாயுள தன்றி 
மூவுலகிலும்‌ யாதொன்றும்‌ வேறில்லை. சிவார்ச்சனை செய்யாதவர்களே பிறப்பது 
மிறப்பதுமாய்‌ எண்ணிறந்த ஜன்மகோடிகளைப்‌ பெற்றுத்துன்புற்று நரகத்தில்‌ அல்லற்‌ 
படுகின்றனர்‌. எவர்‌ சிவார்ச்சனையை நிந்திக்கின்றனரோ அவர்‌ பல்லூழிகாலம்‌ 
கர்ப்பாரகவாசஞ்‌ செய்கின்றனர்‌. ஊர்ப்பன்றிகளுக்கும்‌ அவர்களுக்கும்‌ சிறிதும்‌ 
விசேஷமில்லை. ஊர்ப்பன்றிகள்‌ மலத்தைப்‌ புசிக்கின்றன. இவர்களும்‌ 
கர்ப்பதரகங்களில்‌ மலத்தைப்‌ புசிக்கின்றார்கள்‌. அவர்கள்‌ பலகோடிபிறவி பன்றியின்‌ 
கர்ப்பத்திலும்‌ வசிக்கின்றனர்‌. இங்கு ஓர்‌ புராதனமாகிய இதிகாசத்தை 
உதகரிக்கின்றேன்‌. கேட்பீர்களாக. 


பூர்வம்‌ வேதாத்தியயனஞ்செய்து சகலவேதாந்த பாரகனாகிய ஓர்‌ பிராமணன்‌ 
தனம்‌ தானியம்‌ புத்திரன்‌ பெளத்திரன்‌ முதலிய சகல சம்பத்துக்களுடன்‌ சகல 
போகங்களையும்‌ புசித்துக்கொண்டிருந்தான்‌. அவனது பூர்வ புண்ணியத்தாலேயே 
அத்தகைய நிலைமையிருந்தது. அவன்‌ நாட்டியகானங்களில்‌ மிக்க அவாவுடையோ 
னாய்‌ நாட்டியகானஞ்‌ செய்வோர்களுக்கு ஏராளமாய்த்‌ தானங்களையும்‌ ரத்னங்களை 
யும்‌ வெண்பட்டாடைகளையும்‌ கொடுத்து வந்தான்‌. அவனுக்கு அசாம்பவர்களிடமே 
மிக்க சிநேகமிருந்தது. அவர்களுக்கே ஏராளமாய்த்‌ தனங்களையும்‌ கோக்களையுங்‌ 
கொடுத்தான்‌. எருமைகளையும்‌ ஆயிரக்கணக்காய்க்கொடுத்தான்‌. குதிரை காளை 
முதலியவைகளையும்‌ அசாம்பவர்களுக்கே கொடுத்தும்‌ அவர்களுக்கே அன்ன 
தானஞ்‌ செய்து கொண்டு மிருந்தான்‌. அசாம்பவர்களுடன்‌ சகவாசமும்‌ அவர்களுடன்‌ 
புசித்தலும்‌ சல்லாபமுதலியவுஞ்‌ செய்துவந்தான்‌. அவனது இல்லத்தில்‌ 
சிவலிங்கமென்ற வார்த்தைக்குமிடமில்லையாகையால்‌ அவனதில்லம்‌ ஸ்மசானம்‌ 
போலிருந்தது, அஃதும்‌ சண்டாள ஸ்மசானத்திற்குத்‌ துல்யமாய்ச்‌ சொல்லவேண்டும்‌. 
யாதொரு இல்லம்‌ சாம்பவசம்பந்த மில்லாததோ சிவலிங்கமில்லாததோ 
அவ்வில்லத்தில்‌ வசிப்பவன்‌ ஜன்மஜன்மமும்‌ சண்டாளனாகின்றான்‌. 
அசாம்பவர்வார்க்குந்‌ தீர்த்தம்‌ மூத்திரத்திற்கு நிகராதலால்‌ அதனை யருந்தக்கூடாது. 
அப்படி யருந்துவானானால்‌ அவன்‌ கோடிஜன்மம்‌ மூத்திரக்குண்டங்களில்‌ 
விழ்கின்றான்‌. அசாம்பவரது அன்னத்தை யறியாது புசிப்போனாயினும்‌ அவன்‌ 
நெருப்பில்‌ வேகும்‌ மலகுண்டங்களில்‌ வீழ்ந்து பல்லூழிக்கால மல்லற்படுகின்றான்‌. 
அசாம்பவர்களோடு கூட செய்யும்‌ உண்டிமுதலியவைகளால்‌ களிக்கின்றவனெ 
வனோ அச்சண்டாளன்‌ விஷ்டையில்‌ கிருமியாகப்பிறக்கின்றான்‌. மகாபாதகசம்‌ 
சர்க்கத்தினுங்‌ கொடியது அசாம்பவர்களது சகவாசமாதலால்‌ அது கொடுந்‌ 
துக்கத்துக்கு ஹேது வாகும்‌. ஆபத்துக்காலத்தில்‌ சண்டாளர்களோடு வசித்தாலும்‌ 
350 














சிவரகசியம்‌ 





வசிக்கலாம்‌. அஃது கூட சுவர்க்கத்தைத்தடுப்பதல்ல. அசாம்பவனது குலத்தில்‌ 
பழகுவது சுவர்க்க மோக்ஷங்களைத்‌ தடுப்பதாகும்‌. இப்படி அசாம்பவ 
அதமதனாயிருந்த அவ்வந்தணன்‌ காலவசத்தாலிறந்தான்‌. அவனது பத்னியும்‌ 
அவனோடு கூட இறந்தனள்‌. அவனோடு கூட சம்பந்தித்தவர்களும்‌ கோரமாகிய 
நரகத்தில்‌ வீழ்ந்தார்கள்‌. எவரெவரிடம்‌ அவனது தனம்‌ சென்றதோ அவரனை வரும்‌ 
அவர்மித்திரர்களும்‌ மிகவும்‌ கோரமாகிய நரகத்தையடைந்தனர்‌. அவ்வதமன்‌ பற்பல 
துன்பமனுபவித்துக்கொண்டு நாய்ச்‌ சன்மத்தைக்‌ கணக்கிலடங்காது எடுத்துப்‌ 
பிசாசவுருவ மடைந்து ஜலமற்ற ஓர்‌ பெரிய காட்டில்‌ பசியாலும்‌ தாகத்தாலு 
மெப்போதுங்‌ கதறிக்கொண்டு மிக்க துக்கத்துடன்‌ காலங்கழித்துவந்தனன்‌. 
இவனைப்போல இன்னும்‌ மெண்ணிறந்தவர்கள்‌ பிசாசவுருவம்‌ பெற்று அவ்வனத்‌ 
தில்‌ பசிதாகத்தால்‌ கதறிக்கொண்டிருந்தனர்‌. இவர்களது அலறுதலைக்‌ கேட்டு 
அவ்வனத்திலுள்ள மிருகங்களெல்லாம்‌ பயந்து மரித்தன. சிலமிலமிருகங்கள்‌ காதில்‌ 
கத்திமுனை போல்‌ விழும்‌ அவ்வலறு தலைக்‌ கேட்டுப்‌ பயந்து ஓட்டம்‌ பிடித்தன. 
அவ்வனத்தில்‌ அப்பிசாசங்களுக்குக்‌ கனி தீர்த்தமுதலிய யாவும்‌ கண்ணுக்குப்‌ 
புலப்படவில்லை. அற்புதமாகிய கனிவகைகளும்‌ திவ்விய தீர்த்தங்களு மிருந்தாலும்‌ 
அப்பிசாசங்களின்‌ கண்ணுக்குத்தோன்றாததின்‌ காரணம்‌ அவைகளால்‌ சிவாலயத்தில்‌ 
ஒர்‌ சமயத்திலும்‌ திருவிளக்கிடாதிருந்தமையே. அப்பாதகத்தால்‌ அவர்களெல்லோ 
ரும்‌ குருடர்களாயினர்‌. ஓ தேவர்களே! எவன்‌ பக்தியுடன்‌ பசுபதிக்குத்‌ தீபம்‌ சமர்ப்பிக்‌ 
கவில்லையோ அவன்‌ பிறவிக்‌ குருடனாகின்றான்‌. எவரால்‌ மகேஸ்வரன்‌ பொருட்டு 
நறுமணங்‌ கமழும்‌ சந்தனம்‌ சமர்ப்பணஞ்‌ செய்யப்பட்டிலதோ அவர்கள்‌ துர்க்கந்த 
முடையவராகின்றனர்‌. எவர்களால்‌ பக்திபூர்வமாய்‌ மகேங்வரனுக்கு வஸ்திரம்‌ 
சமர்ப்பிக்கப்படவில்லையோ அவர்களே வஸ்திரமின்றிப்பரிதபிக்கின்றனர்‌. எவர்‌ 
அ.றுவகையுண்டியுடன்‌ கூடிய அன்னத்தைப்‌ பரமனுக்கு நிவேதிக்கவில்லையோ 
அவர்களே அன்மென்பதையே காணாது தபிக்கின்றனர்‌. எவர்கள்‌ தனதில்லத்தை 
மாகேசனுக்‌ கிடமாய்ச்செய்திலரோ அவர்கள்‌ இல்லமின்றித்தபிக்கின்றனர்‌. ஒ 
தேவர்களே! மதுரமாகிய கனிகளையும்‌ சுத்தமாகிய தீர்த்தத்தையும்‌ அற்பமாயினும்‌ 
எவன்‌ சமர்ப்பிக்கின்றானோ அவன்‌ பாலைநிலமடைந்தாலும்‌ அங்கும்‌ திவ்விய 
தீர்த்தம்கிடைக்கப்பெறுகின்றான்‌. ஒர்‌ சிறிது தீர்த்தத்தை மகேஹ்வரனுக்காவது 
அல்லது சாம்பவர்களுக்காவது பக்தியுடனளித்தவன்‌ அமுதசமுத்திரம்கிடைக்கப்‌ 
பெற்றானந்திக்கின்றான்‌. அன்னத்தை மகேஸ்வரனுக்காவது சாம்பவருக்காவது 
நிவேதிக்கும்‌ மனிதன்‌ அன்ன பர்வதத்துக்கு அதிபனாகின்றான்‌. மகேசனுக்கும்‌ 
அவனதடியாருக்கும்‌ ஓர்‌ சிறிது பால்‌ உதவுவோர்‌ பாற்கடலையடைந்து 
மகிழ்கின்றனர்‌. சங்கரனுக்கும்‌ சாம்பவருக்கும்‌ சிறிது சர்க்கரை அளிக்கும்‌ மனிதர்‌ 
சர்க்கரைமலைக்கு அதிபதிகளாகின்றனர்‌. சம்புவுக்கும்‌ சாம்பவர்க்கும்‌ கனியுதவு 
மனிதர்‌ கனிமலைபெற்றுக்களிக்கின்றனர்‌. சந்தனமளிப்பவர்‌ சந்தன மலைக்கதிப 
ராய்ச்‌ சந்தோஷிக்கின்றனர்‌. சிவசாம்பவர்களுக்‌ காபரணமளிப்போர்‌ ஆபரணாசல 
மடைந்து ஆனந்திக்கின்றனர்‌. சம்பு சாம்பவர்களுக்குச்‌ சுவர்ணமுதவுவோர்‌ 
சுவர்ணமலைக்க திபராய்ச்‌ சுகிக்கின்றனர்‌. வெண்பட்டுக்குடை யுதவும்‌ மனிதர்‌ 
வெண்பட்டுக்குடை பிடிக்கப்பட்டவராய்ச்‌ சிவபதஞ்செல்கின்றனர்‌. சிவசாம்பவர்க 
ளுக்குச்‌ சாமரமுதவு மனிதர்‌ ரத்னசாமரங்களாலுபசரிக்கப்பட்டுச்‌ சிவமந்திரம்‌ 
புகுவார்‌. வாகனமுதவுவோர்‌ ரத்ன புஷ்பகவிபான மடைந்து சிவ மந்திரம்‌ புகுவார்‌. 
சிவனுக்கும்‌ சாம்பவருக்கும்‌ சிறந்த பொருள்களையெல்லாமுதவுவோர்‌ சகல 


351 














சிவரகசியம்‌ 





பாக்கியங்களுடன்‌ சிவலோகஞ்செல்வார்‌. அசாம்பவரிடம்‌ மகாமேருபரிமாணம்‌ 
தானங்கொடுத்தாலும்‌ அவைகள்‌ திருடர்‌ கொண்டுபோனதற்குச்‌ சமானமாகும்‌. 
அசாம்பவனுக்குக்‌ கொடுத்ததின்‌ பலம்‌ சோரரிடமும்‌ சண்டாளரிடமும்‌ 
கொடுத்ததற்கு நிகராம்‌. ஓ தேவர்களே ஆனது பற்றியே அசாம்பவர்கள்‌ 
தானபாத்திரர்களல்லர்‌. அவன்‌ தனத்தையடைந்தும்‌ துற்பாக்கியனாதலால்‌ அத்து 
ராத்மா அசாம்பவர்களிடம்‌ தனத்தைக்கொடுத்து இத்தகைய துக்கமடைந்தான்‌. 
அவன்‌ போலநேகர்‌ அவ்வனத்தில்‌ கண்தெரியாது எப்போதும்‌ ஓயாமல்‌ அலறிக்‌ 
கொண்டேயிருந்தார்கள்‌. இப்படி அவர்கள்‌ அலறிக்கொண்டிருக்கும்போது 
அசரீரிவாக்ய மொன்றுண்டாயது. ஓ மூடர்களே! அசாம்பவர்களுக்கு இஃதே 
கதியாகும்‌. இங்கலறுவதால்‌ யாது பயன்‌, அந்தோ! தனமெலாம்‌ அசாம்பவர்களிடஞ்‌ 
சென்று வியர்த்தமாகியது. பாலை நிலத்திலும்‌ பெரும்‌ படுகுழியிலும்‌ மலத்திலும்‌ 
எறிந்தது போல்‌ அசைவர்களிடம்‌ தனமெலாஞ்‌ சென்றது. சகல சாதனதேவதைகளும்‌ 
அந்தோ இவர்‌ தனம்‌ அசாம்பவரிடம்‌ சென்று அவலமாயினரே என்று கதறுகின்றன. 
அசைவ சகவாசத்தால்‌ அதர்மமாய்‌ விட்டது. சன்மமத்யத்தில்‌ இப்போதாவது 
சாம்பவரின்‌ பொருட்டுச்‌ சிறிது தண்ணீரும்‌ வார்க்காது பிசாசத்தன்மை பெற்று 
அல்லற்படுகின்றீர்கள்‌. அறியாமையாலாவது சிறிதன்னத்தைச்‌ சாம்பவருக்குதவாது 
பிசாசத்தன்மை பெற்று இவ்வனத்தில்‌ கொடுந்துன்பத்தை யனுபவித்துக்‌ 
கொண்டிருக்கின்றீர்கள்‌. அந்தோ! சாம்பவராகிய மகான்மாக்களுக்கு வஸ்திரங்‌ 
கொடுக்காமல்‌ இக்கெடுதியடைந்து தவிக்கின்றீர்கள்‌. அசாம்பவ கதையில்‌ 
ஆவலுடையவர்களாயிருந்தீர்களே யன்றி, சம்புகதை சிறிதும்‌ கேட்கவில்லை. 
சிவாலயத்தில்‌ ஒர்‌ சிறு விளக்குமிட்டதில்லை. ஏனையோர்‌ சிவாலயத்தில்‌ 
திருவிளக்கிடுவதைப்பார்த்தது மில்லை. பக்தியுடன்‌ சம்புவையாவது 
சாம்பவரையாவது பூசித்தது மில்லை. ஏராளமாய்த்தனமுடையோராயிருந்தும்‌ 
சிவாலயத்திற்குச்‌ சிறிது முதவவில்லை. சிவ ஸ்தல யாத்திரை எந்தப்பாவச்‌ 
செயலின்‌ காரணமாகவாவது செய்ததில்லை. சிவலிங்கங்களில்‌ பத்திரமாவது 
புஷ்பமாவது அளித்ததில்லை. அப்பாவங்களால்‌ பிசாசத்தன்மை பெற்று இவ்வனத்தி 
லலறுகின்றீர்கள்‌. கோடிகாலத்தில்‌ சிவலிங்கங்களில்‌ ஆதரவுடன்‌ சிறிது தீர்த்தமும்‌ 
அபிஷேகிக்க வில்லை. இவைகளினால்‌ இத்தகைய பாவத்தைப்‌ பெற்று 
இவ்வனத்தில்‌ வருந்துகின்றீர்கள்‌ என்று ஆகாயவாணி வரிசை வரிசையாய்க்‌ 
கூறுவதைக்கேட்டு அப்பிசாசங்கள்‌ தலையிலடித்துக்கொண்டு பூமியில்‌ 
விழுந்தலறின. அப்போது ஓர்‌ சாம்பவர்‌ அவ்வழியாய்ச்சிவபூஜை நிமித்தம்‌ 
பில்வபத்திர மெடுக்கவர அக்கூக்குரலைக்‌ கேட்டுப்‌ பயந்து பில்வத்தை யெடுத்து 
விரைவில்‌ வீடு வந்து சேர்ந்தனர்‌. அங்கு நடந்த கூக்குரலையும்‌ ஆகாயவாணி 
கூறியதையும்‌ கிராமத்திலுள்ள தன்னினத்தோர்க்குக்கூற அவர்க ளாச்சரிய மடைந்து 
அன்று முதல்‌ சிவோபாசனையில்‌ மிக்க சிரத்தை யுடையவராயினர்‌. 


பின்னர்‌ சில நாள்‌ கழித்து அக்கிராமத்தில்‌ பஸ்மதாரியொருவர்‌ மரிக்கச்‌ 
சிவகணங்கள்‌ அவரைக்கயிலைக்கழைத்துப்போக வந்து சேர்ந்தனர்‌. அத்தினத்திலே 
யே காலையில்‌ அரண்யத்தில்‌ நடந்த விருத்தாந்தங்களை அவர்‌ கேட்டு என்ன 
செய்வோயென்றேங்கியிருந்தனர்‌. ஜயோ நாம்‌ சைவாசாரங்களை விட்டுவிட்‌ 
டிருந்தோமே. அரண்யத்தில்‌ நடந்த விருத்தாந்தங்களைக்‌ கேட்டதின்‌ பின்னர்‌ மன 
நடுங்குகின்றதே. வயது சென்ற நாம்‌ இனிச்செய்யக்‌ கூடிய காரியமென்ன 


352 














சிவரகசியம்‌ 





விருக்கின்றது. மரண காலத்தில்‌ இம்மொழியைக்‌ கேட்டனம்‌. இப்போது 
பூசிப்பதற்கோ சக்தியில்லை. இதற்கு முன்‌ பாப நாசகமாகிய சிவகதையைக்‌ 
கேட்டதில்லை. இனியாது செய்யத்தக்கது? சைவரை நமதில்லத்துக்கழைத்துவந்து 
பக்தியுடன்‌ போஜன மளித்திலம்‌, இது காறும்‌ பாபமே செய்யப்பட்டது. 
இக்கிராமமமோ சிறிதும்‌ புண்ணியமற்றது. அந்தோ! சிவலிங்க மற்ற இக்கிராமத்‌ 
தைச்‌ சுடுக. இது காறும்‌ சாம்பவஜனமும்‌ விபூதியும்‌ சிவ பக்தியும்‌ அற்றதாகிய 
இக்கிராமத்தைச்‌ சுடுக சுடுக. தனதானியம்‌ பசுக்கூட்டம்‌ வெண்பட்டாடைகள்‌ 
இவைகளெல்லாம்‌ சைவர்களாலனுபவிக்கப்‌ படவில்லை. இப்போதும்‌ தானஞ்‌ 
செய்வோமென்னில்‌ யாராவது சாம்பவர்‌ வருகின்றனரா! அந்தோ! நமதில்லத்தில்‌ 
பரமான்ன ஆஜ்ய பகவான்ன போஜனங்களுடன்‌ சாம்பவருக்குச்‌ சிறிது 
அன்னமுமளித்திலமே! அந்தோ! நமதில்லத்தையும்‌ நமது தனத்தையுஞ்‌ சுடுக சுடுக 
வென்று பலவாறு புலம்பி ஹே சம்போ! என்னைக்‌ காப்பாற்றுங்களென்று கூறி 
வெளகீக விபூதியால்‌ அங்கமுற்றும்‌ பூசிக்கொண்‌ டிறந்துவிட்டார்‌. அவரது புதல்வர்‌ 
களும்‌ மற்றவர்களும்‌ அவரைக்கொண்டுபோய்த்‌ தகனஞ்‌ செய்து தமதில்லம்‌ வந்து 
சேர்ந்தனர்‌. அவரைச்‌ சூழ்ந்து கொண்டு தகிக்கும்‌ நெருப்பின்‌ புகை பிசாசங்களிருந் 
தவிடத்தை யடைந்து அப்பிசாசங்கள்‌ மீதுசம்பந்தப்படவே அப்பிசாசங்களெல்லாம்‌ 
சகலபாபமும்‌ நீங்கிச்‌ சிவலோக மடைந்தன. தேவர்களெல்லோரும்‌ அக்கிழவரோடு 
சிவவார்த்தைகளையாடிக்கொண்டு சிவனையே துதித்துக்கொண்டு சந்தோஷத்துடன்‌ 
சென்றனர்‌. மஹேசனுடைய மஹிமையும்‌ அவரது பாசகருடைய மகிமையும்‌ 
கூறவுமுடியுமா? எவர்‌ பரிதாபங்கொண்டதினாலேயே முக்தியடைந்தனரோ அவரது 
தேகதஹனத்தாலுண்டான புகையின்‌ சம்பந்தத்தாலேயே மகா பாபிகளான 
பிசாசங்களெல்லா முத்தியடைந்தன. இம்மாத்திரத்தினாலேயே மகாதேவனும்‌ 
யோகிகளுக்குந்‌ துர்லபமானபதத்தைக்‌ கொடுக்கின்றனர்‌. பல்லூழிகால மிக்க 
கோரமான நரகயா தனை யனுபவித்துப்‌ பின்‌ பிசாசத்வம்பெற்றுப்‌ பிறகு 
அப்புகையின்‌ சம்பந்தத்தால்‌ முக்தியடைந்தனர்‌. அப்புகை எவர்‌ தேகத்தைக்‌ 
கொளுத்துவதினாலுண்டாகியதோ அவர்‌ சாம்பவரல்லர்‌. அவர்‌ பதிதர்களுக்குள்‌ 
அதமர்‌. அவரால்‌ ஓர்‌ சமயத்திலும்‌ சிவபூஜை செய்யப்படவில்லை. அவரால்‌ 
சிவலிங்கம்‌ தரிசிக்கப்பட்டது மில்லை. சாம்பவரோடுகூட சிறிதும்‌ பழகவில்லை. 
மரணகாலத்தில்‌ இவ்வாறு பாபியாய்‌ விட்டோமே என்று பரிதாபப்பட்டு விபூதி 
பூசிக்கொண்டிருந்தார்‌. அவருக்கித்தகைய வுத்தமகதி கிடைத்தது. முனிவர்களும்‌ 
வேதங்களும்‌ புத்திர மித்திர்களோடு கூடி தேவகணங்களும்‌ எப்போதும்‌ 
எவனைத்துதிக்கின்றார்களோ அப்படிப்பட்ட தேவதேவனை ஓர்‌ க்ஷணகாலந்‌ 
துதித்தாலும்‌ சகலகாமங்களும்‌ நிறைவேறினவர்களாய்‌ சந்திரகலை வரப்பெற்றுப்‌ 
பரமானந்தமடைவார்கள்‌. 


இருபத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





353 














சிவரகசியம்‌ 





உ 
றக்திதராய நம: 


முப்பதாம்‌ அத்தியாயம்‌. 
சிவபக்தர்‌ மஹிமையுரைத்தது. 


தேவர்கள்‌:- ஓ நந்திகேற்வரரே! எங்களையும்‌ சங்கரர்‌ பூஜை செய்வதின்‌ 
பொருட்டு உத்தரவளியுங்கள்‌. நாங்கள்‌ அவருக்கே வேலைக்காரர்களாயும்‌ அவரா 
ணையின்படி நடக்கிறவர்களாயுமிருப்போம்‌. அவரையன்றி வேறு யாரும்‌ கதியில்‌ 
லையென்பது நிச்சயம்‌. அவரது பாதாரவிந்தத்தைத்‌ துதிப்பதினாலேயே நாள்களைத்‌ 
தொலைக்கின்றோம்‌. அஃதே எங்களுக்குச்‌ சீவனமும்‌. தேவரீர்‌ கூறிய கதாமிர்தத்‌ 
தால்‌ எங்களது மனம்‌ மிக்க திருப்தியடைந்து தினந்தோறும்‌ பரமானந்தமடையும்‌. ஒ 
சுவாமி! இத்துராத்மாக்களால்‌ அளவிறந்ததிரவியம்‌ செலவிடப்பட்டது. ஆனால்‌ 
சாம்பவர்களுக்குச்சிறிதும்‌ கொடுக்கவில்லையே. அதன்‌ கதி என்ன? அவரிடம்‌ 
தானம்‌ வாங்கிய அசாம்பவர்களுக்கும்‌ எக்கதியுண்டாகும்‌? அதனை எங்களுக்குரைத்‌ 
தருளுங்கள்‌. ஆயிரம்‌ யோசனை விஸ்தாரமுடைய யமாலயமானது அசைவர்களா 
லேயே நிறைந்திருக்கிறது. அவ்வசைவர்களும்‌ துராராதனமும்‌ துர்த்தானமும்‌ 
செய்ததனாலேயே தனத்தைச்‌ செலவழித்தவர்கள்‌. ஆதலால்‌ இவர்கள்‌ அசாம்பவரா 
யினார்‌. யாகமுதலிய சகல தர்மங்களையும்‌ விடுத்தனர்‌. அதனாலும்‌ அசாம்பவரா 
யினர்‌. சிவாலயமற்ற விடத்தில்‌ வசித்திருந்தவர்கள்‌. சைவதன்மத்தை விடுத்து, 
அன்னிய தர்மங்களைக்கைப்பற்றி யிருந்தவர்களாதலால்‌ அசாம்பவரானார்கள்‌. 
இப்படிப்பட்ட அசாம்பவர்களாகிய கொடும்‌ பாவிகளை விசாரிப்பதினாலேயே இந்த 
யமனுக்குக்‌ காலம்போய்க்‌ கொண்டிருக்கிறது, இவனுக்குச்‌ சிவபூஜை செய்ய 
வேண்டுமென்றிச்சையிருந்தாலும்‌ அதற்குச்சாவகாசங்கிடைக்காமல்‌ என்னசெய்வோ 
மென்றேங்கியிருக்கின்றான்‌. ஓ பகவானே! இவனது துக்க மொழிதற்கு ஏதேனும்‌ 
உபாயங்கூறுங்க ளென்று பிரார்த்தித்தனர்‌. அப்பொழுது நந்திதேவரும்‌ தேவர்களைப்‌ 
பார்த்துப்‌ பதரைக்கிள்ளுவதுபோல்‌ வீணாய்‌ இவ்விசாரத்தினாலென்ன பயன்‌? 
எவ்வாறேனும்‌ அசாம்பவர்களைக்‌ கும்பிபாகத்திற்றள்ளி வருத்தவேண்டியதே 
அசாம்பவர்கள்‌ செய்யும்‌ சிறிது தன்மத்தை அதர்மமென்றே நினைக்கவேண்டும்‌. 
சண்டாளர்களால்‌ யாகஞ்செய்யப்படினும்‌ சுவர்க்கசாதனமாகுமா? சண்டாளஸ்திரீகள்‌ 
வேதாத்யயனஞ்செய்தால்‌ அதன்‌ பயனை யவர்களடைவதுண்டா? ஆதலின்‌ 
கற்பகாலம்‌ வரையில்‌ கும்பிபாகாதி நநகங்களிற்‌ றள்ளி வருத்திவிடு, பின்னர்‌ 
அவர்கள்‌ பிசாசங்களாவார்கள்‌. இனிப்‌ பூசிக்கத்தகுந்தவர்களாகிய சிவபக்தர்களாகிற 
பெரியோர்களைக்‌ கூறுகின்றேன்‌. சாவதானமாய்க்கேளுங்கள்‌. 


ஹேவிம்வநாத மதநாந்தக்‌ காலகால கெளரீபசே கிரிச சந்திரகளரவுதம்ஸ | 
ைசலேந்திரஜா ஹுருதயபங்கஜ ராஜஹுூம்ஸ பாஹி || 


என்று எவன்‌ கூறுகின்றானோ அவன்‌ சிவபக்தனாகின்றான்‌. 


354 














சிவரகசியம்‌ 





காச்பதே ஹரபவாமரஸார்வபெளம பீமஸ்மராந்தக ரிபோகிரியத்ரினேச்ர | 
போபூதிகாத்்‌ர வ்ருஸபாதிப பத்ரகாத்ீர பாஹி | 


என்று எவன்‌ கூறுகின்றானோ அவனைச்‌ சிவபக்தனென்றறிக. 


விர்வேயம்வர தருதசநாயக சந்திரமெளளே லுலாதிலோல விகடாகடிதார்த்ததேக | 
சித்தேம்வுரீரமணசந்திரபதே முணுர்மாம்‌ பாஹி | 


என்று எவன்‌ கூறுகின்றானோ அவன்‌ பக்தனென்றறிக. 


போசங்கடாரமண தலகரஸ்மராரே ஸ்ரீ ஸீதளாரமண போகல மோ | 
ஜ்யோதிஸ்வரு.ப பகவுற்மணிகர்ணிகீச பாலி | 


என்று கூறுபவர்‌ சிவபக்தரென்றறிக. 


புண்யாவிமுக்த பரமேபற்வர நந்திகேச ஸ்ரீ மன்மஹேற்வர ஸ்வர்ன பிநாகபானணே | 
்ரீ காளகூடவிலஷ நீலதரார்த்த கண்ட பாஹி | 


என்பவர்‌ சிவபக்தராவார்‌. 


உத்துளனாதி முசிராங்க லஸத்ரிபுண்டா ரேகா லலாட பலகாந்தகமர்த்தகேேர | 
ஆமர்த்தகே௱்வர மஹாக விநாசகேம பாஹி | 


என்பவர்‌ சிவபக்தரென்றறிக. 


நீ விருத்தகாள விருஷபத்துவஜ கிருத்திவாஸ ஸ்ரீலிங்க விங்கநிலயாவ்யய ம்குத்யு 
ம்ருத்யோ | 
்ரீ வக்ரதுண்ட கணநாயகடுண்டிராஜபாி | 


என்பவர்‌ சிவபக்தராவர்‌. 


கேதாரநாயக சதாசிவ சோமநாதஞானேச தக ஹர நாயக தக்ஷநாத | 
சித்தேச தர்மணநாயக சண்டி கோபா | 


என்பவர்‌ சிவபக்தராவர்‌. 


லிங்கத்தைத்‌ தரிசித்துப்‌ பிரதக்ஷிண நமஸ்காரஞ்‌ செய்து பத்திர தீர்த்தாதிக 
ளைச்‌ சமர்ப்பிக்கின்றவனும்‌ விபூதி ருத்ராக்ஷ மணிந்தவனுமாகிய மனிதன்‌ 
மரித்தால்‌ சிவனையடைகின்றான்‌, இப்படிப்பட்ட சிவார்ச்சகர்களாகிய பெரியோர்‌ 
களை அபாரகுண சாகரர்களாகிய சித்தேங்வரர்களும்‌ முனீங்வரர்களுங்கூட 
தூரத்தில்‌ கண்டதும்‌ விழ்ந்து நமஸ்கரித்து வணக்கத்துடன்‌ நிற்கின்றனர்‌. எவனால்‌ 
ஓர்‌ தரமாவது சிவலிங்கம்‌ பூஜிக்கப்பட்டுளதோ அவனால்‌ சோகமெனுங்கடல்‌ 


355 














சிவரகசியம்‌ 





தாண்டப்பட்டதாகும்‌. அவன்‌ உடனே கிரிஜா ரமணனை யடைந்து பரமானந்த 
மெய்துகின்றான்‌. சிவகதையை ஓர்‌ க்ஷணகாலமாவது கேட்பானாயின்‌ அவன்‌ 
பாதகக்‌ கடலினின்றுங்‌ கரையேறுகின்றான்‌. அவனைப்‌ பூசிப்பதினால்‌ உமாபதி 
திருப்தியடைந்து சகல கஷ்டங்களையு நீக்குகின்றனர்‌. இது சாத்யமே. எவன்‌ சிவ 
பூஜையைத்தரிசித்துப்‌ பக்தியுடன்‌ பரமானந்த மெய்தி மயிர்‌ சிலிர்க்கப்‌ 
பெறுகின்றானோ அவனைச்சாம்பவோத்தம னென்று நினையுங்கள்‌. யாதொருவன்‌ 
காலகாலனது சரணாரவிந்தங்களில்‌ பக்தியுடையோனாய்‌ யோகாதி நியமங்களுடன்‌ 
கூடியிருக்கின்றானோ அவனை மூவுலகிலும்‌ உத்தமனென்றும்‌ அவனிலுஞ்‌ 
சிறந்தவர்‌ யாருமில்லையென்றும்‌ அறிமின்‌. இப்படிப்பட்ட பெரியோர்களைத்‌ 
தேவகின்னரர்‌ முதலியோரும்‌ அர்ச்சிக்கவேண்டும்‌. அவரைப்பூசிப்பதால்‌ கெளரி 
ரமணன்‌ திருப்தியடைகின்றார்‌. யாதொருவன்‌ காலையில்‌ சந்திர கலாபரணனை 
பத்ரபல புஷ்பாதிகளால்‌ அருச்சித்து மகிழ்கின்றானோ அவனை முனிவர்களெல்‌ 
லோரும்‌ இவர்‌ மகான்‌, இவரைப்பூசித்துத்தன்யராகவேண்டு மென்று சிரத்தையோடு 
பூசித்து மகிழ்கின்றனர்‌. எனது நாதனும்‌ என்‌ தந்தையும்‌ எனது பிராணரக்ஷகனு 
மாகிய ஸ்ரீகால கால சிவனை நமஸ்கரித்துத்‌ தொழுகின்றனரோ அத்தகைய 
பெரியோரே பரமசைவராவார்‌. ஹே சந்திரமெளளே! எனது புதல்வர்களும்‌ தான்யம்‌ 
தனம்‌ கோக்கள்‌ முதலிய சகலமும்‌ தேவரீருடையவே யென்று சகலத்தையும்‌ சிவா 
தீனமாய்‌ நினைப்பவர்‌ சம்சாரபயத்தை விடுத்துச்‌ சிவனையடைகின்றனர்‌. 
சிவபாதத்தை நினைக்கும்‌ மனமே தன்யமாகும்‌, சிவலிங்க தரிசனத்திலாவலுடைய 
நேத்திரங்களே தன்யங்களாகும்‌. அதனிலுஞ்‌ சிறந்தது யாதேனுமுண்டா? அவனைப்‌ 
பெற்றதாயே தன்யையாவாள்‌. அவனது தந்தையும்‌ அவனது குலமும்‌ அவனது 
புதல்வர்களும்‌ அவனது தாசிதாசவர்க்கங்களுமே தன்யங்களாகும்‌. சிவதீர்த்த 
யாத்திரையில்‌ பாவனமாகிய அவரது சரணாரவிந்தங்களும்‌ சிவனைப்பூகிப்பதனால்‌ 
பாவனமாகிய அவரது திருக்கரங்களும்‌ சிவனுக்கு வணக்கத்துடன்‌ வணங்கிய சிரசும்‌ 
தன்யத்திலும்‌ தன்யங்களாம்‌. அவற்றிலும்‌ சிறந்தவை உலகிலுண்டா? உன்மத்த 
னைப்போல்‌ தன்னை மறந்து சங்கர நாமத்தைச்‌ சொல்வோனும்‌ சிவலிங்க 
பூசையைத்‌ தரிசித்துப்பரமானந்த பரவசமாகின்றவனும்‌ ஆகிய இவரது பாதுகையை 
ஸ்மரிப்பதும்‌ பாவத்தைத்‌ தொலையச்செய்வதாம்‌. அபாரமாகிய சிவபக்தியுடைய 
மகான்‌ எத்தனையோ பலகோடி சீவராசிகள்‌ அடங்கிய இம்மூவுலகில்‌ யாரேனு 
மொருவரிருப்பார்‌. அவரைக்கண்டு பவமெனும்‌ சம்சாரக்கடல்‌ நடுங்குகின்றது. 
சிவபக்தர்களைத்‌ தூரத்தில்‌ கண்டமாத்திரத்திலேயே கின்னரர்கள்‌ தத்தம்‌ புதல்வர்‌ 
முதலியோருடன்‌ சாஷ்டாங்கமாய்‌ நமஸ்கரித்துக்‌ கைகட்டி விநயத்துட 
னிற்கின்றனர்‌. சிவபக்தர்‌ பிரபாவத்தை என்னென்று கூறுவேன்‌! சிவனுக்கு மிக்க 
பிரீதி பாத்ரமானவர்‌ அவர்களே. அவர்களைப்‌ பிரம்மாதி தேவர்களும்‌ பூசிக்க 
வேண்டியவ ரென்றறிந்து பூசை செய்யச்‌ சித்தமாயிருங்கள்‌. எவர்‌ சங்கரஸ்மரணத்‌ 
தால்‌ பரிசுத்தமான மனதோடும்‌ தேகத்தோடும்‌ விளங்குகின்றனரோ ஓ யமனே! 
அவர்களை த்ரிணேத்ரனது ஆலயமென்று நினைவாயாக. அவர்களைப்‌ பூசிக்க 
வேண்டுமென்று கூட அவர்களில்லஞ்‌ செல்லற்க. இது தத்வம்‌, சுருதியில்‌ கூறியபடி 
பரிசுத்தமான விபூதி யணிந்து விளங்குபவர்களையும்‌ உருத்திராக்க பூஷண 
மணிந்து விளங்கும்‌ புண்ணிய தேகர்களையும்‌ ஸ்ரீ காளஹத்தீசரைப்‌ பூசிக்க 
வேண்டுமென்று அவாவுடன்‌ பில்வ முதலியவைகளை யெடுத்துக்கொண்டு 
செல்பவரது இல்லத்தையும்‌ மத்யார்ச்சுனேங்வரரையும்‌ அருணாசலேங்வரரையும்‌ 


356 














சிவரகசியம்‌ 





சிதம்பர நாதரையும்‌ தரிசிக்கவேண்டுமென்று விரும்பும்‌ சித்தமுடையோர்களையும்‌ 
சிவாலயமாகிய சிவனுக்கிருப்பிட மென்று நினை. 


எவர்‌ ஸ்ரீ கும்பகோணபதியையும்‌ ஸ்ரீ நந்திமண்டலத்தையும்‌ விருப்புற்றிருக்‌ 
கினரோ எவர்‌ ப்ரமராம்பிகையினது திவ்யஸ்வரூபத்தை நினைத்துச்‌ சந்தோஷ 
மடைந்‌ திருக்கிறார்களோ எவர்‌ தீர்த்தேச லிங்கத்தைப்‌ பூசிக்க விரும்பினவரோ எவர்‌ 
ஸ்ரீ காசி ப்ரதேசத்தைக்‌ கருதிய மனமுடையவரோ எவர்‌ விங்வேங்வரரை 
அர்ச்சிக்கவும்‌ தரிசிக்கவும்‌ விரும்பினவரோ எவர்‌ அவி முத்தத்தைப்‌ பூசிக்கக்‌ 
கருதினவரோ எவர்‌ ஆனந்த பைரவரைத்‌ தரிசிக்க எண்ணியவரோ எவர்கள்‌ முக்தி 
மண்டபத்தைத்‌ தரிசிக்க விரும்புகன்றனரோ அவர்களை ஜகதீஸஹ்வரனது 
ஆலயமென்று நினைவாயாக. எவர்‌ பக்தியோடு எப்போதும்‌ அன்னபூரணியினது 
பாதாரவிந்தத்தப்‌ பஜிப்பதிலும்‌ டூண்டிராஜனது சரணத்தை அர்ச்சிப்பதிலும்‌ 
விருப்புற்ற மனமுடையோரோ எவர்‌ வீரேஸ்வர பூசையைத்‌ தரிசிப்பதை விரும்பிய 
வரோ எவர்‌ காலபைரவரைத்‌ தரிசிக்கக்கருதியவரோ ஓங்கார நாயகரைத்‌ தரிசிக்க 
விரும்பியவரோ அவர்களது இல்லத்தை மனதிலும்‌ நினைத்தல்‌ கூடாது. உனது 
தூதர்களுக்கும்‌ அவ்வாறே. அவர்களது இருப்பிடத்தை நீங்கள்‌ சிவாலய மென்னக்‌ 
கருதவேண்டும்‌. உனது தூதர்கள்‌ கொடியவர்களாதலால்‌ காரியா காரியம்‌ 
தெரியாமல்‌ துர்ப்புத்தியுடன்‌ கெட்ட காரியத்தையே செய்வார்‌. அவர்களது பழக்கத்தா 
லுனக்கும்‌ விசேடமாய்ப்பாவ நிகழும்‌. அடா யமனே! நீ தர்மநாச மாகாதிருக்கும்‌ 
வண்ணம்‌ அவர்களை அடிக்கடி தண்டித்துக்கொண்டிருக்க வேண்டும்‌. உனது 
தூதர்கள்‌ சைவர்களது இருப்பிடங்களில்‌ சஞ்சரிப்பார்களாயின்‌ சிவன்‌ கோபிப்பார்‌. 
ஆதலின்‌ அதனை ஜாக்கிரதையாய்க்‌ கவனிப்பாயாக. எவர்‌ சங்கரஸ்மரணத்தால்‌ 
சகல பாபங்களாலும்‌ தொலைந்து பரிசுத்தமெய்தியவரோ எவர்‌ லிங்க பூஜை 
விரும்பினவரோ விபூதி உத்தூளனஞ்‌ செய்தும்‌ திரிபுண்டரமணிந்தும்‌ உருத்திராக்ஷத்‌ 
தைக்கண்டத்திலணிந்தும்‌ பில்வமூல சிவலிங்கத்தை நமஸ்கரித்தும்‌ பில்வபத்திரங்‌ 
களால்‌ லிங்க பூசை செய்தும்‌ சிவத்தியானத்தால்‌ தேகசேஷ்டைமறந்தும்‌ சிவலிங்க 
தரிசனத்திலேயே நேத்ரவியாபாரத்தை நிறைவேற்றிக்‌ கொண்டும்‌ சிவலிங்கத்‌ 
தையே முக்யப்பிராணனாய்ப்‌ பாவித்துக்‌ கொண்டுமிருப்பவர்களோ அவர்களது 
இல்லங்களில்‌ உனது படர்கள்‌ அக்கியான மோகத்தாலுஞ்‌ செல்லக்கூடாது. சங்கர 
நாம அமிர்த தாராசாரத்தை யனுபவிக்கும்‌ நாவே தன்யமாயுள்ளது. அத்தகைய 
புண்யம்‌ அநேக கோடிஜன்மங்களில்‌ சம்பாதிக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. அஃதும்‌ 
சிவானுக்கிரகமிருந்தால்‌ தான்‌ கிடைக்கும்‌. 


முப்பதாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





357 














சிவரகசியம்‌ 





உ 
பிசிதாமாய நம: 
முப்பத்தோராம்‌ அத்தியாயம்‌. 
சிவபக்தர்‌ மஹிமையுரைத்தது. 

வியாசர்‌:- இங்ஙனம்‌ நந்திதேவர்‌ கூறியதைக்‌ கேட்ட சகலதேவர்களும்‌ 
பரமாநந்தமெய்தி மீண்டும்‌ நமஸ்கரித்து அஞ்சலிஹஸ்தராய்‌ ஓ நந்தியெம்‌ 
பெருமானே! சிவக்கியானக்கடலே! இங்கு தூதரால்‌ வரவழைக்கப்பட்டவர்‌ செய்த 
புண்ணியம்‌ யாது? அதனையுரைத்தருளுங்களென்ன நந்திதேவர்‌ கூறுகின்றார்‌:- ஓ 
தேவர்களே! அப்புண்ணியத்தைக்‌ கேட்பீர்களாயின்‌ நீங்கள்‌ பேராச்சரியமடைவீர்கள்‌. 
தத்வக்கியான மற்றவர்களுக்கெல்லா மாச்சரியமன்றோ! சிவபூஜாமஹிமை யென்னு 
ஞ்சாகரத்தில்‌ ஓர்‌ சிறிய பிந்துவைக்‌ கூட நீங்களறிந்திலீர்‌. தவத்தால்‌ சித்தகந்தர்வ 
வித்தியாதரர்களானீர்கள்‌. சிவப்பிரபாவமெனும்‌ ரத்னங்களுக்குச்‌ சிவன்‌ சமுத்திரம்‌ 
போன்றவ ராதலால்‌ சிவனே தனது தத்வத்தை யறிவாரன்றி யேனையோரறி 
வதற்கில்லை. நாங்கள்‌ அவர்களுடைய பிரசாதத்தில்‌ ஓர்லேசமே அறிந்தோம்‌. அஃது 
அப்படியிருக்க மற்றவர்கள்‌ அவரது மகிமையை யறியமுடியுமா? அபூர்வமாகிய 
ரத்னங்களைச்‌ சம்பாதித்து ஒருவன்‌ தனது விட்டில்‌ வைத்துக்கொண்டிருப்பதா 
யெண்ணிக்‌ கொள்வோம்‌. அவ்விரத்னங்களின்‌ மகிமையை யவனறிவானேயன்றி 
மற்றவரெவ்வித மறிவார்‌. ரத்னதத்வத்தை அதன்‌ பரீக்ஷகனே யறிவான்‌. எல்லோரு 
மறிவதற்கில்லை. தாக்ஷாயணி வல்லபராகிய அவ்விறைவனே நித்யன்‌, சர்வக்‌ 
ஞனாதலால்‌ அவனே இத்தத்வத்தையறிவான்‌. விசித்திரமாகிய பலரத்னங்களிலும்‌ 
ஏதோ இரண்டொரு ரத்னம்‌ சிறந்தவாயிருக்கலாம்‌. அஃதே மதிக்கக்‌ கூடாத 
வாயிருக்கலாம்‌. ஓ தேவர்களே சிவதர்மமெலும்‌ ரத்னம்‌ ரகஸ்யமாய்ச்‌ 
சாக்கிரதையாய்க்‌ காப்பாற்ற வேண்டியது. அது மிக்க பக்தனுக்கே கொடுக்க 
வேண்டியது. ரசம்‌ அற்பமாயினும்‌ அபாரமாகிய லோகத்தையும்‌ ஸ்வர்னமாக்குகின்‌ 
றது. அக்னி லேசமாயினும்‌ அது மலை போன்ற பஞ்சைச்‌ சாம்பராக்குகின்றது. 
ஒளஷதம்‌ சிறிதாயினும்‌ அதனால்‌ மகாவியாதி தொலைகின்றது. கத்தி சிறிதாயி 
னும்‌ கூர்மையாயிருந்தால்‌ பெரிய தேகத்தின்‌ விநாசத்திற்கும்‌ ஹேதுவாகின்றது. 
இதுபோலவே சிவதர்மம்‌ அற்பமாயினும்‌ பாவமெனும்‌ பெருமலையைப்‌ பொடிப்‌ 
பொடியாய்‌ உருவிலாமற்‌ செய்து புண்ணியத்தையும்‌ சம்பத்தையும்‌ வளரச்செய்கின்‌ 
றது, தர்மங்களுக்குள்‌ உத்தம தருமமானது சிவதருமமொன்றே. சாம்பவனும்‌ 
மஹாதேவனுமாகிய சதாசிவனே சர்வதேவ சிகாமணியாயுள்ளவரென்று கூறுவது 
போலச்‌ சிவதர்மமே சர்வதர்ம மணியாயுள்ளதென்று வேதங்கூறுகின்றது. சிவதர்மத்‌ 
திலும்‌ மேலாகிய தருமம்‌ வேறொன்றில்லை இது சத்யம்‌ சத்யம்‌ சத்தியமென்று 
கை தூக்கிக்‌ கூறுகின்றேன்‌. சிவதர்மத்துக்கு வேறாகிய தருமங்களெல்லாம்‌ தருமா 
பாசமேயாம்‌. ஓ சுரர்களே! அப்படிப்பட்டதருமத்தை ஆச்ரயிப்பதினால்‌ யாது பயன்‌? 
சிவதரும்ங்களையறியாது உலகில்‌ ஏனைய தருமங்களையே அறியாது அநுஷ்டிக்‌ 
கின்றனர்‌. அதனால்‌ யாது பயனடையக்கூடும்‌? ரத்னமென்று பிரமித்து வளையற் 
கற்களை வாங்குவானாயின்‌ அதனால்‌ அவன்‌ கோரிய பயன்‌ கிடைக்குமா? 
அன்றியும்‌ தேவாதிதேவனான இறைவனுக்கு எது பிரியமோ அது தான்‌ மேலாகிய 
தர்மம்‌, அஃதொழிந்த சதாசாரமுதலிய வெல்லாமப்படியல்ல. இவர்‌ வேடனுடைய 
புத்ரன்‌. இவரது பிதா பாவங்களுக்கெல்லாம்‌ நிதி போன்றவன்‌. இவரது மாதாவும்‌ 


358 














சிவரகசியம்‌ 





சகோதரர்களும்‌ குலமும்‌ மஹா பாபமுடையவர்களே. கத்தியாவெடுபட்ட ஓர்‌ 
கத்திரிப்பூ லிங்கசிரசில்‌ வீழ்ந்தது. மரணகாலத்தில்‌ அத்தகைய பூவை எறிந்து விட்டு 
மரித்துவிட்டபடியால்‌ என்னால்‌ இப்பூ லிங்க சிரசில்‌ விழ்ந்தமைபற்றி மோக்ஷமளிப்‌ 
பதாகிய பூசை செய்யப்பட்டதென நினைத்து அப்பூவை யெறிந்தார்‌. அறிந்து தர்மஞ்‌ 
செய்தால்‌ இதன்‌ பயன்‌ வேதங்களாலுங்‌ கூறமுடியாது. அறியாது செய்த சிவ 
பூசையும்‌ சகலாபீஷ்டங்களையுங்‌ கொடுப்பதாகுமென்று சகல வேதங்களுடைய 
கருத்து. இப்புண்ணியத்தினால்‌ சிவகணத்தன்மை பெற்று சிவனுக்கு மிக்க பிரீதிக 
ரனாயிருப்பான்‌. தருமங்களுள்‌ உத்தமமான தருமமானது சனாதனமாகிய சிவதரும 
மொன்றே. 


பூர்வம்‌ விந்தியதேசத்தில்‌ ஓர்‌ மஹா பாபியிருந்தான்‌. அவன்‌ செய்த 
பாபங்களை யெண்ணமுடியாது. அவன்‌ பிறர்‌ மனைவியரை விரும்புவதும்‌ 
எச்சிலைப்புசிப்பதும்‌ கரும மற்றவனுமாயிருந்தான்‌. அவன்‌ ஓர்‌ சோரமனைவியை 
வைத்திருந்தான்‌. அவளிடம்‌ அவனுக்கு ஓர்‌ கன்னிகை யுண்டானாள்‌. அக்கன்னிகை 
யெளவனபருவமடைந்ததும்‌ அவளிடமும்‌ காமத்தைய னுபவித்தான்‌. அவளிடமும்‌ 
ஓர்‌ கன்னிகை யுண்டாக அவளையும்‌ யெளவனபருவத்தில்‌ ரமித்தான்‌. அவள்‌ ஓர்‌ 
நாள்‌ அப்பாபியைப்பார்த்து நான்‌ மலரின்‌ மேல்‌ சுகமனுபவிக்க விரும்புகின்றே 
னாதலின்‌ அவ்வாறு செய்ய வேண்டுமென்னக்‌ கொடும்பாவியும்‌ இரவில்‌ 
மலர்களைத்‌ திருடிக்கொண்டு வந்தாலொழிய நமக்குக்‌ கிட்டாவெனவெண்ணி 
எங்கும்‌ மலரைக்காணாது ஓர்‌ சிவாலய நந்தவனத்தில்‌ சிவார்ச்சனையின்‌ 
பொருட்டுப்‌ பயிரிட்டிருக்கும்‌ அற்புதமாகிய மலர்களைக்கண்டான்‌. அவன்‌ இவைக 
ளொன்றையும்‌ விடாமல்‌ சகலத்தையும்‌ நமது வீட்டுக்குக்‌ கொண்டுபோக வேண்டு 
மென்றும்‌ அன்றியும்‌ இங்கிருக்கும்‌ மலர்ச்செடிகளெல்லாவற்றையும்‌ பெயர்த்து 
நமதிருப்பிடத்திற்குச்‌ சமீபத்தில்‌ பயிராக்கி விடுவோமானால்‌ தடையின்றி என்றும்‌ 
மலர்கிடைத்துக்‌ கொண்டேயிருக்குமென்றும்‌ நினைத்து நடுராத்திரியில்‌ அங்கு 
புகுந்து பரிமளமுள்ள புஷ்பத்தைக்கொய்து கையில்‌ வைத்துக்‌ கொண்டான்‌. 
காற்றினாலிழுக்கப்படும்‌ பரிமள வாசனையை முகர்ந்து ஓர்‌ சர்ப்பம்‌ வாசனை வரும்‌ 
வழியை நோக்கிவர இவனும்‌ அம்மலரையெடுத்து முகர்ந்து முகர்ந்து வீட்டுக்குப்‌ 
போவோமென்றெண்ணி நந்தவனத்தைத்‌ தாண்டிச்‌ சிவாலயத்தருகில்‌ வரும்போது 
தன்கையிலிருந்த புஷ்பம்‌ கீழே விழ அதைக்குனிந்து எடுக்கும்‌ போது அவனோடு 
கூட வந்த சர்ப்பமானது அவன்கையைப்பிடித்து மேலேறிச்‌ சுற்றிக்கொண்டது. 
அக்கொடும்பாவி பயந்து அதனை உதறிக்‌ கையிலிருந்த மலரை எறிந்துவிட்டான்‌. 
ஆயினும்‌ அது அருகிலிருந்த சிவலிங்க சிரசில்‌ வீழ்ந்தது. அதனால்‌ சிவலிங்கமுங்‌ 
குளிர்ந்தது. அக்சொடும்பாவி சர்ப்பந்‌ தீண்டியதனா லிறந்து விட்டான்‌. அதனால்‌ 
மகேய்வரன்‌ திருப்தியடைந்து கெளரியைப்பார்த்து ஓ கெளரீ! உனக்கோர்‌ 
ஆச்சரியங்கூறுகின்றேன்‌ கேட்பாயாக. அதைக்கேட்பதினால்‌ பக்தியுடன்‌ கூடப்பூசித்த 
பயன்‌ வரப்பெறலாம்‌. விந்திய தேசத்தில்‌ அழகிய புஷ்பவனமிருக்கிறது. அங்குள்ள 
மலர்கள்‌ மிக்க அழகாயும்‌ பரிமள மிகுந்து மிருக்கின்றன. ஓர்‌ பக்தன்‌ என்னிடம்‌ 
அபாரமான பக்தியினால்‌ அவ்வனத்தைத்‌ தாபித்தான்‌. அங்கு காற்றும்‌ புகுதல்‌ 
கூடாது. இப்பூவுலகில்‌ மற்றெவ்விடத்தும்‌ அதுபோலழகாகிய வனங்கிடையாது. 
அவ்வனத்திலுள்ள விருக்ஷங்கள்‌ செடிகொடிகள்‌ முதலியன பூவின்‌ பரிமளத்தால்‌ 
தேவோத்தியான வனத்தையும்‌ பரிகசிக்கின்றன. அங்கு சிதறியோடும்‌ மலர்த்தேன்‌ 


359 














சிவரகசியம்‌ 





கள்‌ ஓர்‌ சிற்றாறு போல்‌ பிரவகிக்கின்றது. அதன்‌ பரிமளமோ மொழிதற்கியலா 
தென்று கூறியவுடன்‌ கெளரி பரமசந்தோஷமெய்தி சுவாமி அவ்வனத்தை 
யிப்போதே பார்க்கவேண்டுமென்று கூறிச்‌ சிவபெருமானுடன்‌ அவ்வனம்‌ வந்தடைந் 
தனள்‌. அவ்வனத்தில்‌ ஓர்‌ சிறு தடாகமும்‌ அதற்கு ரத்ன மயமாகிய படிக்கட்டுகளும்‌ 
அதனருகில்‌ அழகிய பிராகாரங்களோடு கூடி ஒளி மண்டலம்‌ போல்‌ ஜ்வலிக்கும்‌ 
ஓர்‌ சிவாலயமு மிருந்தன. அம்பிகையுடன்‌ கூடிய இறைவன்‌ அவ்விடம்‌ வந்து 
லிங்கத்தை அம்பிகையும்‌ தானும்‌ பார்த்துச்‌ சந்தோஷத்துடனிருந்து அதன்‌ சிரசிலும்‌ 
அருகிலும்‌ மலர்களைக்கண்டு பரமானந்தங்கொண்டு பின்னர்‌ அவ்வாலய தீபங்களை 
யும்‌ அற்புதமாகிய சித்தமெழுதியிருக்கும்‌ ரத்னஸ்‌ தம்பங்களையுங்‌ நோக்கிப்‌ 
பிரீதியடைந்து பின்னர்‌ வெளிவந்து அவ்வனத்திலுள்ள விருக்ஷத்தடியிலுலாவிக்‌ 
கொண்டு அம்மரத்திலுள்ள மலர்களினிரசத்தின்‌ பரிமளத்தை முகர்ந்து பின்னர்‌ 
அங்குள்ள அருவியின்‌ தீர்த்தத்தையருந்தி கனிகளையும்‌ புசித்து மவர்‌ தோறும்‌ மலர்‌ 
தோறும்‌ முகர்ந்து சந்தோஷத்தால்‌ பரமேஹ்வரன்‌ அமிர்தத்தையு மிகழ்ந்து பிறகு 
அதற்கருகில்‌ நர்மதாலிங்கமானது சர்ப்பத்தால்‌ சுற்றிக்‌ கொண்டிருப்பதைப்‌ பார்த்து, 
கெளரீ! இப்பாண லிங்கத்தைப்பார்‌. இதைப்பார்க்கப்‌ பார்க்கத்‌ திருப்தி வருவதில்லை. 
எனது பக்தனொருவன்‌ இவ்விலிங்கத்தை இங்கு பிரதிஷ்டை செய்தான்‌. இங்கு 
சற்றுத்தங்குவோமென்றுகூறி ரத்ன மந்திரத்திலாவது ரத்ன லிங்கங்களிலாவது 
ரேவா லிங்கங்களிலாவது நமக்கு இவ்வளவு பிரீதியுண்டானதில்லை. இது மிக்க 
அற்புதமாயிருக்கின்ற தென்று கூறிக்கெளரியுடன்‌ கூட அருகில்‌ வந்து அங்குள்ள 
புஷ்பத்தை யெடுத்து முகர்ந்து பார்த்து ஆச்சரியங்கொண்டு ஓ கெளரி! 
எந்தப்புண்ணியவானால்‌ இவ்‌ விலிங்கத்தில்‌ இம்மலர்‌ சமர்ப்பிக்கப்பட்டதோ அவனு 
க்கு முக்தி கிடைக்குமென்பதில்‌ சிறிது மையமில்லை. 


என்றுகூறி மிக்கபிரீதியோடு கிரிஜையும்சிவபெருமானும்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ 
முகர்ந்து பார்த்துச்‌ சிவபெருமான்‌ ஓ தேவி! இவ்விலிங்கத்தை நாகம்‌ சுற்றியிருப்பது 
பற்றி எனக்கு நாகபூஷணனென்று பெயருளதென்று கூறிச்‌ சற்றுத்‌ தூரத்தில்‌ 
ஓர்சவத்தை அதனுருவை நீக்கித்‌ திவ்விய ரூபமுடையோனாகச்செய்து திவ்விய 
விமானத்திலேற்றிச்‌ சிவகணங்கள்‌ கைலைக்குக்கொண்டுபோகச்‌ சித்தமாயிருப்பதை 
யுங்கண்டனர்‌. அதனையும்‌ அவர்‌ தேவிக்குக்காண்பித்து அங்கிருந்த உத்தியான 
வனம்‌ வந்து அதனழகைப்‌ பார்த்துக்கொண்டிருந்தனர்‌. ஓ தேவர்களே! 
லிங்கார்ச்சனத்துக்கு நிகரான சிறப்புமுளதோ! சிவலிங்க பூஜைக்கீடான புண்யம்யாது 
மெக்காலத்துமில்லை. மகாபாவியாகிய இவர்‌ மகாபாதகஞ்‌ செய்தவராயினும்‌ 
அவ்விசேடத்தால்‌ பரமபுண்யவானானாராதலால்‌ இம்மகா புண்ய புருஷரை இவ்விய 
மாலயத்துக்குக்‌ கொண்டுவரக்‌ கூடாது. பூர்வம்‌ ஸ்ரீ சைலப்‌ பிரதேசத்தில்‌ ஒர்‌ தரித்திர 
அந்தணன்‌ மகா கோரமாகிய பாபங்களைச்‌ செய்தான்‌. வேடர்களது இடந்தோறுஞ்‌ 
சென்று யாகஞ்‌ செய்து சீவனஞ்‌ செய்து வந்தான்‌. வனங்களிலுள்ள கத்தரிக்காய்‌ 
களைப்‌ பறித்து மூட்டைகட்டிக்கொண்டு அதனை வீடூசேர்த்து அதனாலுஞ்‌ 
சீவித்தான்‌. அவன்‌ இப்படி தினந்தோறும்‌ கத்தரிக்காய்களைக்கொண்டுவந்து ஓர்‌ 
பாணலிங்கத்திகளருகில்‌ மூட்டைகட்டிப்‌ பின்னர்‌ அதனைவிங்கசிரசில்‌ வைத்து 
விட்டுச்‌ சிலவற்றைப்பக்குவஞ்செய்து புசித்துப்போவது வழக்கம்‌. ஒர்‌ நாள்‌ பிரதோஷ 
சமயத்தில்‌ முன்போலக்‌ கத்தரிக்காய்களை வைத்து வேர்வை நீங்க நதியில்‌ 
ஸ்நானஞ்‌ செய்து வழக்கம்‌ போல்‌ அக்கத்தரிக்காய்களில்‌ சலத்தைத்‌ தெளித்துப்‌ 


360 














சிவரகசியம்‌ 





புற்களை முறுக்கி அதனால்‌ மூட்டை கட்டிப்‌ பசிமிகுதியால்‌ சீக்கிரம்‌ சமைத்துப்‌ 
புசிக்க வேண்டுமென்று பிச்சைவாங்கிவந்த அவ்வரிசியில்‌ ஓர்‌ சிறிதைலிங்க 
சந்நிதியில்‌ அன்னமாகச்செய்ய நெருப்புண்டாக்கி அதில்‌ சிறுவிறகுகளைப்போட்டு 
எரியவிட்டுத்‌ தான்‌ களைப்பால்‌ படுத்துவிட்டான்‌. அன்று சோமவாரமும்‌ 
திரயோதசியும்‌ ஆருத்திரா நக்ஷத்திரமுங்கூடிய தினமாகையால்‌ அவன்‌ செயல்‌ 
அத்தகையதினப்‌ பிரதோஷசமயத்தில்‌ அச்சிவலிங்கத்துக்கு பூசைசெய்ததாக 
ஆய்விட்டபடியால்‌ அதன்‌ பலத்தைப்‌ பெற்றான்‌. அதாவது கத்தரிக்காயை நனைத்தது 
அபிடேக்மாகவும்‌ அறுகினால்‌ கட்டியது அருச்சனையாகவும்‌ மூட்டிய நெருப்பு 
தீபமாகவும்‌ பாகஞ்செய்த அன்னம்‌ நிவேதனமாகவும்‌ படுத்துறங்கியது நமஸ்கா 
ரமாகவுமானமையால்‌ அதனை முறைமையாகச்செய்த சிவபூஜையாகக்‌ கருணைக்‌ 
கடலாகிய சிவபெருமான்‌ மிக்க திருப்தியடைந்தருளி அவனுக்கோர்‌ சுவப்பனங்‌ 
காட்டி யச்சுவப்பனத்தில்‌ பாணலிங்கத்தில்‌ அபிஷேகம்‌ அர்ச்சனை றைவேத்தியம்‌ 
நமஸ்காரம்‌ விதிமுறையாகச்செய்தவாய்த்‌ தோற்றுவித்தார்‌. உடனே அவன்‌ எழுந்து 
பார்த்துத்‌ தானிருக்குமிடம்‌ ஓர்‌ திவ்வியரத்ன மாளிகையாயும்‌ திவ்விய 
போகத்துடன்‌ கூடிய சகல சுகங்களும்‌ சம்பூர்ணமாய்‌ விளங்குவதையும்‌ தனதான்‌ 
யங்களும்‌ கோக்களும்‌ அஸ்வங்களும்‌ யானைகளும்‌ மனதின்‌ நிலையையும்‌ கடந்து 
விளங்குவதையும்‌ கோடிக்கணக்காய்‌ விளங்கும்‌ தாசதாசிகள்‌ காத்துக்கொண்டிருப்‌ 
பதையும்‌ ரத்னாபரணங்கள்‌ மலைபோல்‌ விளங்குவதையும்‌ திவ்விய ஸ்திரீ அருகில்‌ 
நிற்பதையும்‌ பார்த்துப்பிரமித்து இதென்ன விந்தை! அடா! நாம்‌ யார்‌? எங்குவந்தோம்‌? 
இந்நிலைமை எப்படிப்‌ பெற்றோம்‌? ஓ தாமரைமலரைப்‌ பழிக்கும்‌ நங்காய்‌! நீ யார்‌? 
யாருடைய மனைவி? ரத்னமயமாய்‌ விளங்கும்‌ இம்மனை யாருடையது? இக்குதி 
ரைகளும்‌ யானைகளும்‌ தாசதாசிவர்க்கங்களும்‌ யாருடையன? இத்தகைய மகா 
பாக்கியம்‌ யாரியற்றியது? ஓ சுந்தரி! நீ ஏன்‌ என தருகினின்று திவ்ய சாமரம்‌ 
வீசுகின்றனை? எனது தேகம்‌ முன்போலில்லையே. கணந்தோறும்‌ அழகோங்கு 
கின்றதே என்று கேட்க அவள்‌ அவனைப்பார்த்து ஓ புண்ணியவானே! யான்‌ 
பாக்கியதேவதை. சங்கரனாலிங்கு உன்னைச்‌ சேவிப்பதின்‌ பொருட்டனுப்பப்பட்டேன்‌. 
உன்னால்‌ பிரதோஷசமயத்தில்‌ நர்மதா லிங்கமானது சுத்தமான தீர்த்தங்களாலும்‌ 
கத்தரிக்காய்களாலும்‌ அறுகினாலும்‌ தீப நைவேத்யங்களாலும்‌ நமஸ்காரத்தாலும்‌ 
மகா புண்ணிய யோகமுடைய பிரதோட சமயத்தில்‌ பூசிக்கப்பட்டது. இத்தகைய 
லக்னம்‌ கிடைக்காது. இப்படிப்பட்ட திதிவார நக்ஷத்திரங்கள்‌ கூடிய புண்யதினத்தில்‌ 
சிவபூசை செய்தால்‌ வரும்‌ பயனைத்‌ தேவர்களாலுங்‌ கூறமுடியாது. நீ செய்த 
பூசைக்குப்‌ பயன்‌ இது மாத்திரமல்ல. எவ்வளவோ வுளது. இப்படிப்பட்ட லக்கினத்தில்‌ 
பூசிப்போருக்குத்‌ தேவதேவனும்‌ உமையால்‌ ஆலிங்கனஞ்‌ செய்யப்‌ பெற்றவனும்‌ 
நினைப்பதற்கரிய மகிமை யுடையோனும்‌ சர்வேங்வரனுமாகிய சங்கரன்‌ சகல 
மங்களங்களையும்‌ பலகாலு மனுபவிக்கும்படிச்‌ சந்தோஷத்தையு மளித்து இறுதி 
யில்‌ முக்தியையுங்‌ கொடுத்தருளுகின்றனர்‌. ஆதலால்‌ சிவவிபவங்களுக்கு 
அளவில்லை. 


முப்பத்தோராம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





361 














சிவரகசியம்‌ 





உ 
பிரபஞ்சநாய நம: 


முப்பத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌. 
சிவபக்தர்‌ மஹிமையுரைத்தது. 


நந்திகேறர்‌:- இவ்விதங்‌ கூறும்‌ வசனத்கைக்கேட்டு அவ்வந்தணன்‌ 
அப்பாக்கிய தேவதையை மிக்க பக்தியுடன்‌ நமஸ்கரித்து ஆனந்தக்கண்ணீர்‌ பெருகத்‌ 
தழுதழுத்தமொழியுடன்‌ கூறுகின்றான்‌. ஒ தேவி! இப்பாக்கியம்‌ என்னிடம்‌ 
எவ்வளவுகால மிருக்கும்‌? சங்கரப்‌ பிரசாதம்‌ என்னிடம்‌ வந்தவரலாறேது ? அதனைக்‌ 
கூறுகவென்று பிரார்த்திக்க லக்ஷமிநாதனது நேத்திராரவிந்தங்களால்‌ பூசிக்கப்படும்‌ 
பாதாரவிந்தமுடைய இறைவனை ஸ்மரித்து அப்பாக்கியதேவதை புன்னகையுடன்‌ 
கூறுகின்றாள்‌. ஓ சிவபக்தனே! உன்னால்‌ வினவியது யாதோ அஃது சிவபூஜையின்‌ 
மகிமையே யாதலால்‌ அதனை அறிவதற்குக்‌ கூடாது. அப்படியாயினும்‌ சிவானுக்‌ 
கிரகத்தால்‌ சற்றுத்‌ தெரிந்து கொள்வாய்‌. கத்தரிக்காய்கள்‌ கெடாதிருக்கும்‌ நிமித்தம்‌ 
அதனை அறுகம்புற்களால்‌ மறைத்துக்காட்டினாய்‌. அப்படிச்‌ செய்தது சாயங்காலத்‌ 
தோடு கூடிய புண்ணிய திதி வார நக்ஷத்திர யோகமுடைய பிரதோஷ காலத்துச்‌ 
சிவலிங்க சம்பந்தமாயிருந்தமையாலும்‌ அச்சிவலிங்கமும்‌ அகேஷத்திரமும்‌ மிக்க 
சிறந்தவாசலானும்‌ நீ செய்ததும்‌ பூசையாய்விட்டது. அதனால்‌ தீனசரண்யனாகிய 
பகவான்‌ சிறிது நிமித்தத்தினாலேயே பாக்யமளித்தனர்‌. இச்சமயத்திலேயே பக்தி 
ஞானத்துடன்‌ சிவபூஜை செய்யும்‌ மனிதன்‌ சாக்ஷாத்‌ ஈய்வரனேயாகின்றான்‌. 
இப்படிப்பட்ட புண்ணியகாலம்‌ மனிதனுக்குக்கிடைப்பதரிது. இப்புண்ணியகாலத்தில்‌ 
சிவபூஜை செய்யப்பெறுவது மரிது. அறியாது செய்யும்‌ சிவபூஜையே சகல இஷ்டங்‌ 
களையும்‌ தந்தருளுமானால்‌ அறிந்து செய்யும்‌ சிவபூஜையின்‌ மகிமை கூறத்தகுமா? 
ஆதலால்‌ இனி நீ சிவபூஜாக்கிரமத்தையறிந்து பூசைசெய்து வருவாயானால்‌ 
இப்பாக்கியமுனக்கு ஸ்திரமாயிருக்கும்‌. எந்தத்தினத்தில்‌ சிவபூஜையினின்றும்‌ 
வழுவுகின்றாயோ அப்போது இப்பாக்கியங்களெல்லாம்‌ தொலைந்துவிடும்‌. பாக்கிய 
தேவதைகள்‌ சிவபூசையில்‌ சிரத்தையாயிருந்துகொண்டிருக்கின்றார்களா வென்று 
விசாரித்‌ தாராய்ந்துகொண்டே யிருக்கின்றனர்‌. ஆகையால்‌ சிவபூஜையினின்றும்‌ 
வழுவாதே. பாக்கியதேவதை விலாசஞ்செய்யுமிடம்‌ சாம்பவருடைய இல்லமே, 
சாம்பவத்துவமெய்தி சங்கர பூசைசெய்வாய்‌. இழிகுலத்தோனாயினும்‌ 
அறிவற்றனாயினும்‌ சிவாராதனஞ்‌ செய்வானானால்‌ பாக்கியஸ்திரீகள்‌ சேவிக்கப்‌ 
பெறுகின்றான்‌. இங்கோர்‌ புராதனமான இதிஹாசமுளது. அதாவது:- பூர்வம்‌ ஓர்‌ 
அரசன்‌ சகலபாக்கியங்களுடன்‌ கூடினவனாய்‌ சிவபூஜையில்‌ மிக்க சிரத்தையுடை 
யோனாய்‌ ஞான நிதியாயிருந்தான்‌. அவனுக்குத்‌ தன தானியம்‌ யானை குதிரை 
தாசிதாசர்‌ முதலியவைகளின்‌ போகப்பெருக்கைச்‌ சொல்லி முடியாது. இப்படிப்பட்ட 
பாக்கியங்களுடன்‌ கூடியிருந்த அரசன்‌ பாக்கியப்பெருக்காலெப்பொழுதும்‌ 
கேளிவிலாச நித்திராதிகளால்‌ அழகிய மங்கையர்‌ முதலியவர்களுடன்‌ மிக்க 
வுல்லாசமாய்க்‌ காலங்கழித்துக்கொண்டு சிவபூஜையை மறந்து சிலகாலமிருப்பதற்‌ 
குள்‌ சகலபாக்கியமுந்தொலைந்தது. சிவபூஜையை மறந்தமையே அவனது 


362 














சிவரகசியம்‌ 





பாக்கியத்தை யகற்றி விட்டது. ரத்ன மயமான வீடும்‌ யானை குதிரை தாச தாசி 
வர்க்கங்களும்‌ அவனது பத்தினிகளும்‌ சந்தைக்‌ கூட்டம்‌ போல்‌ தொலைந்து 
விட்டார்கள்‌. அப்போது திடீரெனச்சகலமும்‌ நசித்ததைக்‌ கண்ணுற்று அவன்‌ 
திக்பிரமை கொண்டு அந்தோ! நமது பாக்கியங்களெல்லாம்‌ எப்படி நசித்தன? பூர்வம்‌ 
நமது தனதான்யாதி போகங்களால்‌ இந்திரனையும்‌ பரிகசித்தோமே! ஓர்‌ நொடிப்‌ 
போதில்‌ எல்லாந்தொலைந்து விட்டதே. இதற்குக்காரணம்‌ யாது என்று நினைந்து 
நினைந்‌ தேங்கி யாதுந்தோன்றாது மயங்கிப்‌ பசிதாக மேலிட்டுச்‌ சோர்ந்திருந்தான்‌. 
அப்போது அங்கு வில்வளிருக்ஷத்தடியில்‌ ஒர்‌ புண்ணியவான்‌ பஸ்மருத்திராக்ஷத்‌ 
தரித்து அங்குள்ள சிவலிங்கத்தைப்‌ பூசித்துச்‌ சாந்தமான மனதுடையோனாய்க்‌ 
கண்களை மூடிக்கொண்டு மஹாதேவனைத்தியானித்திருப்பதைக்‌ கண்டுடனே 
சரேலென வெழுந்தோடி அச்சாம்பவோத்தமருக்குச்‌ சாஷ்டாங்கமாய்‌ நமஸ்காரஞ்‌ 
செய்து கைகட்டி விநயத்துடன்‌ ஓ சாம்பவசிரேஷ்டரே! நீலகண்டராகிய சங்கரர்‌ மிக்க 
கொடியவர்‌. அவரால்‌ எனது பாக்கியம்‌ கவரப்பெற்றது. சகலவேதங்களாலும்‌ சகமான 
ரெனப்போற்றப்படுகின்றவராயினும்‌ என்னிடமாத்திரம்‌ சகித்தலென்பதை விடுத்து 
ஏன்‌ கொடுந்தன்மையுடையவராயிருக்கின்றனர்‌. அவருக்கன்னியமான தேவர்களு 
க்கு (சகமானத்துவம்‌) பொறுமை என்பது நித்தியமாயுளதாய்ச்‌ சுருதி கூறவில்லை. 
அப்படிப்பட்ட இறைவன்‌ ஏன்‌ என்‌ விஷயத்தில்‌ கொடூரரானாரென்று வினவியதை 
அச்சாம்பவர்கேட்டுக்கோபமும்‌ சந்தோஷமுமுடையவராயிருந்து சிறிது கண்‌ திறந்து 
அவனைப்பார்த்துக்‌ கூறுகின்றார்‌, ஓ அரசனே! நீ மகாதேவனிடம்‌ சகமானத்துவ 
மிருப்பதாய்‌ வேதங்‌ கூறுவது உன்‌ விஷத்தில்‌ பொருந்தவில்லையே. அவர்‌ மிக்க 
கொடியவர்‌. அவருக்குப்பொறுமையில்லையென்று கூறுகின்றனையே, அது 
சரியல்ல. நீ சங்கர பூசையை மறந்தது ராத்மா ஆகின்றாய்‌. ஆதலாலுன்னை 
மகேஹ்வரன்‌ சிக்ித்துவிட்டார்‌, சகலபோகங்களையும்‌ அளித்தருளும்‌ அபார கருணா 
மூர்த்தியாகிய பரமேங்வரனைப்‌ பூசிப்பதற்காகவே கொடுத்தருளிய பொருள்களால்‌ 
நீ உனது சுகத்தையே பெரிதாக வெண்ணி உன்பொருட்டென்றே உபயோகித்துக்‌ 
கொண்டாய்‌. அதனால்‌ நீ துற்பாக்கியனானாய்‌, அடா! அன்னபதியாகிய மகேசனுக்குச்‌ 
சமர்ப்பிக்கும்‌ அன்னமன்றோ அமிர்தமாகும்‌? அப்படிச்சமர்ப்பிக்காது பாழுந்துரவாகிய 
தன்வயிற்றுக்கு என்று எண்ணி வாரியடித்துக்கொள்ளும்‌ அன்னம்‌ விஷமென்றே 
கூறப்படும்‌. அவ்விஷத்தைப்‌ புசித்தவனுக்குச்‌ சுகமுண்டா? அவ்விஷமானது 
தன்னை மாத்திரம்‌ வருத்துவதென்பதல்ல. மற்றுந்தன்னிடமுள்ள சகலபாக்கியங்க 
ளையும்‌ அகற்றிவிடும்‌. அவனையுமுயிருடன்‌ வைத்துச்‌ சித்ரவதஞ்செய்வதுபோல்‌ 
வருத்தும்‌. பாக்கியம்‌ தொலைந்துவிடுமானால்‌ பிராணன்‌ தொலைந்தது 
போலன்றோ? பிராணன்‌ தொலைந்தால்‌ சவமே. தரித்திரனுக்கும்‌ சவத்துக்கும்‌ 
சிறிதும்‌ பேதமில்லை. ஆனால்‌ சவத்திலும்‌ தரித்திரனே மிக்க துச்சனாவான்‌. 
ஏனெனில்‌ சவத்துக்குச்‌ சுகதுக்கமில்லை. இத்தரித்திரனோ துக்கநிதியாயுள்ளவன்‌, 
அசாம்பவன்‌ அப்படிப்பட்ட துக்கக்கடலே யாவானாதலால்‌ ஓ அரசனே! இப்பொழுது 
தூர்த்தசை விட்டுச்‌ சுகத்தைப்‌ பெறுவதற்குரிய வழியைத்தேடு. எவனாலுனக்குப்‌ 
பாக்கியமளிக்கப்பட்டதோ அவனை மறந்தமையே உனக்கு இப்படியாகியது. 
பாக்கியத்தைப்‌ பெற்றுப்‌ பின்‌ அப்பாக்கியந்தந்தவனை மறப்பாரானால்‌ அவர்களிலும 
தமர்‌ யார்‌? அடாமுன்னிருந்த அழகிற்‌ சிறந்த மங்கையர்களும்‌ மற்றுமுள்ள 
சுகங்களும்‌ இப்போது எங்குசென்றன? சகல சுகமும்‌ சாம்பவர்களையே அநுசரிக்கு 
மன்றி மற்றவர்களை யல்ல. நீ பாக்கியத்தைக்கண்டவுடன்‌ சாம்பவத்துவத்தை 


363 














சிவரகசியம்‌ 





மறந்தனை அடா! பாக்கியமுடையோர்கள்‌ மேலுமேலும்‌ பாக்கியம்‌ பெறவேண்டு 
மாயினும்‌ பாக்கியம்‌ நிலைக்கவேண்டுமாயினும்‌ சிவ மந்திரம்‌ சிவாலயம்‌ 
நிர்மித்தல்‌ சிவாபரணம்‌ சமர்ப்பித்தல்‌ தீபமாலையிடுதல்‌ சிவனுக்கு அன்னராசிகளை 
நிவேதித்தல்‌ நெய்ப்பிரவாகத்தையும்‌ தேனையும்‌ க்ஷீரத்தையும்‌ பிரவாகம்போலப்‌ 
பரமேஸ்வரனுக்கு நிவேதனஞ்செய்தல்‌ சாம்பவர்களுக்கன்னமிடுதல்‌ இவைகளை 
யல்லவோ செய்யவேண்டும்‌? இவ்வளவையும்‌ நீ மறந்துவிட்டனை. சிவப்பிரீதி 
யினிமித்தம்‌ வெண்பட்டாடைகளை நீ சமர்ப்பிக்கவில்லை. எவன்‌ பாக்கியகாலத்தில்‌ 
சிவனை ஆராதிக்காது நிறுத்திவிடுகின்றானோ அவன்‌ சகலபாக்கியமு மிழந்து மிக்க 
தரித்திரனாவா னென்பதில்‌ சிறிதுமையமில்லை. பாக்கியங்கள்‌ தொலைந்து 
விடுமானால்‌ சம்புவினிடம்‌ பக்தி உதிக்கிறதில்லை. பாக்கியவான்‌௧ளே சம்புவை 
யாராதிக்கின்றனர்‌. சிவநாம உச்சாரணத்தினாலேயே பொழுதைக்கழிக்கின்றனர்‌. 
அவர்களே மகாதன்னியர்கள்‌. அவர்களை எவ்வாற்றானும்‌ பூசிக்கவேண்டும்‌. 
பாக்கியர்‌ தொலைந்து விடுமாயின்‌ சிவபூஜையின்‌ மனஞ்செல்லுவதில்லை. 
ஏனெனில்‌ துர்ப்பாக்கியத்தால்‌ விளையும்‌, துக்கங்களையே யனுபவித்துக்‌ 
கொண்டிருப்பானாகையால்‌ அதனில்‌ புத்தி யுதிக்காது. மஹா துக்கம்‌ வந்தபோதும்‌ 
சிவபூஜையில்‌ சிறிதும்‌ அநாதரவு செய்யாமல்‌ சிரத்தையுடன்‌ பூசிப்போன்‌ 
சகலதுக்கங்களும்‌ நீங்கிச்‌ சுகம்‌ பெறுவான்‌. ஓ அரசனே! இனி இப்போதாவது சகல 
துக்கங்களையும்‌ போக்கும்‌ மகாதேவனை நினைப்பாயாக. பிறவிக்கடலினின்று 
முத்தாரணஞ்செய்பவனாகிய சாம்பசிவனை ஸ்மரணஞ்செய்‌. சம்சாரமெனும்‌ 
விருக்ஷத்தின்‌ வேரையறுப்பது சங்கரார்ச்சன மொன்றே. சம்சாரமென்னும்‌ 
வனத்துக்குச்‌ சிவநாமம்‌ காட்டுத்‌ தீயாகும்‌. அதனால்‌ அவ்விருக்ஷம்‌ நிர்மூலமாய்‌ 
விடும்‌. சிவசம்பந்தமான விஷமும்‌ அமிர்தமாகும்‌. சம்சாரங்களை அறுத்து விடுவது 
சிவார்ச்சனமொன்றே, ஆதலால்‌ பாபந்தொலைவதின்‌ பொருட்டுத்‌ தக்கவுயாயம்‌ 
சிவலிங்சுத்தைச்‌ சங்கரனை பூசிப்பதொன்றே. உலகில்‌ சிவலிங்கங்கள்‌ எண்ணிறந்த 
வகையாயுள. அவைகளெல்லாம்‌ போகமோக்ஷங்களைத்‌ தருவனவேயாயினும்‌ 
அவ்வெல்லாவற்றினும்‌ நர்மதையிலுள்ள பாணலிங்கமே சிறந்தது. நர்மதையிற் 
றோன்றிய பாணலிங்கத்தின்‌ பொருட்டுத்‌ தீர்த்தம்‌ மலர்‌ கனி பில்வம்‌ இவைகளைச்‌ 
சமர்ப்பிப்பது ஆனந்த நிதியை யளித்தருளும்‌. நர்மதாரதி சம்பந்தமான விங்கம்‌ 
கிடைப்பதரிதே. பில்வ தளமுமரிது, சாம்பவவித்தையும்‌ துர்லபம்‌. சாம்பவர்களும்‌ 
துர்லபம்‌. சாம்பவராயிருந்து ரேவாதீர்த்தத்தில்‌ சிவலிங்கபூசைசெய்வோர்‌ முக்திய 
டைவதற்குச்‌ சிறிது மையமில்லை. அன்றியும்‌ இங்கும்‌ ஸ்ரீசைலத்திலுள்ள 
சிவாலயத்தில்‌ பர்வதரால்‌ பூஜிக்கப்பட்ட திரிபுராந்தகரென்னும்‌ லிங்கமுளது. திரிபுர 
அசுரரைச்‌ சங்கரித்து முக்கண்ணனாகிய இறைவன்‌ ஸ்ரீ சைலத்தில்‌ லிங்காகாரமாய்‌ 
விளங்கு கின்றனன்‌. பூமண்டலங்களிலிருக்கும்‌ புண்ணிய தீர்த்தங்களெல்லாம்‌ 
ஸ்ரீசைலத்தில்‌ வந்து பாவனஞ்செய்யச்சித்தமாயிருக்கின்றன. அவ்விலிங்கத்தைப்‌ 
பூசிப்ப தினால்‌ வரும்‌ புண்ணியம்‌ உடனே பெரியசம்பத்துக்களையு முத்தியையு 
மளிக்கத்தகும்‌. அவ்விலிங்கத்தை எவன்‌ அறுகினாலும்‌ பில்வபத்திரங்களாலும்‌ 
தீர்த்தங்களாலும்‌ பூசிக்கின்றானோ அவனுக்கு முக்திகிடைப்பது நிச்சயம்‌. அங்கு 
குடம்‌ நிறைந்த கோக்ஷரத்தை பக்தியுடன்‌ எவன்‌ சாம்பவருக்குச்‌ சமர்ப்பிக்கின்றா 
னோ அவன்‌ அமிர்தக்கடலுக்கு அதிபதியாவான்‌. ஸ்ரீசைலத்தில்‌ சாம்பவருக்கன்ன 
மிடுவோன்‌ அன்னராசிகளுக்கதிபனாவான்‌. அங்கு ரத்னதானஞ்செய்வோன்‌ 
ரத்னகோசங்களுக்கதிபதியாவான்‌. ருத்திசரை யுத்தேசித்துச்‌ சுவர்ன தானஞ்‌ 

364 














சிவரகசியம்‌ 





செய்வோன்‌ சுவர்னபதியாயிருந்து முக்தனாகின்றான்‌. அவ்விடத்தில்‌ சிவத்தியானஞ்‌ 
செய்வோன்‌ தானாதிபதியாவான்‌. கண்டாகர்ணேங்வர மென்றோர்‌ லிங்கமுளது. 
அதனைப்‌ பூசிப்பதனால்‌ சகல பாபங்களும்‌ தொலைகின்றன. அங்கு சுதாகுண்ட 
மென்றிருக்கிறது. அதில்‌ ஸ்நானஞ்செய்தவன்‌ உடனே சகல பாபங்களினின்றும்‌ 
விடுபடுகின்றான்‌. நடுவிலிருக்கும்‌ கண்டாகர்ணேஸ்வரரை நினைத்தால்‌ 
சகலபாபங்களும்‌ நீங்குகின்றன. அவரை நமஸ்கரித்துப்‌ புஷ்பமுதலியவைகளால்‌ 
பூசிப்பவன்‌ அளவிறந்த ஜங்வர்யமடைகின்றான்‌. புண்ணியகோடிகளுடையோனே 
சிகரேற்வரனைப்‌ பூசிப்பான்‌. அவரைப்‌ புண்ணியகாலங்களில்‌ தூர்வை 
முதலியவைகளால்‌ பூசிப்பவனே பாக்கியவான்‌. அங்கு விபூதி குண்டமென்‌ 
றொன்றிருக்கின்றது. அத்தீர்த்தத்தில்‌ உலகிலுள்ள சகல தீர்த்தங்களும்‌ தினந்தோறும்‌ 
வந்து கலந்து போகின்றமையால்‌ ஏனைய தீர்த்தங்கள்‌ புண்யத்துவம்‌ பெற்றன. ஸ்ரீ 
சைலம்‌ கிடைப்பதரிது. அதனிலும்‌ அரிது விபூதிகுண்டம்‌, திரிபுராந்தகலிங்கம்‌ இவ்‌ 
வுலகில்‌ மிக்கவரிது. சிகரேஹ்வரரைப்‌ பூசித்தவன்‌ சகலபாபங்களினின்று 
விடுபடுகின்றான்‌. எங்கிருந்தாலும்‌ ரீசைலேஸ்வரனை நினைக்கிறவன்‌ முக்திக்கா 
ளாகின்றான்‌. அங்கு ஆடகேசனென்று சுவர்ணமயமாய்‌ ஓர்‌ லிங்கமுளது. அங்கு 
ஆடகமென்று ஓர்‌ குண்டமுளது. அதன்‌ தீர்த்தம்‌ சகலபாபங்களையுந்‌ தொலைப்‌ 
பதாகும்‌. அங்கு ஸ்நானஞ்செய்து அந்த லிங்கத்தைப்‌ பக்தியுடன்‌ வில்வபத்திரத்தால்‌ 
பூசிக்கு மனிதன்‌ முக்திக்காளாகின்றான்‌. ஸ்ரீசைலத்தில்‌ பிரமராம்பிகையைத்‌ 
தரிசிப்பவன்‌ சகல பாபங்களும்‌ நீங்கிச்‌ சம்பத்துக்கு நாதனாவான்‌. பிரமராம்பிகை 
யினது பாதாரவிந்தத்தை அழகிய வில்வதளங்களால்‌ பூசிப்பவன்‌ ராஜ்யாதிபதி 
யாவான்‌. அவ்வம்பிகையைப்‌ பிரதக்ஷிணஞ்செய்து பூசிக்கும்‌ கையில்‌ சகல 
ஜஸ்வர்யமாகிய மங்கை வசமாயிருக்கின்றாள்‌. அவனுக்குப்‌ புண்ணிய சந்ததிகளு 
மோங்குகின்றன. பிரமராம்பிகை சரணாரவிந்தத்தைப்‌ பூசிப்பதை எவனது சித்தம்‌ 
விரும்புகிறதோ அவனுக்கு ஆபத்து என்னும்‌ சொல்லும்‌ நிகழாது. சம்பத்தை யளிக்க 
வேண்டுமென்றே பிரமராம்பிகை அங்கு விரதங்கொண்டிருக்கின்றனள்‌. அவளது 
பாதாரவிந்தத்தின்‌ தூளியால்‌ சகலகோடி சம்பத்துக்களும்‌ வளருகின்றன. அவளது 
பிரபாவத்தை வேதங்களுமறிந்தில.. என்ன விரித்துக்கூறினுமிஃதே. இந்து 
மெளலியின்‌ பிரசாதம்பெற்ற மனிதன்‌ சகலபுவனங்களுக்கதிபனாகின்றான்‌ என்று 
மனதில்‌ திடமாய்‌ நினைத்துப்‌ பார்வதிபாகனைச்‌ சரணமடைவாயாக. 


முப்பத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





365 














சிவரகசியம்‌ 





உ 
தாரகாஸுரஸம்ஹாராய நம: 


முப்பத்து மூன்றாம்‌ அத்தியாயம்‌. 
சிவநைவேத்ய போஜன பலன்‌. 


அரசன்‌: - ஓ சுவாமி! யான்‌ அஜாக்கிரதையால்‌ சிவபூஜையினின்றும்‌ வழுவினேன்‌. 
அதனை விடுத்ததினால்‌ பாக்கிய மெலாந்‌ தொலைந்தது. இப்போது நானென்ன 
செய்வேன்‌. பூஜா சாமக்கிரியையில்லை. பஞ்சாமிர்தம்‌ நைவேத்யம்‌ முதலிய 
சாதனம்‌ யாதுமில்லை. தீபம்‌ வைப்பதற்கும்‌ சந்தனம்‌ முதலிய அலங்கரிக்கும்‌ 
வஸ்துக்களுமில்லை. இத்தகைய நிலைமையிலிருக்கும்‌ யான்‌ ஓ ஸ்வாமி! எப்படி 
சிவபூஜை செய்வேன்‌. எனது மனம்‌ சிவபூசைக்கு வேண்டிய சாதனங்களின்றிப்‌ 
பூசிக்கத்துணியுமா. சிவபூஜா சாதனமில்லாமல்‌ சிவபூஜை செய்வதுண்டா? அதனால்‌ 
பலன்‌ தானுண்டாகுமா? கேவலகோதோகத்தினாலும்‌ ஸான்னாய்யத்தினாலும்‌ 
அல்லது ததியாமல்‌ மாத்திரமாவது ஆஜ்யமாத்திரத்தாலாவது விரும்பிய யாகம்‌ 
பயன்‌ படுமா? பத்னியால்‌ தரிசிக்கப்பட்ட ஆஜ்ய முதலியதே யாகத்துக்குச்‌ 
சாதனமாகும்‌. சிவபூஜை சபலமாக வேண்டுமானா லதற்கு முக்ய சாதனமாகிய 
செல்வம்‌ வேண்டியதே. அதற்கோ இப்பொழுது யான்‌ சிறிதுந்தக்கவனல்லன்‌. 
ஒஸ்வாமி! யானென்ன செய்வேனென்று கூறினான்‌, அப்போது சாம்பவரும்‌ 
அவ்வரசனை நோக்கி, ஓ அரசனே! செல்வமிருக்குங்காலத்தில்‌ சிவபூசையை மறந்து 
விடுத்துச்‌ செல்வந்தொலைந்த காலத்துப்‌ பச்சாதாபத்தாற்‌ றுக்கிக்கின்றனையே! இது 
தகுமோ? எப்படியாவது சிரமப்பட்டுச்‌ சாமக்கிரியை சம்பாதித்துக்கொண்டு பூசை 
செய்‌, ஓ அரசனே! அத்தகைய திவ்யான்ன ராசிகளும்‌ திவ்ய ரத்ன மலைகளும்‌ 
உன்னிடமிருந்த காலத்தில்‌ ஈறபூசையில்‌ பக்தி யில்லை. இப்போது எல்லாந்‌ 
தொலைந்த பிறகு இப்பக்தி வந்து என்ன செய்வேனென்கின்றனையே. மகாதேவார்‌ 
ச்சன மொன்றே சகல விபத்துக்களையும்‌ தொலைப்பது, ஆபத்துக்காலத்தில்‌ பக்தி 
எப்படி யிருக்கிறதோ அப்படியே சம்பத்துக்‌ காலத்திலு மிருக்க வேண்டும்‌. அவனே 
சகல பாக்யங்களும்‌ மேன்மேல்‌ வளரப்பெறுவான்‌. உன்னிடமிருந்த ரத்னக்‌ 
குவியல்களெல்லாந்‌ தொலைந்து விட்டன. இப்போது நீ எவ்விதம்‌ லிங்கத்தை 
ரக்னங்களால்‌ பூசை செய்யமுடியும்‌? ஓர்‌ ரத்னத்தினால்‌ மகாதேவனைப்‌ பூசிப்பவன்‌ 
கற்பாந்த காலத்திலும்‌ சம்பத்துக்க ணீங்கப்‌ பெறாமலிருப்பான்‌. சங்கரனைப்‌ 
பூசிக்காது உனது ரத்னங்களெல்லாம்‌ சாம்பராய்ப்‌ போய்விட்டன. கோக்ஷீர கிருத 
அருவிகளெல்லாம்‌ வற்றிப்போயின. புஷ்பவன மெல்லாம்‌ எரிந்து போயின. உனது 
பாக்கிய விபவமெல்லாம்‌ எங்கேயோ தொலைந்து விட்டனவே. இனி நீ 
அநுதாபப்படுவதாலென்ன பயன்‌? மஹா விபவமுடையோர்‌ ஸ்ரீ மஹா தேவரைப்‌ 
பூசிக்காது, அந்தோ நசிக்கின்றனரோ ஒ அரசனே! உனது பிறவியைச்‌ சுடலாம்‌. 
உனது சீவனத்தையுஞ்‌ சுடலாம்‌. சிவார்ச்சனை செய்யாத பிறவியுடையோர்‌ 
கேவலம்‌ நரகத்துக்கே ஆளாகின்றனர்‌. இனியாவது எப்படியாயினும்‌ ஜகதீங்வரனைப்‌ 
பூசிப்பதில்‌ முயலுவாயாக வென்ன, அரசனும்‌ முனிவரைப்‌ பணிந்து தடாகத்தில்‌ 
மூழ்கித்தூர்வாங்குரங்களால்‌ மஹா தேவனைப்‌ பூசித்து வந்தான்‌. இப்படிப்‌ 


366 














சிவரகசியம்‌ 





பன்னெடுங்காலம்‌ காலகாலனுடைய கிருபையின்றி மனம்‌ வருந்திச்சிவபூசை 
செய்யப்‌ பரமேங்வரனும்‌ இவன்‌ உன்மத்தன்‌, இவனுக்குப்‌ பாக்கியம்‌ கொடுத்தால்‌ 
நம்மைப்‌ பூசிப்பதில்லை யென்று உபேகையயாயிருந்தார்‌. ஆயினும்‌ சிவபூஜையை 
விடாமலிருந்தான்‌. பிறகு அன்ன ஆகாரங்களுக்கும்‌ வழியில்லாமற்‌ செய்து 
விட்டார்‌. அப்படியாயினும்‌ திரிபுராந்தக ஆலயத்தில்‌ அன்னமின்றிப்‌ பலகாலும்‌ 
பூசித்து வந்தான்‌. பின்னர்‌ ஆருத்திரா நக்ஷத்திரம்‌ கூடிய சோமவாரப்‌ பிரதோஷ 
காலத்தில்‌ தூர்வாங்குரங்களாலும்‌ தாமரை மலர்களாலும்‌ சுத்தமான தீர்த்தங்களா 
லும்‌ சங்கரனைப்‌ பூசித்து நமஸ்காரங்களாலும்‌ நடனங்களாலும்‌ திருப்தி 
செய்வித்தான்‌. யேஸ்வரன்‌ பிரசன்னமாய்‌ அவ்வரசனுக்கு வேண்டிய பாக்கியங்க 
ளைத்‌ தந்தருளினார்‌. அவ்வரசனும்‌ அப்பாக்கியங்களைப்‌ பெற்றுப்‌ பரமசந்தோஷங் 
கொண்டு அச்சிவாலயத்துக்குத்‌ தனது செல்வத்தால்‌ ரத்னப்‌ பிராகார மமைத்தனன்‌, 
திவ்ய புஷ்ப வனங்களை யுண்டாக்கினான்‌. கோடிக்கணக்காய்த்‌ தீபமாலைகளையும்‌ 
தூபராசிகளையும்‌ சமர்ப்பித்தான்‌. பஞ்சாமிர்தத்தைப்‌ பிரவாகம்‌ பிரவாகமாய்ப்‌ 
பரமேய்வரனுக்கு அபிஷேகஞ்‌ செய்தான்‌. திவ்ய பரிமளங்கலந்து நறுமண 
மலர்த்தேனுங்‌ கலந்துள்ள சந்தனத்தைச்‌ சமர்ப்பித்தான்‌, நைவேத்யங்களை 
மலைபோலச்‌ சமர்ப்பித்தனன்‌. நாட்டியங்களாலும்‌ வெண்பட்டாடை யாபரணங்களா 
லும்‌ கானங்களாலும்‌ பிரதக்ஷிண நமஸ்காரங்களாலும்‌ சிவனைத்‌ திருப்தி 
செய்வித்துத்‌ தினந்தோறும்‌ கோடிக்கணக்காய்ச்‌ சைவபுங்கவர்களுக்கு அன்னம்‌ 
ஆடை சுவர்ன முதலியவைகளை வேண்டு மளவுங்கொடுத்து அத்தேயத்திலுள்ள 
எல்லோரையும்‌ சாம்பவராக்கினான்‌. சிவார்ச்சனையிலுள்ள பிரியத்தால்‌ போஜனத்‌ 
தையு மறந்திருந்தான்‌. சாம்பவர்களன்றி ஏனையோர்களுடன்‌ ஓர்‌ கணப்போதாவது 
சம்பாஷித்தானென்பதில்லை. அவன்‌ நினைத்ததாவது: - இப்பாக்கியம்‌ நஸ்வரம்‌, 
இதனால்‌ சங்கரனைப்‌ பூசிக்காதிருப்போமானால்‌ இவ்வளவும்‌ வீண்‌. அந்தோ! சிவபூ 
ஜையை விட்டதனால்‌ பற்பல துக்கங்களை யநுபவித்தோம்‌. அந்த மில்லாது 
வருந்தினோம்‌. அப்படிப்பட்ட நாம்‌ இப்போது இப்பாக்கியத்தைப்‌ பெற்றோம்‌. 
இப்பாக்யத்தை யெல்லாம்‌ சங்கரருக்கே சமர்ப்பித்தக்‌ கொண்டு சிவ நைவேத்ய 
மாத்திரத்தினால்‌ சீவித்து விடுவோமானால்‌ நாக்கின்னும்‌ எவ்வளவோ பாக்யங்‌ 
கிடைக்கும்‌. ஆதலாலால்‌ இனியாவது சிவன்‌ கோபிக்காம லிருக்கும்படி நாம்‌ நடக்க 
வேண்டும்‌. கோபிப்பாரானால்‌ முன்‌ துக்க மனுபவித்தது போல்‌ வாழ்‌ நாள்‌ முழுதும்‌ 
மகாதுக்க மலுபவிக்கவரும்‌. ஆதலால்‌ நமக்கு முக்யதர்மம்‌ வாழ்நாள்‌ முழுதுஞ்‌ 
சிவபூஜை செய்வதே. சிவபூசையிலேயே காலங்கழித்து வருவோமானால்‌ நமக்குக்‌ 
காலனிடமும்‌ பயமில்லை யென்று தீர்மானித்து மிக்க சிரத்தையோடு சிவபூசை 
செய்தான்‌. அப்புண்யத்தின்‌ மகிமையால்‌ முன்னையிலு மதிகமாய்ச்‌ சகல 
சம்பத்துக்களும்‌ வளர்ந்தோங்கின. அவனுக்கு எண்ணிறந்த புத்திரர்கள்‌ தோன்றிச்‌ 
சாம்பவ புங்கவர்களாயிருந்து பரமபக்தியுடன்‌ அவர்களும்‌ சிவபூசை செய்து 
வந்தனர்‌. அவர்களும்‌ சிவாலயம்‌ சிவநந்தனவனம்‌ இவைகளை எண்ணிறந்தன 
வாய்ப்‌ பிரதிஷ்டை செய்தார்கள்‌. புஷ்பங்களையும்‌ பில்வபத்திரங்களையும்‌ கொய்து 
வந்து மலைக்கு நிகராய்ச்‌ சேகரித்து வைத்துக்கொண்டு மகாதேவனைப்‌ பூசித்து 
வந்தார்கள்‌. தங்களுக்குள்ள மகா பாக்கியங்களைச்‌ சிறிதும்‌ மதி யாது சங்கரனைப்‌ 
பூசிப்பதைப்‌ பெரிய வுற்சவமாய்‌ நினைத்து மகிழ்ந்திருந்தனர்‌. அவர்கள்‌ நாராயணாதி 
தேவர்களும்‌ போற்றப்பெறும்‌ மகா சாம்பவராயினர்‌. அவர்கள்‌ சிவபூஜா மகிமையால்‌ 
சகல சித்திகளும்‌ பெற்றுச்‌ சுவர்க்கம்‌ பிரமலோகம்‌ வைகுண்டமுதலிய 


367 














சிவரகசியம்‌ 





வுலகங்களில்‌ தம்மிச்சையாய்ச்‌ செல்லு மஹிமையைப்‌ பெற்றனர்‌. அவர்கள்‌ சிறந்த 
குதிரையிலேறிக்கொண்டு ஓர்‌ சமயம்‌ சுர்வக்கஞ்‌ செல்வார்‌. ஓர்‌ சமயம்‌ சிவலோகம்‌ 
செல்வார்‌. அவருக்கு யாதுந்‌ தடையில்லை. ஓர்‌ சமயம்‌ அச்சாம்பவர்கள்‌ பிரம்ம 
லோகஞ்‌ சென்றனர்‌. பிரமனும்‌ அவர்களை எதிர்‌ சென்றழைத்து மிக்க ஆதரவுடன்‌ 
பூசித்தனன்‌. பிரமதேவனை அங்குள்ளார்‌ இவர்கள்‌ யாவரென்று வினவ அதற்குப்‌ 
பிரமதேவன்‌ கூறலாயினன்‌. ஓ முனிவர்களே இவரது மூதாதை பூர்வம்‌ 
கீகடமென்னு மிடத்திலுள்ள ஓர்‌ வேடன்‌. அவன்‌ அங்குள்ள . துஷ்டமிருகங்கள்‌ 
அவ்விடத்திலேயே யுள்ள ஓர்‌ சிவாலயத்தில்‌ நுழையாம லிருக்க அச்சிவாலயத்தின்‌ 
வாயிலிலிருந்து காத்துக்கொண்டிருந்தனன்‌. அங்கு யாரோ ஒருவர்‌ அடிக்கடி 
அச்சிவாலயம்‌ வந்து அவ்வாசற்படியில்‌ அன்ன பலி சமர்ப்பித்துக்‌ கொண்டிருந்தார்‌. 
அவ்வன்னத்தை அவ்வேடன்‌ தனது தாரத்துடன்‌ புசித்துக்கொண்டு காலங்கழித்து 
வந்தான்‌. அப்படியிருக்கும்‌ போது அவ்வன்னபோஜன பரிபாக வசத்தால்‌ அவன்‌ 
மனைவி கர்ப்பவதியானாள்‌. அவளிடம்‌ மிக்க அழகுவாய்ந்த புதல்வன்‌ பிறந்தான்‌. 
அத்தேயத்தரசன்‌ ஓர்காலம்‌ அங்கு வரும்போது அக்குழந்தையைக்‌ கண்டான்‌. 
அவனது செளந்தர்யத்தைக்‌ கண்ணுற்றவரசன்‌ இப்புதல்வன்‌ யாரென்று விசாரிக்க 
அங்குள்ளவர்கள்‌ இவன்‌ சிவான்னபலியைப்‌ புசித்ததின்‌ பரிபாகத்தாலுண்டாகிய 
சுக்கிலத்திற்கு ஜனித்தவனாகையால்‌ இத்தகைய வழகும்‌ புத்தி பரிபாகமும்‌ 
பெற்றிருக்கின்றானென்றனர்‌. அதனைக்‌ கேட்டு அரசன்‌ தனக்குப்‌ புத்திரனில்லா 
திருப்பதையும்‌ அப்புதல்வனது பரிபாகத்தையுங்கண்டு அப்புதல்வனுக்கு ராஜ்யத்தை 
யளித்தான்‌. அப்புதல்வனும்‌ சிவ நைவேத்ய போஜன பரிபாகத்தால்‌ தோன்றியவ 
னாகையால்‌ பரமக்கியான முடையவனானான்‌. அப்புதல்வன்‌ தன்னிலைமையை 
நினைந்து ஓஹோ நமது பாக்கியமே பாக்யம்‌! நாமேதன்யர்‌. சிவ நைவேத்திய 
அன்ன பரிபாகத்தால்‌ தோன்றினவனன்றோ? அதனாலேயே ராஜ்யமும்‌ பெறுவோம்‌. 
ஆதலால்‌ இனி யாம்‌ சிவபூஜையே செய்தல்‌ வேண்டும்‌. சிவ நைவேத்ய 
சம்பந்தமிருந்தால்‌ அரசனாவான்‌. ஆதலால்‌ தேவர்களுக்கும்‌ அரிதாகிய சிவ 
நைவேத்யத்தை ஈங்வரானுக்கிரகத்தாலேயே நாம்‌ பெற்றிருக்கின்றோம்‌ என்று 
அவன்‌ கர்ப்பத்திலேயே தெரிந்து கொண்டவன்‌. பின்னர்‌ ராஜ்யத்தை யடைந்து 
யெளவனத்தையும்‌ பெற்று அதனால்‌ மதித்து மோகங்கொண்டு மங்கையர்களையே 
நாடி சிவலிங்கத்தை மறந்து தனது ரத்னமயமான மாளிகைவிட்டிறங்காது 
எப்போதும்‌ சிருங்கார விலாசத்துடனிருந்தான்‌. அப்படிப்பட்ட உன்மத்தனா யிருந்த 
சமயத்தில்‌ சிவபூசையை மறந்தான்‌. ஏதோ ஓர்‌ வியாஜம்‌ போல ராஜ்யமும்‌ 
சகலபாக்யங்களும்‌ தொலைந்தன. பிறகு ஸ்ரீ சைலநாதனைப்‌ பூசித்து அதனால்‌ 
முன்னிலும்‌ அதிகமாகிய ராஜ்ய பாக்கியங்களைப்‌ பெற்றான்‌. சிவனைப்‌ 
பரமபக்தியுடன்‌ பற்பலவித வுபசாரங்களால்‌ பூசித்தான்‌. அவனுக்கு இவர்கள்‌ 
புத்திரர்களாகையால்‌ பரமசாம்பலர்களாயிருக்கின்றனர்‌. இவர்களும்‌ எண்ணிறந்த 
சிவாலயப்‌ பிரதிஷ்டை செய்திருக்கின்றனர்‌. சிவநந்தனவனமும்‌ 
தாபித்திருக்கின்றனர்‌. ராஜ்ய பாகங்களும்‌ நாளுக்குநாள்‌ செழித்தோங்குகின்றன. 
அவைகளெல்லாவற்றையும்‌ சிவ பூஜையின்‌ பொருட்டுபயோகப்படுத்தி வருகின்ற 
னர்‌. அதனால்‌ இவர்களிடம்‌ மகாதேவர்‌ பூர்ணப்பிரசாதங்கொண்டிருக்கின்றனர்‌. ஓ 
தேவர்களே! முனிவர்களே சிவபூசை அனந்தமான ஜஸ்வர்யங்கொடுக்கும்‌ 
சாமர்த்தியமுடையது. சிவபூசனை செய்வோரது செல்வத்திற்கு அந்தமில்லை. 
சித்தமானது சிவசிந்தையே சீலமாய்க்‌ கொண்டிருக்குமாயின்‌ குபேரனுக்கும்‌ 


368 














சிவரகசியம்‌ 





அதிபதியாவர்‌. இல்லம்‌ இமையவருலகம்‌ வரையிலுயர்ந்திருக்க உன்னதமாகிய 
குதிதிரைகளும்‌ மதயானைகளும்‌ கோ தன தான்யங்களும்‌ நிறைந்திருக்கு 
மிடமெல்லாம்‌ சாம்பவரது ஆலயமன்றோ? அஃதெலாம்‌ சிவ நாமத்தைச்‌ சிரவணஞ்‌ 
செய்ததின்‌ பயனே யாம்‌. பாக்யமென்பது யாதோ அதெலாம்‌ சிவபூஜா 
பாக்யமேயாம்‌. இஃதெலாம்‌ இடையில்‌ வரும்‌ பயனேயன்றி முக்யபயனல்ல. 
சத்யலோகாதிவாசமும்‌ சிவபூசாபலமே. சிவபூசையின்‌ மஹிமை யெப்படி யறியக்‌ 
கூடும்‌? சாக்ஷாத்‌ சிவபெருமானே அதனை யறிவார்‌. சிவபூசையினால்‌ இவ்வுலகு 
மாத்திரமல்ல, சகலத்துக்கும்‌ மேலாகிய கைலையுமடையலாகுமென்று பிரமதேவன்‌ 
கூறினார்‌. 


முப்பத்து மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





369 














சிவரகசியம்‌ 





உ 
ரக்ோபலாயி நம: 


முப்பத்து நான்காம்‌ அத்தியாயம்‌. 
நாரதர்‌ சிவதருமங்‌ கூறியது. 


நந்திதேவர்‌: - இங்ஙனம்‌ பாக்கிய தேவதையின்‌ மொழியைக்‌ கேட்டு அவளை 
நமஸ்கரித்து பக்தன்‌ கேட்டதாவது. ஓ பாக்கியதேவதையே நீ என்னைவிட்டு 
விலகாதிருக்கவேண்டும்‌. நீ மஹேய்வரனாக்லஞையால்‌ வந்தவளன்றோ? பரமேஹற்வர 
னாக்ஞையை நீ என்னை விட்டு விலகாதிருக்க வேண்டு மென்பதாய்ப்‌ பிரார்த்திக்‌ 
கின்றேன்‌. உன்னை இறைவனும்‌ கெளரவப்படுத்துகின்றாரன்றோவென்று கூறி 
மனமகிழ்ந்து பிரதிதினமும்‌ சிவபூஜையே முக்யமாகவும்‌ சிவநாமங்களையே பெரி 
தாயுங்கருதினவனு மாயிருந்தான்‌. சிறந்த ரத்னாலயம்‌ பிரதிஷ்டை செய்து 
அங்குள்ள நர்மதா லிங்கத்திற்கு அவ்வாறு ஆலயஞ்‌ சமைத்து சகலாபரணங்களுஞ்‌ 
சமர்ப்பணஞ்செய்து ரத்னமயமான பிராகாரமுங்கட்டி பிரதிதினமும்‌ பஞ்சாமிர்தத்‌ 
தைப்‌ பிரவாகத்திற்கு நிகராய்ப்‌ பரமசிவனுக்‌ கபிஷேகித்துப்‌ பரிமள மிகுந்த சந்தனம்‌ 
கஸ்தூரி முதலிய பொருள்‌ கலந்த திவ்யமான தீர்த்தப்‌ பிரவாகங்களும்‌ 
அபிஷேகித்துக்‌ கோகிருத (பசு நெய்‌) முதலியவைகளால்‌ திவ்ய தீபமாலைக ளிட்டும்‌ 
பில்வம்‌ மந்தாரம்‌ கமல முதலிய மலர்களாலும்‌ சுவர்ன புஷ்ப மாலைகளாலும்‌ 
முத்துமாலைகளாலும்‌ நீலோற்பல மாலைகளாலும்‌ பில்வ பத்திர மாலைகளாலும்‌ 
ஈற்வரனைத்திருப்தி செய்வித்துப்‌ பற்பலவித தூப தீபங்களாலும்‌ திவ்ய சர்க்கரை 
நெய்‌ முதலியவைகளுடன்‌ கூடிய வடக முதலிய பக்ஷண வகைகளாலும்‌ 
திவ்யான்ன பரமான்ன வகைகளாலும்‌ நாரிகேள தீர்த்தங்களாலும்‌ ஏலலவுக்கங்க.டிய 
திவ்ய தாம்பூல தளங்களாலும்‌ திவ்ய சத்ர சாமரங்களாலும்‌ திவ்ய வெண்பட்டாடை 
களாலும்‌ கண்ணாடி. தரிசன முதலியவைகளாலும்‌ பரமேங்வரனுக்குத்‌ திருப்தி 
செய்வித்து நமஸ்காரம்‌ நாட்டியம்‌ செய்தும்‌ திவ்யான்னங்களை நிவேதித்தும்‌ 
சிவபூஜையைச்‌ செய்து சாம்பவ புத்திரர்களுக்கு அளவிறந்த அன்ன தனதான்ய கோ 
முதலியவைகளையுமளித்துங்‌ கொண்டிருந்தான்‌. இப்படி அபாரபக்தியுடன்‌ பகல்‌ 
முழுதும்‌ போஜனமில்லாமல்‌ பூசை செய்து முடித்து இரவில்‌ ஓர்‌ காலமே புசித்துக்‌ 
கொண்டு நியமத்துடன்‌ வாழ்‌ நாளைக்கழித்து வரும்‌ அச்சாம்பவரைத்தரிசிப்பதற்கு 
சநகாதி முனிவர்களுடன்‌ நாரதர்‌ வந்து சேர்ந்தனர்‌. அச்சாம்பவரும்‌ தன்னிடம்‌ வரும்‌ 
புஹா முனிவர்களும்‌ விபூதி ருத்திராக்ஷா பரணங்களால்‌ ஜ்வலிப்பவருமாகிய 
சநகாதியர்களைத்‌ தூரத்தில்‌ கண்டது மோடி சாஷ்டாங்சமாய்‌ நமஸ்கரித்து அஞ்சலி 
செய்து அவர்களுக்குச்‌ செய்யவேண்டிய அதிதி பூஜையை முறையே செய்து ரத்ன 
சிம்ஹாசனத்தில்‌ வீற்றிருக்கச்‌ செய்து விபூதி ருத்ராக்ஷாபரணனான தான்‌ 
அம்முனிவர்களை மீண்டு நமஸ்கரித்துச்‌ சிவவைபவத்தைக்‌ கூற வேண்டுமென்று 
வினவலாயினான்‌. ஒஸ்வாமி! மஹேஸ்வர பூஜையின்‌ கிரமம்‌ யாது அதன்‌ பலன்‌ 
யாது அதைத்‌ தேவரீர்கள்‌ அடியேனுக்‌ குரைத்தருள வேண்டு மென்று பிரார்த்திக்க 
நாரதர்‌ பக்தியுடன்‌ சிவபெருமானை ஹ்ருதய கமலத்தில்‌ த்யானித்து நமஸ்கரித்துச்‌ 
சிவதர்மங்‌ கூறலாயினார்‌. நாரதர்‌:- ஓ சிவபக்தர்களே! வேதங்களில்‌ சிவதர்மங்கள்‌ 


370 














சிவரகசியம்‌ 





கோடிக்கணக்காய்க்‌ கூறப்பட்டுள்ளன. சிவதர்மங்கள்‌ மிக்க சிரமப்பட்டுப்‌ பலன்‌ 
கொடுப்பனவாயும்‌ சில அற்ப பலனை யளிப்பனவாயும்‌ சில மகா பயனை யளிப்பன 
வாயுமுள்ளன. இவைகளெல்லாவற்றினும்‌ அபாரமாகிய தருமங்களால்‌ ஆயாசத்து 
டன்‌ பெறக்கூடிய பயனெதுவோ அ..து ஈஸார்ச்சனையால்‌ சுலபமாகவே பெறக்கூடிய 
தாகு மென்பதில்‌ சிறிது மையமில்லை. இதற்கு மிக்க திரவியச்செலவும்‌ சிரமமு 
மில்லை. சுலபமாகவே கிடைக்கக்‌ கூடியவைகளான கனிகளும்‌ பில்வ தளங்களும்‌ 
போதுமானவை. பில்வங்களைச்‌ சிவலிங்க சிரசில்‌ சமர்ப்பித்துக்‌ கனிகளை நிவேதிப்‌ 
பதினா லெப்பயன்‌ கிடைக்குமோ அது கோடிக்கணக்காகிய மகா தர்மங்களாலும்‌ 
பெறவரிது. லிங்க சிருஷ்டியானது கருணைக்கடலான சூலபாணியாலேயே செய்யப்‌ 
பட்டதாதலால்‌ அது மகா மகிமைபெற்றது. 


பூர்வம்‌ கைலாயத்தில்‌ ஹிரண்யபாஹுவும்‌ சுவர்ண ரத்னா பரணங்களின்‌ 
காந்தியால்‌ சோதி மயமாய்ச்‌ ஜ்வலிப்போனும்‌ மிக்க சுந்தரமான தேகமுடை 
யோனும்‌ சரத்காலத்துப்‌ பூர்ண சந்திரன்‌ போன்ற வெண்பட்டாடை தரித்தவனும்‌ 
தனது சடை முடியில்‌ மின்னற்‌ கொடிபோல்‌ ஜ்வலிக்கும்‌ சந்திர கலையுடையோ 
னும்‌ முக்கண்ணனும்‌ நீலகண்டனும்‌ உமையின்‌ முக நோக்குதலில்‌ ஆனந்தமுடை 
யோனும்‌ பிரமாணங்களுக்‌ கெட்டாதவனும்‌ ஆதியந்த மற்றவனும்‌ சச்சிதானந்த 
வுருவனும்‌ பரமானந்த மளிப்போனும்‌ பரம்‌ சாந்தனும்‌ மங்களங்களுக்‌ கெல்லாம்‌ 
மங்களனும்‌ பாவனங்களுக்‌ கெல்லாம்‌ பாவனனும்‌ தேவதைகளுக்‌ கெல்லாம்‌ 
தேவனும்‌ மீறாதவாணை யுடையோனும்‌ பவனும்‌ பீமனும்‌ ஜராமரண மற்றவனும்‌ 
மகா ம்ருத்யுஞ்சயனும்‌ மஹா ருத்திரனும்‌ பிநாகமெனும்‌ வில்லுடையோனும்‌ 
பக்தர்களுக்‌ கானந்தமளிப்போனும்‌ கல்யாண ஸ்வரூபனும்‌ திவ்ய ரூபமுடை 
யோனும்‌ ஸ்மரிப்போர்களுக்குச்‌ சகலாபீஷ்டங்களை யளிப்போனும்‌ புந்நகை 
கொண்டோனு மாகி விளங்கும்‌ சாக்ஷாத்‌ சாம்பசிவ மூர்த்தியைப்‌ பார்த்து அவரது 
இடப்பாகத்தில்‌ விளங்குங்‌ கெளரி நமஸ்கரித்து வினவியதாவது: ஓ ஸ்வாமி! 
சர்வக்ஞராகிய தேவரீரை யொன்று கேட்க வேண்டியுளது. அதனை அருள்‌ புரிந்து 
கூறவேண்டும்‌. மனிதர்களுக்கு எதனால்‌ சித்தி கிடைக்கும்‌, பக்தியும்‌ எதனாலுறுதி 
யாகும்‌, அதனைக்‌ கூறல்‌ வேண்டுமென்று பிரார்த்தித்த அதனைக்‌ கேட்டுப்‌ பரம 
ஆதரவுடன்‌ சிவன்‌ கூறலாயினார்‌. மனிதர்களுக்குச்‌ சகல இஷ்டங்களையுஞ்‌ 
சாதித்துக்‌ கொடுப்ப தொன்றுளது. அது யாதெனின்‌ எனது பூசையே. என்னைக்‌ கண்டு 
பிடித்துப்‌ பூசிப்பதரிது. ஆதலால்‌ எனது சிவலிங்கார்ச்சனையே இரண்டாவதாய்‌ 
விளங்குகின்றது. அப்படி லிங்க பூசை செய்வதும்‌ மிக்க சுத்தமாகிய விபூதியால்‌ 
செய்வது நலம்‌. வாழ்‌ நாள்‌ முழுதும்‌ சிவலிங்க பூசை செய்யவேண்டும்‌. “யாவச்‌ 
ஜீவம்‌” என்று சுருதி விதித்தது. இனி அக்னி ஹோத்ராதி கருமங்களெல்லாம்‌ இதற்கு 
நிகரல்ல. ஏனெனின்‌ வாழ்‌ நாள்‌ முழுதுங்‌ அக்னி ஹோத்ரம்‌ செய்யவேண்டு மென்று 
விதிகாணப்பட்டாலும்‌ அங்கு காலை மாலையிலும்‌ என்ற வேறு சுருதி காலத்தை 
நியமனஞ்‌ செய்கின்றது. ஈண்டு சிவலிங்க பூசையிலோ வெனின்‌ காலத்தை 
நியமனஞ்‌ செய்யுஞ்‌ சுருதி காணப்படவில்லை. இங்கு சிவபூஜை விதிக்கும்‌ வாக்யத்‌ 
திலுள்ள நழல்‌ (பிரத்தியேயம்‌) விகுதிக்கு சங்கோசார்த்த முரைக்குந்‌ தன்மை 
யில்லை யென்றறிக. மற்று இவ்விகுதி கூடிய சொல்லின்‌ பொருள்‌ மாத்திரத்தையே 
கூற வந்தது. இங்கு ஆதாரம்‌ யாது? எங்கு சிவனைப்பூசிப்பது? அதிகாரி யார்‌? எனும்‌ 
சங்கை நிகழ இங்குள்ள வுண்மையை “சிவலிங்கே பில்வபத்ரை: பவித்ரை: 


371 














சிவரகசியம்‌ 





ஸ்வார்ஜ்‌ ஜிதைரபி” என்று கூறப்பட்டது. இதன்‌ பொருள்‌ "சிவலிங்கத்தில்‌ சிவனைச்‌ 
சுத்தமாகியதும்‌ தானே யெடுத்துவந்ததுமாகிய பில்வ பத்திரங்களால்‌" என்பதாம்‌. 
தரிச முதலிய கர்மங்களில்‌ சகல காமங்களு முடையவன்‌ என்று காணப்படுவது 
போல்‌ இங்கும்‌ சகல காமங்களையும்‌ என்ற சொல்லுளது. இதனால்‌ பல சாதன 
மாதலால்‌ சகலா பீஷ்டங்களின்‌ சித்திக்குச்‌ சிவபூசை காரணமா மென்றேற்பட்டது. 
“சிவார்ச்சனேன லப்யந்தே சர்வேகாமா: இதிஸ்ருதே: சிவார்ச்சனையால்‌ சகல 
காமனைகளும்‌ சித்திக்கின்றன" என்று சுருதியும்‌ கூறுகின்றது. இங்கு சிவார்ச்சனை 
யால்‌ என்ற மூன்றாம்‌ வேற்றுமை சிவபூஜன மொன்றே சகலா பீஷ்டங்களையுங்‌ 
கொடுக்குஞ்‌ சக்தியுளதென்று விளக்குகின்றது. இதே கரணமு மென்றறிக. 
"யஜ்ஜுஹோதி" என்பதாதி சுருதியானது ஆதாரங்குறிக்க வந்ததுபோல ஈண்டும்‌ 
சிவலிங்கத்தில்‌ என்று ஆதாரத்தைக்‌ குறிக்கின்றது, மற்றச்‌ சாதனங்களைக்காட்ட 
வந்த பாவனையே "பில்வபத்ரை:" பில்வ பத்ரங்களால்‌ என்றதாம்‌. இனி தானே 
எடுத்து வந்த பில்வ பத்ரமென்று கூறியது சம்ஸ்காரத்தைக்‌ கூறியதாம்‌. எப்படி 
யெனில்‌ பத்னியால்‌ காணப்பட்டதே ஹோமத்துக்குரியது என்று யாகத்தில்‌ கூறியது 
போல்‌ இங்கும்‌ சம்ஸ்காரமாவது யாதெனில்‌ தானே யெடுத்து வந்த என்றதே பில்வ 
பத்ரங்களின்‌ சம்ஸ்காரமாம்‌. பத்னியால்‌ பார்க்கப்பட்டதை ஹோமஞ்‌ செய்து 
நடத்தும்‌ யாகமே அதற்குரிய பலனை யடைவிக்கும்‌ ஆற்றலுடையது என்றேற்‌ 
படுகின்றது போல தனது கையால்‌ கொய்து எடுத்து வந்த பில்வ பத்திரங்களால்‌ 
அருச்சித்துச்‌ செய்யும்‌ சிவபூயே சகல காமங்களையுங்‌ கொடுக்கு மாற்றலுடையது 
என்று ஏற்பட்டதறிக. 


ஆதலால்‌ பில்வபத்ரங்களைத்‌ தானே சம்பாதித்து வருதலே சம்ஸ்காரமாகும்‌. 
இச்சிவபூஜைக்கும்‌ பற்பல அங்கங்கள்‌ கூறப்பட்டிருக்கின்றன. சமஸம்போல 
நித்யாங்கமுமுளது, கோதோஹனாதிகள்‌ யாகத்தின்‌ காம்யாங்கமாயிருப்பதுபோல 
சிவபூஜைக்கும்‌ காம்யாங்கங்களுள. அவைகளும்‌ நித்யாங்கத்தை லோபிக்க 
வந்தவையல்ல. யாகத்தின்‌ கோதோஹனாதியில்‌ சமஸம்‌ அங்கமாவதுண்டா? அது 
போலவே இங்கும்‌ காம்யாங்கங்களுக்கு நித்யாங்கம்‌ அங்கத்வம்‌ பெறுகின்றதில்லை. 
இச்சிவபூஜைக்கு நித்யாங்கடமாயுள்ளது. விபூதி த்ரிபுண்டரமணிவதும்‌ ருத்திராக்ஷ 
தாரணமு மென்றறிக நவநீத (புதியவெண்ணையால்‌) அப்யங்கனத்துக்கு 
பஸ்மதாரணம்‌ நிகராகும்‌. விபூதிதாரணத்துக்குப்‌ பிரதிநிதியானது யாதுமில்லை 
யாதலால்‌ அது கர்மங்களுக்கு நித்யாங்க மாய்க்கூறப்பட்டது. விபூதி தாரணத்தை 
விடுத்தானானால்‌ வைதிககர்மாவுக்காவது ஸ்மார்த்தகர்மாவுக்காவது அதிகாரியாக 
மாட்டான்‌. பஸ்மத்தைத்‌ தரித்தவனே சிவமந்திமம்‌ ஜபிக்கத்தக்கவனன்றி மற்றவன்‌ 
ஜபிக்கத்தக்கவனல்லன்‌. விபூதி தரித்தவனுக்கே காயத்திரியும்‌ உபதேசிக்கத்தகுந்தது. 
சகல கர்மங்களுக்கும்‌ முதலாவது அங்கம்‌ விபூதி. அவ்விபூதியைத்‌ தரித்தே சிவ 
மந்திரம்‌ ஜபிக்கத்தக்கதென்று கூறிப்பின்னர்‌ காயத்திரியும்‌ என்றதனால்‌ காயத்திரி 
சிவமந்த்ரமல்லையோ என்று சந்தேகம்‌ நிகழ்தல்‌ சரியன்று. காயத்திரி சிவமந்த்ரமே. 
ஆதலாலே அதன்‌ ஜபமும்‌ சிவார்ச்சனையாகின்றது. அப்படியே ருத்திராக்ஷதாரண 
முமாம்‌. இங்ஙனங்கூறிய பூர்வாங்கம்‌ உத்தராங்கமென்ற இரண்டங்கங்களும்‌ 
சிவபூஜையினாலுண்டாகும்‌ பயன்களில்‌ சம்பந்தித்துள்ள ஓர்‌ மஹா அபூர்வத்தோடு 
கூடியதாம்‌. ஆதலால்‌ “"சர்வேப்ய:யேவகாமேப்ய:சிவபூஜமித்யபி” சகல காமங்களின்‌ 
பொருட்டுச்‌ சிவபூஜனம்‌ என்று பிரயோகிக்கப்பட்டது. ஓர்‌ பிரயோகத்தால்‌ பற்பல 


372 














சிவரகசியம்‌ 





பயன்கள்‌ கிடைக்குமென்பது அர்த்தவாதமேயாம்‌ என்பதல்ல. பிரயோகங்களை 
ஆவர்த்திசெய்தால்‌ பலவாகின்றன. ஆதலால்‌ அதன்‌ பயன்களும்‌ பலவாகின்றன. 
பில்வபத்ரமும்‌ மற்றும்‌ மலர்‌ தனம்‌ முதலியவையும்‌ சிவபூஜாங்கமாகும்‌. 
சர்வாங்கங்களும்‌ கூடியிருக்கும்‌ பூசை சகல அபீஷ்டங்களைத்‌ தருவதாகும்‌. 
சுசியாயும்‌ நித்திரை ஆலசிய மற்றும்‌ விஸ்வாசத்துடன்‌ கூடியுமிருத்தலும்‌ 
அங்கமாம்‌. சிவபூஜைக்கு முக்கிய உபகரணம்‌ விபூதியொன்றே. அதற்குப்‌ பின்னரே 
சகலமாகிய அங்கங்களும்‌ பயன்படுத்தலாம்‌. பிருகஸ்பதிஸவம்‌ எனும்‌ யாகத்துக்குப்‌ 
புறம்பேயுள்ள பற்பல அங்கங்களையும்‌ சேர்த்துக்கொள்ளவேண்டியது போல 
சிவபூஜையும்‌ வெளிப்பட்டுள்ள புறம்போயுள்ள) பற்பல அங்கங்களை 
அவாவுகின்றது. சிவபூஜையில்‌ சிவலிங்கமானது யாகத்தில்‌ ஆகவனீயம்போன்றது, 
யாகத்துக்குச்‌ சலமுதலியவை போல்‌ சிவபூஜைக்குச்‌ சாம்பவனாம்‌. சிவலிங்கங்கள்‌ 
பற்பல வகைப்பட்டுள. ஆயினும்‌ நர்மதை முதலியதிலுள்ள லிங்க பூஜையானது 
சீக்கிரத்தில்‌ அபாரபலனை யளிக்கின்றது. ரேவாநதித்தீரத்தில்‌ சிவலிங்கத்தைத்‌ 
தூர்வாங்குரங்களாலும்‌ அந்நதியிலுள்ள தீர்த்தத்தாலும்‌ பூசிக்கும்‌ மனிதன்‌ முக்தனா 
கின்றான்‌. ரேவாநதியின்‌ தீரத்திலுள்ள மரங்களும்‌ லிங்கரூபங்களேயாம்‌. ஆதலால்‌ 
அவைகளிற்‌ சிவபூஜனையைச்‌ செய்தல்‌ போகமோக்ஷங்களுக்கேதுவாகும்‌. 
அங்கிருக்கும்‌ லிங்கங்களெல்லாம்‌ ஓ கிரிஜே! எனக்கு மிக்க திருப்தி யளிக்கின்ற 
வைகளே! எனது பக்தன்‌ என்னிடம்‌ பக்தியுடன்‌ என்னை எதனிடம்‌ பாவிக்கின்றானோ 
அதெலாம்‌ என்னுருவமாகிய லிங்கமேயாம்‌. எதனிடம்‌ மந்திரங்களாலாவாகித்து 
பூஜாத்திரவியங்களுடன்‌ என்னைப்‌ பூசிக்கின்றானோ அஃதே மந்திரத்தைச்‌ சாதித்துக்‌ 
கொடுப்பது. நர்மதா லிங்கங்களெல்லாம்‌ சித்தலிங்கங்களென்றே கூறப்படுகின்றன. 
பிரதிஷ்டாவிதிகள்‌ சித்தலிங்கங்களிடம்‌ காணப்படுவதில்லை. சித்தக்ஷேத்திரங்க 
ளெவைகளோ அங்குள்ள லிங்கங்களில்‌ பிரதிஷ்டாவிதிகள்‌ செல்வதல்ல. அதாவது 
அவ்விலிங்கமும்‌ அகே்ஷேத்திரமும்‌ அனாதியேயென்றறிக. சித்தசேஷேத்திரங்களுள்‌ 
சிறந்தது காசி. அங்குள்ள லிங்கங்களெல்வாம்‌ சித்தலிங்கங்களேயாம்‌. ரேவையி 
லுள்ள லிங்கங்களெல்லாம்‌ சித்தலிங்கங்களே. அவைகளைப்‌ பூசிக்கவேண்டும்‌. 
த்ரியம்பகமென்று பிரசித்தி பெற்ற லிங்கமும்‌ சித்தலிங்கமாம்‌. கோடி சங்கர 
மென்னும்‌ லிங்கமும்‌ சங்கமேங்வர மென்னும்‌ லிங்கமும்‌ சித்தலிங்க மென்றறி 
வாயாக. ஸ்ரீசைலத்திலுள்ள இலிங்கங்களெல்லாம்‌ சித்தலிங்கங்களே.. ஸ்ரீசைல 
மலையின்‌ தொடர்பு எண்பதுயோசனை விஸ்தீரணமுள்ளது. அது லிங்கமயமெ 
ன்றும்‌ சர்வதீர்த்த மயமென்றுங்‌ கூறப்படும்‌. 


பூர்வம்‌ சிலாதரர்‌ சிவகங்காதீரத்தில்‌ உக்ரமான தவம்‌ பலகாலம்‌ 
புரிந்திருந்தனர்‌. தேவர்‌ முதலிய சகலரும்‌ அவர்‌ தவத்தைக்‌ கண்டு நடுக்குற்றனர்‌. 
ஓ தாமரைமுகத்தினளே! அவர்‌ தவத்தால்‌ நான்‌ திருப்தியடைந்து அவருக்குப்‌ 
பிரத்தியக்ஷமாக அச்சிலாதரர்‌ கண்டு ஆனந்தபரவசராய்த்‌ துதிப்பாராயினர்‌. - “நமோ 
நமஸ்தே கிரிஜா சஹாய நமோ நமஸ்தே சுகிருதஸ்வரூப நமோ நமஸ்தே 
அன்னபதே மஹேம நமோ நமஸ்தேஸ்து நமோ நமஸ்தே” என்று தொடங்கிப்‌ 
பிரார்த்தித்து ஓ ஜகதீங்வரா! தேவரீருக்காதீனமாகவே சகலபிரபஞ்சமுமுள. சர்வ 
சுதந்தரனாகி யிருக்கிறதேவரீரே சகலவரங்களையும்‌ கொடுத்தருள்வோர்‌. இங்குக்‌ 
கூறிய தோத்திர ரூபமாகிய சமகத்தால்‌ சகலபொருளையுங்கொடுப்பவர்‌ 
தேவரீரென்றல்லவோ நிச்சயிக்கப்பட்டது. 


373 














சிவரகசியம்‌ 








* இச்சமசஸ்தோத்ரம்‌ அம்சமுடிவில்‌ கிரந்தாக்ஷரத்தில்‌ அச்சிட்டுச்‌ சேர்க்கப்படும்‌. 





அப்படி சகல தாதாவாகிய தேவரீர்‌ சிவ வுபாசகனாகிய எனக்கு வேண்டிய 
பொருள்களைத்‌ தந்தருளுங்கள்‌. ஓ ஜகதீங்வரா! நானெப்போதும்‌ சிவாராதனையே 
செய்ய விருப்புற்றேனாதலால்‌ அதற்குச்சாதனமாகிய பொருள்களை நான்‌ 
விரும்புகின்றேன்‌. சிவாராதனத்திலேயே பேராவலுடைய வென்னைத்தவிர தேவரீர்‌ 
வேறு யாருக்கு அப்பொருள்களை உதவுவீர்‌. தாதாவானவர்‌ தானத்துக்குரிய 
சற்பாத்திரங்‌ கிடைக்குமாயின்‌ அவனுக்குதவாது வேறொருவனுக்குதவுவரா ? ஓ 
ஜகதீங்வரா எனக்கன்னியனான தானபாத்திரமானவன்‌ உலகில்‌ யாவரு மில்லை 
யாதலா லெனக்கருளுங்கள்‌. தேவரீர்‌ அப்படி கொடுத்தருளினால்‌ அத்தகைய 
பாக்கியங்களால்‌ தேவரீரையே பூசிப்பேன்‌. சிறிதும்‌ வழுவேன்‌. மகாப்பிரபுவும்‌ 
தயாமயரும்‌ பரமைய்வர்யமுடையவருமாகிய தேவரீரது பாதாரவிந்தத்தைப்‌ 
பூசிப்பவன்‌ எத்தனை கோடி ஜன்மமெடுத்தாலும்‌ தேவரீரைப்‌ பூசிப்பதினின்றும்‌ 
வழுவமாட்டானன்றோ? ஓ மஹேசா! தேவரீரே தாய்தந்தைகள்‌! ஹே சங்கரா ஹே 
தேவதேவா! சகலரையுங்‌ காப்பாற்றும்‌ தேவரீர்‌ யான்‌ வேண்டிய வரங்களைக்‌ 
கொடுக்கவேண்டுமென்றெண்ணினால்‌ அதற்குந்‌ தடையுளதோ? இந்திராக்கினி 
முதலிய சகல தேவர்களும்‌ பரதந்திரர்களே ஒ ஸ்வதந்திரராகிய பிரபோ! 
எவனெவனுக்கு எவ்வெச்‌ சக்திகளுளதோ அ..தெலாம்‌ தேவரீருக்குப்‌ 'ஸ்வதந்திரமா 
யுளது. சகல வரங்களையும்‌ தருவோர்‌ தேவரீர்‌ என்றே வேதங்கள்‌ 
முறையிடுகின்றன. தேவரீரது பாக்கியமே நித்தியழாயுளது. எமது சித்தம்‌ நமக்குப்‌ 
பகவானாயிருக்கிற தேவரீர்‌ கிடைக்கப்பெற்றோமே யென்று ஆனந்த மஹாசமுத்திர 
அலைகளில்‌ திவ்விய லீலாவிலாசஞ்‌ செய்கின்றது. ஆதலால்‌ ஓ மஹேங்வரா! 
எப்போதுந்‌ தங்களைப்‌ பூசித்துப்‌ பேராநந்தமடையும்படி விரும்புகின்றேன்‌. அதற்கு 
மகாபாக்கியங்கள்‌ வேண்டியன. அப்பாக்கியங்களே சமகங்களால்‌ பிரதிபாதிக்கப்‌ 
பட்டன. அவைகளை எனக்குத்தர வேண்டுமென்று பிரார்த்தித்தனர்‌. 


முப்பத்து நான்காம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





374 














சிவரகசியம்‌ 





உ 
விமர்தநாய நம: 


முப்பத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌. 
அகஸ்தியர்‌ ஸ்ரீசைல நாதனைத்துதித்தது. 


நந்திகேற்வரர்‌ கூறுகின்றார்‌:- இவ்வாறு சமகத்தால்‌ பிரதிபாதிக்கப்பட்ட 
வரங்களை யெல்லாம்‌ கருணைக்கடலாகிய சிவபெருமான்‌ தந்தருளினார்‌. அப்போது 
அகஸ்தியர்‌ அங்கு வந்தனர்‌. அம்முனிபுங்கவர்‌ மகாதேவனைத்‌ தரிசித்துத்‌ 
துதித்தனர்‌. இதுதான்‌ ௬ வேதபாதஸ்தவம்‌ என்பது. 


இத்தோத்திரத்தைக்கேட்டுத்‌ திருப்தியடைந்த பரமேஹற்வரன்‌ ஓ அகஸ்தியரே! 
நீர்‌ செய்த தோத்திரத்தின்‌ மஹிமையை எவராலும்‌ கூறமுடியாது. இத்துதியானது 
எவரது கண்டத்தில்‌ புரளுகின்றதோ அவர்களை ஜஸ்வர்யக்கடலாய்ச்செய்வோம்‌. 
இத்துதியைக்‌ காலையிலும்‌ மத்தியானத்திலும்‌ பிடிதோஷகாலத்திலும்‌ எவன்‌ 
பாராயணஞ்செய்கின்றானோ அவனுடைய சத்துருக்கள்‌ அவரைக்கண்டு நடுங்கி 
யோடுவார்கள்‌. இதைஜபிப்பவர்கள்‌ ஐஸ்வர்யம்‌ கீர்த்தி ஆயுர்‌ விர்த்தி புத்திரபெளத்திர 
ர்கள்‌ தன தான்யமுதலிய சகலபாக்கியங்களுடன்‌ கூடிச்சுகமாய்ப்‌ பலகாலமிருந்து 
முத்தியடைவர்கள்‌ என்று அவருக்கு வரமளித்துச்‌ சகல கணங்களுடன்‌ அவ்விலிங்‌ 
கத்திலேயே அந்தர்த்தானமாயினர்‌. அப்படி மகாமகிமையுள்ள லிங்கம்‌ இந்த ஸ்ரீ 
சைலத்திலுள்ளது. அதற்கு நிகராகிய லிங்கம்‌ மூவுலகிலுமில்லை. அதற்கந்தமு 
மில்லை. அதனைப்‌ பூசித்தால்‌ அவனுக்குக்‌ கிடைக்காத வரன்‌ மூவுலகிலுமில்லை. 


முப்பத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





* இவைபோன்ற ஸ்துதிகளெல்லாம்‌ அம்சமுடிவிற்‌ சேர்க்கப்படும்‌. 


375 














சிவரகசியம்‌ 





உ 
மத்தாய நம: 


முப்பத்தாறாம்‌ அத்தியாயம்‌. 
தீர்த்தேறலிங்கமஹிமையுரைத்தது. 


சிவபெருமான்‌ கூறுகிறார்‌: - தீர்த்தேஸ்வரமென்னும்‌ ஓர்லிங்கம்‌ 
பரமயங்களஸ்வரூபமும்‌ நித்தியமுமாயுளது அந்த லிங்கமகிமை ஓ கெளரி! 
என்னாலேயே யறியக்கூடியது. அதனை ஸ்மரித்தமாத்திரத்திலும்‌ சகல ஜஸ்வர்‌ 
களுங்கிட்டும்‌. அதன்‌ ஸ்மரணமும்‌ பலகோடி ஜன்மங்களிற்‌ செய்துள்ள 
புண்ணியவான்களுக்கே கிட்டுவதாகும்‌. அதனை நினைப்பதினால்‌ முத்தியெனும்‌ 
மங்கை கைப்பற்றுவாள்‌. அவனுக்‌ காபத்து என்னும்‌ சொல்லுக்கு மிடமில்லை. 
இத்தீர்த்தேற்வரலிங்கத்தை பில்வமுதலியவைகளாலாராதித்துப்‌ பலர்‌ இணையிலா 
ஜய்வர்யத்தையும்‌ ஸ்வர்க்கத்தையும்‌ பெற்றனர்‌. பூர்வம்‌ சகலமுனீற்வரர்களும்‌ 
ஓர்காலம்‌ சிவக்தியானஞ்செய்ய விரும்பினவர்களாய்‌ விபூதி பூசித்‌ திரிபுண்டர 
மணிந்து ருத்திரா்க்ஷமாலை தரித்து லிங்கத்தையர்ச்சிக்க விரும்பி யாத்திரை 
செய்துவந்தனர்‌. அப்படிச்செல்லும்போது எண்ணிறந்த சிஷ்யக்‌ கூட்டங்களுடன்‌ 
வரும்‌ கெளதமரைக்கண்டு அஞ்சலிபத்தஞ்செய்து சாஷ்டாங்கமாய்‌ நமஸ்கரித்து 
விநயத்துடன்‌ கைகட்டி நின்று மோக்ஷதர்மங்களைக்‌ கூறவேண்டுமென்று 
வினவினார்‌. ஓ பகவானே! சிவபூஜகசீலரே! சகல தத்துவத்தையுமறிந்தவரே! 
மோக்ஷத்திற்குபாயம்‌ யாது? அதனைத்‌ தேவரீர்‌ யோசித்துக்கூற வேண்டும்‌. சம்சார 
சாகரத்தில்‌ மூழ்கி அநேக மனிதர்கள்‌ பலகாலம்‌ சங்கரபூசனையில்‌ விருப்புற்றிருந் 
தனர்‌. அவர்களைச்‌ சேவித்தாலும்‌ சம்சாரபாசந்‌ தொலையக்கூடியது. அப்படியிருக்‌ 
கும்‌ சாம்பவர்களான அன்னவர்களுள்‌ ஒருவரும்‌ தத்வத்தை யறிந்திலர்‌. ஒ சுவாமி! 
தேவரீருக்குச்சமானமாய்‌ மகான்களைக்‌ கண்டிலம்‌. தேவரீரது சரணாரவிந்தத்தைக்‌ 
கண்டது எந்த புண்ணியத்தாலோ! பிறவியென்னும்‌ பிணிக்குப்‌ பயந்தவர்களான 
எங்களால்‌ சகல பாபமும்‌ தொலைப்பதாகிய சரணம்‌ தரிசிக்கப்பட்டதனால்‌ சகல 
கோரிக்கைகளும்‌ நிறைவேறுமென்று நினைக்கின்றோம்‌. ஆதலால்‌ தேவீரீர்‌ 
மோக்ூஷோபாயங்‌ கூறவேண்டுமென்று கூறினார்‌. அவ்வாக்யத்தைக்‌ கேட்ட கவுதமர்‌ 
மகாதேவனை ஹ்ருதயத்தில்‌ நினைத்துக்கொண்டு ஓ முனிவர்களே! சம்சாரமெனும்‌ 
பாசமானது எதனாலும்‌ தொலையாது. அதனை யறுத்து அக்கட்டினின்றும்‌ விடுவிப்ப 
தற்குச்‌ சிவலிங்கார்ச்சனா த்யானமெனும்‌ ஆயுதமொன்று மிக்ககூர்மையாயுளது. 
அக்கத்தியால்‌ பாசங்களை லகுவாயறுக்கலாம்‌. சம்சாரமெனும்‌ சாகரமானது 
பார்ப்பதற்குப்‌ பயங்கரமாயுள்ளது. பிரபுவாகிய மகாதேவனைப்‌ பூசித்தால்‌ அதுவற்றி 
வறண்டு சுலபமாய்த்‌ தாண்டக்கூடிய தாகின்றது. எத்தேவன்‌ சகலதேவ சிகாமணி 
யாயுள்ள மகாதேவனோ அவனது நாமத்தை ஸ்டீரித்தால்‌ பாவக்குவியல்‌ பறந்து 
போகின்றன. ஸ்ரீ மகாதேவநாமங்களை ஸ்மரிக்கவேண்டுமென்று எவனது 
சித்தமுயலுகின்றதோ அவனுக்குப்‌ பாபராசிகளினின்றும்‌ சிறிதும்‌ பயப்பட 
வேண்டுவதில்லை. மஹாதேவார்ச்சனத்தில்‌ லகுவில்‌ புத்தியுதிப்பதில்லை. சகல 
பாபங்களும்‌ சிவஸ்மரணத்தால்‌ தொலைந்திருக்குமாயின்‌ சிவபூஜையில்‌ விருப்புண்‌ 


376 














சிவரகசியம்‌ 





டாகும்‌. சங்கரஸ்மரணமெனும்‌ சூரியனது ஒளிகள்‌ சித்தத்தில்‌ பரவும்போது 
பாவமெனும்‌ அந்தகாரம்‌ ஓர்கணப்போதில்‌ லயமடையும்‌. ஸ்ரீ மஹாதேவ 
பக்தர்களுக்குச்‌ சம்சாரபந்தத்தினாலுண்டாகும்‌ பயம்‌ ஏது? பவனாகிய ஹரனைத்‌ 
துதித்தால்‌ பிறவிப்பிணி தொலைகின்றது. பிறவியெனும்‌ மகாந்தகாரமும்‌ அவனது 
பக்தியெனும்‌ பானுவுக்கெதிரில்‌ இருப்பதுண்டா? மஹாதேவருடைய பிரபாவமானது 
அறியமுடியாது, அதனையறிந்தால்‌ சம்சாரமெனும்‌ பயமில்லை. மகாதேவனைப்‌ 
பஸ்மதாரணஞ்செய்து ஸ்மரிப்பானாயின்‌ அவனது பாதத்தைத்‌ தரிசிப்பவனுக்கும்‌ 
பிறவியெனும்‌ பயமில்லை. மகாதேவார்ச்சனத்தில்‌ பக்தியுதித்தால்‌ காலபயமில்லை. 
அமிர்ததாரை போன்ற மகாதேவ நாமங்களை எவன்‌ கேட்கின்றானோ அவனது 
குலத்துக்கும்‌ பிறவிப்பிணியில்லை. மகாதேவனை ஒர்‌ தடவைத்தியானித்தால்‌ 
அவன்‌ சிவமந்திரஞ்செல்வான்‌. பாக்கியவான்‌௧ளே! மகாதேவனை ஸ்மரித்தெலெ 
ன்னு மமுதத்தையும்‌ மஹாதேவ நாமாமுதத்தையும்‌ கர்னபுடங்களாலருந்தி 
யானந்திக்கின்றனர்‌. மகாதேவத்‌ தியானத்தினால்‌ பரமாநந்தசமுர்த்திகள்‌ 
வளருகின்றன. மகாதேவனை ஒருதடவைத்‌ தியானித்தாலும்‌ புண்ணியகோடிகளின்‌ 
ராசியானது வந்தடையப்‌ பெறுகின்றான்‌. மஹா சம்சாரசாகரத்திலகப்பட்டவர்களுக்கு 
ஓர்‌ க்ஷணப்போதி லுத்தாரணஞ்செய்து சந்தோஷிப்பிக்கு முபாயமானது மகாதேவத்‌ 
தியானமே. மஹாதேவ நாமமெனும்‌ அமுதமானது சம்சாரமெனும்‌ மகாரோக 
முடையோர்களை அதனினின்றும்‌ நீங்கிச்‌ சுகிக்கச்செய்வதைக்‌ கருதிச்‌ சிவனால்‌ 
நிர்மிக்கப்பட்டுளது. இதனிலும்‌ உத்தமமாயொன்றுளது. அது தீர்த்தேற்வரமெனும்‌ 
லிங்கத்தைப்பூசிப்பதாம்‌. இந்த லிங்கத்திற்குச்சமானமாய்ப்‌ பூமண்டலத்தில்‌ யாதுமில்‌ 
லை. அங்கு சென்று தீர்த்தேசனைப்‌ பூசிக்கவேண்டும்‌. சோமவாரம்‌ ஆருத்திரா 
நக்ஷத்திரம்‌ திரயோதசியன்று சிவபூசை செய்தால்‌ மோக்ஷசாதனமாகுமென்று 
கூறினார்‌. அதனைக்‌ கேட்ட முனிவர்‌ உடனே கெளதமரோடுகூட தீர்த்தேற்வர 
மடைந்து ஸ்நானஞ்செய்து பஸ்மதாரணஞ்செய்து ருத்திராக்ஷமணிந்து பில்வபத்திர 
ங்களையும்‌ நிர்மலமான தீர்த்தத்தையுங்கொண்டு பூசைசெய்தார்‌. பின்‌ பிரதக்ஷிண 
நமஸ்காரஞ்செய்து சிவத்தியான பரர்களாயிருந்து பின்னரெழுந்து பில்வபத்திரங்‌ 
களெடுத்துப்பூசித்துக்‌ கெளகமரைத்‌ தரிசித்து நமஸ்காரஞ்செய்து ஓ சுவாமி! 
தீர்த்தேற்வரமகிமை தங்களால்‌ நன்றாயறிந்‌ திருக்கப்பட்டதன்றோ? அதனைக்‌ கூற 
வேண்டுமென்று பிரார்த்திக்கக்‌ கவுதமரும்‌ மிக்க சந்தோஷமுற்று தீர்த்தேசரை 
மிக்கபக்தியுடன்‌ நமஸ்கரித்து ஓ முனிவர்களே இவரது மகிமையானது 
வேதங்களாலேயே யறியப்பட்டுளது. அதனைச்‌ சிவானுக்ரகத்தினால்‌ ஓர்‌ சிறிது 
அறிவேன்‌. 


ஹேமூனிஸ்ரேஷ்டர்களே: - பூர்வம்‌ முனிவர்கள்‌ பலர்‌ சங்கரராராதனத்தில்‌ 
விருப்புற்று இத்தீர்த்தேசரைப்‌ பூசித்துப்‌ பல சுக போகங்களைப்‌ புசித்து இந்த 
லிங்கத்தோ டைக்கியமாயினர்‌. இத்தீர்த்தேசலிங்க நிர்மால்யத்தைப்‌ புசித்தாலு 
முத்திகிட்டும்‌. பூர்வம்‌ ஜயை விஜயை யிருவர்களும்‌ க்ஷீரநதி தீரத்தில்‌ கெளரி 
தீர்த்தேசராக்ஞையால்‌ ரத்னப்ராகாரங்‌ கூடிய கோபுரத்துடன்‌ விளங்கும்‌ திவ்யாலய 
மமைத்துப்‌ பூசித்துப்‌ பற்பல துதிசெய்தனர்‌. அப்போது பெருமானும்‌ அவர்கள்‌ 
அந்நகரத்திலேயே தாங்கள்‌ வசிக்க ஆக்ஞை செய்யவேண்டியதென்று வேண்டியதை 
அருள்‌ புரிந்தனர்‌. அதனைக்‌ கேட்ட அவ்விருவர்களும்‌ சந்தோஷமடைந்தவர்களாய்‌ 
அங்கிருந்து சிவபெருமானைப்‌ பூசித்துவந்தனர்‌. . அவர்கள்‌ பூசித்த சிவ 


377 














சிவரகசியம்‌ 





நிர்மால்யத்திலும்‌ சந்தனத்திலும்‌ அருள்கொண்டு விளங்குகின்றனர்‌. அப்படிப்பட்ட 
தீர்த்தேசனைப்‌ பூசித்தால்‌ அவனைத்‌ தேவர்களும்‌ பூசிக்கின்றனர்‌. ஆதலால்‌ 
தீர்த்தேசலிங்க நிர்மால்ய பூசையும்‌ மஹாமஹிமைபெற்றுளது. எப்போ தெப்போது 
அவ்விலிங்கத்தைப்‌ பூசிக்கின்றார்களோ அவர்கள்‌ சகலாபீஷ்டங்களையும்‌ பெற்று 
மகிழ்கின்றனர்‌. அதனைத்‌ திவ்ய சந்தனமமைந்த நிர்மால்யத்தையெடுத்து எவன்‌ 
பூசிக்கின்றானோ அவனுக்கு நிர்மலமான ஞானமானது தீர்த்தேசரது பிரபாவத்‌ 
தாலுதிக்கும்‌. அவனுக்குச்‌ சந்ததியும்‌ விருத்தியடையும்‌. அவனது புத்திரர்களும்‌ 
பெளத்திரர்களும்‌ பெறுவர்‌. பூர்வம்‌ ஓர்‌ சாம்பவர்‌ அங்குவந்து அச்சந்தனத்தைப்‌ 
பாவனாலிங்கமாகவமைத்து அதையே தீர்த்தேசராகப்பாவித்துப்‌ பூசித்துவர அவர்‌ 
செல்வமும்‌ ஞானமும்‌ பெற்றிருப்பதை ஒரு சிவனடியார்‌ பார்த்து அவரில்லஞ்‌ 
சேர்ந்து அவருடன்‌ சிநேகித்துச்‌ சிவபுராணஸ்ரவணமுஞ்செய்து திரிகாலமும்‌ 
சிவதரிசனமுஞ்செய்து எண்ணுதற்கரிய இகபரசாதனங்களைப்‌ பெற்றார்‌. சந்தன 
பாவனாலிங்கத்தைப்‌ பூசிப்பவர்‌ மஹாபக்தியுடன்‌ முப்போதும்‌ பூசித்து வேறொன்றை 
யுஞ்‌ சிறிதுமெண்ணாமல்‌ சிவபாதாரவிந்தத்தில்‌ சென்றமனமுடையோராய்‌ ஆனந்த 
பரவசராய்த்‌ தோத்திரஞ்செய்தனர்‌. அவரது ஃ துதி ஓ பவானி! கேட்கத்தக்கது. 
இவ்வாறு துதி செய்து பரமானந்த முற்றனர்‌. ஓ முனிவர்களே! நீங்களும்‌ துதிசெய்து 
பாவனாலிங்கத்தைப்‌ பூசித்து வாருங்கள்‌. சிலகாலத்துக்குள்‌ சிவபாதம்‌ பெறலா 
மென்று கூறினார்‌. ஓ பிராமணரே! இவ்வாறு கூறியதைக்கேட்டு அம்முனிவர்களும்‌ 
பரமானந்த முற்றிருந்தார்‌. 


முப்பத்தாறாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





* அம்சமுடிவில்‌ அச்சிடப்படும்‌. 


378 














சிவரகசியம்‌ 





உ 
பிரமத்தாய நம: 


முப்பத்தேழாம்‌ அத்தியாயம்‌. 
தக்ஷயாகம்‌. 


மீண்டும்‌ நாரதர்‌ கூறுகின்றார்‌. இவ்வாறு கெளதமர்‌ கூறியதைக்‌ கேட்டு 
முனிவர்கள்‌ பரமானந்த பரவசர்களாயிருந்து மீண்டும்‌ கெளதமரைப்‌ பார்த்து ஓ 
சுவாமி! தீர்த்தேசரது நிர்மாலிய சந்தனத்தை யாராதிப்பதில்‌ புத்தியானது 
சலிக்கின்றது. அதனிடம்‌ லிங்கபுத்தி எப்படியுண்டாகும்‌? அதனைத்‌ தேவரீர்‌ கூற 
வேண்டுமென்றனர்‌. அதற்குக்‌ கவுதமரும்‌ ஓ ரிஷிகளே! பக்தனுக்கு எங்கு விஸ்வாச 
முளதோ எதனிடம்‌ பூஜ்யமென்ற புத்தியுளதோ அஃதே சிறந்த லிங்கமாகும்‌. அதுவே 
சர்வசித்தியையும்‌ கொடுப்பதுமாம்‌. சிறந்த சந்தனத்தால்‌ பூசப்பெற்று விளங்கும்‌ 
லிங்கம்‌ யாதோ அவ்விலிங்கமும்‌ அதனிடம்‌ சம்பந்தித்த வில்வபத்திரமும்‌ 
போகமோக்ஷங்கக்கேதுவாகும்‌. "அநுலிப்தம்‌ சந்தனாத்யை லிங்கமப்யர்ச்சயேத்‌" 
சந்தனாதிகளால்‌ அணியப்பெற்ற லிங்கத்தைப்‌ பூசித்திடுகவென்று சுருதியும்‌ சந்தன 
சம்பந்தத்தை விலக்க வில்லை. சமர்ப்பிக்கப்பட்ட மலர்களிலேயே மீண்டும்‌ 
மலர்களைச்‌ சமர்ப்பித்து வழிபடுதல்‌ அம்மலரினும்‌ வேறு மலரைச்‌ சமர்ப்பித்துப்‌ 
பூசித்தல்‌ பாவலிங்கமென்று கூறப்படுவதாம்‌. அது மிக்க தூய்மை பொருந்தியதா 
மாகையால்‌ அதனைப்‌ பூசிப்பதால்‌ சகல வித்தையும்‌ பெறலாகும்‌. அதனால்‌ மகா 
பாக்யங்களுண்டாகும்‌. அத்தகைய பாவலிங்கத்தைத்‌ தரிசிப்பதும்‌ 
போகமோக்ஷங்களுக்‌ கேதுவாகும்‌. இத்தீர்த்தேசர்‌ பாவலிங்கத்திற்‌ செய்யும்‌ 
பூசையையே சந்தோஷத்துட னேற்றுக்‌ கொள்ளுகின்றனர்‌. தீர்த்தேச லிங்கத்தின்‌ 
நிர்மாலியமாகிய சந்தனமும்‌ பூசிக்கப்படுமாயின்‌ அது சகல சித்தியைத்தரும்‌ 
தீர்த்தேசரது அபிமானமானது  அந்நிர்மாலியத்திலு முளது. திர்த்தேசரது 
சமீபத்திலுள்ள பாபவினாசன மென்னும்‌ தீர்த்தத்தைத்‌ தரிசிப்பதினாலேயே சகல 
பாபங்களுந்தொலைந்து பற்பல சித்திகளையும்‌ பெறலாம்‌. அதன்‌ கரையில்‌ எவன்‌ 
மரிக்கின்றானோ அவன்‌ மஹா பாபஞ்‌ செய்தவனாயினும்‌ அவைகள்‌ நீங்கிப்‌ 
பரிசுத்தனாய்த்‌ தீர்த்தேசரோடு ஜக்கியமாகின்றான்‌. இஃது மஹா பாசுபதர்களால்‌ 
சேவிக்கப்படும்‌ சிறந்த விடமாதலால்‌ அங்கு சைவர்கள்‌ வசிப்பதற்கதிகார மன்றி 
ஏனையோருக்கில்லை. அங்கு பாசுபதர்களில்‌ பலர்‌ பூர்வம்‌ முக்தியடைந்‌ 
திருக்கின்றனர்‌. சமீபத்திலும்‌ சில பெரியோர்கள்‌ பிரதி தினமும்‌ மிக்க நியமானு 
ஷ்டானங்களுடனிருந்து முக்தி பெற்றனரென்றார்‌. இங்ஙனங்கூறிய கவுதமரது 
வசனத்தைக்‌ கேட்ட முனிவர்கள்‌ அவரை நோக்கி ஓ சுவாமி! தினந்தோறும்‌ 
அந்தணர்கள்‌ நியமத்துடன்‌ செய்யவேண்டிய கருமங்கள்‌ யாவை? அதனையுரைக்‌ 
தருளுங்களென்று வேண்ட கவுதமரும்‌ ஓ முனிவர்களே! அருணோதய காலத்திலெ 
முந்து சிவனைச்சிந்தித்திருந்து தோத்திரங்கள்‌ செய்து பிறகு நகர்ப்புறம்பே போய்ச்‌ 
சவுசாதி கருமங்கண்முடித்துப்பாவநாச தீர்த்தத்தில்‌ ஸ்நானஞ்செய்து விபூதி 
ருத்திராக்க மணிந்து வேதத்திற்‌ கூறும்‌ பவாதி மந்திரங்களைப்‌ பகர்ந்து மும்முறை 
ஆசமன முதலியவை செய்து பின்னர்ச்‌ சலத்தைத்தொட்டுச்‌ சிரசு கண்கள்‌ மூக்கு 


379 














சிவரகசியம்‌ 





காதுகள்‌ மார்பு முதலியவைகளைத்‌ தொட்டுப்‌ புரோக்ஷித்துக்கொண்டு 
பஞ்சாக்ஷரத்தை ஜபித்து ஆபோ திஷ்டான முதலிய மந்திரங்களை ஜபித்துச்‌ சுத்தி 
செய்து தீர்த்தத்தை யெடுத்து சுவாஹ: என்னு மந்திர மிறுதியாக ஜபித்து 
அத்தீர்த்தத்தை யுட்கொண்டு சுத்தி செய்து கொள்ளல்‌ வேண்டும்‌. பிறகு காயத்திரி 
ஜபத்துடன்‌ அர்க்கியப்பிரதானஞ்‌ செய்து அதன்‌ பின்னர்‌ ஜபஞ்‌ செய்து காயத்திரியை 
ஆவர்த்தி செய்யவேண்டும்‌. இங்கு கூறியவைகளே நித்திய கருமங்களுள்‌ 
முக்கியமானவை. பின்னர்‌ பில்வபத்ரங்களாலும்‌ நிர்மலமான தீர்த்தங்களாலும்‌ 
கந்தபுஷ்பாதிகளாலும்‌ தூபங்களாலும்‌ தீர்த்தேசனை யர்ச்சிக்கவேண்டும்‌. அவ்வாறு 
பரமபக்தியுடன்‌ பூசித்துப்‌ பிரதக்ஷிண நமஸ்காரஞ்‌ செய்து சங்கரனைத்‌ தியானித்துக்‌ 
கொண்டே பஞ்சாக்ஷரத்தை ஜபிக்கவேண்டும்‌. பின்னர்‌ ஹோமவைஸ்வதேவம்‌ 
செய்யவேண்டும்‌. அவ்வையங்வதேவமெனும்‌ கர்மத்தில்‌ சுவாஹ: என்பதை 
யிறுதியிற்‌ சேர்த்துப்‌ பவாதி மந்திரங்களைக்‌ கூறவேண்டும்‌. பவாதிகளாவன சகல 
வேதங்களாலும்‌ போற்றப்படும்‌ எட்டு நாமங்களாம்‌. அம்மந்திரங்களை யுச்சரித்துப்‌ 
பலிதானத்தை அக்னியிற்‌ கொடுத்துப்‌ பின்னர்‌ அவ்வக்னியில்‌ “பிதுர்ப்யோ 
அதிஸ்வதா அஸ்து" என்று கூறி ஆகுதி செய்ய வேண்டும்‌. ஓ முனிவர்களே! 
ஆஸ்திகர்கள்‌ தினந்தோறும்‌ காலையில்‌ செய்யவேண்டிய கருமங்கள்‌ இவையே. 
பிறகு மத்யான்னத்தில்‌ ஸ்நானஞ்‌ செய்து முற்கூறியபடி சிவபூசை செய்யவேண்டும்‌. 
அப்படியே மாலைப்பொழுதும்‌ பூசைசெய்யவேண்டும்‌. காலை முதல்‌ மாலை 
யீறாகத்‌ தினந்தோறும்‌ முப்பொழுதும்‌ சிறிதும்‌ நியமம்‌ வழுவாது சிவபூஜை செய்ய 
வேண்டும்‌. அதற்குச்‌ சாதனங்களாவன பில்வபத்ரம்‌, தூய்மையுள்ள தீர்த்தம்‌, கனி, 
மலர்‌, அன்ன முதலியவைகளாம்‌. இப்படிப்பட்ட சாதனங்களைக்கொண்டு 
பெரியோர்கள்‌ சிவபூஜை செய்வதினாலேயே காலத்தைக்‌ கழிக்கின்றனர்‌. நித்ய 
சூதகமுடையவன்‌ தவிர மற்றவர்களெல்லோரும்‌ சிவபூசையி லதிகாரிகளே 
என்றார்‌. அதனைக்கேட்ட முனிவர்கள்‌ ஓ சுவாமி! நித்ய கூதகமுடையோரென்று 
கூறினிர்களே, அவர்கள்‌ யாவரென்பதை யறியக்கூறவேண்டுமென்று கேட்க அவர்‌ 
மீண்டுங்கூறலாயினர்‌. ஒ முனிவர்களே! திரிபுண்டா தாரணஞ்செய்யாமல்‌ சிரெளத 
கர்மங்களைச்‌ செய்பவரே நித்ய சதகமுடையோராவர்‌. அவர்கள்‌ மகா துராசாரர்கள்‌. 
நித்ய சூதகரது இல்லத்திற்‌ சென்று தீர்த்த மருந்த விரும்புவோன்‌ எவனோ அவனும்‌ 
அவர்களுக்குச்‌ சமானமான பாபியாவன்‌, சுருதிகூறிய கருமத்தில்‌ ஆசூசமென்பது 
கவனிக்கவேண்டியதன்று. . சூதக காலத்திலும்‌ சுருதி கூறிய கர்மாவைச்‌ 
செய்யவேண்டியவனாதலால்‌ அக்காலத்தில்‌ ஸ்நானஞ்‌ செய்து விட்டு அக்கர்மத்‌ 
தைச்‌ செய்வானாயின்‌ அவன்‌ மிக்க பாவனனாகின்றா னாதலால்‌ பயனுடையதே 
யாம்‌. சிவார்ச்சனையானது சுருதி கூறிய கர்மமாதலால்‌ ஓர்‌ காலத்திலும்‌ 
வழுவக்கூடாது. “யாவச்ஜீவம்‌* என்னும்‌ எப்பொழுதும்‌ பூசிக்கவேண்டுமென்னும்‌ 
சுருதி வசனமானது சூதகத்திலும்‌ வலிமையுடைய வசனமாகும்‌. ஆதலால்‌ இதற்குச்‌ 
சூதகமென்று விலக்குதல்‌ கூடாது. சுருதி கூறிய கருமங்களில்‌ சிவார்ச்சனைக்கு 
நிகராய்‌ கருமம்‌ யாதுமில்லை. அக்னி ஹோத்ரத்தையும்‌ தரிசபூர்ண மாசத்தையும்‌ 
சிவார்ச்சனையையும்‌ சூதக காவமென்று அநுட்டிக்காது விடுவோன்‌ நரகத்தை 
யடைவான்‌. பிராணாபத்து முதலிய சக்தி யற்ற காலத்தில்‌ புத்திரன்‌ முதலியவர்‌ 
களைக்‌ கொண்டாவது சிவபூசையை நிறைவேற்ற வேண்டும்‌. இவ்வளவு 
மகாமகிமை பொருந்திய சிவபூசையில்‌ கலியுகத்தில்‌ பாவிகளுக்கே புத்தி யுதிப்பதி 
ல்லை. ஓ முனிவர்களே! கலியில்‌ அந்தணருக்குச்‌ சிவபூசை செய்வதில்‌ விருப்பம்‌ 


380 














சிவரகசியம்‌ 





வராமைக்குக்காரணம்‌ பூர்வம்‌ சாம்பவர்களாகிய பெரியோர்களால்‌ சபிக்கப்பட்டிருத்த 
லேயாம்‌. இங்ஙனங்‌ கூறியதைக்‌ கேட்டு முனிவோர்‌ ஓ சுவாமி! சாபங்‌ காரண 
மெனக்‌ கூறுகின்றீர்களே எவரை யார்‌ எதற்காகச்‌ சபித்தனர்‌? எங்களுக்கதனை 
யுரைத்தருளல்‌ வேண்டுமெனக்‌ கேட்கக்‌ கவுதமர்‌ ஓ முனிவர்களே! பூர்வம்‌ 
தக்ஷனென்னும்‌ பிரஜாபதி ஓர்‌ வேள்வி செய்ய ஆரம்பிக்க அவ்வேள்விக்குச்‌ 
சவுனகாதி சகல முனிவர்களும்‌ தேவசித்த கந்தர்வ சாரணர்களும்‌ கபிலர்‌ முதலிய 
மகா முனிவர்களும்‌ வந்து சேர்ந்தனர்‌. தக்கனும்‌ மிக்க சந்தோஷ மெய்தித்‌ தீக்ஷை 
செய்து கொண்டனன்‌. அ..தங்கன மிருக்க அத்தருணம்‌ கைலையில்‌ விளங்கும்‌ சகல 
ஜகதீங்வரனும்‌ சகல சராசரங்களாலும்‌ மீறாத ஆணையுடையோனுமாகிய சிவனை 
நோக்கிப்‌ பார்வதியம்மையார்‌, ஓ பகவனே! என்‌ தந்தையாகிய தக்ஷன்‌ யாகஞ்‌ 
செய்ய வெண்ணி சகலரையும்‌ வரவழைத்துத்‌ தீக்ஷை செய்துகொண்டனன்‌. அந்த 
யாகத்தைப்‌ பார்க்க விருப்ப மிருக்கின்றது. ஆதலால்‌ அதனைப்பார்க்க வுத்தர 
வளியுங்களென்று பிரார்த்திக்க மஹேஹ்வரர்‌ ஒ பார்வதி! தக்ஷன்‌ நிர்மூலமாய்‌ 
நசிக்க யாகமாரம்பித்திருக்கிறான்‌. அதனைப்பார்ப்பதினும்‌ நீ விருப்பங்கொள்வது 
தகுதியோ? ஆதலால்‌ அவ்விருப்பம்‌ வேண்டாம்‌, விட்டுவிடு. விதிப்படிச்‌ செய்யாமல்‌ 
முறைவழுவி யாகஞ்செய்வோன்‌ அடையும்‌ பயன்‌ நாசமேயன்றோ? அவனால்‌ 
சேகரிக்கப்பட்டு ஜ்வலிக்கும்‌ சபைக்‌ கூட்டமுழுதும்‌ இப்போது நாசமாகும்‌. இது ஓர்‌ 
கல்பாந்த காலமாகும்‌. துரான்மாக்களுக்கு இப்பொழுது நாசம்‌ வருங்காலம்‌. 
நாராயணாதி தேவர்கள்‌ நசிக்குங்காலம்‌. அன்றியும்‌ என்னிடம்‌ த்வேஷமுண்டாயிரு 
க்கும்‌ துரான்மாவாகிய தக்ஷனது நாசத்தைப்‌ பார்க்க விரும்பவேண்டாம்‌. ஓ கெளரி! 
நீ இப்பொழுது அங்கு செல்வாயானால்‌ உன்னால்‌ தக்ஷநாசங்காணப்படூமே யன்றி 
யாகங்காணப்படாது. அவனையும்‌ ஓர்‌ பொருட்டா யெண்ணி இவ்வாறு விரும்புவது 
தகுதியன்று. இவனைப்போல்‌ தீக்ஷிதர்கள்‌ உலகில்‌ எத்தனை பேர்களில்லை? 
இதனையும்‌ பார்க்க உனக்கேன்‌ விருப்பம்‌ வந்தது? அவனது நாசத்தைக்காண 
விரும்புவாயானால்‌ உன்னைப்போன்றவளாகிய ஓர்‌ மங்கையைச்‌ சிருஷ்டித்துச்‌ 
செல்லவிடு. நீ போவது தகுதியல்லவென்று கூறியருளினார்‌. அதனைக்‌ கேட்டுக்‌ 
கெளரி தன்னினும்‌ சிறிதும்‌ பேதங்காணப்படாது தானே என்று நினைக்கும்‌ படியான 
ஓர்‌ அழகிய மங்கையைச்‌ சிருட்டித்து விட்டனள்‌. கெளரி அம்மங்கையை நோக்கி 
ஓ பெண்ணே! நீ தக்ஷன்‌ யாகஞ்‌ செய்யுமிடஞ்‌ சென்று அங்குள்ள புதுமையைப்‌ 
பார்த்து வாவென்றேவினாள்‌. உடனே அப்பெண்ணும்‌ எண்ணிறந்த பூதகணங்களால்‌ 
குடைபிடிக்கவும்‌ கோஷிக்கவும்‌ கோலாகலத்துடன்‌ அற்புதமாகிய ஓர்‌ விமான 
மேறிப்‌ புறப்படவும்‌ அவ்வேள்விச்‌ சாலையில்‌ பற்பல வுற்பாதங்கள்‌ நேரிட்டன. ஓர்‌ 
பக்கம்‌ நெருப்பு மழை பொழிவதையும்‌ மற்றோர்‌ பக்கத்தில்‌ சர்ப்ப மழை 
பொழிவதையும்‌ நரிகள்‌ ஊளையிடுவதையும்‌ பருந்துகள்‌ வட்டமிடுவதையும்‌ ரத்த 
மழை பொழிவதையும்‌ முள்மாரி பொழிவதையும்‌ கிருமிகளுடன்‌ கூடிய அமேத்ய 
மாரி பொழிவதையும்‌ மூத்திர மாரி பொழிவதையும்‌ அங்குள்ளவர்கள்‌ கண்ணுற்றுப்‌ 
பயங்கொண்டு நடுங்கி அந்தோ யாமென்ன செய்வோம்‌! மிக்க கொடிய உற்பாதங்க 
ஞுண்டாகின்றனவே! இனியாம்‌ செய்யக்கூடியது யாதுளது என்று பதறினர்‌. அப்படி 
உற்பாதங்களால்‌ பயங்கரமான யாகசாலையைக்‌ கெளரியால்‌ சிருஷ்டிக்கப்பட்ட 
பவானி சென்று அடைந்தனள்‌. அவளைக்கண்டதும்‌ அங்குள்ள தேவர்களெல்லோரும்‌ 
பவானி யென நினைத்து எழுந்து சரேலென வோடிவந்து அவளை நமஸ்கரித்துத்‌ 
தக்ஷனிடஞ்‌ சென்று பவானி வந்திருக்கின்றாள்‌, அவளைப்‌ பூசிக்கவேண்டுமென்று 


381 














சிவரகசியம்‌ 





கூற தக்ஷன்‌ வச்சையால்‌ தலை குனிந்து கொண்டவனாய்‌ இவளேன்‌ வந்தனளென்று 
சிந்தித்துக்‌ கொண்டிருந்தனனே யன்றி எதிர்‌ சென்றழைத்தல்‌ முதலிய மரியாதை 
செய்யவில்லை, அதனைக்கண்ட முநிவர்கள்‌ அந்தோ! தேவர்கள்‌ தெரிவித்தது 
கொண்டும்‌ தக்ஷன்‌ யாது காரணத்தால்‌ மரியாதை செய்திலன்‌? நாம்‌ சும்மாயிருப்‌ 
போமானால்‌ இப்போதே நமக்கு பெரும்லிபத்து நேரிடுமென்றெண்ணி அவளைச்‌ 
சாஷ்டாங்கமாய்‌ நமஸ்கரித்து அஞ்சலி செய்துகொண்டு ஓஹோ ஆச்சரியம்‌! சர்வ 
ஜகத்‌ கல்யாணி இவளே யன்றோ ? இவளே பரவித்தியாஸ்வரூபிணி! பரமானந்த 
மளிப்பவள்‌. செளபாக்கிய ஜனனி இவள்‌. சகல செளபாக்கியங்களையு மளிப்பா 
ளிவளன்றோ? எவளது பிரசாதத்தால்‌ பலகோடிகாலம்‌ ஜீவிக்கின்றனமோ 
அப்படிப்பட்ட ஜகதீங்வரியைத்‌ தரிசிக்கின்றனம்‌. நாராயணாதிகளாகிய தேவர்க 
ளெல்லோரும்‌ எவளது பாதாரவிந்த தூளிகளால்‌ சிருஷ்டிக்கப்பட்டுளரோ 
அப்படிப்பட்ட சரணாகத வத்ஸலையைத்‌ தரிசிக்கின்றனம்‌. கெளரியே! நமஸ்காரம்‌. 
மஹாகெளரி! உன்னை வணங்குகின்றோம்‌. உற்பாதங்களால்‌ நடுக்குற்று உனது 
பாதாரவிந்தங்களில்‌ சாஷ்டாங்கமாய்‌ வீழ்ந்து நமஸ்கரிப்பவர்களுமாகிய எங்களைக்‌ 
காப்பாற்றுவாயாக. எவளது கிருபையாகிய கடலின்‌ ஓர்‌ சிறுதுளியும்‌ சகலபாபங்க 
ளையும்‌ சகல துக்கங்களையுந்‌ தொலைப்பதோ அப்படிப்பட்ட துர்க்கையாகிய 
வன்னை நமஸ்கரிக்கின்றனம்‌ . ஓ ஜகதீஸ்வரி! கமலானனே! பீமே! உனக்கு 
நமஸ்காரம்‌. துக்கக்கடனின்றுங்‌ கரையேற்றும்‌ எங்கள்‌ தாயே! உன்னை 
வணங்குவாம்‌. 


“்ரீரத்னதந்திகேகெளரீ நமஸ்துப்யம்‌ நமோநம: 
மஹாமாயே மஹாதுர்கீகே மதுநாசன்காரணே 
நமஸ்துப்யம்‌ நமஸ்துப்யம்‌ பயம்‌ ஸ.ம்ஹர ஸ.ம்ஹர 
கைட ப்பருாணஹுரண பரவ சிவவல்லபே 
நமஸ்துப்யம்‌ நமஸ்துப்யம்‌ பீடாம்‌ சம்ஹரசம்ஹர 
சாகம்பரி ஜகதச்வுந்த்யே சசாங்கலளிதாளிகே 
நமஸ்துப்யம்‌ நமஸ்துப்யம்‌ சங்காதங்கானிசம்ஹா 
உன்மத்தமகினாராதி கர்வ ஸம்ஹார காரி 
நமஸ்துப்யம்‌ நமஸ்துப்யம்‌ ஆபர்னார்த்தி ஹரோத்யமே. 
ஸேதுபூபாலஸம்ஹார பரவீணேச்சந்தலாம்பிகே 
நமஸ்துப்யம்‌ மஹாதேவி சர்வரோக விநாசிநி 
ப்ரமராம்‌.ப நமஸ்துப்யம்‌ சம்பராரி விநாசிதி 
நமஸ்துப்யம்‌ சிவேதாந்தே தீவை பக்திம்‌ ப்ரயச்சன: 
நமஸ்தே ஜசதாதாரே பவபார விநாசிறி 

நமஸ்துப்யம்‌ நமஸ்துப்யம்‌ பரமானந்த ரூபிணி” 


என்று இவ்வாறு துதிக்கக்கேட்டு அம்‌ முனிவர்களைத்‌ தக்ஷன்‌ பார்த்து மிக்க கோபங்‌ 
கொண்டு ஓ முனிவர்களே துதி போதும்‌. இனி இத்துதிவேண்டாம்‌. இதனால்‌ 
உற்பாதங்களின்‌ பயன்‌ தொலையுமா? இனி இம்மட்டோடு நிறுத்தி உற்பாதங்களின்‌ 
பயனை வரவொட்டாமல்‌ தடுப்பதற்குரிய வழியைத்‌ தேடுங்கள்‌ என்றான்‌. அதனைக்‌ 
கேட்டதும்‌ ௬ஷிகள்‌ ஓ தக்ஷனே! சற்று கூறுகின்றோம்‌, கேட்பாயாக. தீக்ஷை 
பெறுவோர்களுக்கெல்லாம்‌ பரகதியாயுள்ளவரும்‌ சகல ஜகதீசனுமாகிய விரூபாக்ஷ 


382 














சிவரகசியம்‌ 





னைத்‌ துதிக்காமல்‌ செய்யுந்‌ தருமமொன்றுளதோ? பக்தர்கள்‌ வேண்டும்‌ பொருளைக்‌ 
கொடுப்போராகிய பரமசிவனாகிய மஹாதேவனை யாராதிக்காது தீக்ஷை செய்து 
கொண்டனையாதலால்‌ உனக்கிவ்‌ வுற்பாத பரம்பரைக ளுண்டாயின. மகாதேவனைப்‌ 
பூகிக்காமல்‌ யாதானு மொரு கர்மம்‌ செய்வோனெவனோ அவனது குலத்துக்கும்‌ 
அவனுக்கும்‌ உடனே நாசம்‌ வருமென்பதற்குச்‌ சிறிது மையமில்லை. வேள்வியின்‌ 
பயனை யளிக்குந்தாதா சிவனொருவனே! உலகில்‌ அவனைப்‌ பூசிக்காமல்‌ யாகஞ்‌ 
செய்து சுகம்பெற்றவன்‌ யாவன்‌? துர்ப்பகர்களுக்கே மஹாதேவ பூசையில்‌ மதியுதிப்ப 
தில்லை. உலகில்‌ மகத்தாகிய கர்மங்களைச்‌ செய்தும்‌ அவலமாகி யல்லற்படுகின்ற 
வர்‌ மஹாதேவனைப்‌ பூசிக்காதவர்களே யாம்‌. கெளரி ரமணனாகிய ஈசனைப்‌ 
பூசிப்பவர்‌ கிடைக்கரிய பலன்களை யெல்லாம்‌ பெற்று மகிழ்கின்றனர்‌. எவ்வெக்கரு 
மங்களுக்கு எவ்வெப்பயனுள்ளவோ அவ்வப்பயன்களெல்லாம்‌ சங்கரபூசை யொன்றி 
னாலேயே சுலபமாய்ட்‌ பெறலாம்‌. சங்கரரர்ச்சனமன்றி நற்பயனைப்‌ பெறவிரும்பு 
வோன்‌ மழையின்றித்‌ தான்யத்தையடைய விரும்புவோனுக்கு நிகராவன்‌. 
சிவங்கரனாகிய சிவனை ஆராதிக்காமல்‌ சிவத்தைப்பெற விரும்புவோன்‌ 
அவிவேகியாகிய வுன்னைத்தவிர யாவரும்‌ இப்பிரமாண்ட மண்டலத்திலில்லை. ஓ 
தக்ஷனே! மங்களாகாந்தனும்‌ கிருதாந்தகனுக்கு அந்தகனுமாகிய சிவனைப்‌ பூசியாது 
சுகம்‌ பெற்றிருப்பவன்‌ யாவன்‌? அவர்களில்‌ ஒருவனையாவது கூறுவாயாக. எவன்‌ 
சர்வமங்களையின்‌ காந்தனும்‌ சாந்தனும்‌ தீரனும்‌ ஆராதிக்கப்படுவோர்களாலும்‌ 
ஆராதிக்கப்படுவோனுமாகிய உமாகாந்தனைப்‌ பூசித்து மஹிமைபெறாதவன்‌? 
பற்பலகோடி ஜன்மங்களிற்‌ செய்த புண்ணியபரிபாகமன்றோ அவனிடம்‌ பக்தி 
யுதிப்பது? அது மிக்கதுர்லபமே. அது வாக்கு மனங்களுக்கெட்டாத மஹிமையுளது. 
அவனுக்கே சம்சாரமெனும்‌ மகாசமுத்திரத்தினின்றுங்‌ கரையேறுதல்‌ சுலபமாகும்‌. 
சங்கரனைப்‌ பூசிக்காமல்‌ இதரர்களைப்‌ பூசிப்பதனால்‌ சிறிதும்‌ நற்பயன்‌ பெறுதற்‌ 
கில்லையென்பது நிச்சயம்‌. ஈங்வரனது பிரஸாதத்தினால்‌ சத்கர்மங்களைச்‌ 
செய்வதற்குரிய சக்தியுதிப்பதாம்‌. அவ்விறைவனது அருளிலாவிடில்‌ ஒன்றிற்குஞ்‌ 
சக்தியில்லாமற்போய்விடும்‌. ஓ தக்ஷனே! நீ சிவார்ச்சனம்‌ செய்யாமையால்‌ சகல 
சக்தியும்‌ குன்றினவனாகிறாய்‌. மகாவிபத்துகளைத்‌ தொலைப்பவன்‌ மஹாதேவன 
ன்றியாவருளர்‌? அடா! அவ்விறைவனைப்‌ பூசியாது அகங்காரங்கொண்டு 
மதித்திருக்கின்றனை யாதலால்‌ உனக்கு இப்பொழுது பெரும்‌ விபத்துவந்துவிட்டது. 
இனி நீ நன்மையடைவதெங்ஙனம்‌? அடா! தாகங்‌ கொண்டவன்‌ கானல்‌ நீரால்‌ 
தாகவிடாய்‌ தீர்த்துக்கொள்வதுண்டா? சர்வசராசரங்களுக்கும்‌ ஈசனாகிய மகாதேவன்‌ 
விஷயத்திலும்‌ அகங்காரங்கொண்டு பிறகு ஜீவிப்பதை விரும்புவதுண்டா? அப்படி 
விரும்பவோனை நெருப்பில்‌ விழ்ந்தவனென்றே யெண்ணுகின்றேம்‌. பூர்வம்‌ 
மகாதேவனிடம்‌ துரான்மாக்களாகிய சிலர்‌ கர்வித்து அவரை அநாதரவு செய்து 
மீளாத கும்பிபாகமுதலிய நரகில்‌ வீழ்ந்திருக்கின்றனர்‌. எவனிடம்‌ சூர்ய சந்திர அக்னி 
வாயு முதலியவர்‌ நடுங்கிப்‌ பயந்து தத்தம்‌ தொழிலைச்‌ சிறிதும்‌ வழுவாது 
நடத்திக்கொண்டிருக்கின்றனர்களோ அவனைத்‌ துவேஷித்து மீளுவதுமுண்டா? 
சம்சாரத்தில்‌ பயமடைந்தவர்கள்‌ அவ்விறைவனைப்‌ பஜிப்பார்களாயின்‌ துக்கம்‌ 
நீங்கிச்‌ சுகிக்கின்றனர்‌. எவனுக்குச்‌ சங்கரரிடம்‌ ஓர்‌ கணப்பொழுதாவது அரைக்கணப்‌ 
பொழுதாவது பக்தியுளதோ அவனது சீவனமே தன்யமாகும்‌. கிரிஜாகாந்தர்‌ 
அந்தகனுக்கும்‌ அந்தகனாதலால்‌ அவரைப்பூசிப்போர்க்கு அந்தகபயமில்லை. அடா 
தக்ஷனே இவ்வளவு கூறியும்‌ உனக்கு இப்பொழுதாவது பக்தி சிறிதுமுதிக்க 

383 














சிவரகசியம்‌ 





வில்லையே! இதனாலேயே உனக்குப்‌ பெரிதாகிய துர்ப்பாக்கியம்‌ வந்திருக்கின்றது. 
துர்ப்பாக்கியமுடையோர்களும்‌ கெட்ட காரியத்தைச்‌ செய்வோர்களுமாகிய 
மனிதர்கள்‌ கலியில்‌ எண்ணிறந்தவர்களிருப்பார்கள்‌. அந்தோ! அவர்கள்‌ பிரேதம்‌ 
போன்றவர்களேயாம்‌. எவரது அந்தக்கரணமானது ஓர்‌ க்ஷணம்‌ விங்வேமரது 
பாதாரவிந்தத்தில்‌ பக்தியுட னிலைபெற்றதாகின்றதோ அவரது ஜன்மமே தன்யமா 
கின்றது. அஃதேபயனுடைத்து. அப்படியல்லாதவர்களது ஜன்மமானது அவலம்‌! 
அவலம்‌! அவலம்‌! என்று எண்ணிறந்த சுருதிகள்‌ எப்போதும்‌ முறையிடுகின்றன. 


முப்பத்தேழாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





384 














சிவரகசியம்‌ 





உ 
உன்மத்தாய நம: 


முப்பத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌. 
தக்ஷயாகம்‌. 


நாரதர்‌:- ஓ ரிஷிகளே! இங்ஙனங்கூறிய முனிவரது வார்த்தையைக்‌ கேட்டுத்‌ 
தக்ஷன்‌ மிக்க கோபங்கொண்டவனாய்‌ நாசமடைதற்கேதுவாகிய பலவாக்கியங்‌ 
களைக்‌ கூறலாயினான்‌. தக்ஷன்‌:- ஓ ரிஷிகளே! யான்‌ யாரென்று நினைத்திருக்கி 
நீர்கள்‌? எவனோ ஒருவனைப்‌ பார்த்துக்‌ கூறுவதைப்போ னினைத்து என்னிடங்‌ 
கூறுகின்றீர்களா! அடா ரிஷிகளே! உங்களுக்கேன்‌ இப்படி அறிவு கலங்கியது? 
எனக்கும்‌ பூஜிக்க வேண்டியதாய்‌ ஒருவனுண்டா சகல லோக வியாபாரங்களும்‌ 
என்னாலேயே நடந்து வருகின்றன. எனக்குக்கூட முச்சூலமேந்திச்‌ சர்ப்பமணிந்துள்ள 
ருத்திரன்‌ பூஜ்யனாவென்று இவ்வார்தையைக்‌ கூறும்போது முனிவர்கள்‌ 
செவிகொள்ளச்‌ சிறிதும்‌ மனங்கொள்ளாதவர்களாய்‌ மிக்க கோபங்கொண்டு தக்ஷ்னை 
நோக்கி ஓ தக்ஷா! உனது பிறவியைச்சுடூக! சுடுக! சுடூக! சர்வலோகத்துக்குஞ்‌ 
சுகமளிப்பவராகிய சங்கரரிடத்தில்‌ அபூஜ்யர்‌ என்று மயங்கிப்‌ பிதற்றினையே. அடா! 
மஹாதேவரிடம்‌ பூஜ்யால்லவென்று புத்தி கொள்ளும்‌ மஹாசண்டாளன்‌ பலகோடி 
ஜன்மம்‌ சண்டாள குலத்திலேயே பிறப்பான்‌. மஹாதேவரை அபூஜ்யரென்று 
அறியாத தன்மையாலுங்கூடக்கூறுவதும்‌ மகாபாதகமேயாம்‌. அடா! மகாதேவனை 
அபூஜ்யனென்று கூறும்‌ நாவைச்‌ சரேலெனத்துண்டித்து அவனது முகமுழுதும்‌ 
மலத்தை நிறைப்பிக்கவேண்டும்‌. எந்த நாவானது நிந்தித்ததோ, அந்நாவை 
மூத்திரதாரையில்‌ புரளச்செய்யவேண்டும்‌. சர்வ சராசரங்கட்கும்‌' பூஜ்யராயிருக்கிற 
சந்திர சேகரனிடத்தில்‌ அபூஜ்பத்வ புத்திகொண்டவனது குலத்தையும்‌ அவனைப்‌ 
பெற்ற தாயையும்‌ சுடுக! சுடுக! சுடூக! இதுகாறும்‌ அப்படிப்பட்ட சண்டாளாதமனாகிய 
சிவநிந்தகனைப்‌ பார்த்ததில்லை. இன்று அப்படிப்பட்டவனாகிய வுன்னொரு வனைப்‌ 
பார்தோம்‌. சண்டாளாதமனாகிய வுன்னைப்‌ பார்த்த எங்களது கண்களையுஞ்‌ சுட 
வேண்டும்‌! மஹா நீசனாகிய நீ கூறும்‌ சிவநிந்தாவசனங்களைக்கேட்கும்படி 
நாங்கள்‌ என்னபாபஞ்செய்தனமோ! இன்று காலையில்‌ எந்தப்பாவிமுகம்‌ 
விழித்தனமோ! சிவநிந்தையென்னும்‌ விஷச்சுவாலைகளால்‌ அவர்களது வம்சம்‌ 
தகிக்கப்பட்டு விடும்‌. இப்போது நீ சிவநிந்தை செய்யவும்‌ அதனை உனது பிரியத்தின்‌ 
பொருட்டுக்‌ கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்கள்‌ யாரோ அவ்வித்தேவர்களெல்லாம்‌ 
இப்பொழுதே நாசமடைவார்கள்‌. அடர்‌ தக்ஷனே! துராத்மாவே! மகாபாபமாகிய சங்கர 
நிந்தையில்‌ உன்‌ புத்தி ஏன்‌ சென்றது? அடா! உனது பிறவியைச்‌ சுடூ ! நாய்க்காவது 
கழுதைக்காவது பிறந்தவனெவனோ அவனுக்கே சிவநிந்தையில்‌ புத்தி 
பிரவர்த்திக்கும்‌. அடா! அவனது தாயினது. யோனி கழுதையின்‌ ரேதஸால்‌ 
நிறைந்திருக்குமென்பதுண்மை. அல்லது மத்யபானஞ்செய்த சண்டாளனது 
ரேதஸால்‌ ஜனித்தவனே சிவநிந்தனை செய்வான்‌. அடா! பூஜ்யருக்கெல்லாம்‌ 
பூஜ்யனும்‌ பராத்பரதாருமாகிய சிவனை அபூஜ்யனென்று பிதற்றினையே, அடா 
மூடா! விற்வநாதனாகிய ஜகதிஸ்வரனைப்‌ பூஜ்யனல்லவெனில்‌ உலகில்‌ 


385 














சிவரகசியம்‌ 





வேறொருவன்‌ பூஜ்யனாவனோ? அடா! அவனை ஆபூஜ்பனென நினைத்தது மிக்க 
கொடும்பாவமன்றே? கொடும்பாவங்களுக்குப்‌ பயனுடனே வந்துவிடும்‌. உனக்கு 
விநாசகாலமாதலால்‌ இப்படி விபரீதபுத்தி வந்தது. சிவனை நிந்தித்துக்கொண்டிருக்கு 
முன்னைக்காப்பாற்றயாவன்‌ வருவான்‌? அடா! விரூபாக்ஷரது நெற்றிக்கண்ணின்‌ 
சுடர்ச்சுவாலையானது உன்றனைப்‌ பற்றி யெரிக்கும்‌ போது அதனின்றும்‌ உன்னைக்‌ 
காப்பாற்றிச்சுகமளிப்பவன்‌ யாவனிருக்கின்றான்‌? அடே நீ கர்வித்துச்‌ சிவனை 
நிந்திப்பதை யருகிலிருந்து சிறிதும்‌ அச்சமின்றிக்‌ கேட்டுக்கொண்டு வாய்‌ 
பேசாதிருக்கும்‌ இத்தேவர்களுக்கெல்லாம்‌ இப்போதே நாசகாலம்‌ வந்துவிட்டது. 
அதை நீ சீக்கிரம்‌ காண்பாய்‌. சிவனை நிந்தித்துத்‌ துவேஷித்து நீ யாரால்‌ சுகம்‌ 
பெறலாம்‌? நாராயணரால்‌ சுகம்பெறக்கூடுமா? அன்றிப்‌ பிரமனால்‌ முடியுமா? அடா! 
நீ சிவநிந்தனை செய்ய அதைக்‌ கேட்டுக்கொண்டிருக்கும்‌ இந்தப்‌ பிரம 
விஷ்ணுக்களும்‌ உன்‌ கண்ணெதிரிலேயே நாசமுறுவதைக்காண்பாய்‌. வேதங்கள்‌ 
பிரமாணமாயின்‌ சிவநிந்தனை செய்வோனுக்குப்‌ புத்திரமித்திர களத்திராதிகளுடன்‌ 
மரணமும்‌ கோரநரகமும்‌ கிடைக்குமென்பதில்‌ சிறிதுமையமில்லை, சிவநிந்தை 
யென்பது விஷத்தினும்‌ பெரிதே. விஷம்‌ புசித்தவனை மாத்திரங்கொல்லும்‌. மஹேச 
நிந்தாவிஷமானது நிந்தித்தவனையும்‌ அவனது குலத்தையும்‌ கேட்டிருந்தவர்களை 
யுங்‌ கொல்லும்‌. மகேசநிந்தையெனும்‌ மஹாகாளகூட கடாகத்தில்‌ வீழ்ந்தவருக்கு 
மறுபடியும்‌ ஜீவனமுண்டோ? மகேசநிந்தனையெனும்‌ விஷத்தின்‌ லேசம்‌ சம்பந்தித்‌ 
தாலும்‌ அது நிந்தித்தவனை ஸ்மசானஞ்சென்ற சவம்போல்‌ செய்துவிடும்‌. அவன்‌ 
தேவனாயினும்‌ கின்னரனாயினும்‌ மற்றெவனாயினும்‌ சிவநிந்தனை செய்வானா 
யின்‌ அவனழிதல்‌ திண்ணம்‌. எவனைச்‌ சகல வேதங்களாலும்‌ பிரதிபாதிக்கப்‌ 
படுகின்றவனென்றும்‌ சகல தேவதேவேசர்களாலும்‌ பூசிக்கப்படும்‌ சரணாரவிந்த 
முடையோனென்றும்‌ பகர்கின்றனரோ அப்படிப்பட்ட ஸ்ரீ நீலகண்ட மூர்த்தியை 
நிந்தித்தால்‌ துக்க மகாசமுத்திரத்தில்‌ வீழ்ந்து அல்லற்படுவது நிச்சயமே. நீ 
இப்படிப்பட்ட கொடிய நிந்தனையைச்‌ செய்தவனாகையால்‌ உனக்கு இப்பொழுதே 
விநாசகாலம்‌ வந்துவிட்டது. நரகமும்‌ சந்நத்தமாயிருக்கிறதென்றறி. அடே! பதரே! 
இங்கிருந்து உனது சிவநிந்தா வசனத்தைக்‌ கேட்டுக்கொண்டிருக்கும்‌ தேவர்களுள்‌ 
உன்னை ரக்ஷிப்பவன்‌ யாவனடா? உ.னது சங்கத்தால்‌ இத்தேவர்களுக்கும்‌ நாசகாலம்‌ 
வந்துவிட்டது. அடா! எவரெவர்‌ மஹாதேவனை நிந்திப்பவர்களோ அவர்களே 
கற்பகோடி காலம்‌ கொடிய நரகிலசுப்பட்டுக்‌ கதறுகின்றனர்‌. எந்த முனிவர்களாயி 
னும்‌ ருஷிகளாயினும்‌ சிவசிந்தனை செய்பவனோடு சங்கஞ்செய்கின்றனரோ 
அவரது புத்திரமித்திரர்களும்‌ அந்திந்தகனோடுகூட யமாக்னிச்சுவாலையில்‌ வீழ்வார்‌. 
எமனும்‌ எப்போதும்‌ சைவநிந்தை செய்வோர்களுக்கெனக்‌ கொடியதரகங்களைச்‌ 
சித்தஞ்செய்து வைத்துக்‌ கொண்டிருக்கிறான்‌. அடா! இனியாவது மஹேச 
நிந்தனையை விடுத்து அறியாது செய்தேமென்று அவனைச்‌ சரணடை. அப்படி 
யில்லாவிடில்‌ இதோ உனக்கு நாசகாலம்‌ வந்துவிடூமென்றார்‌. இவ்வாறு 
அகஸ்தியர்‌ முதலிய முனிவர்கள்‌ கூறியதைக்கேட்டுத்‌ தேவர்களெல்லோரும்‌ 
நடுக்குற்று அந்தோ! இதென்ன இவ்வாறு விளைந்தது என்று திகைத்திருந்தனர்‌. 
யாகசாலை வந்தடைந்த கிரிஜையும்‌ அச்சிவநிந்தா வசனத்தைக்கேட்டு மிக்க 
வியாகூலமாயிருந்தனள்‌. சிவநிந்தாவசனத்தைக்கேட்டு யாவர்‌ மனந்தான்‌ 
பதைக்காது? அப்படிச்‌ சிவநிந்தனை கேட்டும்‌ மனம்‌ பதையாதிருந்தவன்‌ கோரமாகிய 


386 














சிவரகசியம்‌ 





நரகங்களில்‌ வீழ்வான்‌. சிவநிந்தை செய்பவனோடு ஓர்‌ க்ஷணகாலம்‌ சங்கஞ்‌ 
செய்பவனெவனோ அவன்‌ விபசாரி புத்திரன்‌. அவன்‌ நரகில்‌ வீழ்வான்‌. 


முன்னொருகாலத்தில்‌ நரகலோகங்கள்‌ முழுதுஞ்‌ சூனியமாயிருக்குங்‌ 
காலத்தில்‌ யமதூதர்களெல்லாம்‌ காலனையடைந்து ஓ சுவாமி! நரகமெலாம்‌ 
பாழடைந்திருக்கின்றன. ஆதலால்‌ எங்கட்குச்‌ சிறிதும்‌ வேலையில்லை. 
ஜகதீங்வரனைத்‌ தியானித்துக்கொண்டு மனிதர்களிருக்கின்றமையால்‌ பாபசம்பந்தஞ்‌ 
சிறி துமில்லை. நரர்களெல்லோரும்‌ சிவலிங்கார்ச்சனாபார்களும்‌ சிவநாமங்களை 
ஜபிப்போர்களும்‌ சிவாசாரம்‌ பூண்டவர்களும்‌ பஸ்‌ மருத்திராக்ஷந்தரித்தவர்களுமா 
யிருக்கின்றனர்‌. பில்வமூலங்களில்‌ சிவலிங்கங்களைத்‌ தாபித்துப்‌ பாலர்களும்‌ 
பிரதக்ஷிண நமஸ்காராதிகளுடன்‌ பூசிக்கின்றனர்‌. சுத்த தீர்த்தம்‌ அறுகு நறுமணமலர்‌ 
பில்வபத்திரமுதலியவைகளால்‌ மிக்க பக்தியுடன்‌ பூசிக்கின்றனர்‌. பாலர்களும்‌ 
சிவலிங்கார்ச்சனையின்றித்‌ தீர்த்தமும்‌ அருந்துவ தில்லையானால்‌ ஓதனத்தைப்‌ 
பற்றிக்‌ கூறவும்‌ வேண்டுபோ? நித்திரையும்‌ செய்கிறதில்லை. பாலர்களெல்லோரும்‌ 
சிவலிங்கார்ச்சனையையே விளையாட்டாக வைத்துக்கொண்டனர்‌. பாலர்களெல்‌ 
லோரும்‌ தமது விட்டில்‌ அங்கணங்களிலும்‌ எப்போதும்‌ சிவலிங்கங்களைத்‌ 
தாபிப்பதும்‌ அழகிய பில்வபத்திரங்களால்‌ அர்ச்சிப்பதும்‌ காய்கனிவகைகளுடன்‌ 
அன்னத்தை நிவேதித்துப்‌ பிறகு சந்தோஷமாய்‌ அதனைப்‌ புசிப்பதுமாகிய 
இவைகளையே விளையாட்டாகக்கொண்டனர்‌. பில்வமூலங்கள்‌ எல்லாம்‌ 
தூபராசிகளாலும்‌ தீபமாலைகளாலும்‌ அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. விபூதி 
பூசுவதிலும்‌ சிவநாம ஜபஞ்‌ செய்வதிலும்‌ மகோற்சாகமுடையவர்களாயிருக்‌ 
கின்றனர்‌. குழந்தைகளது தன்மையை நோக்கித்‌ தந்தைகளும்‌ அவர்களுக்குச்‌ 
சிவவித்யாப்யாசமே செய்து வைக்கின்றனர்‌. பெண்டீர்களும்‌ கன்னிகைகளுங்கூட 
எப்போதும்‌ விபூதிருத்திராக்ஷங்களையே பாமா, பரணடாய்த்‌ தரித்திருக்கின்றனர்கள்‌. 
பெண்டீர்கள்‌ திரிபுண்டரமணியாது பாகஞ்‌ செய்வதில்லை. பாகஞ்‌ 
செய்யுங்காலத்தில்‌ புண்டரமானது வேர்வையால்‌ கலைந்து போமாயின்‌ மீண்டும்‌ 
திரிபுண்டரமணிந்தே பாகஞ்‌ செய்கின்றனர்‌. அப்படிச்‌ செய்யும்போதும்‌ 
சிலநாபங்களையே ஜபித்துக்‌ கொண்டு சதாசிவனுக்குத்‌ திருப்தி செய்விக்கின்றனர்‌. 
விட்டில்‌ பாகஞ்செய்தவகைகளில்‌ ஒன்றையாவது மிச்சம்‌ விடாமல்‌ எல்லாவற்றை 
யும்‌ பக்தியுடன்‌ சிவனுக்கு நிவேதனஞ்‌ செய்கின்றனர்‌. பிறகு நிவேதித்த 
அன்னவகைகளைப்‌ புசிக்கும்‌ போது கவளந்தோறும்‌ கவளந்தோறும்‌ மகாதேவ 
என்கின்றார்‌. இல்லமுழுவதும்‌ மகாதேவனெனுநாமமே எதிரொலியில்‌ 
புலப்படுகின்றது. சந்தன மாவது புஷ்பமாவது தரிக்கவிரும்புவார்களாயின்‌ 
பக்தியுடன்‌ சிவநிவேதனஞ்செய்த பின்னரே தரிக்கின்றனர்‌. இரவில்‌ தத்தம்‌ கணவனு 
டன்‌ கூடுங்காலத்திலும்‌ சிவநாமங்களை யுச்சரிக்கின்றனர்‌. கணவனுடன்‌ 
ஆலிங்கனஞ்‌ செய்யுங்காலத்திலும்‌ சிவலிங்கத்தை மறப்பதில்லை. அவ்வாலிங்கன 
த்தினாலுண்டாகுஞ்‌ சுகத்தையும்‌ சங்கரருக்கே நிவேதனஞ்‌ செய்வர்‌. “ஹரஸ்மரஹர 
அபாரகுண சாகரசங்கர” என்றும்‌ பாஹி என்றும்‌ சொல்லிக்கொண்டே சுரதசுகத்தையு 
மனுபவிக்கின்றனர்‌. அவர்கள்‌ விபூதிபூசிய கணவனது தேகத்தை வெண்பட்டாடை 
போல்‌ நினைக்கின்றனர்‌. கிரீடைக்கு யோக்யமாகிய எப்பொருளையும்‌ 
மஹேஹ்வரனுக்கு நிவேதனஞ்செய்து அவரது பிரஸாதமென்ற புத்தியுடன்‌ அதனை 
அங்கீகரிக்கின்றனர்‌, பெண்டீர்கள்‌ பிரசவவேதனைக்காலத்திலும்‌ உபத்திரவத்தால்‌ 


387 














சிவரகசியம்‌ 





கத்தும்பொழுதும்‌ சிவநாமத்தையே கூறுவர்‌. பிறந்த புத்திரனுக்குச்‌ சிவசங்கர 
என்கிற பெயரிட்டு விபூதிருத்திராக்ூஷங்களையே அணிவித்தும்‌ அலங்கரித்தும்‌ 
வருகின்றனர்‌. நடக்கத்‌ தெரிந்ததும்‌ அச்சிசுவின்கையில்‌ வில்வபத்திரத்தைக்‌ 
கொடுத்துச்‌ சிவலிங்க சிரசில்‌ வைக்கும்படிக்‌ கற்பிக்கின்றனர்‌. குழந்தைக்கு 
ஸ்தன்யபானம்‌ செய்து வைப்பதற்கு முன்‌ அந்தஸ்தன்யப்பாலைச்‌ சிவநிவேதனஞ்‌ 
செய்தபின்னரே குழந்தைகளை யூட்டுவிக்கின்றனர்‌. அப்படி யூட்டி வைக்கும்போதும்‌ 
சிவநாமோச்சாரணமே செய்கின்றனர்‌. பிரசவத்தில்‌ மருந்துக்குப்‌ பதிலாகச்‌ 
சிவநிவேதனஞ்செய்த தீர்த்தத்தையே புசித்துச்‌ சிறிதும்வேதனையின்றிச்‌ 
சுகமாயிருக்கின்றனர்‌. சிவபஸ்ம சம்பந்தத்தாலும்‌ சிவநிவேதன போஜனத்தாலும்‌ 
அபாரசந்தோஷ மடைகின்றனர்‌. இல்லந்தோறும்‌ பில்வவிருக்ஷம்‌ வைத்துப்ப 
பிர்செய்து அதனிழலிலேயே தாம்வசிக்க விரும்புகின்றனர்‌. எங்கேயாவது 
வெளிப்புறப்படுவார்களானால்‌ அது சிவஸ்தலயாத்திரையினிமித்தமாகவேயிருக்கும்‌, 
ஆச்சரியம்‌! தத்தம்‌ தாரங்களுடனும்‌ குழந்தைகளுடனும்‌ சகலரும்‌ சிவமயமாகவே 
விளங்குகின்றனர்‌. அடிக்கடி. ்ரீசைலமுதலிய மகாசேஷேத்திரங்களைத்‌ தரிசித்துச்‌ 
சந்திரமெளளீற்வரரூபராய்க்‌ காணப்படுகின்றனர்‌. ஆச்சரியம்‌. அவர்களது குணங்க 
ளைக்‌ கூற ஆதிசேடனாலுமுடியாது. ஓ ஸ்வாமி! அதிகங்கூறுவதேன்‌ பூலோகத்தில்‌ 
எங்களது சஞ்சாரமே நிகழாதிருக்கும்படிச்‌ செய்து விட்டனர்‌, ஒ தர்மராஜாவே! 
யமலோகம்‌ யமகிங்கரர்‌ யமன்‌ என்னும்‌ வார்த்தைக்கும்‌ இடமில்லை. அவர்கள்‌ 
சத்துரு என்னும்‌ மொழியையுங்கேட்டதில்லை. இப்படி யிருக்கின்றமையால்‌ 
நரகங்களெல்லாம்‌ சூன்யமாயின. ஆதலால்‌ எங்களுக்கு யாதும்‌ வேலையில்லை. 
நாங்கள்‌ யாதுசெய்யக்கடவது என்று கூற அவ்வாக்கியத்தைக்கேட்ட யமன்‌ மிக்க 
சந்தோஷமடைந்தவனாய்த்‌ தூதர்களைப்பார்த்துக்‌ கூறலாயினான்‌. ஒ கிங்கரர்களே! 
கவலைவேண்டாம்‌. தக்ஷப்பிரஜாபதி சிவத்துவேஷியாயிருந்து சகல தேவர்கள்‌ 
முன்னிலையில்‌ சிவனைப்புறம்பே நீக்கி யாகத்துக்குத்‌ தீக்ஷை செய்து கொள்வான்‌. 
அப்போது விநாசகாலமாதலால்‌ சிவனை நிந்திப்பான்‌. அவனுக்குச்‌ சகாயமாயிருக்‌ 
குந்‌ தேவர்களும்‌ தடுக்காது ஆமோதனஞ்‌ செய்வார்கள்‌. முனிவர்களும்‌ அங்ஙனமே 
செய்வர்‌. உடனே அவர்களெல்லோருக்கும்‌ விநாசகாலமாகிய ஓர்‌ பேராபத்து வரும்‌. 
அதில்‌ நாசமடைந்து நரகினில்‌ வீழ்வார்‌. அப்போது நம்நரகங்கள்‌ சம்பூர்ணமா 
யிருக்கும்‌. அது சிறிது தினங்களுக்குள்‌ நடக்கும்‌. அவர்கள்‌ வீழ்ந்து மீண்டுங்கரை 
யேறார்‌. அந்நரகிலிருந்து கரையேற்றுவதற்கு யாவருக்கும்‌ வல்லமையில்லை. 
மகேஹ்வர நிந்தையின்‌ பலத்தை யனுபவியாது தள்ளுவதற்கு யாவர்‌ வல்லவர்‌? ஆ 
மஹேஹ்வரனை நிந்தித்ததன்‌ பலனை யனுபவியாது விடுமா என்று புலம்பிக்‌ 
கொண்டே நரகயாதனை யனுபவிப்பார்கள்‌. சிவநிந்தையைப்‌ பிரமத்தினாலாவது 
செய்கின்றவனாயினும்‌ கும்பிபாகத்திற்‌ றள்ளிவருத்துங்கள்‌. இந்திரனாயினும்‌ 
மஹேந்திரனாயினும்‌ விஷ்ணுவாயினும்‌ பிரமனாயினும்‌ விடாதீர்‌. சிவநிந்தை 
செய்வார்களாயின்‌ அவர்களை யாவரென்றும்‌ விசாரியாமல்‌ உடனே யிழுத்துக்‌ 
கொண்டு ரெளரவத்தில்‌ தள்ளி எக்காலத்தும்‌ கரையேற விடாது வருத்துங்கள்‌. 
சிவநிந்தாபராயணனை மகாரெளரவமென்னும்‌ நரகில்‌ தள்ளுங்கள்‌. நீங்கள்‌ 
கூத்தாடிக்கொண்டு ஆனந்த பரவசர்களாய்‌ அவர்களை வருத்தலாம்‌. அப்படிப்பட்ட 
காலம்‌ உங்களுக்கு விரைவில்‌ கிடைக்கும்‌. கவலைப்படவேண்டாம்‌. அத்தக்ஷனை 
யொட்டிப்பின்னும்‌ எண்ணிறந்தவர்கள்‌ நரகில்‌ வீழ்வார்கள்‌. ஓ தூதர்களே! இவர்கள்‌ 
போன்ற சிவநிந்தகர்களுக்கேயன்றோ நரகங்களேற்படுத்தப்பட்டிருக்கின்றன? 


388 














சிவரகசியம்‌ 





இப்படிப்பட்ட நிந்தகர்களை நரகில்‌ வாட்டி வதைத்துக்கொண்டு சிவத்தியான 
பரர்களாயிருங்கள்‌. கிரிஜாகாந்தரது பாதாரவிந்தத்தைத்‌ தியானஞ்செய்து பரமானந்த 
வசர்களா யிருக்கும்‌ நமக்கு ஓர்‌ காலத்தும்‌ பயமில்லை. கல்பாந்தத்திலும்‌ 
துக்கமில்லை. ஆனந்தம்‌ மேன்மேலும்‌ பெருகுமாதலால்‌ சிவத்தியானானந்த மெனும்‌ 
நிலைபெற்றிருங்கள்‌. 


முப்பத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





389 














சிவரகசியம்‌ 





உ 
ஸூரஸே;நா ரக்ஷகாயி நம: 


முப்பத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌. 
தக்ஷயாகம்‌. 


கெளதமர்‌ :- இவ்வாறு யமதூதரது கதையை அகத்திய முனிவர்‌ கூற யாக 
சாலைக்கு வந்திருந்த கெளரியும்‌ கேட்டு அகஸ்தியரைப்‌ பார்த்து ஓ முனிவரே! 
சிவநிந்தை செய்வோனுக்குள்ள ஆபத்தை நீவிர்‌ கூறினீர்‌. எதிர்ச்சையாய்‌ 
(தற்செயவாய்‌) நின்று கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும்‌ மஹா பாபமாதலின்‌ 
அப்பாபம்‌ நீங்குவதற்கு யாதாயினும்‌ பிராயச்சித்தமுண்டோ? சர்வதர்மமு மறிந்த 
நீங்கள்‌ இத்தருமமு மறிந்திருப்பீர்களல்லவா? யாதாயினும்‌ பிரீதீகாரம்‌ சுருதியிற்‌ 
கூறப்பட்டுளதா? அங்ஙனமிராவிடினும்‌ அப்பாதகத்துக்குத்‌ தக்கபடி யாமே ஓர்‌ 
பிராயச்சித்தம்‌ கற்பித்துக்கொள்ள வேண்டுமன்றோ? எப்படி யெனின்‌ ராத்ரிசத்திர 
நியாயமாய்க்‌ கற்பித்துக்‌ கொள்ளலின்றியமையாதன்றோ! சாம்பசிவனை இத்தக்ஷன்‌ 
நிந்தித்த வாக்யம்‌ எனது காதில்‌ அம்புபோல்‌ குத்தியது. சிவநிந்தாவசனத்தைச்‌ 
செவியேற்கப்‌ பெறின்‌ அதற்குப்‌ பிராயச்சித்தம்‌ அந்தச்சரீரத்தை மாய்த்துக்‌ 
கொள்வதொன்றே. சுராபானம்‌ கோமாம்ச பக்ஷணம்‌ இவைகளும்‌ கொடிதன்று. 
சிவநிந்தையைக்‌ கேட்டல்‌ மகா கொடும்பாவமாகும்‌. கட்குடியனோடு பழக்கமும்‌ 
சுவர்ன சோரமும்‌ குருமனைவியோடூ புணர்தலுமாகிய இம்மகா பாவங்களினும்‌ 
சிவநிந்தாசிரவண பாவமானது மிக்க கொடியதாம்‌. மஹாப்பிராமண சமுகத்தைச்‌ 
சிரச்சேதஞ்‌ செய்வதும்‌ ராஜகுலத்தை வதஞ்செய்வதும்‌ ஆகிய பாவம்‌ கொடிதா 
யினும்‌ சிவநிந்தா சிரவணம்போற்‌ கொடிதன்று. ராஜ ஸ்திரீயைச்‌ சேவித்தல்‌ 
மிலேச்சரோடு பழகுதல்‌ மிலேச்ச ஸ்திரீயைச்‌ சேவித்தல்‌ சண்டாளர்களோடு 
சகவாசஞ்‌ செய்தல்‌ சண்டாளியைச்‌ சேளித்தல்‌ இவைகளும்‌ சிவநிந்தா சிரவண 
பாபத்தினுங்‌ குறைந்தவேயாம்‌. கழுதையாய்ப்‌ பிறத்தலும்‌ சிவநிந்தா சிரவணத்திலும்‌ 
நல்லதாகும்‌. குதிரைக்‌ கூட்டங்களைக்‌ கொல்வதும்‌ கோமந்தைகளைக்‌ கொல்வதும்‌ 
பிராமணனது திரவியத்தை அபகரித்தலுமாகிய இவைகளைப்‌ புண்ய மென்றாலுந்‌ 
தகும்‌. சிவநிந்தா சிரவணத்தின்‌ பாபத்தை யின்னதென்று கூறமுடியாது. சண்டாளனா 
ய்ப்பிறத்தலும்‌ சேவித்தலும்‌ பன்றியாய்ப்‌ பிறத்தலும்‌ பன்றியோடு சேர்தலும்‌ 
நாயாய்ப்‌ பிறத்தலும்‌ அதனோடு கூடிச்சுகித்தலும்‌ மலசலங்களில்‌ வசித்தலும்‌ 
ரேதஸைக்குடித்தலும்‌ தன்‌ சிரசைத்‌ தானே துணித்துக்கொள்வதும்‌ ஆகிய இப்பாவங்‌ 
களினும்‌ சிவநிந்தா சிரவண பாபம்‌ பலகோடிபங்கு மிகுதியானது எனக்கூறி அங்கு 
வந்த கெளரி எனும்‌ லோகமாயை யானவள்‌ மஹா தேவனை ஸ்மரித்து 
அவ்விடத்திலேயே சரீரத்தை விட்டனள்‌. உடனே மஹா ருத்திரரும்‌ அதனைக்‌ 
கண்டு மிக்க கோபங்கொண்டு வீர்பத்திரரென்னும்‌ ஓர்‌ மகா பலவானைச்‌ சிருட்டித்‌ 
தேவினார்‌. அவ்வீரபத்திரரும்‌ கோடி சூரியோதயமானது போல்‌ ஜ்வலித்துக்கொண்டு 
எண்ணிறந்த கைகால்‌ சிரமுடையோராய்‌ அக்கரங்களில்‌ மிக்க கோரமான 
ஆயுதங்களையேந்தி அநேக யோசனை பரிமாண முடைய தேகத்தினராய்‌ ஓர்‌ நொ 


390 














சிவரகசியம்‌ 





டிப்போதில்‌ சகல ஜகத்திலுள்ள சனங்களையும்‌ சங்கரிக்குந்‌ திறமுடையோராய்‌ எதிர்‌ 
வந்து அஞ்சலி செய்து நிற்க மஹா ருத்திரரும்‌ அவரை நோக்கிக்‌ கோபத்தால்‌ 
கம்பீரமாய்‌ ஓ வீரபத்ரா! தக்ஷனைச்‌ சங்கரித்து விட்டுவரக்கடவை. சீக்கிரமாய்ச்‌ 
சென்று அவனை மாத்திரமின்றி அவனோடு கூடியிருக்கும்‌ நாராயணாதிகளையு 
மடித்துச்‌ சீக்கிரம்‌ வருக வென்று கூறியருளலும்‌ அதனைக்கேட்டு விரபத்திரர்‌ 
அவரடி வீழ்ந்து வணங்கி அஞ்சலி செய்து ஒ சுவாமி! உத்தரவு. இதோ சென்று 
தேவரீரது ஆணையின்படி முடித்து வருகிறேனென்று கூறி ஜகதீயவரியாகிய 
பவானியை நமஸ்கரித்துப்‌ புறப்பட்டு ஓர்‌ கணப்போதில்‌ யாகசாலைக்குச்‌ சற்று 
தூரத்தில்‌ வரவே தக்ஷன்‌ முதலிய தேவர்கள்‌ அங்ஙனம்‌ வரும்‌ வீரபத்திரரைக்‌ கண்‌ 
ணுற்றுப்‌ பயங்கொண்டு நடுக்குற்று ஒருவரை யொருவர்‌ நோக்கி அந்தோ! ஈதென்ன 
பிரளயகாலாக்னி மண்டலம்‌ போல்‌ ஜ்வலித்துக்கொண்டு ஓர்‌ ஜோதி நம்மை நோக்கி 
வருகின்றது. இப்போதே இச்சகமெலாம்‌ நாசமெய்து மென்று தோன்றுகின்றது. 
இதுபோல்‌ இதற்கு முன்னும்‌ இனியும்‌ காணக்கூடியதன்று. இச்சோதி மண்டலமா 
னது அருகில்‌ வர வர ஒர்‌ திவ்ய தேகமாய்த்தோன்றுகின்றது. அத்தேகத்தின்‌ 
காந்தியால்‌ இத்தகைய வொளி மண்டலம்‌ காணப்படுகின்றது. அனேக கால 
கூடாக்னி மண்டலங்கள்‌ போல்‌ தோன்றும்‌ இச்சோதி மண்டலத்தால்‌ நக்ஷத்திரங்கள்‌ 
சந்தி ராக்னி சூரியர்கள்‌ முதலிய சோதிகளும்‌ ஒளிமழுங்கி மின்மினிப்‌ பூச்சுப்போல்‌ 
புவியில்‌ வீழ்ந்து விடுமென்பது திண்ணம்‌. அத்தேகத்தின்‌ காலடி வைப்பால்‌ புவி 
வெடித்துப்‌ போகின்றது. சமுத்திரங்களெல்லாம்‌ வற்றுகின்றன. அந்தோ! இது மகாப்‌ 
பிரளயகால மென்பதிற்‌ சந்தேகமில்லை. அடா! பூர்வம்‌ ரிஷிகள்‌ சபித்த சாபமெலாம்‌ 
இவ்வுருக்கொண்டு வருகின்றது. சங்கர நிந்தனையின்‌ பலன்‌ கிட்டி விட்டது என்று 
சிலர்‌ கோலாகலஞ்‌ செய்யச்‌ சிலர்‌ அடா தக்ஷா! துராசாரா! மஹா பாபி! நீ செய்த 
பாதகமன்றோ இவ்வாறு பயனளிக்க வருகின்றது? மஹா தேவ சிந்தை குலநாசஞ்‌ 
செய்யுமென்பது இப்போதாவது விளங்குகின்றதா? அடா! தக்ஷப்பதரே! மகா அசனி 
மண்டலமும்‌ (பிரளயகால இடிக்கூட்டம்‌) பிரவேசிக்கக்கூடாத இடமிருக்கலாம்‌. 
சிவநிந்தையெனும்‌ பேரிடியானது எங்கு சென்றாலும்‌ விடாது. அடா! பாதாளலோகஞ்‌ 
சென்றாலும்‌ சிவநிந்தகனைச்‌ சிவநிந்தாக்னி எரிக்குமென்பதிற்‌ சிறிதுமையமில்லை 
என்று தக்ஷனை நோக்கிக்‌ கோபத்தோடும்‌ பச்சாதாபத்துடனுந்‌ தூற்ற இதற்கிடை 
யில்‌ முன்‌ போல்‌ மீண்டும்‌ மகோற்பாதங்க ளுண்டாயின. அதனைப்பார்த்து 
முன்னினும்‌ பதின்‌ மடங்கு பயத்தால்‌ கோலாகலமாயிருக்க அதற்டையில்‌ 
விரபத்திரரும்‌ யாகசாலைக்குள்‌ புகுந்தனர்‌. புகும்போதே அக்னிக்கண்ணால்‌ 
கோபத்துடன்‌ பார்க்க அந்நேத்ரச்சுவாலையால்‌ யாகசாலை முழுது மெரிந்துவிட்டது. 
அவரது மூச்சுக்காற்றுக்களினின்றும்‌ அநேக கோடி ருத்ரகணங்கள்‌ தோன்றித்‌ 
தேவர்களையும்‌ மற்றவர்களையும்‌ கொல்லத்தலைப்பட்டனர்‌. அப்போது தேவர்க 
ளுஞ்‌ சிறிது கோபங்கொண்டு அவர்களோடு மிக்க கோரமாய்‌ யுத்தஞ்செய்ய அது 
பிரமாண்டமண்டலங்கள்‌ வெடிப்பதுபோலிருந்தது. அந்தயுத்தத்தில்‌ தேவர்கள்‌ 
பிரயோகித்த பிரமாஸ்திரக்‌ கூட்டங்களின்‌ சுவாலாமாலைகள்‌ கணங்கள்‌ 
பிரயோகித்த ஆயுதங்களாலணைந்து சாரமற்றவாய்‌ மின்மினிப்பூச்சியைப்‌ போல்‌ 
கீழ்வீழ்ந்தன. பிறகு தேவர்கள்‌ எண்ணிறந்த நாராயணாஸ்திரத்தைப்‌ பிரயோகிக்க 
அவைகளும்‌ கணங்களின்‌ ஆயுதங்களால்‌ அவலமாயின. உடனே விஷ்ணுவானவர்‌ 
கெளமோதகி என்னும்‌ கதாயுதத்தைக்‌ கையிலெடுத்து ஓங்கிக்கொண்டு மிக்க 
வேகமாயோடி.வரக்‌ கணங்களும்‌ அங்ஙனம்‌ கருடன்‌ மீதேறிச்‌ சாரங்கமென்னும்‌ 


391 














சிவரகசியம்‌ 





வில்லையுமெடுத்துச்‌ சக்கராயுதமுஞ்‌ ஜ்வலிக்கக்‌ கதையையுமெடுத்து யுத்தத்துக்கு 
வந்திருக்கும்‌ விஷ்ணுவைப்‌ பார்த்து ஆச்சரியமுற்றனர்‌. விஷ்ணுவும்‌ வீரபத்திரரைப்‌ 
பார்த்தனர்‌. கருடனது வேகத்தாலும்‌ அதனிறகு அசைதலாலும்‌ பூமி நடுங்கியது. 
அப்படிக்‌ கோலாகலமாய்வரும்‌ விஷ்ணுவைப்பார்த்து வீரபத்திரர்‌ கோபங்கொண்டு 
ஓ துர்ப்புத்தியே! துச்சீலனே! உனக்கு விநாசகாலம்‌ வந்துவிட்டது. என்னிடத்திலும்‌ 
சிறிதும்‌ அச்சமின்றிச்‌ செளரியம்‌ காட்டுகின்றனையா? காளகூடத்தினிடம்‌ சென்று 
தேளால்‌ செய்யுங்காரியம்‌ யாது? அடா! பூர்வம்‌ உன்னைப்போல சிவசிந்தனை 
செய்த கோடிக்கணக்கான நாராயணாதிகளைக்கொன்றிருக்கின்றோம்‌. அடா! விளக்கு 
விட்டிற்‌ பூச்சி போல்‌ தனது சிற்றிறகை விசிறிக்கொண்டு சஞ்சரிக்கும்‌ உனது 
கருடனால்‌ யாது செய்ய முடியும்‌? ஓர்‌ திரணம்‌ போலுள்ள சாரங்மென்னும்‌ 
வில்லை வைத்துக்கொண்டு யாதுசெய்ய நினைக்கின்றனை யென்றனர்‌. 
அதனைக்கேட்டடதும்‌ நாராயணருங்‌ கோபங்கொண்டவராய்‌ விரபத்திரரோடு யுத்தம்‌ 
புரியத்‌ தலைப்பட்டனர்‌. உடனே வீரபத்திரர்‌ விஷ்ணுவை ஓர்‌ பாசத்தாற்கட்டிப்‌ 
பூமியிற்றள்ளினார்‌. விஷ்ணுவு முடனே அப்பாசத்தைச்‌ சேதித்துக்‌ கொண்டு 
ஆகாயத்திற்கிளம்பி அங்கிருந்து சங்கநாதஞ்செய்து அதனால்‌ பூதலமெலாம்‌ 
கிடுகிடுக்கச்‌ செய்தனர்‌. அதனைக்கண்டு வீரபத்திரர்‌ சிறிதுகோபங்கொண்டு ஓர்‌ 
கிளம்பு விஷ்ணுவையும்‌ கருடனையும்‌ தமது கைநகத்தால்‌ கிள்ளிக்‌ கீழே 
தள்ளினார்‌. உடனே விஷ்ணு அவ்வுருவை விட்டு ஓர்‌ வராஹரூபத்தை 
எடுத்துக்கொண்டு கணங்கள்‌ எல்லாம்‌ சிதற அடித்துத்‌ தமது மகாபர்வதம்‌ போன்ற 
தேகத்துக்‌ குணங்க விடும்‌ மூச்சுக்காற்றானது ஊழிகாலக்காற்றுப்போல பணக்களத்‌ 
தைக்‌ கலக்குதலும்‌ அதனால்‌ கண்‌ எண்ணிறந்த கணங்கள்‌ வீழ்ந்தனர்‌. வராகம்‌ 
தனது மூக்கினால்‌ எண்ணிறந்த மகாபர்வதங்களைப்‌ பிடுங்கிக்‌ கணங்களின்‌ மீதெறிந்‌ 
தும்‌ வால்முனையால்‌ சப்த சமுத்திரங்களையும்‌ கலக்கி நொடியில்‌ வற்றச்செய்தும்‌ 
அதிலிருக்கும்‌ நீரையெல்லாம்‌ ஓர்‌ கணப்போதில்‌ வாவால்‌ பூமியில்‌ வாரியெறிந்தும்‌ 
தன்னைப்போல எண்ணிறந்த வராஹங்களைத்‌ தனது தமோகுணத்தால்‌ 
சிருட்டித்தும்‌ அட்டகாசஞ்செய்திருக்க அவ்வராகங்களும்‌ குலபர்வதங்கள்‌ போன்ற 
தேகமுடையவாய்க்‌ கிளம்பி எங்கும்‌ இடைவெளியில்லாமல்‌ ஆகாயமுழுதும்‌ 
மறைத்துக்கொண்டன்‌, அப்படி வராகக்கூட்டங்களால்‌ உலகமெல்லாம்‌ சிறிது மிடை 
வெளியின்றி வியாபித்திருப்பதைக்கணங்கள்‌ கண்டு சிறிது கலங்கி அந்தோ 
இதென்ன இப்படியாயினது! உலகமெலாம்‌ வராகங்களின்‌ ஹிம்சைக்குள்ளடங்கின 
தாயின்‌. சிறிது நிற்க இடந்தேடுவோமானால்‌ புதிது புதிதாய்‌ அங்குஞ்‌ 
சிலவராஹங்கள்‌ தோன்றி வியாபித்துக்‌ கொள்ளுகின்றன. பாணங்களைப்‌ 
பிரயோகிப்பதற்கும்‌ அவை செல்வதற்கும்‌ சிறிது மிடமில்லையே. கால்வைத்து 
நிற்பதற்குக்‌ கூட இடங்கண்டோமில்லை. இவ்வராகங்களும்‌ தமது ரோமங்களாகிய 
ஈட்டிகளால்‌ மேக மண்டலங்களைத்‌ தொளைத்து எங்கும்‌ சின்னா பின்ன்ஞ்‌ 
செய்கின்றனவென்று கணங்களெல்லாம்‌ இவ்வாறு ஒருவரோடொருவர்‌ 
கூறிக்கொண்டு யாது செய்வோமென்று மிக்க சிந்தாகுலமாயிருந்தனர்‌. அப்போது 
விஷ்ணுவும்‌ அக்கொடூரமான வராஹ ரூபத்தோடூ கணங்களைப்பார்த்து "ஓ 
கணங்களே! வந்து விட்டேன்‌, யான்‌ ராவணனைக்கொன்றவனன்றோ? என்னெதிரில்‌ 
நின்று யுத்தஞ்‌ செய்வதற்கு இடமெங்கே? ஒர்‌ கணப்போதில்‌ எனது சக்கரத்தால்‌ 
இப்பூதண ரணமண்டலத்தைச்‌ சின்னாபின்ன மாக்குகின்றேன்‌, பாருங்கள்‌. 
யக்ஞசாலையைக்‌ கொளுத்திவிட்டதால்‌ சிறிது கர்வம்‌ வந்துவிட்டதோ? ஓர்‌ 


392 














சிவரகசியம்‌ 





நிமிஷத்தில்‌ பல்லாயிரம்‌ யக்ஞ சாலையை ஸ்தாபித்துச்‌ சகாயமாய்‌ நிற்கின்றேன்‌. 
சக்தி யுண்டானால்‌ என்னைக்கொளுத்தட்டும்‌. இப்‌ பவகணங்களாகிய வுங்களால்‌ 
இனிச்செய்யுங்‌ காரியம்‌ யாது என்று அட்டகாசஞ்‌ செய்துகொண்டு அக்கணங்களை 
ஓர்‌ கண்ப்போதில்‌ கலக்கிவிட்டு வீர்பத்திரருக்கெதிரில்‌ போயினர்‌. நாராயணன்‌ 
அவ்வாறு வீரபத்திர திரிலும்‌ அட்டகாசம்‌ செய்யத்‌ தலைப்பட்டனர்‌. அங்ஙனங்‌ 
கர்வித்து மகா மோகத்தால்‌ கர்ச்சித்துக்கொண்டிருக்கும்‌ நாராயணரைப்பார்த்து 
வீர்பத்ரரும்‌ அடா! துஷ்டா! துராசாரா! உனக்குப்‌ பைத்தியம்‌ பிடித்திருக்கறதோ, 
என்ன இடந்தெரியாது பிதற்றுகின்றனை? பிரளயகாலாக்னி மண்டலங்களோடு புழு 
யுத்தஞ்செய்ய வருவ துண்டா? என்னோடூ கூட நீ யுத்தஞ்செய்தல்‌ தகுதியா? 
கர்வத்தை விட்டு ஸ்வரூபத்தை நினைத்து எம்மையும்‌ யாரென்று நினைத்துப்பார்‌. 
வீரபத்திர ரிருக்கின்றாரென்பதையு மறந்து விட்டனையோவென்று கூற அவரைப்‌ 
பார்த்துக்‌ கோபங்கொண்டு ஹரியானவர்‌ அடா! என்ன கூறினாய்‌! என துருவங்கள்‌ 
அபாரங்களன்றோ? அவைகளைச்சங்கரிக்கப்பலம்‌ யாருக்குளது? இதோ ஓர்‌ 
கணப்போதில்‌ நீயுமிருப்பதற்கில்லாமல்‌ எனதுருவால்‌ வியாபித்துக்‌ 
கொள்ளுகின்றேனென்று கூறி யுத்தஞ்‌ செய்தனர்‌. உடனே வீரபத்திரர்‌ சிறிது கோபங்‌ 
கொண்டவராய்‌ ஓர்‌ அறை அறைந்தனர்‌. அதனால்‌ நாராயணர்‌ கலங்கி மூர்ச்சித்து 
மிக்க பயங்கரமான நரசிம்ஹரூபமெடுத்துத்‌ தன்னைப்போல்‌ எண்ணிறந்த 
நரசிம்ஹங்களையு முண்டாக்கி முன்போல்‌ பூதகணங்களை வாட்டிவருத்தத்‌ 
தலைப்பட்டனர்‌. அக்கணங்களும்‌ மகா பர்வதங்கள்‌ போல்‌ எங்கும்‌ வளைந்து 
கர்ச்சிக்கும்‌ நரசிம்ஹங்களைப்‌ பார்த்துப்‌ பயந்து வீரபத்திரரிடஞ்‌ சென்று ஓ சுவாமி! 
வராஹங்களின்‌ உபத்திரவந்தொலைய இப்போது எண்ணிறந்த நரசிம்ஹங்கள்‌ 
எங்கும்‌ வியாபித்துத்‌ தொந்தரை செய்கின்றன. காட்டுத்தீ மலையை வளைந்து 
கொண்டெரிப்பதுபோல்‌ எங்களை வருத்துகின்றன. நாங்களென்னசெய்வோம்‌. 
அத்தகைய நரசிம்ஹங்களோடு எங்களால்‌ போர்‌ செய்யக்‌ கூடவில்லை. 
ஒவ்வொன்றின்‌ நகங்களும்‌ வச்சிராயுதங்களுக்கு நிகராயிருக்கின்றன. நாங்களென்ன 
செய்வோம்‌. எங்களுக்கு மனம்‌ நடுங்குகின்றது. ஒ சுவாமி! தாங்க ளினிச்‌ சிறிதும்‌ 
அசட்டை செய்வது தகுதியல்ல வென்று கூறிக்கொண்டிருக்கிற பொழுது நரசிம்ஹம்‌ 
ஓடிவந்து யுத்தஞ்செய்யத்‌ தலைப்பட்டது. உடனே அது விரபத்திரரைப்பார்த்து ஓ 
வீரா! ஏன்‌ தாமதிக்கின்றனை? நான்‌ யுத்தத்துக்குத்‌ தயாராயிருக்கின்றேனே? 
எனக்கெதிரில்‌ உன்வலியைச்‌ சற்று காட்டுவாயாக, பூமண்டலம்‌ நாராயணருடன்‌ 
கூடியதானாலும்‌ அற்றதானாலுமாகட்டும்‌, சற்று யுத்தஞ்செய்வோம்‌. உன்‌ 
கர்வத்தைச்‌ சிறிதடக்குகின்றேனென்றது. உடனே வீரபத்திரரும்‌ அப்படிக்‌ 
கூறியதைக்கேட்டுக்கோபத்தால்‌ புன்னகைகொண்டவராய்‌ ஓ நரசிங்கமே! நன்கு 
கூறினாய்‌! நாராயணனுடையதானாலும்‌ நாராயண னற்ற தானாலுமென்று இரண்டு 
கூறினாய்‌. அதனில்‌ பிற்கூறியதைச்‌ சத்தியமாய்ச்செய்கின்றேன்‌. சத்தியம்பிறழ்வது 
உசிதமல்லவன்றோவென்று கூறினார்‌. அங்ஙனம்‌ வீரர்கூறியதும்‌ நரசிங்கம்‌ உடனே 
இறந்து வீழ்ந்தது; மற்றவைகளுமறைந்தன. உடனே நாராயணர்‌ (பரசுராம) 
ஜாமதக்னி ரூபமாய்‌ எதிரில்‌ வந்து நின்று முன்போல்‌ மீண்டும்‌ தன்னைப்போன்ற 
எண்ணிறந்த சாமதக்னிகளைப்‌ பர்வதம்‌ போல்‌ சிருட்டித்து எங்கும்‌ வியாபிக்க, 
அவர்களைக்கண்ட கணங்கள்‌ மீண்டும்‌ பயந்து ஓட்டம்பிடிக்கத்தலைப்பட்டன. 
அப்பரசுராம வுருவங்களும்‌ கடோரமாகிய கோடரிகளைக்‌ கையிலேந்தி எங்கும்‌ 
பிளக்கத்‌ தலைப்பட்டன. அவர்களது காலடிவைப்பால்‌ முன்போல்‌ பூமி பிளந்தது. 


393 














சிவரகசியம்‌ 





அவர்களது கோடரித்தாரையினால்‌ வெட்டுப்பட்டு ஓட்டம்பிடிக்கும்‌ கணங்களை 
வீரபத்திரர்‌ கண்ணுற்று ஓ கணங்களே! திரியம்பகரிடம்‌ உங்களுக்குப்‌ பக்தியிருக்‌ 
குமானால்‌ உங்களுக்குயாதும்‌ கெடுதிநேராது. அது தொலையின்‌ கெடுதிவரும்‌. 
இவ்விஷ்ணுவும்‌ சைவபலத்தாலேயே இவ்வாறு வாட்டுகின்றான்‌. அ..தில்லாவிடில்‌ 
இவனால்‌ ஓர்‌ கணப்போது கூட எதிரில்‌ நிற்கமுடியாதெனக்கூறி ஹரியைப்‌ 
பார்த்துக்‌ கம்பீரமாய்‌ ஓ ஹரியே உனது திரிபுண்டரமும்‌ ருத்திராக்ஷமும்‌ 
சங்கரபூஜையுமன்றோ இவ்வுருத்திரகணங்களை எதிர்‌ நிற்கச்செய்யவில்லை? நீ 
சிவசின்னந்தரித்திருக்கின்றமையால்‌ உன்னோடு யுத்தஞ்செய்வது தகுதியன்று. 
என்னோடு யுத்தம்‌ புரியவிரும்பினால்‌ திரிபுண்டரம்‌ ருத்திராக்ஷம்‌ சிவபூஜை 
இவைகளை விடுத்து வா. ஒ ஹரியே! லிங்கார்ச்சனையின்‌ பலனால்‌ இப்போது 
இவ்வளவு பலம்‌ வந்திருக்கின்றது. அல்லாவிடில்‌ உனக்கு இவ்விடத்திலாவது 
எவ்விடத்திலாவது இவ்வளவு பலத்துக்கிடமில்லை. இப்போது நீ சிவசின்னந்‌ 
தரிக்காதிருந்தால்‌ ஓர்‌ கணப்போதில்‌ நாசமடைவாய்‌. சிவ சின்னத்தைப்பார்த்து 
எனது சத்தி குன்றிவிட்டது. பூர்வம்‌ எத்தனையோ நாராயணாதிகள்‌ என்னால்‌ 
வதைக்கப்பட்டனர்‌. அப்படிப்பட்டயானும்‌ உனது சிவசின்னபலத்தால்‌ சக்தி 
குன்றினேன்‌. உனக்குப்‌ பலமுண்டானால்‌ இச்சிவபலத்தைவிட்டு இயற்கைப்‌ 
பலத்தோடு வருவாயாக. உனது செயற்கைப்‌ பலமாகிய மஹாதேவலிங்கார்ச்சனா 
பலம்‌ மிக்க மஹிமையுடையதன்றோ? அதற்கன்னியமாய்ப்‌ பலமென்றொன்றுலகில்‌ 
கண்டதுங்கேட்டதுமுண்டா? அற்பபலமுடையோனாயினும்‌ லிங்கார்ச்சனை 
செய்யின்‌ மகாபலமுடையனாவன்‌. ஆதலால்‌ உன்னுடன்‌ யுத்தம்புரிய விரும்ப 
வில்லை. நீ யுத்தஞ்செய்ய விரும்பின்‌ சைவபலத்தைவிட்டு இயற்கைப்பலத்துடன்‌ 
வந்து சேருவாயென்று கூறினார்‌. இதைக்கேட்ட ஹரிகர்வித்து ஈதென்ன 
சைவபலந்தானா இயற்கைப்பலமில்லையா வெனக்கூறி விபூதிருத்ராக்ஷ 
சிவலிங்கார்ச்சனங்களை விட்டு எதிர்வந்து நிற்க வீரபத்திரர்‌ உடனே பரசுராமனைப்‌ 
பஸ்மஞ்செய்துவிட்டனர்‌. உடனே சமதக்னி முனிவர்‌ அவரிடம்வந்து நமஸ்கரித்து 
ஒ ஸ்வாமி! இத்துராத்மா சிவலிங்கத்தை விடுத்து வந்தமையால்‌ பலங்குன்றி 
விட்டது. உலகில்‌ உருவமும்‌ பலமும்‌ பாக்யமும்‌ சிவபூஜையினாலேயே கிடைக்கி 
ன்றன. அதனைவிட்டால்‌ சகல பாக்கியங்களுந்தொலைந்து பலங்குன்றுவான்‌. 
லிங்கார்ச்சன பலத்தினாலேயே சகல சித்திகளும்‌ பெறப்படுகின்றன. அ..தில்லை 
யாயின்‌ பலமேது? எவரெவர்‌ லிங்கார்ச்சனத்தை விடுத்து வியர்த்தமாய்‌ 
கர்விக்கின்றனரோ அவர்கள்‌ வீரபத்தி ராஸ்திர முனையால்‌ நாசமடைவர்‌. அப்படி 
யிருக்கும்போது வீரபத்திரரோடூ யுத்தஞ்‌ செய்யவேண்டு மென்று யாரால்‌ நினைக்க 
முடியும்‌. இச்சூரர்களெல்லாம்‌ அசாம்பவராயிருக்கின்றனராதலால்‌ சிறிதும்‌ 
யோசிக்காமல்‌ வதஞ்‌ செய்யுங்கள்‌. இவர்‌ வதமாகும்‌ விஷயத்தில்‌ தேவரீர்‌ சிறிதும்‌ 
பிரயத்தனஞ்‌ செய்யவேண்டாம்‌. இவர்கள்‌ செய்த சிவநிந்தையே இவர்களைக்‌ 
கொல்கின்றதாதலால்‌ ஓ வீரபத்ரஸ்வாமியே! நீர்‌ இவ்விஷயத்தில்‌ கேவலம்‌ நிமித்த 
மாத்திரமாயிருங்களென்று கூறினர்‌. . இதற்குள்‌ விஷ்ணு வாமன ரூபத்துடனெதிர்‌ 
வந்து நின்று சகல அண்ட பிண்ட சராசரங்களையும்‌ நெருக்கிக்கொண்டு 
வளரத்தலைப்பட்டனர்‌. வீரபத்திரரும்‌ அவ்வா மனரது சிரத்தை விளையாட்டாகக்‌ 
கொய்தெறிந்தனர்‌. நாராயணர்‌ ராமவுருவத்துடன்‌ யுத்தத்திற்கு வந்தனர்‌. அவரை 
நோக்கி வீரபத்ரர்‌ ஓ நாராயணா! எனது சூலம்‌ தாகத்தால்‌ மிக்க வருந்துகின்றது; 
உனது ரத்ததாரையால்‌ திருப்தியடையுமென்று கூற அதைக்கேட்டதும்‌ ராமர்‌ 


394 














சிவரகசியம்‌ 





வீரபத்ரர்‌ பலத்தைச்‌ சிறிதும்‌ அறியா மல்‌ ஒ விரா கரன்‌ தூஷணன்‌ தாடகை 
சூர்ப்பனகை மாரீசன்‌ சப்ததாளவனம்‌ இவர்களை ஓர்‌ கணப்போதில்‌ 
கொன்றிருக்கின்றேன்‌. அடா! பூர்வம்‌ பர்வதம்‌ போன்ற துந்துபி என்னும்‌ அசுரனைக்‌ 
கட்டை விரலால்‌ முடித்திருக்கின்றேன்‌. வாலியும்‌ என்னம்பினால்‌ ஓர்‌ நொடிப்‌ 
போதில்‌ வதமடைந்தான்‌. சமுத்திரத்தையும்‌ பந்தித்து விட்டேன்‌. அடா! ஒருவராலும்‌ 
பிரவேசிக்கக்கூடாத லங்கையை என்‌ தூதனால்‌ ஓர்‌ க்ஷணப்போதிலெரித்து 
விட்டேன்‌. ராவண புத்ரனான அக்ஷயனையுங்‌ கொன்று இந்திரசித்தையும்‌ ஜயித்து 
ஓர்‌ கணத்தில்‌ திரும்பி வந்தவன்‌ எனது தூதனேயன்றோ? சர்வவுலகங்களையும்‌ 
வருத்தின ராவணனையும்‌ கும்பகர்ணன்‌ முதலியோரையும்‌ கொன்று விட்டேன்‌. 
யுத்தத்தில்‌ யமனுக்கும்‌ என்னிடம்‌ நடுக்கமன்றோ? சக்தியிருக்குமானால்‌ நீ 
யுத்தஞ்செய்யலா மென்றிவ்வாறு அட்டகாசஞ்‌ செய்யும்‌ ராமனைக்கண்டு வீரபத்ரர்‌ 
புன்னகை செய்ய அதனது தீயால்‌ சகல அங்கங்களுமெரிந்து ராமன்‌ கீழ்வீழ்ந்தான்‌. 
உடனே பிரமன்‌, ராமன்‌ பூமியில்‌ வீழ்ந்து நாராயண வுருவத்துடனிருப்பதைப்‌ பார்த்து 
ஓ நாராயணா! ஏனிப்படியாயினீர்‌? உமது செளரியம்‌ எங்கு சென்றது? சிவநிந்தனை 
யின்‌ பயனன்றோ இவ்வாறு முடிந்தது? அன்றியும்‌ மிக்க கர்வித்துகூறினீரே, 
இப்பொழுது அம்மொழியெங்கே? அம்மொழிகளே அக்னி ஸ்வரூபமா யும்மைத்‌ 
தஹிக்கின்றது. வீரபத்திரர்‌ ௬ுத்திரகணேங்வரர்‌ சர்வலோகநாதர்‌. அவரிடம்‌ கர்வித்து 
மொழிந்தால்‌ அப்பயனை யனுபவிக்கவேண்டிய தவசியமன்றோ? அடா தக்ஷா! 
துராசாரனே! யாகத்தில்‌ தீக்ஷித்துக்கொண்டவனே! உனக்குச்‌ சகாயஞ்செய்து 
நாராயணனடைந்த பலனைப்பார்த்தனையோ? உன்னுடைய கர்வத்தின்‌ பரிபாகம்‌ 
உனது நாசத்தின்‌ பொருட்டுத்‌ தலைப்பட்டது. உனது யாகத்துக்கு வந்தமையால்‌ ஓர்‌ 
கணப்போதில்‌ வதமடைந்தனர்‌. ஓ துர்ப்புத்தியே! சிவநிந்தனை செய்ததின்‌ பயன்‌ 
கண்கூடாய்க்‌ கிடைத்தது. அடா! நாராயணனே இறந்தபிறகு உன்‌ கதியுங்‌ கூறவும்‌ 
வேண்டுமா? உன்‌ யாகத்தில்‌ வந்த யாவருக்கும்‌ மரணங்‌ கிட்டி விட்டது. இது 
பற்றியே ஆன்றோர்கள்‌ துர்ச்சன சகவாசம்‌ கூடாதென்கின்றனர்‌. கஷ்டமெனுங்‌ 
கடலில்‌ மூழ்கி மரிப்பதற்கே துர்ச்சனருடைய கூட்டுறவாம்‌. அந்தோ! அசாம்பவக்‌ 
கூட்டமானது பெரிய கஷ்டத்தை விளைவிப்பதேயாம்‌. அசாங்கரருடன்‌ கூடிச்சுகம்‌ 
பெறுவது சிறிதுமில்லை. அப்படிக்‌ கூடுவோரே நீசராகின்றனர்‌, அவர்‌ விருச்சிகம்‌ 
நாய்‌ கழுதை முதலிய பிறப்புகளுக்குட்படவேண்டும்‌. தன்யர்கள்‌ எப்போதும்‌ 
பிரார்த்திப்பது அசாம்பவமுகப்பார்வையில்லாமலிருக்க வேண்டுமே என்பதேயாம்‌. 
அப்படிப்‌ பிரார்த்திக்கும்‌ புண்ணியவான்‌ தன்ய சிரேஷ்டன்‌. அந்தோ! நாராயணர்‌ மகா 
மேருபோல்‌ கிழ்வீழ்ந்து கிடக்கின்றனர்‌. முரன்கம்சன்முதலிய அசுர வீரர்கள்‌. எவரது 
செளரியத்தைக்‌ கேட்டமாத்திரத்தில்‌ நடுங்கி யோட்டம்பிடித்தனரோ அப்படிப்பட்ட 
நாராயணர்‌ மரித்து விட்டார்‌. எவரது சங்க நாதத்தைக்‌ கேட்டதும்‌ அசுரர்கள்‌ 
திக்குதிக்கா யோடிப்பதுங்கினரோ அப்படிப்பட்ட நாராயணர்‌ வீர்பத்திரரா லிவ்வாறா 
யினர்‌. கோவர்த்தன கிரியானது எவரது விரல்‌ முனையால்‌ விளையாட்டாய்த்‌ 
தூக்கப்பட்டதோ சர்வலோகங்களையும்‌ கதற அடித்த இராவணனும்‌ இரணியனும்‌ 
இரணிய கசிபும்‌ கணப்போதில்‌ எவரால்‌ வதமடைந்தனரோ அப்படிப்பட்ட 
நாராயணரே இக்கதியாயினர்‌. இனி நாம்‌ யாது செய்வோமென்று புலம்புதலும்‌ 
அவனை வீரபத்திரர்‌ பாசத்தாற்கட்டிச்‌ சிறிது புன்னகைகொண்டு அடே! துர்ப்புத்தே! 
தக்ஷனோடுூ கூடியிருந்து சிவநிந்தா விஷயத்தை யருந்தியபதரே! ஏ துஷ்டாத்மா! 
சிபிவிஷ்டனையு மறந்தனையே! அஷ்டமூர்த்தியாகிய அவ்விறைவனே 


395 














சிவரகசியம்‌ 





கஷ்டத்தைத்‌ தொலைப்பவன்‌. சிவநிந்தா சிரவணத்தின்‌ பயனாகிய சிக்ையை 
உனக்கு விதிக்க வேண்டியதவசியமன்றோ? அப்படியே உன்னைச்‌ சிக்ஷிக்கின்றேன்‌. 
தக்ஷனைக்கொண்டு விடுவித்துக்கொள்வையா? அல்லது இவ்வாபத்தினின்றும்‌ 
காப்பாற்றுவதற்கு வேறு யாரையாவது உதவியாய்‌ வைத்திருக்கின்றனையோ? 
அடா! தக்ஷனுக்கு மோகம்‌ வந்தது நியாயந்தான்‌. உனக்கும்‌ யாது காரணமாய்‌ 
மோஹம்‌ வந்தது? உனது மோகத்தின்‌ பயன்‌ உனக்கு எப்போதும்‌ நினைவிலிருக்க 
வேண்டுமன்றோ? என்றிங்ஙனங்கூறிப்‌ பிரமன்‌ சிரசை நகத்தாற்‌ சேதித்தெறிந்தனர்‌. 
உடனே தேவசைனிய முழுதும்‌ எங்கும்‌ ஆஹாகாரம்‌ பிறந்து அடிபட்டு மாய்ந்தது. 
தக்ஷனும்‌ அவனைச்‌ சேர்ந்தவர்களும்‌ வதமடைந்தனர்‌. அசாம்பவர்களாகிய 
முனிவர்களும்‌ சிவநிந்தாக்னியால்‌ மாய்ந்தனர்‌. உற்பாதங்களும்‌ திக்‌ கஜத்தொனியு 
மோய்ந்தன. திக்குகளெல்லாம்‌ தெளிந்தன. தேவதுந்துபி முழங்கவும்‌ கந்தர்வர்கள்‌ 
பாடவும்‌ புஷ்பமாரி பொழியவும்‌ வீரபத்திரர்‌" ஜயகோஷத்துடன்‌ மகா 
தேவரையடைந்து சாஷ்டாங்கமாய்‌ நமஸ்கரித்து அஞ்சலி செய்து நடந்த செய்தியை 
அவ்விறைவனுக்கும்‌ அகில லோகமாதாவாகிய பவானிக்கும்‌ விக்ஞாபனஞ்செய்து 
கொண்டனர்‌. சதாசிவனும்‌ வீரபத்திரரை ஆசீர்வதித்துச்‌ சந்தோஷத்துடனனுமதி 
கொடுத்தனர்‌. உலகில்‌ சங்கர நிந்தகருக்கே கெட்ட பிறப்பும்‌ கொடும்‌ யாதனையும்‌ 
சகல ரோகமும்‌ ஆகிய சகல துர்ப்பாக்கியமும்‌ வருகின்றன. பாவ பரம்பரைகளு 
மேன்மேலும்‌ அவர்களிடமே வளருகின்றன. சத்துக்களாகிய ஆன்றோர்களே 
சிவார்ச்சனையையே பெரிதாக எண்ணியவராய்ச்‌ சகலசுகபோகங்களையும்‌ புசித்து 
இறுதியில்‌ மோக்ஷானந்தத்துக்களாகின்றனர்‌. ஓ சரீரமே! நீ ஜன்மசாபல்லியமடைய 
வேண்டுமாயின்‌ பார்வதி பரமேய்வரர்களுக்கு வணக்கஞ்செய்வாயாக. அச்சன்னிதா 
னமுனக்கரிது. ஓ மனமே! ஸ்மரஹரராகிய இறைவனை ஸ்மரிப்பதையே சீலமாய்க்‌ 
கொள்ளுக. 


முப்பத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





396 














சிவரகசியம்‌ 





உ 
தேவஸேநாபதயே நம: 


நாற்பதாம்‌ அத்தியாயம்‌. 
தீர்த்தேறார்ச்சகர்களுக்கு அநுக்கிரகித்தது. 


நாரதர்‌:- இவ்வாறு தக்ஷயக்ஞத்தில்‌ நாராயணாதிகளும்‌ வதமடைந்தன 
ரென்பதைக்கேட்டுச்‌ சகல முனிவர்களும்‌ ஆச்சரியமடைந்தனர்‌. அப்போது 
சனற்குமாரர்‌ சனகர்‌ சனந்தனர்‌ வாலகில்யர்‌ முதலிய முனிவர்களோடு கூட சகல 
முனிவர்களும்‌ கெளதமரைப்‌ பார்த்து முனிவரரே! நாராயணர்‌ முதலிய தேவர்களெ 
ல்லோரும்‌ அதிகார புருஷர்களன்றோ? அவர்களுக்கும்‌ மரணமென்றால்‌ ஆச்சரியமா 
யிருக்கின்றது. அவர்களை ரக்ஷித்தாலன்றோ அதிகாரம்‌ நிலைபெறும்‌? சலபாணி 
கருணையின்றி அவர்கள்‌ மரித்தனரென்பதுண்மையே. அவர்கள்‌ மீண்டு மெப்படி 
உயிர்‌ பெற்றனர்‌. அவர்களெல்லோரும்‌ சிவநிந்தா அக்னியினால்‌ தஹிக்கப்பட்டன 
ரென்றீர்களே. அப்படியானால்‌ வீரபத்திரர்‌ ஏன்‌ தோன்றினார்‌? அவர்‌ யாது செய்தனர்‌? 
பூர்வம்‌ அதிகாரத்தில்‌ (முந்திய அதிகார முறையில்‌) இருந்தவர்‌ எங்ஙனமாயினர்‌? 
இவையெல்லாவற்றையும்‌ எங்களுக்கு விரித்துரைக்க வேண்டுமென்று பிரார்த்திக்‌ 
கக்‌ கவுதமர்‌ கூறவாயினார்‌. ஓ முனிவர்களே! கூறுகின்றேன்‌. சிவநிந்தாக்கினிச்‌ 
சுவாலையால்‌ சகலதேவர்கள்‌ தஹிக்கப்பட்டன ரென்ப துண்மையே. அப்படியாயி 
னும்‌ வீரபத்திரர்‌ அவ்விஷயத்தில்‌ நிமித்தமாத்திரமாயினர்‌. சகல வுற்பத்திசங்காரங்க 
ளையுஞ்‌ செய்கின்றவர்‌ பரமேற்வரரானாலும்‌ ஏதோ ஒவ்வொன்றை ஒவ்வொன்றில்‌ 
நிமித்தமாத்திரமாயும்‌ வைத்துக்கொள்ளுகின்றனர்‌. பிரம்மாண்ட மண்டலங்களில்‌ 
அகாலத்தில்‌ பிரளயம்‌ வருவதில்‌ சிவநிந்தை முதலிய சிற்சில நிமித்தமேயென்‌ 
றெண்ணுகின்றேன்‌. அத்திப்பழத்‌ துள்ளிருக்கும்‌ புழுவின்கதிபோல்‌ லக்ஷமியோடு 
கூட நாராயணன்‌ லயமடைகின்றான்‌. சிவநிந்தையால்‌ ஜராமரண ஜன்ம நாசங்களை 
யடிக்கடி அடைந்து எண்ணிறந்த துக்கங்களையனுபவிக்க வேண்டியது அவசியமே. 
அத்திமரமானது அடிக்கடிக்‌ காய்த்துப்‌ பழுத்துப்‌ பழங்கள்‌ நிறைந்திருக்கவும்‌ அடிக்கடி 
காட்டுத்‌ தீ பற்றிக்‌ கொள்ளும்‌ போதெல்லாம்‌ அக்கனிகளும்‌ அதனுள்ளிருக்கும்‌ 
கொசுகு முதலிய பூச்சுகளும்‌ எப்படி மரணமடைகின்றனவோ அப்படியே தேவர்‌ 
முதலியவர்களும்‌ சிவந்தையி னாலேயே அடிக்கடி மரிக்கின்றனர்‌. சங்கரத்வேஷ 
மெனும்‌ விஷாக்னியானது பானம்பண்ணப்பட்டால்‌ அது பானம்பண்ணினவர்களை 
ஏன்‌ மருத்தியுவினிடம்‌ சேர்க்காது? விவேகஹீனனாகிய நீசன்‌ மஹாதேவனது 
பிரபாவத்தை ஒருக்காலுமறியான்‌. அவன்‌ இதர தேவர்களுக்குச்‌ சமானனென்றே 
மஹாதேவனை மகா மோகத்தால்‌ மயங்கி நினைத்து விட்டிற்பூச்சு தீயில்‌ வீழ்ந்து 
நசிப்பதுபோல்‌ நசிக்கின்றான்‌. ஆதலால்‌ மஹேச நிந்தையெனும்‌ நெருப்பில்‌ 
நாராயணாதி சகலரும்‌ வீழ்ந்து மரித்தனர்‌. அதன்‌ பின்னர்‌ வைகுண்டம்‌ சத்திய 
லோகம்‌ சுவர்க்கம்‌ முதலிய வுலகங்களில்‌ அவரவர்‌ அதிகாரத்தினின்று உலகங்‌ 
களை ரக்ஷிப்பதற்காகத்‌ தம்மால்‌ சிருட்டிக்கப்பட்டகணங்களை யிருக்கச்செய்தார்‌. 
அக்கணங்களும்‌ சிலகாலமங்கிருந்து தத்தமதிகார முறைமையைச்‌ செய்து 
அதனிடம்‌ வெறுப்பு வந்து எல்லோருமா யொருங்கு கூடிச்‌ சிவத்தியான பராயணர்‌ 


397 














சிவரகசியம்‌ 





களாய்க்‌ கயிலை வந்து நந்திதேவரை வணங்கித்‌ துதித்தனர்‌. அவர்களை நந்தி 
தேவரும்‌ நோக்கி ஒ கணங்களே! ஏன்‌ இங்கு வந்து விட்டீர்கள்‌. உங்களுக்கு 
இறைவனாலருளப்பட்ட அதிகார முறைமையை விடுவதுசிதமாகுமோ? மஹேஸ்வர 
ராக்ஞையாகையால்‌ அவ்வவ்வதிகாரம்‌ பிறழாது அவ்வப்பதத்தைப்பரிபாலித்து 
வருவதே உசிதமாகுமென்று கூறக்‌ கணங்கள்‌ ஓ சுவாமி! பூர்வம்‌ நாங்கள்‌ செய்த 
பெரும்‌ புண்ணியமாகிய சிவபூஜையால்‌ காணாபத்யம்‌ பெற்றனம்‌. அதனை விடுத்து 
வைகுண்டாதிகளில்‌ சிவபூஜை செய்துகொண்டு கைலாயவாச சுகானுபவத்தை 
விடுத்து மூடனைப்போல்‌ வசிப்பதுந்‌ தகுதியோ? நாங்கள்‌ வைகுண்டவாசம்‌ 
வேண்டுமென்று தவஞ்செய்யவில்லையே. கைக்கெட்டிய கூீரத்தைவிடுத்து 
கரவற்றபசுவை விரும்புவாருமுண்டா? பூர்வம்‌ பலகாலும்‌ வைகுண்டாதி பதத்தை 
யே பெற்று அதனை விடுத்துப்‌ பலகோடி தவத்தால்‌ பின்னர்‌ சிவபதங்கிடைத்தது. 

அதனையும்‌ விடுத்து மீண்டும்‌ வைகுண்டாதிபதத்தை விரும்புவது எப்படி? 
புத்திமான்‌ சுவச்சமாகிய பதத்தை விடுத்து துச்சமாகிய பதத்தில்‌ மனதைச்‌ செலுத்து 
வானோ? வைகுண்டம்‌ சுவர்க்கமுதலிய பதங்களெல்லாம்‌ சிறிது மெங்களால்‌ விரும்‌ 
பப்படுவதில்லை. உன்னதமாகிய ரத்னபீடத்திலிருந்து சாமான்னியமாகிய 
மற்றோரிடத்தும்‌ வர விவேகி விரும்புவானோ? ஊஷர்‌ பூமியில்‌ வசிப்பவனாயினும்‌ 
தன்‌ தேசத்தில்‌ வசிப்பதையே விரும்புவானன்றோ? ஓ சுவாமி! போதும்‌ போதும்‌! 
சத்தியலோக வாசம்‌ போதும்போதும்‌! சத்தியலோக வாசத்தின்‌ பொருட்டா சந்திர 
மெளனியைப்‌ பூசித்தோம்‌? ஒ சுவாமி! அப்பதங்களில்‌ வசிப்போமாயின்‌ எங்களது 
ஜீவனம்‌ வீணே! பால்‌ கலந்த அன்னத்தையே கிடைக்கப்பெற்றுப்‌ பரமசுகமாய்ப்‌ 
புசிபபவன்‌ அதனை விடுத்துக்‌ கோக்ஷுர (நெரிஞ்சில்‌) த்தைப்‌ புசிக்க விரும்புவ 
துண்டோ?நாங்கள்‌ எப்போதும்‌ கைலாயகிரி வாசத்தையே விரும்புகின்றோம்‌. 
அதற்கு விக்னமாகவா இவ்வைகுண்டவாசம்‌ வந்தது! அதிகோரமாகிய தவத்தைச்‌ 
செய்தது. கைலாய வாசத்தை விரும்பியே. அதற்கிடையூறாய்‌ ஏனிப்படி விபரீதம்‌ 
விளைந்தது? வைகுண்டத்தில்‌ வசிப்பதால்‌ பிரளயத்தால்‌ நாசமும்‌ இடையிடையே 
அநேக துக்கமும்‌ அநுபவிக்க வேண்டி வருமாதலால்‌ அது துச்சமென்றே நினைத்து 
வாந்திசெய்த அன்னத்தைப்போற்றள்ளி எக்காலத்திலும்‌ அழியாதபதமன்றோ 
எம்போன்றவர்‌ விரும்பத்தக்கது! என்று கூறினர்‌. இங்ஙனம்‌ அவர்களது வார்த்தை 
யைக்‌ கேட்டு நந்திகேங்வரர்‌ மிக்க சந்தோஷத்துடன்‌ மீண்டும்‌ அவர்களைப்‌ பார்த்து 
ஓ கணங்களே! இன்னுஞ்‌ சிறிதுகாலஞ்‌ சென்ற பின்னர்‌ உங்களது கோரிக்கை நிறை 
வேறும்‌. அது வரையிலும்‌ இறைவனாக்வையின்படியிருங்கள்‌. இப்பொழுது 
மத்தியான காலம்‌ சமீபிக்கின்றது. உமை சிவாராதனஞ்‌ செய்து கொண்டிருக்கின்‌ 
றாள்‌. சிவனும்‌ அதை யாதரவுடன்‌ கிரகித்துக்கொண் டிருக்கின்றனர்‌. இப்போது 
நைவேத்தியஞ்‌ செய்யுஞ்‌ சமயமாதலால்‌ உங்களோடு காலதாமதஞ்‌ செய்வது 
தகுதியல்ல. யான்‌ இப்போதேசென்று உமாசகாயனது பாதாரவிந்தத்தைப்‌ பூசிக்க 
வேண்டும்‌. சிவலிங்கபூசை செய்யவேண்டிய விசேஷகாலம்‌ சூரியன்‌ 
மத்தியானத்தை யடையும்‌ போதே யாதலால்‌ அதனை விடுத்து இப்போது இங்கு 
தாமதிப்பது தகுதியல்ல. நீங்களும்‌ இச்சமயத்தில்‌ சிவபூசைசெய்யாமலிருக்கலாமா? 
சிவார்ச்சனா பராயணர்களாயிருப்பவர்களே சிவனையடைகின்றனர்‌. அங்ஙனம்‌ 
செய்யும்‌ சிவலிங்க பூசையானது பன்னெடுங்காலம்‌ சுகசம்பத்துக்களை யனுபவிப்‌ 
பதற்கேதுவன்றோ? ஆச்சரியம்‌! சந்திர மெளளியின்‌ பாதாரவிந்தத்தைப்‌ பூஜிக்கும்‌ 
பெரியோர்களே சகல சுக போகத்துடன்‌ சிரஞ்சீவிகளாயிருக்கின்றனர்‌. சிவபூஜை 


398 














சிவரகசியம்‌ 





செய்வதினிமித்தமே வேண்டும்‌ திரவியத்துடன்‌ கூடி பரம சாந்தரான யோகிகளாகி 
ன்றனர்‌. 


இப்போது காலதாமதஞ்செய்தால்‌ சாம்பாபராதம்‌ நேரிடும்‌. அச்சாம்பசிவனோ 
காலதாமதத்தைச்‌ சஹிக்காதவர்‌. அம்பிகையையும்‌ பூசிக்குங்காலமி..தே யாதலால்‌ 
அவர்களுக்கு அப்பிரீதியுண்டாகாமல்‌ பிரீதிவரும்படிக்குள்ள காரியங்களையே 
செய்ய வேண்டுமென்று கூறினார்‌. அதனைக்‌ கேட்ட கணங்கள்‌ நந்திதேவரை வணங்‌ 
கிச்‌ சென்று தத்தம்‌ ஸ்தானங்களிலிருந்து அதிகாரம்‌ நடத்திவந்தனர்‌. இது இங்ஙன 
மிருக்க மஹாதேவன்‌ தீர்த்தேசத்தை யாஸ்ரயித்து அங்கு மிக்க சிரத்தாபக்தியுடன்‌ 
தவஞ்செய்துகொண்டிருக்கும்‌ சாம்பவபுங்கவர்களை யநுக்கிரகித்து வரவேண்டுமென்‌ 
றவ்விடம்‌ வந்தனர்‌. அங்கு எண்ணிறந்த பல்லாயிர முனிவர்கள்‌ தவஞ்‌ செய்திருந் 
தனர்‌. அக்கூட்டத்தில்‌ தருமமூர்த்தி என்னும்‌ பெரியவர்‌ பரமசாந்தராய்ச்‌ சடைமுடி 
தரித்தவராய்‌ ஏராளமான விபூதிருத்திமாக்ஷங்களை யாபரணமாக வணிந்தவராய்ச்‌ 
சிவாசாரம்பூண்டு ஏகாக்ரப்பட்ட மனத்துடன்‌ பதினாயிரங்கல்பம்‌ தவஞ்செய்தார்‌. 
அப்படியே மற்றும்‌ பலமுனிவர்‌ அத்தீர்த்தத்திலேயே சிவ பூஜாபராயணர்களாய்‌ 
மேனி முழுவதும்‌ விபூதி பூசித்‌ திரிபுண்டரமணிந்து ருத்திராக்கஷ மாலைகளால்‌ 
தேகத்தை மறைத்துச்‌ சிலர்‌ ஆகாரமின்றியும்‌ சிலர்‌ ஜலத்தைப்‌ புசிப்பவரும்‌ சிலர்‌ 
சருகைப்‌ புசிப்பவரும்‌ சிலர்‌ திரணங்களைப்‌ புசிப்பவருமாயிருந்து சிவபெருமானைப்‌ 
பூசித்து மகாதேவனைத்‌ தியானஞ்செய்து கொண்டு ஆனந்தக்கண்ணீர்ப்பெருக்குடன்‌ 
பரவசமாய்ச்‌ சிலர்‌ கூத்தாடிக்கொண்டும்‌ சிலர்‌ புலம்பிக்கொண்டும்‌ சிலர்‌ 
சிரித்துக்கொண்டும்‌ சிவத்யானானந்த பரவசர்களாயிருந்தனர்‌. சிலருக்கு மரவுரியே 
வஸ்திரங்கள்‌. சிலருக்கு இலைகளே வஸ்திரம்‌. சிலருக்கு இடையில்‌ மாத்திரம்‌ 
வஸ்திரமும்‌ சிலருக்குக்‌ கையில்‌ மாத்திரம்‌ வஸ்திரமும்‌ சிலருக்குத்தொடையில்‌ 
மாத்திரம்‌ வஸ்திரமும்‌ இருந்தன. சிலர்‌ விபூதியையே வஸ்திரமாயும்‌ சிலர்‌ 
ருத்திரா்க்ஷங்களையே வஸ்திரமாயும்‌ தரித்திருந்தனர்‌. அவர்களெல்லோரும்‌ 
சிவநாமஜபத்திலும்‌ சிவகதையிலும்‌ பேராவலுடையவர்களாயிருந்து உமையொரு 
பாகனாகிய மஹேஸ்வரனை ஹ்ருதயகமலத்திற்‌ றியானித்து மானத பூசைசெய்து 
சிவநாமங்களையும்‌ கானஞ்செய்து கொண்டிருந்தனர்‌. மஹேலஸ்வரன்‌ 
அவர்களைப்பார்த்து நந்திதேவரைக்கூப்பிட்டு ஓ நந்தீசா! இச்‌ சிவார்ச்சகர்களைப்‌ பார்‌. 
இவர்களெல்லோரும்‌ சிவபூஜை யொன்றையே விரதமாகக்கொண்டிருக்கின்றனர்‌. 
இது தவிர மற்றெதனால்‌ சிவப்பிரீதியுண்டாக்க வியலும்‌? தவத்தினாலாவது 
தானத்தில்லாவது எமக்குப்‌ பிரீதியுண்டாவதில்லை. சிவலிங்கார்ச்சனத்துடன்‌ கூட 
இவைகளு மிருந்தாலொழியப்‌ பயன்படாது உன்னதமாகிய சிவலிங்கத்தை 
யருர்சிப்பதில்‌ எமக்குண்டாகும்‌ பிரீதியானது வேதபாராயணங்களாலும்‌ துலா கோடி 
தானங்களாலுமில்லை. போகத்தை விரும்பியாவது எவன்‌ சிவபூஜை 
செய்கின்றானோ அவனிடத்திலுமெமக்கு மிக்கபிரீதியுளது. பூர்வம்‌ யாருமனுபவிக்‌ 
காத அபார போகங்கள்‌ எப்போதும்‌ அவனுக்கே விளங்குவன. லிங்காராதன 
மஹிமையை நன்கறிந்தவர்‌ யாருமில்லை. இவர்களெல்லாரும்‌ இப்படிப்பட்ட பூஜை 
செய்திருப்பதினால்‌ இவர்களுள்‌ ஒருவர்‌ விஷ்ணுவாயும்‌ ஒருவர்‌ பிரமனயும்‌ ஒருவர்‌ 
மகேந்திரனாயும்‌ மற்றவர்‌ ஒவ்வொருவரும்‌ ஒவ்வோர்‌ திசைத்தலைவராயும்‌ 
ஆகட்டும்‌. மற்றுமுள்ளவர்கள்‌ ஏனைய தேவர்களாக ஆகுக. அன்றியும்‌ இலக்ஷிமி 
சரஸ்வதி நக்ஷத்திரங்கள்‌ இந்திராணி முதலியவர்களாகவும்‌ ஆகுக. அவ்வவர்‌ 
399 














சிவரகசியம்‌ 





பதத்தில்‌ அவ்வவரிருந்து தேவசம்பத்தைப்‌ புசிக்கட்டுமென்று கூற அவர்‌ உடனே 
அம்முனிவர்கூட்டம்‌ வந்தடைந்தனர்‌. அவர்களும்‌ நந்திதேவரைத்‌ தரிசித்ததும்‌ 
சரேலென வீழ்ந்தோடிவந்து நமஸ்கரித்துப்‌ பூசித்துத்தோத்திரஞ்‌ செய்தனர்‌. 
அக்கூட்டத்தில்‌ தர்மரதரென்று பெயரிய ஒருமுனிபுங்கவரைப்பார்த்து நந்தீசர்‌ ஒ 
முனிவரே! உமக்கு விஷ்ணுத்வங்‌ கொடுக்கப்பட்டது என்று கூறி அப்படியே ஏனைய 
முனிவர்களையுக்‌ கூப்பிட்டு நான்முகத்துவம்‌ இந்திரத்துவம்‌ திக்பதித்வம்‌ முதலிய 
வற்றையுங்‌ கொடுத்து அவ்வவ்வுலகிற்கு அதிகாரமுறை நடத்தும்‌ படி யனுப்பினார்‌. 
அம்முனிவர்களும்‌ நந்திதேவர்‌ ஆக்ஞையால்‌ வைகுண்ட முதலிய வுலகங்களை 
யடைந்து தத்தம்‌ அதிகாரமுறை வழுவாது வசித்து வந்தனர்‌. ஓ அந்தணர்களே! 
இத்தகைய மஹா பாக்கியத்திற்குக்‌ காரணம்‌ சிவலிங்கபூஜையே, நாரதர்‌:- ஓ 
அந்தணர்களே! இப்புண்யகதையைக்‌ கேட்டு அகமகிழ்ந்து அக்னி கேசர்‌ முதலிய 
சகல முனிவர்களு மீண்டும்‌ கவுதமரை நோக்கி ஓ சுவாமி! பிராம்மணர்களுக்கு 
முக்தி எதனால்‌ கிடைக்கும்‌? அதனைக்கூறியருள வேண்டுமென்று பிரார்த்திக்க 
கவுதமர்‌ கூறுவது. ஓ முனிவர்களே! சாம்பவர்களுக்கு முக்தி கையிலுள்ள நெல்லிக்‌ 
கனி போல என்பது வேதங்களாலும்‌ நிர்ணயிக்கப்பட்டுளது. மகாதேவனிடத்தில்‌ 
பக்தி திடமாயிருக்குமானால்‌ அத்துடன்‌ முக்தியெனும்‌ மங்கையும்‌ கூடவிருக்‌ 
கின்றாள்‌. அத்தகைய பக்தி சிறிது குறைந்திருக்குமாயின்‌ முக்திமங்கையிராள்‌. 
அப்படிப்பட்ட மகாதேவ பக்தியும்‌ அநேககோடி ஜன்மங்களில்‌ செய்யப்பட்ட நற்புண்‌ 
ணியங்களாலேயே கிடைப்பதாகும்‌. கோரமாகிய தவத்தாலும்‌ எண்ணிறந்த பற்பல 
தானங்களாலும்‌ மகாதேவனிடம்‌ பக்தியுண்டாகும்‌. விபூதியை வாழநாள்களில்‌ 
சிறிதும்‌ வழுவாது உத்தூளனஞ்‌ செய்து வருவதினாலும்‌ அங்ஙனமே உருத்திராக்ஷ 
தாரணத்தாலும்‌ ஓர்‌ தினமுந்‌ தவறாது சாம்பவருக்கு அன்னதானஞ்‌ செய்வதாலும்‌ 
சாம்பவர்களின்‌ பொருட்டுக்‌ கோடி கோதானஞ்‌ செய்வதாலும்‌ கோடிகன்னிகாதானஞ்‌ 
செய்வதாலும்‌ எப்போதும்‌ மஹா சாம்பவர்களைச்‌ சேவிப்பதாலும்‌ சிவாலயத்தில்‌, 
பில்வ விருக்ஷம்‌ பயிர்‌ செய்வதாலும்‌ சிவலிங்கத்தில்‌ மலர்க்குவியல்களைப்‌ 
பக்தியுடன்‌ சமர்ப்பிப்ப தனாலும்‌ சிவாலயத்திற்குத்‌ தடாகமுண்டாக்குவதாலும்‌ 
வாப்கூபாதிகளைப்‌ பிரதிஷ்டை செய்வதினாலும்‌ தீபமாலை சமர்ப்பிப்பதினாலும்‌ 
சிவாலயத்தில்‌ மண்டபவரிசைகளை யேற்படுத்துவதாலும்‌ மகாதேவனிடம்‌ உறுதி 
யாகிய பக்தி யுதிப்பது. 


பூர்வம்‌ குரு தேசத்துக்‌ கதிபனாகிய ஓரரசன்‌ அரண்யத்தில்‌ ஓர்‌ பில்வ 
மூலத்திலுட்கார்ந்து தியானஞ்செய்து கொண்டிருக்கும்‌ வசிட்டமாமுனிவரைக்கண்டு 
நமஸ்கரித்துப்பிரதக்ஷிணஞ்‌ செய்து பில்வபத்திர முதலியவைகளால்‌ பூசித்து 
அஞ்சலி செய்து மிக்க விநயத்துடன்‌ சாம்பவசிரேஷ்டராகிய முனிபுங்கவரே! சுவாமி! 
வேட்டையினிமித்தம்‌ இம்மாகானம்‌ வந்து புகுந்தேன்‌. இப்போது குருவாகிய 
தேவரீரது தரிசனமகிமையால்‌ துர்ப்புத்தி தொலைந்துவிட்டது. பில்வவிருக்ஷங்க 
ளடர்ந்த இவ்வனத்தில்‌ எத்தனையோ முனிவர்கள்‌ விளங்குகின்றனர்‌. அவர்களையெ 
ல்லாம்‌ தரிசித்தேன்‌. சிரெளதாக்கினியினின்று முண்டாகிய விபூதிராசிகளையும்‌ 
சகல பாபங்களையும்‌ நிவாரணஞ்செய்யும்‌ ருத்திராகக விருக்ஷங்களையும்‌ 
அதனடியில்‌ விளங்கும்‌ எண்ணிறந்த நர்மதாலிங்கங்களையுந்‌ தரிசித்தேன்‌. 
இன்னமும்‌ பில்வவிருக்ஷத்தினடியில்‌ பில்வபத்திரங்களால்‌ பூசிக்கப்பட்ட 
எண்ணிறந்த லிங்கங்களையும்‌ தரிசித்துப்‌ பரமானந்தமடைகின்றேன்‌. சிவபூசைக்கு 


400 














சிவரகசியம்‌ 





பயோகமாகும்‌ விருக்ஷங்ளே தன்யங்களாவன. அன்றியும்‌ முனிவர்களும்‌ அங்குள்ள 
கோக்களும்‌ விபூதி ருத்திராக்ஷ மணிந்து விளங்கும்‌ நெற்றியுடன்‌ சிவலிங்கத்தைப்‌ 
பூசிக்கினறனர்‌. காற்றைப்‌ புசித்தும்‌ நீரைப்‌ புசித்தும்‌ எவ்வுணவுமின்றியும்‌ பக்தியுடன்‌ 
சிவலிங்கத்தைப்‌ பூசித்து அம்முனிவர்களெல்லோரும்‌ ஆனந்தக்கண்ணீர்‌ ததும்ப 
விளங்குகின்றனர்‌. சுத்தமாய்‌ நிர்மலமான தீர்த்தத்தில்‌ அலம்பியதாகிய பில்வபத்திர 
ங்களைச்‌ சிவலிங்கங்களில்‌ மலைமலையாய்‌ அருச்சித்துச்‌ சமர்ப்பிக்கின்றனர்‌, 
சிவலிங்கங்களில்‌ சென்ற திருஷ்டியானது மற்றெவ்விடத்திலும்‌ செல்லாமையால்‌ 
அப்புண்ணியவான்கள்‌ சிறிதும்‌ சலிக்கப்பெற்றிலர்‌. காமுகர்களுக்குக்‌ காதலியிடம்‌ 
எவ்வளவு தீவிரமாய்ச்‌ சென்று மற்றையதில்‌ சிறிதும்‌ சலிக்காதிருக்குமோ அது 
போலவே அவர்களது திருஷ்டியும்‌ மகாலிங்கத்தை விட்டுச்‌ சிறிதும்‌ சலியாது 
தாராரூபமா யிருக்கின்றது. இது மகாபாக்கியமன்றோ? இப்புண்ணியத்தை யானும்‌ 
பாக்கிய வசத்தாலேயே தரிசித்தேன்‌. யானும்‌ இங்கு வந்து வெகுகாலமாகியது. 
இதுகாறும்‌ பார்க்காத புண்ணியத்தை இன்று பார்க்கப்பெற்றேன்‌. இனிச்‌ சம்சார 
பந்தத்தில்‌ சிறிதும்‌ மனஞ்செல்லாது. சம்சாரபந்தங்களுள்‌ கட்டுப்பட்டவர்களுக்கு 
மோக்ஷ சாதனங்களில்‌ முக்கியமாயுளது யாது? அதனை யுரைத்தருளுங்களென்று 
பிரார்த்தித்தான்‌. இங்ஙனம்‌ பிரார்த்திக்கும்‌ அரசனை நோக்கி வசிட்டர்‌ ஓ அரசனே! 
சம்சாரபாசம்‌ நசிக்கவேண்டுமானால்‌ பசுபாசங்களை விமோசனஞ்செய்விப்போரும்‌ 
காலகாலரும்‌ மஹாருத்திரருமாகிய பசுபதியையே தினந்தோறும்‌ வழிபடுவீராக. 
ஆதலால்‌ இங்கு சிவலிங்கார்ச்சனஞ்‌ செய்விராக. அதனால்‌ அப்பாசமொழியும்‌. 
அஃதொழிந்த ஏனையவற்றால்‌ அல்ல. ராஜ்யபோகத்தைவிடுத்து இங்கு சிவபூசனை 
செய்யும்‌. செய்தால்‌ முத்திகிட்டும்‌. அநித்தியமாகிய ராஜபோகத்தில்‌ சிறிதும்‌ இச்சை 
கொள்ளற்க. பாக்கியமிருக்குமானால்‌ சிவார்ச்சனை செய்வீர்‌. பாக்கியங்களின்‌ 
பயனெல்லாம்‌ இஃதே. சிவலிங்கார்ச்சனத்தி னாலேயே எப்போதும்‌ பொழுதுபோக்கு 
வதால்‌ காலபயமும்‌ அற்றுவிடும்‌. இதுமுதல்‌ உன்னால்‌ ஆர்ச்சிக்கப்பட்ட சகல 
பொருளையும்‌ சிவார்ச்சனத்தின்‌ பொருட்டுபயோகப்படுத்துவீராயின்‌ உமது சன்மம்‌ 
சபலமாகும்‌. அல்லாவிடில்‌ இத்தனமெல்லாம்‌ துக்கத்தின்‌ பொருட்டுச்‌ சம்பாதித்த 
தாகும்‌. மணிகளால்‌ சங்கரரின்‌ பொருட்டு அற்புதமாகிய கட்டடங்களை அமைத்‌ 
திடும்‌. திவ்விய ரத்னங்களிழைத்த ரதத்தைச்‌ செய்வித்து அதனையுபயோகித்து 
உத்ஸவஞ்‌ செய்விப்பீராக. மலைமலையாய்‌ திவ்யான்னங்களைச்‌ சிவநிவேதனஞ்‌ 
செய்வீராக. இதெல்லாம்‌ சிவகிருபைக்கு ஹேது. இன்னும்யாதுரைக்கவேண்டும்‌? 
உமக்கிருக்கும்‌ தனங்களை யெலாம்‌ சிவனுக்குபயோகப்‌ படுத்துவீராயின்‌ உமது 
சன்மம்‌ சபலமே. திவ்யோபசாரத்தோடு கிரீசனையர்ச்சித்தால்‌ சம்சார பயம்‌ நீங்கப்‌ 
பெறலாம்‌. தன்‌ வாழ்நாளிலேயே சகல தர்மங்களையும்‌ செய்யவேண்டும்‌. அப்படிச்‌ 
செய்யுந்தருமமே தருமமாகும்‌. சிவபூஜைக்காக்கிய தருமமே சர்வ தருமங்களிலும்‌ 
உத்தமமாயுளது. மற்ற தர்மங்களையெலாம்‌ தர்மா பாசமென்றே யறியவேண்டும்‌. 
இதே உமக்குபதேசம்‌. இதனால்‌ சம்சாரபாசம்‌ நீங்கினவராவீர்‌. தேகம்‌ களத்திரம்‌ 
புத்திரன்‌ மித்திரன்‌ இவைகளில்‌ சிறிதும்‌ ஆசைகொள்ளாதீர்‌. பத்தினியின்‌ 
முகத்தாம்பூல ரச முமிழ்ந்துள்ள கிருகத்தில்‌ சிறிதும்‌ ஆசைகொள்வாதிரும்‌. நீர்‌ 
மிக்க வயது சென்றவராயிருக்கின்றீர்‌. இனிச்சிறிதும்‌ அவ்வாசை கொள்ளக்கூடாது 
மாம்சபிண்டமாகிய மங்கையின்‌ தனங்களில்‌ சிறிதும்‌ மனஞ்‌ செலுத்தக்கூடாது. 
மங்கையின்‌ சரீரத்தில்‌ அவயவமொவ்வொன்றிலும்‌ மாம்ச கிரந்தி பாவனையுடன்‌ 
வெறுப்படைந்திரும்‌. யெளவனத்தினால்‌ உன்மாதங்கொண்டு காமச்சுவரத்தாற்‌ 


401 














சிவரகசியம்‌ 





செய்தகாரியங்க ளெல்லாம்‌ அகிர்த்தியமென்று நன்கறிந்து அவைகளை வெறுத்துப்‌ 
பச்சாத்தாபமடைந்திரும்‌. மூத்திரபாத்திரங்களாகிய காந்தையின்‌ காத்திரங்களில்‌ 
நேத்ரசம்பந்தம்‌ சிறிதும்‌ வேண்டாம்‌. தருணியை விஷமென்றறிந்‌ திடுக. ஒ அரசனே! 
உமக்கு விஷபானஞ்‌ செய்வதிற்‌ பிரியமுளதோ? அது சிறிதுமிருக்கக்கூடாது. 
அந்தோ! எந்த மங்கையின்‌ சரீரம்‌ அமுதமாகவும்‌ சந்திரனாகவும்‌ கொண்டாடப்‌ 
பட்டுளதோ, எந்தமங்கையின்‌ சரீரமானது பரமசுகசாதனமென்றும்‌ சிருங்காரப்‌ 
பிராணமென்றும்‌ எண்ணப்படுகின்றதோ, எந்தமங்கை சரீரம்‌ சிறிது நேரம்‌ தன்‌ கண்‌ 
ணுக்குப்‌ புலப்படாதிருந்தால்‌ யான்‌ மகா துர்ப்பாக்கியவான்‌, என்னிலும்‌ துக்கியாரு 
மில்லை, யான்‌ மஹாபாபி , என்காதலியின்‌ மேனியைக்காணாது எங்ஙனஞ்‌ 
சகிப்பேன்‌, எனது பிராணன்‌ இனி யிராயான்‌ யாது செய்வேன்‌ என்று பலவாறாய்ப்‌ 
பிதற்றித்‌ திரியும்படி யாகின்றதோ அம்மங்கையே மரித்து விட்டாளானால்‌ 
அந்நாயகனேயேனையோர்களை நோக்கி அந்தோ! பிணம்‌ நாறுகின்றதே! பார்ப்பதற்கு 
க்கூட வெறுப்பாயிருக்கின்றது, சீக்கிரமாய்த்‌ தூக்கிச்சென்று தகனஞ்‌ செய்து விட 
வேண்டும்‌, அதிக நேரம்‌ விட்டில்‌ சவமிருக்கக்‌ கூடாதன்றோ என்று கூறக்கண்டிலை 
யோ? ஆதலால்‌ நீர்க்குமிழி போலும்‌ வான்‌ மேகமிருகம்போலும்‌ கணந்தோறும்‌ 
மாறிக்கொண்டிருக்கும்‌ இச்சம்சார துக்கமயமாகிய பொருள்களைச்‌ சுகமென்று 
நினைந்து கலங்க வேண்டாம்‌. ஆதலால்‌ சிறிதும்‌ அப்பொருள்களில்‌ 
அவாக்கொள்ளாமல்‌ சிவபூஜையே பரமென்று கருதியிரும்‌. இன்னமும்‌ உமக்கு 
விஷயவிருப்பமிருப்பது உசிதமோ? கிழத்தன்மையால்‌ வருந்தும்‌ நும்போன்றவரும்‌ 
விஷய சுகத்தை விரும்புவது தகுதியோ. ஆதலால்‌ விஷய சுகவிருப்பத்தை 
விட்டிரும்‌ . ம்ருத்யுஞ்சய அர்ச்சனையே ஞானத்தின்‌ பரிபாகமாயுளது. யெளவன 
முடையோன்‌ தருணமங்கையை விரும்புவதே தகும்‌. நீர்‌ மிகவுங்‌ கிழத்தன்மை 
யடைந்தும்‌ அவ்விஷய இச்சையை விடாமலிருப்பது தகுதியல்ல. என்வாக்கியத்தை 
உறுதியாய்‌ நம்பி சங்கர பூசையைச்செய்யும்‌. அவரது கருணையின்‌ பொருட்டே 
சகல முனிவர்களும்‌ யெளவன பருவங்கடந்தவுடன்‌ மங்கையாதி விஷயங்களில்‌ 
அற்பமேனும்‌ விருப்ப மில்லாமல்‌ இவ்விடம்‌ வந்து பில்வவிருக்ஷத்தடியில்‌ பூசை 
செய்து கொண்டிருக்கின்றனர்‌. பரமவைராக்ய சம்பந்நர்களாயு மிருக்கின்றனர்‌. 
மூடர்களுக்கே மங்கையர்களிடம்‌ விசேஷ விருப்பமுண்டாகும்‌. அவ்விருப்பு மகா 
ரோகத்துக்கு ஹேதுவாகும்‌. மங்கையினங்கம்‌ ரோக காரணத்திற்கும்‌ ஹேது 
என்றுலகில்‌ பிரசித்தமன்றோ? அங்கசங்கமமானது ஜ்வலிக்கும்‌ அங்காரதரங்கத்தில்‌ 
சிங்காரமென நினைத்து விழ்ந்து அல்லற்படுவதேயாகும்‌. ஆதலால்‌ மங்கையின்‌ 
சங்கம்‌ கூடவேகூடாது. புத்திரகாமமிருக்குமாயின்‌ (சந்ததிகாமம்‌) ருதுகாலத்தில்‌ 
மங்கையுடன்‌ கூடுக . ஆயினும்‌ அதன்பயன்‌ சந்ததியொன்றே ஆதலால்‌ இன்பத்தின்‌ 
பொருட்டு மங்கையின்‌ சம்பந்தமெனும்‌ மோகத்தை விட்டு விடும்‌. உமக்கிப்போது 
சாம்பவீ தீக்ஷை செய்து வைக்கின்றேன்‌. நீர்விரூபாக்ஷனை யர்ச்சித்துக்கொண்டு 
முத்தியென்னும்‌ மங்கையைக்கூடிப்‌ பேரின்ப மடைவீராக, அம்முக்தியென்பதே 
மஹானந்தமெனப்படும்‌. அப்பேரானந்தத்தை யளிப்பவவனும்‌ பரமானந்தனாகிய 
பரமசிவனேயாதலால்‌ போகமோக்ஷங்களுக்கேதுவாயிருக்கின்ற சிவபூசையைச்‌ 
செய்யும்‌. புக்திவைராக்யமில்லாதவர்களுக்குக்‌ கிடைக்காது. வைராக்யமும்‌ இச்‌ 
சம்சாரத்தில்‌ சிவனுக்கு அந்நியமான தேவர்களை ஆராதிப்பதை விடுதலேயாம்‌. 
அப்படியே சிவலிங்கார்ச்சனையில்‌ விருப்பமுமிருக்க வேண்டும்‌. சிவலிங்க 
விருப்பமே மங்கள மளிப்பதாகும்‌. சர்வமங்கள காந்தனாகிய இறைவனும்‌ அச்சிவ 


402. 














சிவரகசியம்‌ 





லிங்கத்திலிருந்து செய்யும்‌ பூசையையேற்றுக்‌ கொள்ளுகிறான்‌. சிவபூசை செய்வோ 
னும்‌ ஏதோதற்செயலாய்‌ ஸ்திரி சங்கம்‌ விரும்புவானாயின்‌ சிவலிங்க பக்தி 
நாளுக்குநாள்‌ குறைந்துவரும்‌. சிவார்ச்சனையெனும்‌ அமிர்த சாகரத்தால்‌ திருப்திய 
டைபவன்‌ உப்புத்தின்பதினால்‌ திருப்தியடைவ துண்டோ? க்ஷீரத்தினால்‌ திருப்தி 
யடைந்தவன்‌ உப்பு நீரைச்‌ சிறிதும்‌ விரும்பாது எப்படித்தள்ளுவானோ அதுபோலவே 
லிங்கார்ச்சனையில்‌ பக்தியுள்ளவர்‌ அதற்கு விரோதமா யுள்ளவைகளை யெல்லாம்‌ 
தள்ளி விடுவார்‌. அபார தாகமுடையோன்‌ சீதளமும்‌ சுத்தமுமாகிய தீர்த்தத்தை 
விரும்புவது போல சம்சாரதாபத்தால்‌ வாடுவோன்‌ சிவபூஜாமிர்தத்தையே 
விரும்புவது நலம்‌. சிவபூஜாவிரதத்தை விடுத்து மூடமதியானவன்‌ சம்சார 
மகாபாசக்‌ கட்டுகளினின்றும்‌ விடுபடுவதெங்கனம்‌? சிவபூஜாவிரதத்தையே 
நித்யமாய்க்‌ கருதினவன்‌ மரணகாலத்தில்‌ அற்பமும்‌ பயப்படமாட்டான்‌. 


பூர்வம்‌ கீகடமென்னும்‌ தேயத்தில்‌ விசித்திரரதனென்று ஓர்‌ அரசனிருந்தனன்‌. 
அவன்‌ புத்திரபெளத்திராதி சகல பாக்கியங்களுமுடையோனாய்‌ ஓர்‌ பெரிய 
ராஜ்யத்திற்கு அரசனாயிருந்தான்‌. அவனது ராஜ்யத்தில்‌ கோடிக்கணக்காய்ச்‌ 
சிவாலயமிருந்தன. எண்ணிறந்த கோடிக்கணக்காய்ச்‌ சிவலிங்கங்களு மிருந்தன. 
சிவலிங்கப்பிரதிஷ்டையுள்ள விடமெல்லாம்‌ ரத்ன்மயப்‌ பிராகாரங்களும்‌ 
ரத்னங்களால்‌ நிர்மாணஞ்செய்யப்பட்ட தீபஸ்தம்பங்களும்‌ அழகிய மண்டபங்களும்‌ 
ரத்னத்தால்‌ நிர்மாணஞ்செய்யப்பட்ட நந்திகேசர்களும்‌ ஆலயமொவ்வொன்றிற்கும்‌ 
அருகில்‌ எண்ணிறந்த பில்வவிருக்ஷங்களும்‌ பின்னும்‌ பற்பல பரிமள மலர்ச்‌ 
செடிகளும்‌ ஆலயந்தோறும்‌ ஆயிரக்கணக்காகிய தீபமாலைகளும்‌ நாட்டியம்‌ 
கீதவாத்தியம்‌ இவைகளும்‌ எங்குங்காணாத பரம்‌ அற்புதமா யேற்படுத்தப்‌ 
பட்டிருந்தன. அவ்வரசனும்‌ அவ்வத்‌ தேவாலயங்கட்குச்‌ சென்று பூசித்து மகிழ்ந்திருந்‌ 
தான்‌. பஞ்சாமிர்தமுதலிய வபிஷேகங்களாலும்‌ திவ்விய மலர்களாலும்‌ திவ்வியா 
பரணங்களாலும்‌ திவ்விய தூபதீபங்களாலும்‌ திவ்யான்னபர்வதங்களாலும்‌ கதலி மா 
முதலிய கனிவர்க்கங்களாலும்‌ இளநீர்‌ க்ஷீரம்‌ முதலிய அமுதவர்க்கங்களாலும்‌ 
ஏலம்‌ லவங்க முதலியவைகளுடன்கூடிய தாம்பூலவர்க்கங்களாலும்‌ நீராஞ்சனங்க 
ளாலும்‌ தர்ப்பணங்களாலும்‌ ரத்ன சத்திர சாமரங்களாலும்‌ தினந்தோறும்‌ 
மகேங்வரனைப்‌ பூசித்து இரவில்‌ புசித்துவருவான்‌. அவனுக்குச்‌ 'சிவபக்த 
சிரோமணிகளும்‌ மஹா வீர்களுமாகிய புதல்வர்களிருந்தனர்‌. அவர்களெல்லோரும்‌ 
எப்போதும்‌ சிவார்ச்சனா பராயணர்களாகவே யிருந்தனர்‌. அவருக்குக்‌ 
கமலலோசனை யென்னுமோர்‌ கன்னிகையு மிருந்தனள்‌. அவளுக்குச்‌ சமமான 
அழகுடைய பெண்‌ மூவுலகிலுமில்லை. அக்கன்னிகை கர்ப்பத்தில்‌ வசிக்கும்போதே 
மகாபக்தியுடன்‌ மஹாதேவரை மான தபூஜையாலே வழிபட்டும்‌ சிவநாமங்களைக்‌ 
கானஞ்செய்து மிருந்தனள்‌. அதனால்‌ சங்கரனும்‌ மிக்க திருப்தியடைந்தனர்‌. 
பின்னர்ப்‌ பிரசவக்காற்று அச்சிசுவை யோனி வாய்வழி வெளிக்கொண்டு வரும்‌ 
போதும்‌ கண்களிரண்டையு மூடிக்‌ கொண்டு உமையோர்‌ பாகனைத்‌ தியானித்துக்‌ 
கொண்டே யிருந்தனள்‌. உடனே வழக்கம்போல அந்தப்புரத்தி லிருக்கும்‌ மருத்துவ 
மார்கள்‌ கண்களைத்‌ துடைத்து ஸ்தன்யபானஞ்‌ செய்து வைக்க அக்குழந்தை 
கண்களையுந்‌ திறக்காமல்‌ ஸ்தன்யபானமுஞ்‌ செய்யாமல்‌ யோகிபோ விருந்தது. 
எவ்வளவு முயன்றும்‌ அக்குழந்தை கணமேனும்‌ கண்திறவாதிருப்பதைக்கண்டு 
அங்குள்ள மங்கையர்‌ அச்செய்தியை அரசனிடம்‌ வந்து தெரிவித்தனர்‌. அரசனும்‌ 


403 














சிவரகசியம்‌ 





அதனைக்கேட்டு மிக்கவிசாரமுற்றுத்‌ தேவவுலகவைத்தியரைச்‌ சிவத்யான 
பூர்வகமாய்‌ நினைந்தனன்‌. உடனே தன்வந்திரியும்‌ அழதரும்‌ இந்திரனிடம்‌ வந்து 
அச்செய்தியைத்‌ தெரிவிக்க இந்திரனும்‌ அவ்விருவர்களையும்‌ நோக்கி ஓ தேவவை 
த்தியர்களே இப்போதுங்களால்‌ செய்யமுடியாதது. யாதுளது? ஏனிங்ஙனம்‌ 
கலங்குகின்றீர்கள்‌? என்று வினவ அதற்குத்தன்‌ வந்திரி ஒ தேவராஜனே! பூவலகில்‌ 
மகததேயத்தில்‌ சித்திராதனென்னும்‌ ஓரரசனிருக்கின்றான்‌. அவனுக்கோர்‌ 
கன்னிகை பிறந்தனள்‌, அச்சிசு கர்ப்பத்திலேயே மகாதேவ த்யானஞ்‌ செய்து 
கொண்டிருந்தனள்‌. அப்படியே பிரசவகாலத்திலும்‌ அதன்‌ பின்னரும்‌ கண்ணை 
மூடிக்கொண்டு சிவத்யானபரையா யிருக்கின்றனள்‌. அவளை ஸ்தன்ய பானஞ்‌ 
செய்விக்க வைத்தியஞ்‌ செய்வதின்‌ நிமித்தம்‌ அவ்வரசன்‌ எங்களை நினைத்தனர்‌. 
யாங்கள்‌ அங்கு போகாமலிருந்தால்‌ சிவாபராதமாகும்‌. சிவோபாசக சிரேஷ்டராகிய 
அம்மகா பாக்யவான்‌ நினைத்தும்‌ நாங்கள்‌ போகாமலிருக்கலாமோ? அப்படிப்‌ 
போனாலும்‌ பயன்‌ யாதுமில்லை. சிவத்தியான பராயணியா யிருக்கும்‌. அக்குழந்தை 
அவுஷதத்தை எங்ஙனம்‌ கிரகிப்பாள்‌? இதனை நினைத்தால்‌ எங்ஙனம்‌ போவதெனத்‌ 
தோன்றுகின்றதென்று கூறினர்‌. அதனைக்கேட்ட இந்திரன்‌ ஆச்சரியமுற்று ஓ 
தன்வந்தரி! அக்குழந்தையைப்‌ பார்க்க எனக்கும்‌ பேராவலிருக்கின்றது. ஆதலால்‌ 
இப்போதே அங்கு போய்ப்‌ பார்க்கவேண்டும்‌ என்று கூறி அவர்களுடன்‌ சித்திரரதனி 
டம்‌ வந்து சேர்ந்தனன்‌. அங்ஙனம்‌ வந்ததும்‌ மிக்க பக்தியுடன்‌ அரசன்‌ அம்மூவர்‌ 
களையும்‌ பூசித்துக்‌ கைகட்டி வாய்பொத்தி நிற்க, இந்திரனும்‌ அவ்வரசனைப்பார்த்து 
ஓ அரசரே. உம்மைப்‌ பார்க்கப்‌ பார்க்க எங்களுக்குத்‌ திருப்தி யுண்டாகவில்லை. 
கணங்களாலும்‌ பூசிக்கப்படத்தக்க பாக்யவானன்றோ நீர்‌? விபூதி ருத்திராக்ஷங்களால்‌ 
தேகமுழுது மலங்கரிக்கப்பெற்று மகா பக்த சிரோமணியாய்ச்‌ சகல போகங்களையும்‌ 
துச்சமெனத்தள்ளிச்‌ சிவபூஜா பராயணராயிருக்கும்‌ உம்மைத்‌ தரிசிப்பதினாலும்‌ 
சிவபக்தி யோங்குகின்றது. உமது சபையிலுள்ளோரெவரும்‌ விபூதி ருத்திராக்ஷந்தரி 
த்து மஹா சாம்பவர்களாய்ச்‌ சந்திரசேகரன்‌ போல்‌ விளங்குகின்றனர்‌. சாம்பவர்களது 
பிரதிபிம்பம்‌ எவரது இல்லச்சுவர்களில்‌ காணப்படுகின்றதோ அவரது இல்லமே 
தன்யமாயுள்ளது. மகா பாக்யவசத்தினாலேயே உமது மனையைத்தரிசித்தோம்‌. 
சிவவிலாசம்‌ பொருந்திய இடம்‌ ஈதே. இப்பூமண்டல முழுதும்‌ இம்மனையாலேயே 
தன்யமாயுளது. வெகு புண்ணியப்‌ பிரபாவத்தால்‌ உம்மை இவ்வுலகு அரசனாகப்‌ 
பெற்றுளது.. உமதில்லத்தினில்‌ பில்வ விருக்ஷங்களும்‌ லிங்க கோடிகளுமே எங்குங்‌ 
காணப்படுகின்றன. வளைந்த பில்வ சாகைகளால்‌ அவ்விலிங்கங்கள்‌ ஆலிங்கனஞ்‌ 
செய்யப்பட்டிருக்கின்றன. காமுகர்கள்‌ காமினிகளால்‌ தழுவப்படுவதுபோல்‌ 
காணப்படுகின்றது. இவைகளைத்‌ தரிசிப்பதினாலேயே ஜன்மம்‌ சபலமாகும்‌. . ஓ 
அரசரே! ரத்ன மயமாய்ப்‌ பூமியைச்செய்து அழகிய லிங்கங்களையும்‌ ஸ்தாபித்து 
எங்கும்‌ ரத்ன மயமாய்‌ ஜ்வலிக்கின்றதே. இதனைப்‌ பார்க்கப்‌ பார்க்க மங்கள 
பரம்பரை வளர்ந்தோங்குகின்றது. இதுகாறும்‌ யான்‌ ஓரிடத்திலும்‌ இம்மஹிமையைக்‌ 
கண்டிலேன்‌. இது என்ன புண்ணியத்தால்‌ கிடைத்துளதோ! ஓ அரசனே! உமது 
பாக்கியமே மூவுலகினு மிணையற்றபாக்யம்‌. இஃதெல்லாம்‌ சம்பு பூஜனையின்‌ 
பயனன்றோ? பல்லாயிரம்‌ கற்பகோடிகளில்‌ செய்யப்பட்டுள்ள புண்யவரத்தினா 
லேயே இப்பாக்யம்‌ உமக்குக்கிடைத்திருக்கின்றது என்று இங்ஙனம்‌ அரசனைத்‌ 
தோத்திரஞ்செய்‌ திருக்குந்‌ தருணத்தில்‌ வாசுகி என்னும்‌ நாகராஜனும்‌ 
இவ்வரசனைத்‌ தரிசிக்க வேண்டுமென்ற எண்ணத்துடன்‌ ஓர்‌ விருத்தவேதிய 


404 














சிவரகசியம்‌ 





வுருவந்தாங்கி அச்சவந்தனன்‌. அவன்‌ அவ்வரசனைப்‌ பார்த்து மிக்க மகிழ்ந்து ஓ 
அரசசிரேஷ்டரே! ஓ சிவபூஜகரே! ஓ சாம்பவ சிரேஷ்டரே! சந்திரசூடருக்கு நிகராய்‌ 
விளங்கும்‌ சர்வோத்தமரே! உமது சிவபூஜாப்‌ பிரபாவத்தை என்னென்று கூறுவேன்‌. 
உமக்குச்‌ சகலபாக்யங்களும்‌ நிறைந்திருக்கின்றன. மாநுடப்‌ பிறவியரிது. அதனைப்‌ 
பெற்றும்‌ சிவபக்தி வருதலரிது. அத்துடன்‌ சிவபூசை செய்தல்‌ மிக்க அரிது. ஓ 
அரசனே! இன்று சுதினம்‌. எனது ஜீவனமேதன்யம்‌. எனது தேகமே உம்மைத்‌ 
தரிசித்ததினால்‌ தன்னிய மாயிருக்கின்றது. உம்மைத்‌ தரிசிப்பது சாக்ஷாத்‌ சம்புவைத்‌ 
தரிசிப்பதே. புண்ணியங்களின்‌ பரிபாகபன்றோ மஹா சாம்பவராகிய வம்மைத்‌ 
தரிசிக்கப்‌ பெற்றது? சாம்பவசிரேஷ்டர்களது சரணார விந்தத்தைத்‌ தரிசிப்பதே 
அழிவிலாத புண்யம்‌. சாம்பவசிரேஷ்டர்களது சரணார விந்ததூளியே மூவுலகையும்‌ 
பாவனஞ்‌ செய்கின்றது. உலகில்‌ பாவனங்கள்‌ பல விருக்கினும்‌ சாம்பவ பாதாரவிந்த 
தூளிக்கிணையாய்‌ யாதுமில்லை. சாம்பவர்களது பாதார விந்தங்களில்‌ ஆதரவற்ற 
மனிதர்களின்‌ ஜன்மம்‌ வீணே. அவர்கள்‌ பசுக்களே யன்றோ? சாம்பவ 
சிரோபாதாரவிந்த தூளியின்‌ சம்பந்தம்‌ சிறிதுண்டானால்‌ அது அநேககோடி 
ஜன்மங்களிற்‌ செய்த மகாபாதகங்களையும்‌ நீக்கிவிடும்‌. சங்கரபக்தரது 
பாதபத்மத்தை பஜனை செய்து கொண்டிருப்பவனே தன்யன்‌. அப்படிப்பட்ட 
சாம்பவசிரோமணி ஒருவரிருந்தால்‌ அவரது தரிசனத்தினாலேயே சகல பாபகுலமும்‌ 
பஸ்மமாகின்றது. சங்கர பாதாரவிந்த பூஜையைத்‌ தன்யர்களே பிராணனா 
யெண்ணுகின்றனர்‌. கற்பகோடி காலம்‌ செய்த சுகிர்தங்களாலேயே அவரைக்காணப்‌ 
பெறலாகும்‌ என்றனன்‌. 


நாற்பதாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று 





405 














சிவரகசியம்‌ 





உ 
ப்ராக்ஞாய நம: 


நாற்பத்தொராம்‌ அத்தியாயம்‌. 
கமலலோசனையின்‌ சிவோபாசனை 


அதன்பின்‌ அவ்வரசன்‌ தேவ வைத்தியர்‌ முதலியவர்களுடன்‌ குமாரியிருக் 
கும்‌ அந்தப்புரஞ்சென்றனன்‌. அவனது அந்தப்புரத்தின்‌ ஓரிடத்தில்‌ சிவா, சங்கரா, 
ருத்திரா, என்பதாதிநாமத்‌ தொனிகளும்‌ ஓர்‌ பக்கத்தில்‌ நாட்டியமாதர்‌ ருத்திரப்‌ 
பிரீதியின்‌ பொருட்டுச்‌ செய்யும்‌ நாட்டியமும்‌ ஓர்‌ பக்கத்தில்‌ சிவலிங்கார்ச்சனமும்‌ 
மற்றோர்‌ பக்கத்தில்‌ சிவகதாமிர்த சிரவணமும்‌ ஆகிய இவை முதலிய பற்பல 
பாக்கியங்களுடன்‌ விளங்குவதையும்‌ பலம்‌ புஷ்பம்‌ ஜலகும்பம்‌ பக்குவான்னம்‌ 
கந்தம்‌ இவைகள்‌ விளங்குவதையும்‌ ருத்திரவீணாத்துவனிகளின்‌ எதிரொலிகளால்‌ 
விளங்குவதையும்‌ அவ்வரசனது பாக்கியத்தையுங்கண்டு தேவர்கள்‌ அவ்வரசனைத்‌ 
துதித்தனர்‌. பின்னர்‌ அவன்‌ குமாரி யிருக்குமிடஞ்சென்று பார்க்கவே பரமாச்சரிய 
மடைந்தனர்‌. அவ்வரசனும்‌ சிறிது மச்சமில்லாமல்‌ அவளை எடுத்துச்‌ சிவாபிஷேக 
தீர்த்தங்களால்‌ ஸ்நானஞ்‌ செய்வித்து மேனி முழுதும்‌ விபூதிபூசி ருத்திராக்ஷ 
மாலையைக்‌ காது முதலிய விடங்களில்‌ தாரணஞ்‌ செய்வித்தனன்‌. 


பின்னர்‌ அவன்‌ அக்குழந்தையின்‌ மேல்‌ தனது கண்ணீர்‌ ததும்பச்‌ சிவபெரு 
மானை நினைந்து ஆனந்தபரவசனாய்‌ அக்குழந்தையைத்‌ தூக்கிக்கொண்டு மெல்லச்‌ 
சிவலிங்கத்திற்‌ கெதிரே கொண்டுபோக அக்குழந்தை சிறிது மெல்லக்கண்களை 
விழித்துச்‌ சிவலிங்கத்தைத்‌ தரிசித்துப்பக்தியுடன்‌ வணங்கியது. பிறகு சிவலிங்கத்‌ 
தைத்‌ தொட்டு அழகிய பில்வ பத்திரங்களால்‌ பூசித்துப்‌ பரமானந்த மடைந்தது. ஓ 
அந்தணர்களே! அவ்வற்புதத்தைப்‌ பார்த்துத்தேவர்களும்‌ அரசனும்‌ மிக்க சந்தோஷங் 
கொண்டு திகைத்தனர்‌. தேவர்‌ மலர்மாரி பொழிந்தனர்‌. தேவ துந்துபி முழங்கியது, 
அவ்வார்த்தையைக்‌ கேட்டதும்‌ அந்தப்புரத்திலுள்ள ஸ்திரீகளெல்லாம்‌ மிகவும்‌ 
பயந்தனர்‌. பின்னர்‌ அரசனும்‌ குழந்தையைத்‌ தூக்கி முத்தமிட்டுப்‌ பரமானந்த 
மடைந்தனன்‌. அக்குழந்தை சிவ என்னு மிரண்டக்ஷரத்தைக்‌ கூறியது. பிறகு 
மஹாதேவ மஹாதேவ என்று ஆதரவுடன்‌ கூறும்‌ அக்குழந்தையினது 
வார்த்தையைக்‌ கேட்டு அரசன்‌ ஒப்பிலா வானந்த முடையோ னானான்‌. இதற்குள்‌ 
பிரமன்‌ முதலிய தேவரும்‌ சநகாதி முனிவர்களும்‌ அக்குழந்தையைப்‌ பார்க்க 
வந்தனர்‌. அத்தேவர்களெல்லோரையும்‌ பார்த்து அரசனும்மிக்க சந்தோஷங்கொண்டு 
பஸ்ம ருத்திராக்ஷந்தரித்துச்‌ சிவநாமஞ்‌ ஜபித்துக்கொண்டு அத்தேவர்‌ முனிவர்‌ 
கூட்டத்தை நமஸ்கரித்தனன்‌. அத்தேவ முனிவரும்‌ அவ்வரசன்‌ அந்தப்புரத்‌ 
தைப்பார்த்துப்‌ பரமானந்தமுற்று இஃதோர்‌ மிக்க ஆச்சரியம்‌. இதற்‌ கிணையாக 
எங்கும்‌ யாம்‌ கண்டதில்லை. எங்கு பார்த்தாலுஞ்‌ சிவலிங்கங்களும்‌ ரத்ன 
தீபவரிசைகளும்‌ சிவநிர்மாலியக்குவியல்களும்‌ அழகிய பில்வபத்திரங்களும்‌ பரம 
சாம்பவர்களும்‌ சிவத்யான பாவனையுடன்‌ நடனமாடும்‌ மங்கையர்களும்‌ உருத்திர 


406 














சிவரகசியம்‌ 





ணாவாத்தியங்களை மீட்டிப்‌ பாமானந்தமுறும்‌ ருத்திரகன்னிகைகளும்‌ ஆகிய 
இவைகளேயுள்ளன. சிலர்‌ பில்வ பத்ராதிகளால்‌ சதாசிவனை ஆனனந்தங்கொண்டு 
பூசிப்பதும்‌ சிலர்‌ த்யானத்துடன்‌ நடனஞ்செய்வதும்‌ சிலர்‌ சிலநைவேத்ய மாகிய 
பக்குவான்ன வாசனைகளால்‌ அரண்மனை முழுவதும்‌ வியாபிக்கச்செய்வதும்‌ 
தூபங்களின்‌ கந்தம்‌ வீசுவதும்‌ தீபமாலைகளால்‌ பிரகாசிப்பதும்‌ பின்னும்‌ என்னென்ன 
சைவவிலாசங்க ளுள்ளனவோ அவ்வளவு விலாசங்களும்‌ பொருந்தி யிருக்கின்றன. 
இஃதென்ன கைலாயமோ எனப்பிரமித்துப்‌ பிறகு ஒருவாறு தெளிந்து சாஷ்டாங்‌ 
கமாய்‌ வீழ்ந்து நமஸ்கரித்துப்பில்வபத்திர்‌ முதலிய சாதனங்களால்‌ அச்சிவலிங்கங்‌ 
களைப்‌ பூசித்தனர்‌. பின்னர்‌ அரசனும்‌ அவர்‌ களுக்கு ரத்ன சிம்ஹாசன மளித்து 
அவைகளில்‌ வீற்றிருக்கச்செய்து பில்வ பத்திர முதலிய வைகளா லவர்களையர்ச்‌ 
சித்து ஒ ஸ்வாமிகளே! நாராயணன்‌ முதலிய தேவர்களெல்லோரும்‌ சிவார்ச்சனா 
பராயணர்களாகவே யிருக்கின்றனர்‌. ஸ்ரீ மஹாதேவனது உபாசகர்களும்‌ 
சிவப்பிரசாதம்‌ பெற்றவர்களும்‌, இறைவனுக்கு மிகக்‌ கிட்டியவர்களுமாகிய 
வுங்களை யான்‌ காணப்பெற்றது யான்‌ செய்த புண்ணியமே. நீங்கள்‌ எவ்விடம்‌ போக 
விரும்புகின்றீர்கள்‌. இவ்விடமே யிருக்கவேண்டும்‌. ஸ்ரீ மஹாதேவ கிங்கரர்களாகிய 
உங்களை விடுத்து யான்‌ தனியே யிருப்பதுமுண்டா வென்றிவ்வாறு கூறியதைக்‌ 
கேட்டுத்‌ தேவர்களெல்லோரும்‌ மஹாசந்தோஷமடைந்து அரசனைப்பார்த்து ஓ 
அரசரே! நீரே தன்யராகின்றீர்‌ என்று கூறிப்‌ பிறகு விபூதி ருத்திராக்ஷ மணிந்து 
சிவத்யானா முதப்பெருக்கை அருந்திப்‌ பரமானந்த முற்றிருக்கும்‌ அக்கன்னிகை 
யையும்‌ பார்த்து நமஸ்கரித்தனர்‌. அதனைப்பார்த்து அரசன்‌ ஆச்சரியமுற்று 
மகான்களாகிய தேவர்களும்‌ நமது குழந்தையை நமஸ்கரிக்கின்றனரே. இது என்ன 
பாக்யம்‌. இவள்‌ முன்னைப்பிறவியில்‌ என்ன பாக்யஞ்‌ செய்திருக்கின்றனள்‌. 
அதனைக்‌ கேட்க வேண்டுமென்று தேவர்களைப்‌ பார்த்துப்‌ பிரார்த்திக்க அதற்குத்‌ 
தேவர்கள்‌ ஓ அரசரே! இக்குழந்தை ஸ்ரீ சைல நாதரது ஆலயத்தில்‌ ஓர்‌ பிராம்மண 
கன்னிகை. இவள்‌ தந்தை ஸ்ரீ சைலநாதனைக்காலையிலும்‌ மாலையிலும்‌ மிக்க 
பக்தியுடன்‌ பூசித்து வந்த சிவார்ச்சகர்‌. அவர்‌ மத்யான்னத்திலும்‌ மிக்க பக்தியுடன்‌ 
பற்பல பூஜாத்திரவியங்களால்‌ பூசித்து வந்தனர்‌. அப்படி அவர்‌ பூசனை செய்யும்‌ 
போது இவள்‌ பக்கத்திலிருந்து பக்தியுடன்‌ தீப மாலை யேற்றுவதும்‌ அத்தீபங்கட்குக்‌ 
கபிலைப்‌ பசுவின்‌ நெய்யைச்‌ சுத்தமாயிருப்பதைச்‌ சம்பாதித்து வந்து அவ்விளக்கி 
லிடுவதும்‌ தூபதீப கைங்கரியஞ்‌ செய்வதும்‌ பக்குவமாயும்‌ அறுவகையுண்டியுடன்‌ 
கூடியதுமாகிய அன்னாதிகளைச்‌ சிவநிவேதனத்துக்குச்‌ சித்தஞ்‌ செய்து வைப்பதும்‌ 
பக்தியுடன்‌ நடனஞ்செய்வது மாகிய கைங்கரியஞ்‌ செய்து வந்தனள்‌. பிறகு 
தெய்வகதியாய்த்‌ தாராதீர்த்தக்கரையில்‌ விபூதி தரித்த தேகத்துடன்‌ பிராணனைத்‌ 
துறந்தனள்‌. அவள்‌ அப்புண்ணியப்‌ பிரபாவத்தால்‌ உமக்குப்‌ புத்திரியாகப்‌ பிறந்தனள்‌. 
இவளது புண்யமானது இவ்வளவென்றுரைக்க முடியாது. சகல தேவர்களும்‌ 
இவளை வணங்க வேண்டுமென்பதிலைய முளதோ? இவளுக்கு ஆகாரத்திலும்‌ கூட 
விருப்பமில்லை. ஆபரண முதலியவைகளிலும்‌ விருப்பமில்லை. இவள்‌ எப்போதும்‌ 
சிவநிவேதனத்திலும்‌ சிவலிங்கார்ச்சனத்திலும்‌, சிவநாம ஜபத்திலுமே மிக்க ப்ரீதியு 
டையவள்‌. இவள்‌ எப்போதும்‌ நவயவ்வனத்துடன்‌ கூடியிருப்பவளே யன்றி 
ஜரைரோகம்‌ மரணமுதலியவற்றை யடையாள்‌. சிவகானத்திலும்‌ சிவ்மந்திர 
ஜபத்திலும்‌ சிவாலய வாசத்திலுமே பேராவலுடையவளாவாள்‌. இவளுக்கு விவாகத்‌ 
திலாவது புருஷர்களிடத்திலாவது விருப்பமுண்டாகாது. பிரமசரியத்துடன்‌ 


407 














சிவரகசியம்‌ 





கெளரீசனைப்‌ பூசிப்பதிலேயே விருப்புறுவாள்‌. இவளுக்கு அங்க சவுந்தரியம்‌ 
நாளுக்கு நாள்‌ வளர்ந்தோங்கும்‌. இவள்‌ எப்பொருளை விரும்பினாலும்‌ அதுவுடனே 
கிடைக்கும்‌. அப்படி ஸ்மரண மாத்திரத்தினாலேயே ஏராளமான சாதனங்களைச்‌ 
சம்பாதித்துக்கொண்டு மஹாதேவனைப்‌ பூசிப்பாள்‌. பிரீதியுடன்‌ மஹாதேவ 
சந்நிதியில்‌ நாட்டியஞ்‌ செய்வாள்‌. மத்யான்னத்திலும்‌ சிவபூஜையைக்‌ கைவிடாள்‌. 
சிவபூஜையையே ஜீவனமா யெண்ணுவாள்‌. அதற்கிடையூறு யாதும்‌ வாராது. 
இரவிலும்‌ நித்திரை செய்யாள்‌. எப்போதும்‌ ஜாக்ராவஸ்தை யுடனிருந்து சிவத்யான 
பரையாகவே காலங்கழிப்பாள்‌. சிவாலயங்களில்‌ திருவலகிடுதல்‌ முதலிய 
சிவகைங்கரியஞ்செய்து இச்சரீரத்தோடு கைலாயமடைவாள்‌. ருத்திர கன்னிகைக 
ளுடன்‌ கூடிப்‌ பார்வதியைச்‌ சேவித்துப்‌ பரமானந்த மெய்துவாள்‌. இவள்‌ கைலாய 
யாத்திரை செய்யும்‌ போது தேவ துந்துபி முழங்கச்‌ சகலகணங்களும்‌ எதிர்வந்து 
விமானத்திலேற்றி கைலாயங்‌ கூட்டிக்கொண் போவார்கள்‌. இவள்‌ விஷயத்தில்‌ 
மகேஹ்வரன்‌ மிக்க ப்ரீதியுடன்‌ அபாரகருணைசெய்வார்‌. ஓ அரசரே! கலியில்‌ 
சிவார்ச்சனை செய்வோர்‌ மிக்க அரிது. உமது பாக்யத்தால்‌ இவள்‌ இங்ஙனம்‌ 
வந்தனள்‌. இவளைச்‌ சேவித்து அப்புண்ணியம்‌ சம்பாதிப்பதிலேயே காலங்கழிக்க 
வேண்டு மென்று நாங்கள்‌ விரும்புகின்றனம்‌. இவள்‌ நாட்டியஞ்செய்வதைப்‌ 
பார்ப்பதற்கு விரும்பி மகாதேவன்‌ அம்பிகையோடு சகல கணங்களும்‌ புடைகழ 
இம்மண்டபம்‌ வந்து சேருவர்‌. சிவபெருமான்‌ வருவதின்‌ பொருட்டு இப்போது 
மகோற்சவம்‌ நடத்தி வைக்கவேண்டும்‌. அதற்கு இஃதேசமயமென்று கூறினர்‌. 
அவ்வரசனும்‌ அதனைக்கேட்டுக்கன்னிகையைப்பார்த்துப்‌ பரமானந்த முற்றுச்‌ 
சிவதற்பரனாய்‌ நின்று உடனே சிவ மந்திரத்தை அலங்கரிக்கும்படி ஆக்ஞாபித்தனன்‌. 
வருணன்‌ நேரில்‌ வந்து மண்டபங்களைக்‌ கழுவினான்‌. குபேரன்‌ கோலமிட்டனன்‌. 
எங்கு பார்த்தாலும்‌ ரத்ன தோரணம்‌ புஷ்பமாலை ரத்ன சத்ரம்‌ ரத்ன துவஜம்‌ ஆகிய 
இவைகளால்‌ அம்மந்திரம்‌ ஜ்வலித்தது. பிரதோஷகாலம்‌ சமீபிக்கவே தேவர்களும்‌ 
முனிவர்களும்‌ விபூதி ருத்திராக்ஷங்களால்‌ தேகத்தை மறைத்துச்‌ சிவபூசை செய்ய 
விரும்பிச்‌ சிவத்தியான பராயணர்களாயிருந்து பூசைக்காரம்பித்து பஞ்சாமிர்த 
முதலியவைகளால்‌ சதாசிவனை அபிஷேகித்துப்‌ பிரதக்ஷிண நமஸ்காரஞ்‌ செய்து 
சிரசில்‌ கைகூப்பிச்‌ சிவபெருமானைத்‌ தோத்திரஞ்‌ செய்தனர்‌. பிறகு நவயவ்வனத்‌ 
தோடு கூடிய அக்கன்னிகையும்‌ சிவதீர்த்தத்தில்‌ ஸ்நானஞ்செய்து வெண்பட்‌ 
டணிந்து கேசத்தைவாரிப்பின்னலால்‌ முடித்து விபூதிபூசி ருத்திராக்ஷந்‌ தரித்து 
நெற்றி முதலிய விடங்களில்‌ முப்புண்டரமாய்‌ விபூதியணிந்து பில்வ முதலிய 
சாதனங்களாலும்‌ பஞ்சாமிர்தப்‌ பிரவாகங்களாலும்‌ கனி தீர்த்தம்‌ முதலிய 
பிரவாகங்களாலும்‌ பாவன  தீர்த்தங்களாலும்‌ பரமேங்வரனுக்குத்‌ திருப்தி 
செய்வித்துத்‌ திவ்யவஸ்திரங்களையணிவித்துச்சா சந்தனக்காப்பிட்டுப்‌ பில்வங்களா 
லும்‌ பற்பல மலர்களாலும்‌ அர்ச்சித்துத்‌ தீபதூபங்களாலுபசரித்துத்‌ திவ்யபக்குவான்ன 
பரமான்னக்ஷீரசார பலாதி திரவியங்களை நிவேதனஞ்‌ செய்து கர்பூரக்குவியல்க 
ளால்‌ நீராஞ்சனஞ்செய்து ரத்னக்குடை துவஜம்‌ சாமரம்‌ கண்ணாடி முதலியயவை 
களா லுபசரித்துப்‌ பிரதக்ஷிண நமஸ்கார நாட்டியம்‌ முதலியவைகளையுஞ்‌ செய்து 
தொழுதனள்‌, அவள்‌ நாட்டியஞ்‌ செய்ய வாரம்பிக்கவே சகல தேவர்களும்‌ அவளது 
அங்கலாகவத்தைப்பார்த்து அடையும்‌ பேரானந்தத்தையும்‌ சிவார்ப்பணஞ்‌ செய்து 
சிவத்யான பராயணர்களா யிருந்தனர்கள்‌. பின்னர்‌ அப்பெண்‌ இரவில்‌ சதாசிவனைப்‌ 
பூசித்துச்‌ சிவநைவேத்யஞ்செய்த அன்னத்தை அளிக்க அவர்களும்‌ பேரானந்த 


408 














சிவரகசியம்‌ 





மெய்தி அப்பிரசாதங்களை வணக்கத்துடன்‌ பெற்று அரசனைப்‌ பார்த்து ஓ அரசரே! 
நீரே தன்யர்‌. இக்கன்னிகையால்‌ உமது குலம்‌ பாவனமாகியது. நீர்‌ சிவாசாரபரை 
யாகிய இக்கன்னிகா சிரோமணியைப்‌ பெற்ற பாக்யத்தை யாதென்று கூறுவோம்‌. 
எவனது குமாரர்களாவது குமாரிகளாவது மனைவியாவது சிவாசாரப்பரர்களா 
யிருக்கின்றனரோ அவனது பாக்யம்‌ பெரும்‌ பாக்யமன்றோ? குடும்ப போஷணம்‌ 
செய்தலே பெரும்‌ புண்யம்‌. அத்துடன்‌ சாம்பவத்‌ தன்மை பொருந்திய புத்திர 
தாராதிகளைப்‌ போஷித்தல்‌ அபார புண்ணியமன்றோ? அவரிடமே சம்புவும்‌ பிரீதி 
யுடையவராகின்றனர்‌. தாரங்களும்‌ குமாரர்களும்‌ பரமசாம்பவர்களாயிருக்கப்‌ 
பெறுதல்‌ அபார புண்ணிய பரம்பரைகளின்‌ பயனே. தவப்பயனும்‌ அஃதே. 
இக்கன்னிகைக்குச்‌ சிவாராதனத்துக்குரிய சாதனத்தை வேண்டுமளவுங் 
கொடுப்பீராக. யாவராயினுமொருவருக்குச்‌ சிவபூசை செய்தற்குரிய சாதனங்களைக்‌ 
கொடுத்தால்‌ அபாரசுகமடையலாம்‌. சாம்பவர்களுக்‌ கொத்தாசை செய்வதில்‌ எவன 
துபாக்யம்‌  பயன்படுகின்றதோ அவனிலும்‌ பாக்யவான்‌ ஒருவருமில்லை 
யென்றுகூறி யத்தேவர்களு முனிவர்களும்‌ அக்கன்னிகையை நமஸ்கரித்து உத்தரவு 
பெற்றுக்கொண்டு அரசனிடமும்‌ சொல்லிவிட்டுப்‌ புறப்பட்டனர்‌. 


வசிட்டர்‌: - ஆதலால்‌ ஓ அரசனே! நீரும்‌ சிவலிங்கங்களைப்‌ பூசித்து வாரும்‌. 
சைவர்களுக்குபசாரம்‌ செய்யும்‌. சிவபூசை செய்வதற்கென வோர்காலத்தை 
விரும்பித்‌ தாமதிப்பது தகுதியல்ல. உமக்கோ வயது முதிர்ந்துவிட்டது. 
க்ஷணத்துக்குச்‌ க்ஷணம்‌ ஆயுள்‌ குறைகின்றது. ஆதலால்‌ ஓர்‌ கணப்பொழுதும்‌ 
தாமதிக்காமல்‌ ஸ்ரீ மகாதேவனைப்‌ பூசைசெய்யும்‌. இன்று சரிப்படவில்லை நாளைய 
தினம்‌ செய்வோமென்று காலத்தைப்போக்குவது தகுதியல்ல. அது வரையிலும்‌ 
சரீரம்‌ நிலைத்திருப்பதில்‌ என்ன நிச்சயம்‌ இப்பொழுதோ அல்லது சிலநாழிகை 
களிலோ அல்லது சில முகூர்த்தங்களிலோ அல்லது நாளையோ அல்லது அதற்கு 
மறுநாளோ அது வரையிலும்‌ இச்சீவனிருக்குமென்று நிச்சயிப்பது யுக்தமல்ல. 
ஆதலால்‌ சிறிதும்‌ தாமதிக்காமல்‌ சிவ பூஜனையைச்‌ செய்யும்‌. எந்தத்தினத்தில்‌ 
அல்லது எந்த முகூர்த்தத்தில்‌ அல்லது எந்த க்ஷணத்தில்‌ ஜீவதசையில்‌ 
நிச்சயமுளதோ அத்தின முகூர்த்த க்ஷணங்களிலேயே சிவனைப்‌ பூசிக்கவேண்டும்‌. 
தவறி விட்டால்‌ சீவனம்‌ அவலமாய்விடும்‌. சிவனை ஓர்‌ க்ஷணமாவது அரை 
க்ஷணமாவது பக்தியுடன்‌ பூசிக்க எவனது ஜீவனம்‌ பரிபாகம்‌ பெற்றுளதோ அவனது 
ஜீவனமே பயனுடையதாம்‌. அங்கனமல்லாதது அவலமெனக்கூறுவது சிறிது 
மையமற்றது. மகாபாக்கியவான்‌௧ளின்‌ ஜீவனமே தினந்தோறும்‌ சங்கர பூஜை 
செய்வதிலும்‌ அதற்குரிய சாதனங்களைச்‌ சேகரிப்பதிலும்‌ செலவழிந்துவரும்‌. 
எவனுக்கு எப்பொழுதும்‌ ஈசபூஜை செய்வதில்‌ காலஞ்செல்லுகிறதோ அவனே 
தன்யனிலும்‌ தன்யன்‌. ஈசபஜனம்‌ துர்லபமே. அவனது பக்தி துர்லபமே. அவனைப்‌ 
பூசித்தலும்‌ துர்லபமே. அவனது பாதாரவிந்தத்தில்‌ மனம்‌ நிற்பது துர்லபமே. அஃதே 
தவத்தின்‌ பயன்‌. ஓர்‌ க்ஷணமாவது பக்தியுடன்‌ சிவனை ஸ்மரிப்பவனுக்கு 
யமபயமில்லையென்பது வேதங்களின்றுணிபு. செளபாக்கியத்தைத்‌ தந்தருள்வது 
ஈப்பவர பூஜையே. 


ஒவ்வொரு நிமைப்பொழுதும்‌ சிறிது சிறிதாய்‌ ஆயுள்‌ குறைந்து வருகின்றது. 
கோரனாகிய காலனும்‌ வாட்டிவதைப்பான்‌ என்னும்‌ பயமுண்டாகின்றது. 


409 














சிவரகசியம்‌ 





இப்படியிருக்க அத்தீமையால்‌ பயமுறாதிருக்கும்‌ வண்ணம்‌ தக்கவுபாயம்‌ யாதுந்‌ 
தேடிக்கொள்ளாமல்‌ வீணே யழிந்து போகின்றான்‌. அந்தோ எவனது மனம்‌ 
பர்க்கனைப்பஜிக்க விரும்புகிறதோ அவனைச்‌ சகல தேவகணங்களும்‌ 
நமஸ்கரிக்கின்றனர்‌. ஜங்வர்யங்களும்‌ தான்யமும்‌ தனமும்‌ நஸ்வரங்களென்பது 
நிச்சயமே, தேகமும்‌ அவ்விதமே. ஆதலால்‌ சங்கரனைப்பூசித்து வழிபடும்‌. 
இச்சம்சாரவாழ்விலுள்ள விருப்பத்தை விட்டுவிடும்‌. தன்‌ சுகத்தை விரும்பினால்‌ 
மோக்ஷத்தையே விரும்பவேண்டும்‌. உலகத்தில்‌ அழிவற்ற சுகமதுவே. 
தாரங்களாலும்‌ புதல்வர்களாலும்‌ யாது பயன்‌? தாரங்களிடத்தில்‌ மயக்கங்கொள்வது 
அறியாமையாவன்றோ? அவர்கள்‌ தத்தம்‌ சுகத்தை வேண்டியே தத்தம்‌ கணவரிடம்‌ 
விருப்புறுகின்றனர்‌. அஃதறியாது மிக்கதுச்சமாகிய சம்போகத்தை விரும்பி) 
அவர்களிடம்‌ அளவுகடந்த ஆவலை வைத்து மகாமயக்கங்‌ கொண்டு அல்லற்படுவ 
துந்தகுதியா? நமது தனத்தைத்‌ தாம்‌ அடையப்போகிறோமென்ற வெண்ணத்தினால்‌ 
தந்‌ைத தந்தையெனக்கொண்டாடித்திரியும்‌ புதல்வர்களாலும்‌ நமக்கு என்ன 
சுகங்கிட்டும்‌? கோரமாகிய வுருவத்துடன்‌ வந்து பாசங்களாற்‌ கட்டியிழுக்குங்கால 
னைக்கண்டு நடுங்கிக்‌ கதறும்‌ சமயத்தில்‌ இவைகளெல்லாம்‌ வந்து நமக்குதவுமா? 
அவ்வாபத்துக்குட்படாமல்‌ நம்மைக்காப்பாற்றுவது ஸ்ரீ காலகாலனது சரணவர்ச்சனை 
யொன்றேயன்றோ? ஓ அரசனே! இதனால்‌ ஆயுளின்‌ பயன்‌ விஸற்வேஹ்வர 
ஆராதனமொன்றே. கோபத்திலும்‌ காமத்திலும்‌ லோபத்திலும்‌ மனஞ்செல்ல 
விடுத்துத்‌ துச்சமாகிய சம்சாரத்தைப்பெரிதென்று நினைத்து மயங்குவதை 
விட்டுவிடும்‌. ஸ்ரீகாலகாலனை யுபாசனை செய்து வருவீராக. விபூதிபூசி ருத்திராக்ஷ 
ந்தரித்துச்‌ சுத்தமுடையோனாய்நின்று நீர்மலனாகிய பரமசிவத்தைப்‌ பஜித்து 
வருவீரானால்‌ உமக்குப்‌ பவபயம்‌ வாராது. பிராணனைப்‌ போல்‌ நினைத்து மயங்கும்‌ 
பாரியை பாலன்‌ தனம்‌ முதலியவைகளைத்‌ துச்சமாய்த்‌ தள்ளிவிடும்‌. மரணம்‌ 
இப்பொழுதோ அல்லது இதற்கடுத்த யாமத்திலோ யாமறியோம்‌, ஒவ்வொரு 
க்ஷணத்தையும்‌ ஈதே மரணகாலமென நினைத்துக்கொள்வீராக. இதிற்‌ சிறிதும்‌ 
ஐயமுண்டோ? உலகத்தில்‌ காலவச மெய்தாதவன்‌ எவனாவதுண்டோ? அந்தோ! 
காலவசமாகுஞ்‌ சனங்களைக்கணந்தோறும்‌ பார்துக்கொண்டிருந்தும்‌ இத்தனம்‌ எனது, 
இம்மனை எனது, இத்தானியம்‌ எனது, இம்மங்கை புத்திரன்‌ மித்திரன்‌ முதலியவைக 
ளுமென்னுடையன, தேகமெனது என்று பற்பலவிதமாய்‌ மயங்கியுளறுகின்றார்களே! 
அந்தோ! அக்ககிதனக்கும்‌ வருமென்று எண்ணுவதில்லையே. அவனும்‌ இறக்குமள 
வும்‌ இவ்வாறு தன தான்னியாதிகளில்‌ மயங்கியுழன்றவனே. அவன்‌ போகும்போது 
யாதுங்கொண்டுபோகவில்லையே அவன்‌ பாவம்‌ செய்தவனாயின்‌ அவனைப்பாபி 
என்றும்‌ புண்ணியஞ்‌ செய்திருப்பானானால்‌ புண்ணியவானென்றும்‌ உலகினர்‌ 
போற்றுகின்றனர்‌. இதனைச்‌ சற்று ஆராய்ந்தால்‌ அவனது பாபபுண்ணியங்களே 
கூடச்செல்கின்றனவென்று நிச்சயிக்கப்படுகின்றமையால்‌ இதுபோலவே நாம்‌ 
போகும்‌ போதும்‌ நமது பாபபுண்ணியங்களே நம்மோடு கூட வருவனவென்று 
தீர்மானிக்க வேண்டிய தவசியமன்றோ? அப்படித்‌ தீர்மானித்திருப்பானானால்‌ அவன்‌ 
ஸ்ர்ீகாலகாலனை பஜியாதிருப்பனா? அந்தோ! உண்மை யிவ்விதமிருக்க இதனைச்‌ 
சற்றும்‌ யோசியாது மூடன்‌ வாழ்நாளை அவலமாய்க்கழித்துக்‌ காலபாசத்தாற்‌ 
கட்டுண்டு மஹாரெளரவாதி நரகங்களில்‌ வீழ்ந்து தவிக்கின்றனன்‌. எவ்வளவோ 
கோடிப்‌ பிறவிகளில்‌ செய்துள்ள பாபங்களெல்லாம்‌ ஸ்ரீம்ருத்யுஞ்சயரும்‌ நீலகண்டரு 
மாகிய இறைவரது கருணை சிறிதுபாலிக்கப்பெறின்‌ பஞ்சுப்பொதியில்‌ நெருப்பிட்டா 


410 














சிவரகசியம்‌ 





ற்போல்‌ பஸ்மமாய்ப்‌ போய்விடு மன்றோ? தனது ஹ்ருதயகமலத்தில்‌ மங்கையோர்‌ 
பாதியாய்‌ விளங்கும்‌ மஹேஸ்வரனையுபாசிப்பதில்லையே. அவனது உபாசனை 
ஒனறே யன்றோ இம்மனித ஜன்மத்தினாலான பயன்‌? அதனைவிடுத்துத்‌ 
துஸ்சங்கஞ்செய்துகொண்டிருப்பவனுக்கு அடிக்கடிபங்கமும்‌ ஜன்மஜரை ரோகம்‌ 
முதலிய துக்கங்களும்‌ தலையின்‌ மீது யமனுடைய காலும்‌ அடையப்பெற்று 
மஹாதுக்க சமுத்திரத்தில்‌ மூழ்கிக்கரையேறும்‌ வழியின்றிக்‌ கலங்குவதுந்‌ 
தகுதியோ? அனங்கனது கர்வத்தையகற்றிய இறைவனது சரணாரவிந்தத்தை 
அர்ச்சித்து மகிழ்வோன்‌ ஆனந்தவமிர்தத்தைப்‌ புசித்து விளங்குவானென்பதே 
யுண்மை. 


நாற்பத்தொராம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





411 














சிவரகசியம்‌ 





உ 
க்ருபாளவே நம: 


நாற்பத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌. 
நந்திதேவர்‌ சாம்பவரை அறிவித்தது. 


இங்ஙனம்‌ வசிட்டர்‌ கூறியதைக்கேட்டு அவ்வரசன்‌ அகமகிழ்ந்து சம்சார 
சுகத்தைத்‌ துச்சமென்று தள்ளிச்‌ சிவபூசையில்‌ விருப்புறறவனாய்‌ ராஜ்யபாலன 
மதற்‌ கிடையூறாகுமென்று கண்டு தனது மூத்தபுதல்வனுக்கு ராஜ்ய பாரத்தைக்‌ 
கொடுத்து அவனைச்‌ சிவார்ச்சனையை விடாமற்‌ செய்து வரும்படிப்‌ போதித்து 
ஏராளமாய்த்தனத்தைச்‌ சிவனுக்குதவிச்‌ சாம்பவர்களையு மாராதித்து விபூதி 
ருத்திராக்ஷதாரணங்களில்‌ ஓர்‌ கணமேனும்‌ வழுவாதிருந்து சாம்பவ தீகைஷைபெற்றுச்‌ 
சிவபூசை செய்து சிவத்யான பராயணனாய்க்‌ காலங்கழித்து நற்கதியடைந்தான்‌. 
அப்படியே நீரும்‌ சிவபூஜாபரரா யிருந்து சாம்பவர்களோடு சகவாசஞ்‌ செய்து 
சிவலிங்கத்தைப்‌ பூசித்துக்கொண்டிரும்‌. சிவபூசை செய்யாமல்‌ மஹாஜங்வர்யத்தை 
யடைந்து சுகித்தவர்‌ யாருமில்லை. சங்கரானுக்‌ கிரகத்தினாலேயே சகல 
பாக்யங்களும்‌ பெறப்படுவனவாம்‌. சிவபூஜையின்றிப்‌ பாக்ய மெங்கனம்வரும்‌? இனி 
அச்சிவபூஜைக்கு வேண்டிய செளகரியமும்‌ மஹா பாக்யவான்களுக்கே கிடைக்கும்‌. 
சிவார்ச்சனைக்குபயோகப்படாத பாக்யங்களைத்‌ துர்ப்பாக்கியங்களென்றே யறிய 
வேண்டும்‌. பாக்ய மிருந்தால்‌ வாணாள்‌ முழுதும்‌ சிவார்ச்சனையில்‌ வழுவாதிருக்‌ 
கப்‌ பெறலாகும்‌. அவனது ஆயுளே சபலமாகும்‌. . இப்போது சாம்பவர்களைச்‌ சிரத்தை 
யுடன்‌ பூசித்தாதரிப்பின்‌ சம்புவினருளுக்காளாகலாமென்று நாரதர்‌ கூறியருள 
அதனைக்‌ கேட்டு மிக்க மகிழ்ந்து சாம்பவ முனிவர்களைப்‌ பூசித்துக்கொண்டு 
சிவார்ச்சனாபரரானாரென்று நந்திகேங்வரர்கூற மஹாபுண்யமாகிய அச்சரிதத்தைப்‌ 
பிரம்மாமுதலிய சகலருங்கேட்டுச்‌ சந்தோஷத்தால்‌ மயிர்‌ சிலிர்த்துப்‌ 
பரவசராய்நின்று நந்தியெம்பெருமானைவணங்கி ஓ ஸ்வாமி! இப்போது நாங்கள்‌ 
இங்கு செய்யவேண்டிய காரியமென்ன? அந்த ரகசியத்தைக்‌ கூறியருள வேண்டு 
மென்று பிரார்த்தித்தனர்‌. அப்போது நந்தீங்வரர்‌ பிரம்மாதிகளைப்பார்த்துக்‌ 
கூறியதாவது, ஓ தேவர்களே எவரெவர்‌ பரமசாம்பவர்களாயெப்போதுஞ்‌ 
சிவார்ச்சனை செய்வதிலேயே பேராவலுடையோரா யிருக்கின்றனரோ மிக்க 
கோரமாகிய கலியுகத்தில்‌ சித்த சுத்தத்துடன்‌ எவர்‌ சிவசரணாரவிந்தத்தை 
விட்டகலாத மனமுடையோராய்ச்சிவோபாசடும்‌. இதுவே பரமரகஸ்யம்‌. “ஸ்ரீ 
நீலகண்டமதனாந்தக சந்திரமெளளே ஸ்ரீ பாலலோசன யமாந்தக விங்வமுர்த்தே.” 
அடியேனை ரக்ஷியுங்களென்று எவர்‌ ஓர்‌ தடவையாவது பக்தியுடன்‌ கூறுகின்றன 
ரோ அவர்களும்‌ உங்களுக்குப்‌ பூஜ்யராவார்‌. இப்‌ பரமரகஸ்யம்‌, 


"உற்பத்தி பாலனவிநாசனணேோது பூதபூதேசபூதறிவணார்ச்சித்‌ பாதபத்ம்‌" 
"கல்யாணபுண்யகுணசாகரமேருதுல்ய தீர 


412 














சிவரகசியம்‌ 





என்றனைக்காத்தருளுங்களென்று யார்கூறுகின்றனரோ அவர்‌ பூஜிக்கத்தக்கவராகின்‌ 
றனர்‌. ஈதே பரமரகஸ்யம்‌. 


"கெளரீ குசோருகிறிசேகரசாருஹார காஸ்‌.மீரஸாராஸரஞ்சித பாதபத்மபாணஹி' 
என்று கூறுவோர்‌ உங்களுக்கும்‌ பூஜ்யராவார்‌. 


“ஆபாதகப்ரணததேவகிரீட்கோடி ரத்னப்ரபாபரிவ்ருதாங்கிரிஸ ரோஜராஜ பாஹி." 
என்றும்‌, 


“ஸ.ம்ஸாரஸாகர நிவாரகாலகால லீலாவிசேயபரிகல்பித கல்‌.பஜால பாஹி" 
என்றும்‌ 


“ரத்னாங்கதாங்கமணிகங்கணகிங்கிணீககெளரீ மனோஹரஸுநாடபுரவாஎபிதாங்கீரே 
பாவ என்றும்‌, 


“மந்தாரகுந்தமகரந்தரஸாபிஸிக்க பாதாரவிந்தபரமாதரஹார வீர்‌ பாஹி 
என்றும்‌, 


“கர்ப்பூர கெளரஹா ஸுந்தர தாரதார தாராமநோஹா விஹார விஹார 
ஹார பாஹி என்றும்‌, 


“மாமிசமாமகதியா பறரிபாலயாசு கீலேசாபஹா ரசதுர ப்ரவரப்ரவ்‌ என்றும்‌, 


"ஸ்ர்வாமரேம்வரமகேசஸுராரிவர்க்க நிர்வாபணபரவண காருணிகபரவீசன பாவி" 
என்றும்‌, 

“ரீமந்மகேசகருணா தமுணாம்புராசே கெளரீ 

மகாம்புஜஸ்ஹஸ்ரகராதரேணே பாஹி என்றும்‌, 


“ம்ருத்யுஞ்ஜயாவ்யயபிதாககரா மாராரிவீராந்தகா 
ஸைரநிவாரணகாரணாசு பாஹி என்றும்‌, 


ஸ்ரீ காலகூட விஜஷதோல அவிதாலகாசாபாச.ப்ராணாசந 
விதாறவிநோதமோசத பாஹி என்றும்‌, 


“ஸெளவர்ணனவர்னஸ்‌ ஹிரண்யஹிரண்யாணோ 
சம்போஹிரண்யத ஹிரண்ய பதேஸ்மராரே பாஹி என்றும்‌ 


“அன்யஸ்தவாஸ்தி சிவசங்கரபாலன$யோமத்தோயபிக: 
கலுஹநாசகராதிதீ]: பாஹி என்றும்‌, 














சிவரகசியம்‌ 





“சோறராபராதநிதிசோலககாமசத்ரோசித்ர 
த்ரிணேத்ரகமுணாரஸ்பாத்ரமாத்ரம்‌ பாஹி என்றும்‌, 


"ப்ஸ்மாவகுண்டனவிநஷ்டமஹறாககோடி 
பக்தபரபூுதகருணாகரஸாரஸிந்தோ பாஹி என்றும்‌, 


“ ்ரநீரில்வமூலசிவலிங்கஸமர்ச்சனேன 
நிர்த்தூதபாதககுலாசல மீசசீலம்‌ பாஹி என்றும்‌, 


“சம்போதச்வதாங்கரிகமலம்‌ கலயாமிகாலேகாலே 
நுவேலமதிவேலமனோநுவேலம்‌ பாஹி என்றும்‌, 


“நித்யம்மகேசசரணஸ்மரணபர வம்‌ 
பரக்ஷணம்‌ பாப்கரணம்‌ கருணார்ணவேச பாஹி என்றும்‌, 


“ரீகாலகாலகருணாகதீன்‌ பந்தோ 
௬ுத்ராக்ஷபு ஷஜணமதூஷணமந்தகாரே பாஹி என்றும்‌, 


எவன்‌ தினந்தோறும்‌ பக்தியுடன்‌ பிரார்த்திக்கின்றானோ அவனை வந்தனை செய்ய 
வேண்டும்‌. ஓ ஸ்வாமி! அசாம்பவரோடு பழகுவதில்‌ பிரீதியுறுவதாகி யசலத்திற்கு 
வடவாக்கினியாயும்‌ சைவாபகாரமெனு மரத்துக்குக்‌ கோடரியாயும்‌ லிங்காரச்சனை 
யைத்‌ தூஷிப்போராகிய கிரிக்கு இடியாயாயுமுள்ள அடியேனைக்காத்தருளுங்கள்‌ 
என்று கூறுபவரை வணங்கவேண்டும்‌. ஓ தேவர்களே எவர்‌ சூலபாணியின்‌ 
சரணத்தை ஸ்மரணஞ்செய்வதில்‌ ப்ரவீணர்களாயிருப்பவரோ அவர்களுக்கு அந்தக 
பயமில்லை. “ஹேகாசிகாபுரபதேத்ரிபுராந்தகாரே விங்வேய்வரத்ரிதசவந்திய 
பதாரவிந்தமாம்ரக்ஷரக்ஷவிஷமேக்ஷ்ணவக்ஷணேனப்ர்க்ஷணபாபம்‌" என்று வேதவித்‌ 
துக்கள்‌ கூறுகின்றனர்‌. ஹே சந்த்ரகலாபரணா! உனக்கு அடியேனிடம்‌ தயவு 
செய்வதும்‌ பெரிதோ! உமது கருணாரசப்பெருக்குடன்‌ கூடியகடாக்ஷம்‌ அடியேனைச்‌ 
சற்று ஆட்கொள்ளட்டூமென்று கூறும்‌ பாக்யவான்௧கள்‌ சகல பூஜ்யரென்பது பரம 
ரகஸ்யம்‌. ஓ மன்மதமாவனத்தீயே ஓ விங்வநாதா! கருணாநிதே! தேவரீர்‌ அடியே 
னிடம்‌ அருள்‌ புரியுங்கள்‌. எண்ணிறந்த பாபங்களைச்‌ செய்துழன்று யாதுமறியாமல்‌ 
எதற்குஞ்சக்தியின்றி மிக்கதீனர்களாய்த்‌ தவித்துத்‌ திரியும்‌ எங்களைத்‌ 
தீனசரண்யராகிய பகவானே! காத்தருளுங்கள்‌ என்று பிரார்த்திக்கும்‌ மஹான்களை 
நீங்கள்‌ வணங்குவீர்களாக. ஒ தேவர்களே! லிங்கார்ச்சனையை விரதமாய்க்‌ 
கொண்டொழுகும்‌ மனிரே மகா புண்யராசியாய்‌ விளங்குவோரென்று வேதங்கள்‌ 
கோஷிக்கின்றன. சிவார்ச்சனை செய்பவரிலும்‌ பெரியோர்யாருமில்லையென்ற 
புத்தியானது மகா பாக்யவான்களுக்கே யுண்டாகும்‌. சாம்பவர்‌ அரிது என்று 
மகான்கள துவாக்கியமுலகெங்கும்‌ கேட்கப்படுகின்றது. பிராணிகளுள்‌ 
எச்சீவனாயினும்‌ ஸரீகாலகாலனைப்‌  பஜிக்கத்தலைப்படுமாயின்‌ அச்சீவனது 
பாதாரவிந்த தூளியையும்‌ யான்வணங்குவேன்‌. அவரது பாதாரவிந்தத்தைத்‌ தனது 
சிரமேற்கொண்டு கூத்தாடும்‌ பரமபாக்யவான்‌ மஹாபுண்யவான்‌. அவனே 
சிவப்பிரியனாவன்‌. உலகில்‌ சாம்பவர்கிடைப்பதரிதென்று அறிந்து அப்படிக்‌ 


414 














சிவரகசியம்‌ 





கிடைத்தால்‌ அவர்களை அடிக்கடி பூஜிக்கவேண்டும்‌. அறியாதுங்கூட அவர்கள்‌ 
பூஜையை விடக்கூடாது. அப்படிவிடுவானாயின்‌ அவனும்‌ அவனது தாய்‌ தந்தை 
யரும்‌ மகாதுர்ப்பாக்கியவான்‌௧ளா வரென்பதைத்திண்ணமாயறியத்தக்கது. 
சம்புவானவர்‌ சாம்பவரது நாவினால்‌ நைவேத்தியாதியன்னத்தைப்‌ புசிக்கின்றன 
ரென்று அறிந்து சாம்பவசிரேஷ்டர்களின்‌ பொருட்டு அன்னாதிகளை யளித்து 
உபசரிக்க வேண்டும்‌. அப்படியாராதித்தால்‌ சம்பு திருப்தியடைந்து அன்ன 
தனதான்யாதி அவனுக்கு வேண்டுமளவு, மளித்து இறுதியில்‌ முத்தியெனும்‌ கன்னி 
கையையுந்தந்தருளுகின்றனர்‌. 


உபநிடதங்களை விசாரிப்பதினாலும்‌ தீர்த்தயாத்திரை செய்வதினாலும்‌ 
சிவஸ்தலங்களில்‌ வசிப்பதாலும்‌ யாகங்களாலும்‌ யோகங்களாலும்‌ யாதுப்பயன்‌! 
சாம்பவ பாதாரவிந்தத்தைப்‌ பூசிப்பதுடன்‌ கூடினாலன்றி இவைகள்‌ பயன்படா. 
சாம்பவ பாதாரவிந்த பூஜையொன்றே சகல சுகங்களையுந்‌ தருவது. பூர்வம்‌ 
எண்ணிறந்தபிறவிகளிற்‌ செய்த புண்ணிய வசத்தால்‌ சம்புவே இறைவனென்று 
அறிகின்றேன்‌. அவரைப்‌ பக்தியுடன்‌ பூசித்து வருவோனுக்குப்‌ பிரளயத்திலும்‌ 
அழிவில்லை. இறைவன்‌ அவனைப்‌ பிரம்மானந்தம்‌ அநுபவிக்கச்‌ செய்கின்றனர்‌. 
சம்புவை யர்ச்சிக்க எப்படி மகா பாக்யம்‌ வேண்டுமென்றோமோ அப்படியே 
சாம்பவரை அர்ச்சிப்பதிலுமாம்‌. சாம்பவர்கள்‌ திருப்தியடைந்தால்‌ சம்பு திருப்தி 
யடைந்தவராகின்றனர்‌. ஏனெனில்‌ சம்புவுக்கு அவர்‌ தேகம்போன்றவர்‌. தேகம்‌ 
புஷ்டியானால்‌ ஆன்மா சுகிப்ப து போல சாம்ப வாத்மாவாகிய பரமேஸ்வரன்‌ 
திருப்தியடைகின்றார்‌. சாம்பவரிலும்‌ பெரியோர்‌ உலகில்‌ யாருமில்லை. 
அவரைக்கண்டுய்வதற்கு மகா புண்யஞ்‌ செய்திருக்கவேண்டும்‌, சித்தர்களும்‌ 
முனீந்திர்களும்‌ அவர்களை நமஸ்கரிக்கின்றனர்‌. எவர்‌ சம்புவைப்‌ பூசித்து 
வருகின்றனரோ அவர்‌ மனிதராயினும்‌ சித்தராயினும்‌ முனிவராயினும்‌ கின்னர 
கந்தர்வர்களாயினும்‌ அசுரராயினும்‌ கல்பதருசிந்தாமணி அமிர்தம்‌ காமதேனு 
சமுத்திரம்மாமேரு இவைகளினும்‌ சிறந்தவராகிய ஓர்‌ மஹானுபாவரென்பதே 
யுண்மை. யாரொருவன்‌ ம்ருத்யுஞ்சயனை யர்ச்சித்துத்தோத்திரஞ்‌ செய்து நமஸ்கரி 
த்துப்‌ பிரதோஷாதிகளில்‌ தரிசித்து முபாசித்தும்‌ சந்தோஷமடைந்து காலங்‌ 
கழிப்பதில்லையோ அவனே யமதூதர்களுக்கு விஷயமாவான்‌. அங்ஙன மல்லா 
துபாசிப்போனிடம்‌ யமபடர்கள்‌ செல்லக்கூடடாது. அவர்‌ செல்லும்‌ மார்க்கத்தின்‌ 
பக்கமும்‌ அவர்கள்‌ குலத்தினிடமும்‌ அறியாதும்‌ போகக்கூடாது. பாவலிங்க பூசை 
செய்வோரது ஆலயத்திலாவது அவர்கள்‌ செல்லுமிடத்திலாவது யமன்‌ செல்லக்‌ 
கூடாது. ஓ யமனே! உனக்கு ஜீவனத்தி விச்சை யிருக்குமாயின்‌ இவ்வாக்‌ 
ஞைக்குட்பட வேண்டும்‌. ஸ்ரீ சைலத்தினின்றும்‌ வந்து பாவனாலிங்கார்ச்சனை 
செய்பவரை மிக்க விநயத்துடன்‌ வணங்கித்துதிக்கவேண்டும்‌. பஸ்ம 
ருத்திராக்ஷந்தரித்துப்‌ பக்தியுடன்‌ சிவபூசை செய்வோர்களி னில்வத்தைப்பிரதக்ஷிண 
நமஸ்காரஞ்‌ செய்து ஓ விங்வேங்வரா! மஹாதேவா என்பதாதி நாமாமிர்தத்தை 
எவன்‌ புசித்துக்கொண்டும்‌, ஏனையோர்களைப்‌ புசிக்கச்செய்து மிருக்கின்றானோ 
அவனது பாதாரவிந்த தூளியைச்‌ சிரோபூஷணமாய்க்கொள்ள வேண்டும்‌. ஹே 
கைலாச நிவாஸ்‌! பசுபதயே! ஹே கெளரி! ஹே கெளரிபதே! ஹே .அருணாசலபதே! 
ஸ்ரீசைலபதே! பசுபதே! சைலகன்யாபதே! காமாந்தகா! புராந்தகா! காசீபுரநாயகா! 
சிவாசாரபாலகா! மேருசராசனா! ம்ருத்யுஞ்சயா! சதாசிவா! சிவாவாமாங்கா! 


415 














சிவரகசியம்‌ 





வாமாங்கசங்கர! சம்போ! வ்ருஷபத்வஜா! விங்வாதிகா! பாலலோசனா! பர்க்கா! 
திரிணயநா! ஸ்ரீநீலகண்டா! உனது பாதாரவிந்தத்தைப்பூசிப்பதேயன்றி மற்றொன்றை 
யும்‌ நானறியேன்‌. எனது சீவகர்நீரே! ஸ்வாமி! என்னைக்காப்பாற்று , துக்கமென்னுங்‌ 
கடலில்‌ மூழ்கிய எனக்குத்‌ தேவரீருக்கன்னியமாய்‌ ரக்ஷகர்யாவருமில்லை யென்று 
எவன்‌ துதிக்கின்றானோ அவனைப்‌ பக்தியுடன்‌ வணங்கித்துதிப்பாயாக. ஸ்ரீகாசியில்‌ 
தூய்மை பொருந்திய விபூதியால்‌ முப்புண்டரமணிந்து ருத்திராக்ஷாபரணந்தரித்து ஸ்ரீ 
விய்வேசனைப்பக்தியோடு பூசிக்கின்றவர்‌ எவரோ அவரிடமும்‌ சிவமஹாமந்திரத்‌ 
தை ஜபித்துக்கொண்டு அவ்விடம்‌ உயிர்‌ துறப்பவனெவனோ அவனிடமும்‌ 
இச்சம்சாரவாழ்க்கையானது மிக்க துச்சமானது. ஆதலால்‌ இதனைத்‌ தொலைப்பதற்‌ 
குத்‌ தேவரீரால்‌ அருளப்படும்‌ சிவக்யானமேஹேது. அக்‌ கியானமும்‌ சகலவித்தியா 
நாதரான தங்கள தருளன்றிக்‌ கிட்டாது. ஆதலால்‌ அவ்வருளுக்‌ கேதுவாகிய 
இக்காசியில்‌ மரிப்பதை யுண்மையாகிய நம்பிக்கையுடன்‌ விரும்புகின்றேனென்று 
கூறி அங்குமரிக்கின்றானோ அவனை மனதினாலும்‌ வேறு விதமாயெண்ணக்‌ 
கூடாது. எப்பொழுதும்‌ பக்தி பூர்வகமாக சிவஹாபவ சம்போ! பர்க்க! பீம! ஸ்மராரே! 
த்ரிபுரஹா யமாரே! இச்சம்சாரமென்னும்‌ மகாந்த காரத்தில்‌ கிடந்துழலும்‌ என்னைக்‌ 
காப்பாற்றுங்கள்‌. கமலம்‌ பில்வம்‌ முதலியவைகளால்‌ பாவலிங்கத்தை எவன்‌ 
பூசிக்கின்றானோ அவனையும்‌ வணங்கி விநயத்துடன்‌ துதிக்கவேண்டும்‌. சகல 
பாபங்களையுந்‌ தொலைப்பது பாவனாலிங்கத்தைப்‌ புதிதாயும்‌ குற்றமில்லாதது 
மாகிய பில்வங்களைத்‌ தானே யெடுத்து வந்து பிரதோஷ காலத்தில்‌ அர்ச்சிப்பதைத்‌ 
தவிர எனது மனம்‌ மற்றெதையும்‌ விரும்பவில்லை. மலர்ந்த தாமரை மலர்களை 
யெடுத்து அர்ச்சித்தால்‌ கமலையாகிய லக்ஷ்மிக்கு இருப்பிடமாகச்‌ செய்யும்‌, 
இப்பாவனா லிங்கத்தை ஒரு தடவை புசித்தாலும்‌ சகல மனோப்ஷ்டங்களையுஞ்‌ 
சாதித்துக்கொடுக்கு மென்பது எனக்குறுதியாய்த்‌ தோன்றுகின்றது. சம்சாரக்கடலை 
வற்றச்செய்வதின்‌ பொருட்டும்‌ பற்பல பாவக்கூட்டங்களைத்‌ தொலைப்பதற்கும்‌ 
விபத்துக்‌ கூட்டங்களாகிய அக்னிக்கு மஹாப்பிரவாகமுமாகிய ஓ சங்கரரே! 
பாவலிங்க நிலயரே! பிரமாணாதீதரே! சம்போ! பர்க்க! தேவரீருக்கு நமஸ்காரம்‌. 
ஆசாபாசங்களை விநாசனஞ்‌ செய்வதின்‌ பொருட்டு விளங்குபவர்‌ பாவலிங்க 
நிலையராகிய தேவரீரன்றோ? ம்ருத்யுஞ்சயனும்‌ வேதங்களாலும்‌ சூழப்பெற்றவனும்‌ 
நித்யானந்தமயனும்‌ நிராமயனுமாகிய தேவரீரதுபாதாரவிந்தத்தை யான்‌ மோகத்தை 
விடுத்து வணங்குகின்றேன்‌. எப்பொழுது சகல சுருதிக்‌ கூட்டங்களாலும்‌ போற்றப்‌ 
பெற்ற பாவலிங்கார்ச்சன மொன்றே சகல பயங்களையு நீக்குவதாம்‌. மற்றவை 
யெல்லாம்‌ பயஹேதுவே. பாவனாலிங்கார்ச்சனமே சகல சித்திகளையுஞ்‌ சாதித்துத்‌ 
தருவதாம்‌. 


நாற்பத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





416 














சிவரகசியம்‌ 





உ 
பக்தவத்ஸலாய நம: 


நாற்பத்து மூன்றாம்‌ அத்தியாயம்‌. 
யாசக்ஞவல்கிய ஜனக ஸம்வாதம்‌. 


வியாசர்‌ கூறுகின்றார்‌ . ஸ்ரீநந்திகேய்வரருடைய இனிய வார்த்தையைக்‌ 
கேட்டு ரிஷிகளெல்லோரும்‌ சந்தோஷ சாகரத்தில்‌ மூழ்கிக்களித்த மனமுடையோர்‌ 
களாய்‌ மீண்டும்‌ நந்திதேவரைப்பார்த்துச்‌ சிவபூஜாப்‌ பிரபாவத்தைக்‌ கூற வேண்டு 
மென்று பிரார்த்தித்துக்‌ கேட்டுக்கொண்டனர்‌. அதாவது:- ஓ நந்திகேஸ்வரரே! தேவரீர்‌ 
இதுகாறுங்‌ கூறிய திவ்ய சரிதமானது இத்துக்கமாகிய சம்சாரமெனும்‌ விருக்ஷ 
மூலத்துக்குக்‌ கோடரிபோன்றது. இன்னமும்‌ அத்தகைய அற்புத சரித்திரத்தைக்‌ 
கேட்க விரும்புகின்றோம்‌. தேவரீரது பாதாரவிந்த தூளியால்‌ எங்களது சிரசு பாவன 
மாகட்டும்‌. ஒ அபாரகருணா நிதியே! அருள்புரியுங்களென்று பிரார்த்தித்தனர்‌. நந்திகே 
ம்‌ வரர்‌ தேவர்களை நோக்கிக்‌ கூறியதாவது:- ஓ தேவர்களே! மகா புண்ய ராசிகளைச்‌ 
செய்த பலருள்‌ யாவராயினுமொருவனே சிவார்ச்சகனாயிருப்பான்‌. அவனது சரணார 
விந்தத்தை ஸ்மரிப்பதினாலும்‌ மங்களமுண்டாகும்‌. சிவபூசை யென்னும்‌ புண்ணியத்‌ 
தால்‌ கிடைக்கும்‌ பயன்‌ எண்ணிறந்த ஏனைய எப்புண்யங்களாலுங்‌ கிடைக்காது. 
ஜனகனென்று ஓரரசன்‌ மஹா தர்மபரனாயிருந்தனன்‌. அவன்‌ சகலசம்பத்துகளு 
டனும்‌ செளர்யம்‌ விநயம்‌ இவைகளுடனுங்‌ கூடிப்‌ பூலோகத்தைப்‌ பரிபாலனஞ்‌ 
செய்து வருங்காலத்தில்‌ உலகின்‌ செழிப்பை இன்னதென்று கூறுவதற்கு முடியாது. 
அவனுக்குச்‌ சத்துருக்களென்பதே உலகிலில்லை. சகலரும்‌ தர்மமேபரமாய்க்கொண் 
டவர்‌. ரத்ன மயமாகிய கட்டடங்களை யெல்லாம்‌ சிவாலயமென்றே யறியலாகும்‌. 
இங்கு சிவாலயம்‌ கட்டவேண்டும்‌. இங்கோர்‌ மஹாலிங்கத்தைத்தாபிக்கவேண்டும்‌. 
இங்கோர்‌ நாட்டிய மண்டபமும்‌ இங்கு வில்வவனமும்‌ இங்கோர்‌ பெரியதடாகமும்‌ 
இங்கு சிற்றருவியும்‌ சாம்பவர்‌ ஸ்நானபானஞ்செய்வதற்குத்‌ தகுதியாகிய 
திவ்யசரசகளும்‌ செய்யவேண்டும்‌. சகல மலர்‌ வகைகளுள்ள உத்யானவனமும்‌ 
பிரதிஷ்டை செய்ய வேண்டும்‌. வன மத்தியிலும்‌ மஹா சிவாலயங்களைத்‌ 
தாபித்துச்‌ சகல புஷ்பராசிகளாலும்‌ பூசித்து வசந்தகாலத்தில்‌ விசேஷமாய்ப்‌ 
பூஜிக்கவேண்டும்‌. இங்கும்‌ திவ்ய சரசுகளை நிர்மாணஞ்‌ செய்யவேண்டும்‌. 
நிர்மலமும்‌ புண்யமுமாகிய அவ்வனத்திலிருந்து இறைவனைப்‌ பூஜிக்கவேண்டும்‌, 
அபாரபக்தியுடன்‌ சிவபூசை செய்தால்‌ கிரிஜாபதியாகிய அவ்விறைவன்‌ 
பிரீ தியடைந்து மோக்ஷலக்ஷமியைத்‌ தந்தருளுவார்‌. திடபக்தியுடன்‌ 
சிவபெருமானைச்‌ சிவலிங்கத்தில்‌ பூஜிப்பவனால்‌ சகல பூவுலகும்‌ ஜயிக்கப்பட்ட 
தாகும்‌. சிவபக்தி எவனுக்குறுதியாயுளதோ அவனைச்‌ சகல முனிவர்களும்‌ 
தேவர்களும்‌ சித்தர்களும்‌ தூரத்தில்‌ கண்டவுடனே சாஷ்டாங்கமாய்‌ நமஸ்கரிக்கின்ற 
னர்‌. மஹாதேவனிடத்தில்‌ திடபக்தியுள்ளவரிடம்‌ மாரியுமணுகாது. அவரிருக்கு 
மிடங்களில்‌ யமகிங்கரர்கள்‌ விபூதி ருத்திராக்ஷந்தரித்து விளங்கும்‌ மேனியைப்‌ 
பார்த்தோட்டம்‌ பிடிக்கின்றனர்‌. எவனது நெற்றியில்‌ வைதிக விபூதியானது ஓர்‌ 
சிறிதாவது அணியப்பட்டுளதோ அவனைக்‌ காலனாலேவப்பட்ட வேதாளமாயினும்‌ 


417 














சிவரகசியம்‌ 





கண்டோட்டம்‌ பிடிக்கின்றது. எவனது அங்கத்தில்‌ சிவ மந்திரத்தால்‌ மந்திரிக்கப்‌ 
பெற்ற சுத்தமான விபூதி காணப்படுகின்றதோ அவனைக்‌ கண்டு கொடிய 
பிசாசங்களும்‌ நசிக்கின்றன; எப்பொழுது எவனது இல்லத்தில்‌ வேதாள 
சஞ்சாரமுளதோ அப்பொழுது அவனது இல்லத்தில்‌ சிவமந்திரத்தால்‌ ஜபித்த விபூதி 
யிருந்தால்‌ அஃது பிசாசங்களை யெல்லாம்‌ சின்னாபின்னஞ்‌ செய்கின்றது. விபூதி 
தூளியின்‌ ஓர்‌ அணுவைக்கண்டாலும்‌ பிசாசமெனு மரங்களெல்லாம்‌ நடுங்கி 
வேரறுந்து விழுகின்றன. மஹாரோகங்களால்‌ பீடிக்கப்‌ பெற்றவருக்கும்‌ விபூதி 
பூசுதலே மஹெளஷதமாகும்‌. விபூதி தரிப்பதினாலேயே குஷ்டமுதலிய 
வியாதிகளுந்‌ தொலைகின்றன. எங்கு சிவமந்திரஞ்‌ ஜபிக்கப்படுகின்றதோ அங்கு 
பிரம்மராக்ஷஸு வேதாள பிசாச முதலிய சகல கிரகங்களில்‌ ஒன்றும்‌ 
வருவதில்லை. விபூதியைப்பூசி ருத்திராத்தியாயத்தை யெங்கு படிக்கின்றனரோ 
அவ்விடத்தில்‌ சாகினி டாகினிகள்‌ வாரா. ம்ருடனை நினைப்பதனாலேயே சகல 
சாகினி டாகிளிகளு மிறந்து வீழ்கின்றன. பஸ்மத்தைத்‌ தரித்துப்‌ பக்தியுடன்‌ 
சைவமந்திரத்தை ஜபிக்கின்றவனை நினைப்பதினாலேயே கிரகபீடைகள்‌ 
நசிக்கின்றன. இவ்வனத்தில்‌ விபூதி பூசிய தேகமுடைய நாமிருப்போமானால்‌ 
பிசாசங்களெப்படி வரும்‌? எங்கு நர்மதை லிங்கங்கள்‌ விளங்குகின்றனவோ அங்கு 
பிசாசவசனத்துக்கு மிடமில்லை. நாமே தன்யர்‌. சிவார்ச்சனையில்‌ பிரீதியும்‌ 
துர்வபமன்றோ? நாம்‌ பூர்வஞ்‌ செய்த புண்ணியத்தினாலேயே புத்ர மித்ர 
தாரதனங்களில்‌ நமக்குச்‌ சிறிதும்‌ இச்சைவாராமல்‌ சிவபூசையிலேயே விருப்பம்‌ 
வந்திருக்கின்றது. இது புண்யமானகாலமே. எப்பொழுது மகா தேவார்ச்சனத்தில்‌ 
விருப்பம்‌ வருகின்றதோ அதுவே புண்யகாலம்‌. இத்தகைய புத்தி நமக்குப்‌ பூர்வம்‌ 
வரவில்லை. இப்பொழுதோ சிவபூஜையில்‌ பேராவல்‌ வந்திருக்கிறது. எப்படியாவது 
மஹா தேவார்ச்சனத்தில்‌ பிரீதிவந்து விட்டால்‌ ம்ருத்யுவிடங்கூடப்‌ பயப்படவேண்‌ 
டியதில்லை. இங்கு நிர்மலமாகிய தீர்த்தமும்‌ பில்வதளங்களு மிருக்கின்றன. 
இதனால்‌ மகாதேவனைப்‌ பூசித்தால்‌ அவர்‌ மிக்க பிரீதியடைவர்‌. இத்தகைய 
பக்தியானது சங்கரானுக்கிரகத்தி னாலேயே யுண்டாயிருக்கின்றது. அஃதிருந்தால்‌ 
அரிதாகிய பொருள்‌ யாது? சிவபக்தி என்னும்‌ அமுத தாரையே முக்தி யென்பதாகும்‌. 
சிவபக்தி யென்னும்‌ அமுதத்‌ தண்ணீர்ப்பந்தர்‌ சங்கரரால்‌ சிருட்டிக்கப்பட்டுளது, 
சம்சாரமெனும்‌ தாகத்தால்‌ பீடையுற்று வருந்தி அதை நீக்குமிடம்‌ இவ்விடமே 
யென்றறிந்து வருவோர்களுக்கு அவ்வமுதம்‌ சுலபமே யன்றோ? சிவபக்தியாகிய 
சுதாமிர்தத்தை யருந்தாதவனது பிறவி வீணே! அவனைப்‌ பெற்றதாய்‌ மலடியென்பது 
தகும்‌. மகாதேவ பக்தியில்லாத புத்திரனைப்‌ பெற்றதனால்‌ அது புத்திரனைப்பெற்ற 
தென்ப துண்மையாகுமா? பூபாரத்தின்‌ பொருட்டு ஓர்‌ சுமையைப்‌ பெற்றதே யாகும்‌. 
மலைகளையும்‌ வனங்களையும்‌ கடல்களையும்‌ சுமப்பது பூமிக்குப்‌ பாரமில்ல, 
சிவபக்தியில்லாதவனைச்‌ சுமப்பதே பெரும்பாரமாம்‌. அப்படிப்பட்ட அதமன்‌ 
எப்பொழுதிறப்பானோ என்று பூமிதேவியும்‌ அவன்‌ நசிப்பையே யெதிர்பார்க்கின்றாள்‌. 
ஓ சிவபக்தியற்றவனே! உனது ஜீவனத்தைச்‌ சுடுக. சுடுக. சுடுக. அடே பாபி! எனக்கு 
மலைகளைச்‌ சுமப்பதனாலும்‌ சிறிதுஞ்‌ சிரமமில்லை. உன்னைத்‌ தூக்குவதே மிக்க 
சிரமமாயிருக்கின்றது என்று பூமிதேவி நிந்திக்கின்றனள்‌. பரமசிவனிடம்‌ பக்தியானது 
மஹா பாக்யவான்களுக்கே யுதிக்கின்றது. அவராலேயே சகல மங்களங்களும்‌ 
கலியாணங்களும்‌ பெறப்படுகின்றன. அந்தோ! சிவபக்தியற்று ஏனையவர்கள்‌ 
பூபாரமாகிய பாமரராயினரே. அடா அசாம்பவா! ஏ துராசாரா! ஏ சிவத்தியான 














சிவரகசியம்‌ 





விரோதியே! அதமனாகிய உனது தலை பூமியில்‌ விழ்ந்து சிதறுக. பூபாரத்தின்‌ 
பொருட்டேயுள்ள உன்‌ தேகத்தைச்‌ சுடவேண்டும்‌. சாம்பவர்களே ஓங்குக. 
அவர்களாலேயே யான்‌ சீவிக்கின்றேன்‌. அவர்களது பாததூளியே எனக்கு விபூதி 
போன்றது. அவரது தேகத்தோடு சம்பந்தித்து வருங்காற்றே எனக்குச்‌ சீவன 
மென்றெண்ணுகின்றேன்‌. புண்ய தீர்த்தங்களாலும்‌ மலர்ந்த தாமரை மலர்களாலும்‌ 
அழகிய பில்வதளங்களாலும்‌ கனிகளாலும்‌ பில்வமூல சிவலிங்கத்தைப்‌ பூசிக்கும்‌ 
சாம்பவரே எனக்குப்‌ பேரானந்தம்‌ விளைவிப்போரும்‌ சிவகருணைக்காளாவாருமா 
யுள்ளவரென்றறிக. 


ஹ்ருதய கமலத்தில்‌ உமாசஹாயனாகிய பரமேஸ்வரனைத்‌ தியானித்தும்‌ 
சிவபஞ்சாக்ஷரத்தை ஜபித்தும்‌ பக்தியுடன்‌ சிவப்பிரீதிகரமான பொருளையுபகரித்தும்‌ 
காலங்கழித்து வரும்‌ பெரியோர்கள்‌ சிவனையே யறிகின்றனர்‌. சிவாசாரத்தில்‌ 
விருப்பமுடையோர்களும்‌ சிவபூஜையினிமித்தம்‌ தனத்தைச்‌ செலவிடுவோர்களும்‌ 
சிவபக்தித்வேஷத்தை நீங்கச்செய்வோர்களும்‌ சிவசாஸ்திரங்‌ கற்றவர்வர்களைப்‌ 
பரீக்ஷித்துப்‌ பொருளுதவுவோர்களும்‌ தேவர்களுக்குள்‌ சிவனே உத்தமன்‌ 
என்பவர்களும்‌ எங்குஞ்‌ சிவபக்திரசத்தைப்‌ பரவச்செய்பவர்களும்‌ சுருதிகூறியபடி 
விபூதியைச்சம்பாதித்துத்‌ தரிப்பவர்களும்‌ உருத்திராகஷாபரணம்‌ பூண்டவர்களும்‌ 
சிவநாம அமுதத்தை யருந்துவோர்களும்‌ சிவமந்திரத்தில்‌ வசித்துக்‌ காலங்கழிப்பவ 
ரும்‌ சிவக்ஷேத்திரத்தில்‌ வசிப்பவர்களும்‌ சிவகதையைப்‌ பரிசீலனஞ்‌ செய்வோர்க 
ளும்‌ சிவகைங்கர்யஞ்‌ செய்பவர்களும்‌ சிவமூர்த்தியையே தரிசித்துக்‌ கொண்டிருப்ப 
வருமான பெரியோர்‌ சிவனையேயெய்துகின்றனரென்று இவ்வாறு பற்பலவாறாய்ச்‌ 
சொல்லிக்‌ கொண்டு மிதுலையில்‌ வசிக்குஞ்‌ ஜனங்களெல்லோரும்‌ எப்போதும்‌ 
மனோவாக்காயங்களென்னும்‌ முக்கரணங்களாலும்‌ சிவசீலனை செய்வதினாலும்‌ 
சிவார்ச்சனை செய்வதினாலும்‌ காலத்தைக்‌ கழித்துக்கொண்டிருப்பவர்கள்‌. 
அவர்களுக்கு யாக்ஞவல்கிய ரெனும்‌ ஓர்‌ மஹா சாம்பவர்‌ குலகுருவா யிருந்தனர்‌. 
அம்முனிவர்‌ ஒர்சமயம்‌ தாமே சனகனென்னும்‌ அரசனிடம்‌ வர ஜனகனும்‌ விபூதி 
பூசித்திரிபுண்டரம்‌ அணிந்து உருத்திராக்ஷமாலையைத்‌ தரித்தவரும்‌ சிவமந்திரத்‌ 
தை ஜபிப்பவரும்‌ சிவத்தியான அமிர்தத்தினாலேயே பூரித்தமேனியுடையோரும்‌ 
கண்களில்‌ ஆனந்த பாஷ்பம்‌ ததும்பப்‌ பெற்றவரும்‌ உருத்திராத்தியாயத்தின்‌ 
அரியபொருளை யாவருக்கும்‌ விளங்க நன்குரைப்போருமாகிய அம்‌ முனிவரைக்‌ 
கண்டதும்‌ மஹா சந்தோஷங்‌ கொண்டு மிக்க விநயத்துடன்‌ ஓ ஸ்வாமி! யானே 
கிருதகிருத்தியனாகின்றேன்‌. தேவரீர்‌ இங்கு வரப்பெற்றமையால்‌ தன்யனாகின்றேன்‌. 
தேவரீர்‌ எங்கிருந்து வருகின்றீர்கள்‌. தாங்கள்‌ வரப்பெற்ற இக்காலமானது மஹா 
புண்ணியகாலம்‌. சாம்பவர்களைத்‌ தரிசிக்கப்பெற்றால்‌ கிட்டாத பாக்யம்‌ யாது? 
ஸ்வாமி! தேவரீர்‌ யான்‌ நமஸ்கரித்துப்‌ பலகாலம்‌ வேண்டிக்கொண்டதென்பது 
மில்லாமல்‌ வலியவே எனதில்லம்‌ வந்தது ஓர்‌ பெரிய நல்லகாலத்தின்‌ 
குறியன்றோ? மேகமில்லாமலே மழைபோலும்‌ மழையில்லாமலே பயிர்‌ வளர்வது 
போலும்‌ இதுவும்‌ ஆச்சரியமே. பயிரில்லாமல்‌ தானியராசி கிடைத்தால்‌ எவ்வளவு 
சந்தோஷமுண்டாகுமோ கர்ப்பமின்றி புத்திரசமூகம்‌ பிறந்தால்‌ எவ்வளவு சந்தோஷ 
முண்டாகுமோ அதுபோல எனதில்லத்தில்‌ சாம்பவ பாதாரவிந்ததூளி பரவப்‌ 
பெற்றதும்‌ மகா சந்தோஷத்தை விளைவிக்கின்றது. குருவினிடஞ்‌ செல்லாமல்‌ சகல 
வித்தைகளும்‌ கிடைக்கப்பெற்றாற்‌ போலும்‌ இயமநியமாதி அஷ்டாங்கயோகமின்றி 


419 














சிவரகசியம்‌ 





உடனே சகல சித்திகளுங்‌ கிடைத்தாற்போலும்‌ யாத்திரை யென்பதில்லாமல்‌ 
விங்வேச லிங்கத்தைத்‌ தரிசித்தாற்‌ போலும்‌ எண்ணிறந்த மகா தர்மங்களில்‌ 
லாமலே மோக்ஷானந்தங்‌ கிடைத்தாற்போலும்‌ சமையல்‌ முதலிய செய்கை 
யாதுமின்றி அறுவகையான அன்னபானாதிகளின்‌ சித்திபோலும்‌ சூரிய சந்திர அக்னி 
களின்றியே பிரகாசம்‌ போலும்‌ ஆவினின்றுங்‌ கறப்பதின்றி அற்புதமாகிய கோக்ஷீர 
வருஷங்‌ கிடைக்கப்பெற்றது போலும்‌ திவ்யாஞ்சன மின்றியே மண்ணில்‌ 
புதைந்துள்ள பெரும்புதையல்களைக்‌ காணக்கிடைத்தது போலும்‌ அபாரமகிமை 
பொருந்திய சாம்பவசிரோமணியின்‌ பாதாரவிந்த தூளியானது என்னில்லத்தில்‌ யான்‌ 
கிடைக்கப்பெற்றமையால்‌, எனக்குண்டாயிருக்கும்‌ ஆனந்தத்தைக்‌ கூற வொண் 
ணாது. இனி அபாரபாக்ய பரம்பரைகள்‌ எனதில்லத்திற்‌ சித்தித்தோங்குமென்பது 
நன்குவிளங்குகின்றது. நிமிச்சக்கிரவர்த்தி குலம்‌ இன்று தான்‌ சத்குலமாயிற்று. 
இனிநான்‌ தேவர்கட்கும்‌ பூஜ்யனாகின்றேன்‌. பாதகமெனு மொழியும்‌ காலனுடைய 
கந்தமும்‌ தூரத்தில்‌ தொலைந்தன. இனி யான்‌ பசுபதியின்‌ கருணைக்காளாயினேன்‌ 
என்று சனகன்‌ யாக்ஞவல்கியரைத்‌ துதித்தனன்‌. 


நாற்பத்து மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





420 














சிவரகசியம்‌ 





உ 
உமாஸுதாயா நம: 


நாற்பத்து நான்காம்‌ அத்தியாயம்‌. 
ஜனகன்‌ முத்திஸாதனம்‌ வினவியது. 


சனகன்‌ இவ்வாறு துதித்துப்‌ பின்னர்‌ வியாக்ராசனத்தி லுட்கார்ந்து சிவத்யான 
பராயணராயுள்ள அம்முனிவரைச்‌ சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து மீண்டும்‌ 
கேட்டதாவது:- ஓ சாம்பவசிரேஷ்டரே! ஸ்வாமி! முக்தி எதனால்‌ கிடைக்கும்‌? 
அதனை அடியேனுக்கு நன்குரைரைக்க வேண்டும்‌. யான்‌ தீர்த்தயாத்திரை ஸத்ஜன 
தரிசனம்‌ கோதானம்‌ பூதானம்‌ துலாதானம்‌ கனிமலர்‌ தானம்‌ கன்னியாதானம்‌ 
அன்னதானம்‌ இல்லதானம்‌ கஜதானம்‌ முதலிய எண்ணிறந்த தான தருமங்களை 
யெல்லாம்‌ செய்வதனாலேயே காலங்கழித்தேன்‌. ஆயினும்‌ இச்சம்சார மொழிய 
வில்லை. இதற்கு மூலம்‌ யாது? இச்சரீரம்‌ எதனால்‌ வந்தது? அதனிடம்‌ யானெனு 
மபிமான மெதனா லுண்டாயிற்று? யான்‌ வெண்ணிறத்தோன்‌ சுந்தரமுடையோன்‌ 
என்பது முதலிய விவகாரங்களால்‌ இது நன்கு விளங்குகின்றதன்றோ? இங்ஙனம்‌ 
தேகத்தில்‌ யானென்ற பாவனையும்‌ தவிர இச்‌ செல்வமென்னுடையது எனது 
பாரியை எனது குமாரன்‌ என்னும்‌ விவகாரத்தால்‌ எனது என்னும்‌ பாவனையும்‌ 
நன்கு புலப்படுகின்றதன்றோ? இனிச்‌ சற்றாராய்ந்து பார்க்குங்கால்‌ புதல்வன்‌ 
சுகித்தால்‌ தான்‌ சுகிப்பதாயும்‌ அவன்‌ துக்கித்தால்‌ தான்‌ துக்கிக்கின்றதாயு மெண்ணு 
கின்றமையால்‌ புத்திரன்‌ முதலியவற்றிலும்‌ ஆன்மபுத்தி காணப்படுகின்றது. 
இஃதெல்லாம்‌ எதனாலுண்டாயிற்று? தத்‌ வமுணர்ந்த முனிவரே! அடியேனுக்கு 
இதனை அருள வேண்டுமென்பதாம்‌. இவ்வாறு வேண்டிக்கொள்ளும்‌ சனகனை 
நோக்கி யாக்ஞவல்கியர்‌ ஓ அரசனே! இச்சம்சாரத்துக்கு மூலம்‌ பாபங்களே யாம்‌. 
பற்பலவிதமாகிய அப்பாவங்களே சம்சாரத்தை யுண்டாக்குகின்றன. பாபசாகரமே சம்‌ 
சாரமென்பதாம்‌. பாபங்களாலேயே யுண்டாவதும்‌ விருத்தியடைவதுமாம்‌. நீரினாலே 
யே சமுத்திரமுண்டாவதும்‌ விருத்தியடைவதும்‌ போலவே இதனை யறிக. 
மனத்திற்குப்‌ பாபவிஷயத்தில்‌ செல்லுவதே மிக்க சுலபமா யுள்ளது. சலமானது 
பள்ளத்திலேயே செல்வதுபோலவே மனமும்‌ பாவத்திலேயே செல்கின்றது. 
பள்ளத்திற்‌ செல்லும்‌ நீர்‌ நிற்காததுபோல்‌ பாவத்திற்‌ செல்லும்‌ மனமும்‌ 
அறியத்தக்கது. எண்ணிறந்தபாவங்களை ஆயாசமின்றிச்‌ செய்தும்‌ மீண்டு மீண்டும்‌ 
பாவங்களையே செய்கின்றான்‌. அப்பாபங்கள்‌ சித்திப்பதற்குவேண்டிய சாதனங்க 
ளைச்‌ சம்பாதிக்க எத்தனிக்கின்றார்களேயன்றி அதனைத்தடுத்துப்‌ புண்ணியத்தைச்‌ 
செய்வதில்‌ புத்தியுதிப்பதில்லை. அந்தோ! பிறனது திரவியத்திலும்‌ பிறன்‌ 
மனைவியிடத்தும்‌ எவ்வாறு மனஞ்‌ செல்லுகின்றதோ அது போல நல்ல 
விஷயத்தில்‌ சிறிதுஞ்செல்வதில்லை. இப்படிச்‌ செய்யும்‌ பாபத்தினாலேயே மீண்டும்‌ 
மீண்டும்‌ பாபச்செயல்களிலேயே மனஞ்செல்லுகின்றது. அந்தோ! இப்படியே 
பாவங்கள்‌ வளருகின்றன. இதனாலேயே சம்சாரமும்‌ வளர்கின்றது. இச்சம்சாரத்‌ 
தைத்‌ தொலைப்பதற்கு உபாயம்‌ யாதுங்‌ காணப்படவில்லை. சம்சாரிகளுக்கு 
எப்பொழுதும்‌ புத்தி பாபத்திலேயே செல்லுவதும்‌ ஒ ராச்சரியமா? விதை 


421 














சிவரகசியம்‌ 





யெங்கனமோ அங்ஙனமே மரமுமாகும்‌. உலகில்‌ விதையொன்று போட அதனின்‌ 
றும்‌ வேறுவகையான மரமுண்டாவ துண்டோ? இச்சம்சாரம்‌ பாபமெனும்‌ விதைக்கு 
அநுகுணமாகவே வளர்ந்திருக்கின்றது. ஆகையால்‌ இச்சம்சாரம்‌ பாபரூபமே. 
இச்சம்சாரம்‌ ஓர்காலத்திலு மொழியாது. ஆனால்‌ அதற்கோருபாயமுண்டு. அது 
மிகச்சுளுவானதென்று பாக்யவான்களுக்கே தோன்றும்‌. அவ்வுபாயமிருந்தால்‌ அபார 
மாய்‌ வளர்ந்தோங்கிய இச்சம்சாரம்‌ ஓர்‌ நொடியில்‌ மறைந்து நசித்துப்போகும்‌. 
அதனைக்‌ கூறுகின்றேன்‌. அவ்வுபாயமானது சிவார்ச்சனையேயாம்‌. மலைபோல்‌ 
குவித்திருக்கும்‌ பஞ்சு ஓர்‌ சிறு நெருப்பால்‌ ஒரு நொடிப்போதில்‌ வெந்து சாம்பராய்‌ 
மறைவதுபோல்‌ சிவார்ச்சனையால்‌ இச்சம்சாரம்‌ தொலைந்து விடுகின்றது. அது 
மிகச்‌ சுலபமாயினும்‌ அதனிற்‌ புத்தியுதிப்பதற்குக்‌ காரணம்‌ புண்ணியகோடிகளேயாம்‌. 
சாஸ்திரங்களில்‌ தத்தம்‌ வருணாச்சிரமத்துக்குத்‌ தக்கபடி விதிக்கப்பட்டிருக்குங்‌ 
கருமங்களைச்‌ சிறிதும்‌ வழுவாது பல ஜன்மங்களிலனுட்டித்திருந்தால்‌ பிறகு 
சிவார்ச்சனையில்‌ புத்தி யுதிக்கின்றது. அங்ஙனம்‌ விதிக்கப்பட்டிருக்கும்‌ புண்ணியங்‌ 
களையும்‌ பயன்‌ விருப்பின்றிச்‌ சிவார்ப்பண புத்தியாகவே செய்தால்‌ அவன்‌ சிவானுக்‌ 
கிரகத்திற்கு ஆளாகின்றான்‌. அவ்வ நுக்கிரகத்தினாலேயே சங்கர பூஜையில்‌ மதி 
யுண்டாகிறது. உக்ரமான புண்ணியங்களாலேயே உக்ரனது லிங்கத்தை யர்ச்சிப்பதில்‌ 
பஹா பக்தியுண்டாகின்றது. இனி உக்ரனென்பதற்குப்‌ பயங்கரனென்று பொருள்‌. 
எனின்‌ அவனையுபாசிப்பதினால்‌ யாது பயனெனின்‌; கேட்க, உக்ரமாகிய மகா 
பாதகங்களைக்‌ செய்தவருக்கு அவர்‌ உக்ரரே! பெரும்‌ புண்ணியங்களைச்‌ சிவார்ப்‌ 
பணபுத்தி மாத்திரத்தால்‌ செய்வோருக்கு அவர்‌ அநுக்கிரகரே. அறுக்கிரதர்‌ எனின்‌ 
நித்யமங்களகரர்‌ என்பது பொருள்‌. சிவார்ச்சனையை விடுத்து ஏனைய 
தேவர்களைப்‌ பூசிக்க விரும்புகின்றானோ அவன்‌ வ்ராத்திய னெனப்படுவான்‌. 
அவனைக்‌ கோரமாகிய நரகத்திலும்‌ எண்ணிறந்த பிறவிகளிலு முட்படுத்தி 
வாட்டுகின்றார்‌. அந்தோ! நரகதுக்கங்‌ கூறவொண்ணாதது. கர்ப்பதுக்கமுங்‌ 
கூறவொணாதோ வெனின்‌ அதைக்‌ கூறுவதற்கு லச்சை யுண்டாகின்றதாயினும்‌ 
அதனை யறிந்தால்‌ மோகம்‌ நசிக்குமாகையால்‌ சிறிது கூறுகின்றேன்‌. காமமெனும்‌ 
அந்தகாரத்தால்‌ விவேகமற்று யெளவனமெனும்‌ உன்மாதத்தால்‌ மதித்து 
அறிவிழந்தவனுக்கே மங்கையரிடம்‌ அவாவுண்டாகும்‌. மங்கையரென்போர்‌ 
மத்யத்திற்குச்‌ சமானமானவர்‌. மத்யத்தைக்‌ (கள்ளை குடித்தபின்னரே மயக்கமு 
ண்டாகும்‌. மங்கையர்களையோவெனின்‌ பார்த்த மாத்திரத்தினாலேயே மயக்க 
முண்டாகின்றது. . கட்குடித்தவனுக்குப்போலவே மங்கையிடம்‌ விருப்புற்றவனுக்கு 
மெண்ணிறந்த கஷ்டம்‌ வருகின்றது. கட்குடித்தவனுக்கு விவேகமிராததுபோலவே 
மங்கையரிடம்‌ அவாவுடையோனுக்கும்‌ விவேகமில்லை. கட்குடித்து அறிவிழந்து 
மயக்கங்கொண்டவனுக்கு சுபஹேதுவாகிய ஒளஷதமெளிதில்‌ கிடைக்கும்‌. 
அவ்வெளஷதமானது அவனது மயக்கத்தை யோர்நொடிப்‌ போதில்‌ நீக்குகின்றது. 
இத்தருணியினிடம்‌ விருப்புற்றால்‌ அது மரணஹேதுவாகிய துக்கத்தையுங்‌ 
கொடுக்கின்றது. அந்தோ! இதனால்‌ மயக்குண்டவனுக்கு எளிதாகிய ஓரெளஷதங் 
காணப்படவில்லை. அம்மங்கை மரித்தாலிவனுக்கும்‌ மரணஹேதுவாகிய 
துக்கமுண்டாகின்றது. மத்யமானது தொலைந்தால்‌ அதன்‌ பின்னர்‌ அதனை நினைப்ப 
தினாலேயே மயங்கினவருமுண்டோ? இங்கனம்‌ மஹா கஷ்டத்துக்கு ஹேது 
வாயுள்ளது மங்கையென்‌ றறிந்து அவ்விருப்பத்தை விட்டு மங்கையைத்‌ 
துச்சமென்று மனத்தால்‌ தூரத்தே தள்ளுவதே அறிவுடையார்க்கழகு. விஷமானது 

422 














சிவரகசியம்‌ 





மங்கையின்‌ முகரூபமாயிருக்கின்றது. அதனைத்‌ தற்செயலாய்ப்‌ பார்த்தாலும்‌ 
மரணஹேதுவாகின்றது. அந்தோ! மங்கையின்‌ முகம்‌ விஷத்திலுங்‌ கொடிதென்றே 
கூறவேண்டும்‌. விஷம்‌ புசித்தாலன்றி மரணஹேதுவாகாது. மங்கை முகம்‌ 
பார்த்ததினாலேயே உடனே மரணஹேதுவாகின்றது. உலகில்‌ மரணஹேதுக்கள்‌ 
பலவிருப்பினும்‌ தருணனுக்கு விசேடமாய்த்‌ தருணியெனும்‌ பரமாணுக்களே 
மரணஹேதுவாகின்றது. தருணியின்‌ பிரிவாவேயே உலகில்‌ தருணர்‌ பலர்‌ 
மரிக்கின்றனர்‌. தருணரெல்லோரும்‌ காமமேலிட்டுக்‌ காமகாரியத்தையே 
செய்கின்றனர்‌. பூர்வம்‌ செய்த புண்ணியம்‌ சிறிது பக்குவமாயின்‌ ஓர்‌ உபாயங்கிட்டும்‌. 
அந்தோ! காமமேலிட்டால்‌ தனக்கென அனுபவிக்கும்‌ மங்கையின்‌ சுகத்தை ஓ 
சிவனே! இச்சுகத்தை உமக்குச்‌ சமர்ப்பிக்கின்றேன்‌ என்று சிவார்ப்பணபுத்தியுடன்‌ 
அனுபவித்தால்‌ அக்கர்ப்பத்திற்றோன்றும்‌ சிசு மஹா சாம்பவசிரேஷ்டனா யுதிக்கும்‌. 
இனி மங்கை சுகம்‌ மங்கை சுகம்‌ என்று தோன்றுகின்றதே. சுகதுக்கமானது யாருக்கு? 
சீவன்‌ நித்யமாயும்‌ ஆகாயத்துக்குச்‌ சமானமானவனாயு மிருப்பவன்‌. அவனுக்குற்‌ 
பத்தியில்லை. உற்பத்தி யென்பது தேகத்துக்கேயுள்ளது. இனி நாசமும்‌ தேகத்திற்கே 
சீவன்‌ பிறக்கின்றான்‌ சீவன்‌ நசிக்கின்றானென்று கூறுகின்றதற்குக்‌ கதி யாதெனின்‌ 
அது தேகத்தினில்‌ சீவபாவனையால்‌ நிகழ்ந்ததேயென்க. தேகத்தைச்‌ சீவனெனக்‌ 
கொண்டு தேகத்துக்குள்ள ஜன்மநாசங்களைச்‌ சீவனிடமேற்றி மயக்கத்தால்‌ 
கூறுவதேயாம்‌. ஓ ஜனகரே! சற்று கேட்பீராக. இனித்‌ தேகமானது பலவேற்றுமை 
யுடையது என்பதையும்‌ கூறுகின்றேன்‌ கேட்பீராக. தேகம்‌ ஸ்தூலதேகம்‌ 
சூட்சுமதேகமென்று இரண்டுளது, சூக்கும தேகமே லிங்கசரீரமெனப்படும்‌. 
முக்தனுக்கு இவ்விரு சரீரங்களும்‌ நசிக்கின்றன. இனி ஸ்தூலதேகம்‌ நசித்தால்‌ 
சீவன்‌ சூக்கும்‌ தேகத்தோடிருப்பன்‌. இத்தூலதேகமும்‌ பார்த்தியமெனவும்‌ அபார்த்திப 
னவுமிருவகைப்படுமாம்‌. சிலர்‌ இதனைப்‌ பஞ்சபூத மயமென்றுங்‌ கூறுவர்‌. பார்த்திப 
மெனுஞ்‌ சரீரம்‌ மனிதர்‌ முதலியோருக்கேயுளது. இதர பூதங்களது சம்பந்த 
மிருப்பதுபற்றிப்‌ பாஞ்ச பூதகமென்று கூறுகின்றனர்‌. இதர பூதங்களின்‌ குணமும்‌ 
குணியும்‌ நசித்துக்‌ கந்தமெனுமோர்‌ குணமாத்திரமிருப்பதனாலும்‌ அத்தகைய 
கந்தமெனுங்‌ குணத்தால்‌ தேகத்தில்‌ பார்த்திபத்வமானது அநுமானத்தாலறியப்‌ 
படுகின்றது. நம்மைப்போன்றவரது சரீரமே பார்த்திவமெனப்படும்‌. இத்தேகம்‌ 
உண்டாவதற்கு முதற்காரணம்‌ சுக்லமும்‌ சோணிதமுமாம்‌. அவ்விரண்டும்‌ 
கலந்தால்‌ கர்ப்பமுண்டாகின்றது. சுக்லத்தைக்காட்டிலும்‌ சோணித மிகுதியாயின்‌ 
ஸ்திரி கர்ப்பமும்‌ சுக்லம்‌ மிகுதியானால்‌ புருஷகர்ப்பமும்‌ ஏற்படுகின்றது, 
மங்கையின்‌ யோனிக்குள்ளிருக்குஞ்‌ சோணிதமே கர்ப்பத்துக்குச்‌ சாதனமாம்‌. 
இவ்விரண்டுங்‌ கூடிக்‌ கலில முண்டாகின்றது. அக்கலிலமென்பது சுக்ல சோணி 
தங்கள்‌ கலந்துப்‌ பதினைந்துநாளிலுண்டாவதாம்‌.பின்னர்‌ ஓர்‌ மாதங்‌ கழித்து அது 
குமிழி புற்புதம்‌) போலாகின்றது. இரண்டாவது மாதம்‌ சிறிது பருக்கின்றது. மூன்று 
மாதத்தில்‌ மாம்சபிண்டம்போலாகின்றது. அப்போது சங்கர இச்சையால்‌ 
அம்சத்தோற்ற முண்ன்றது. நாலாவது மாதத்தில்‌ அவயவங்களோடுங்‌ கூடுகின்றது. 
ஐந்தில்‌ சகல அவயவங்களோடு கூடியிருக்கும்‌. ஆறாவதில்‌ பச்சை எலும்புகளுடன்‌ 
கூடியதாகும்‌. ஏழில்‌ பிராணனோடுங்கூடும்‌. தனது அதிர்ஷ்ட விசேஷத்தால்‌ சீவன்‌ 
பிராணனோடு கூடி உயிர்‌ பெற்றவனாகின்றான்‌. இங்ஙனம்‌ தூலதேகத்தை விடுத்து 
அங்குள்ள ஏனைய பொருள்களை மாத்திரம்‌ கவனிக்குங்‌ கால்‌ துக்குமசரீர 
மெனப்படும்‌. அச்சக்கும சரீரத்திற்கு நாசமில்லை. மிக்க புண்யவானாகிய 


423 














சிவரகசியம்‌ 





சாம்பவனுக்குப்‌ போகத்தில்‌ விருப்பம்வந்தால்‌ ஜன்மமெடுக்கக்‌ கர்ப்பத்தை 
யடைவான்‌. ஆயினும்‌ அக்கர்ப்பவாசமும்‌ அவனுக்குத்‌ துன்பந்தராது. மகா 
பாபியாயிருந்து அப்பாவங்களின்‌ பயனை யனுபவிக்கும்‌ நிமித்தம்‌ ஜன்மமெடுப்‌ 
போனானால்‌ அவனுக்குக்‌ கர்ப்பவாசமானது மிக்க கோரமாகிய நரகயாதனையை 
விளைவிக்கும்‌. அந்த யாதனையால்‌ அச்சீவன்‌ மரணத்துக்கு நிகராகிய துன்பத்தை 
யநுபவிக்கவேண்டிவரும்‌. கர்ப்பத்தில்‌ வசிக்குங்‌ காலமளவும்‌ சீவனுக்குத்‌ தான்‌ முன்‌ 
செய்த கர்மம்‌ (ுண்ணியபாவம்‌ இன்னவையென்று நன்கு விளங்கும்‌. 
புண்ணியவாசனையுள்ள சீவனாயின்‌ அந்தோ! அரியதாகிய இந்த மாநுடப்‌ 
பிறவிக்காளா யிருக்கின்றோம்‌. இனி யாம்‌ புண்ணியங்களையே செய்ய 
வேண்டுமென்‌ றெண்ணுவான்‌. பாபம்‌ செய்தவனாயின்‌ அவனுக்குப்‌ பாப 
கர்மத்திலேயே விருப்புண்டாகும்‌. ஏழு எட்டு மாதங்களில்‌ அங்கங்களெல்லாம்‌ 
பருத்தும்‌ ஒன்பதாவது மாதத்தில்‌ அவயவங்களிலுள்ள சுகதுக்கங்களை யறியவும்‌ 
நிகழும்‌. பத்தாவது மாதத்தில்‌ கர்ப்பத்தினின்றும்‌ வெளிவருகின்றான்‌. வெளிவந்ததும்‌ 
வெளிக்காற்றின்‌ சம்பந்தத்தால்‌ அறிவு மந்தமாகின்றது. ஏதோ ஓர்‌ புண்ணியவானு 
க்கே அறிவு குன்றாதிருக்கும்‌. இப்படிப்பட்ட கர்ப்பவாச துக்கங்களைப்‌ பலகோடி 
முறை அநுபவித்துக்‌ கொண்டிருப்போர்‌ பாவஞ்‌ செய்தவர்களே. சாம்பவர்களது 
சரீரம்‌ புண்ணிய ரூபமேயாம்‌. புண்ணியவான்கள்‌ ஜன்மமெடுத்தால்‌ மீண்டும்‌ 
புண்ணியத்தையே புரிவார்கள்‌, புண்ணியஞ்‌ செய்வதினிமித்தமே சிலர்‌ தேகமெடுப்‌ 
பார்‌. ஆயினும்‌ அத்தேகமும்‌ புண்யஞ்‌ செய்வதற்கு மாத்திரம்‌ ஹேதுவாகும்‌. 
புண்ணியமென்பது தேகசாதன மின்றிச்‌ செய்யவியலாதாகலான்‌ தேக 
மெடுக்கின்றனர்‌. புண்ணியத்திலும்‌ இணையற்ற புண்ணியம்‌ சிவலிங்கார்ச்சனமே. 
அவ்வர்ச்சனை செய்வதற்கே சில புண்யவான்‌௧ள்‌ தமதிச்சையினாலேயே 
பிறக்கின்றனர்‌. அத்தகைய அபாரபுண்ணிய வைபவத்தால்‌ சாம்பவர்‌ இப்பூவுலகில்‌ 
பிறப்பதால்‌ பூமாதேவி மஹாசந்தோஷ மடைகின்றனள்‌. அப்பூதேவியும்‌ ஆச்சரியம்‌! 
நாம்‌ இப்புண்ணியவான்‌ தோன்றிவருதற்கிடமாயினோம்‌.  இச்சம்பந்தத்தால்‌ 
நம்மிலும்‌ புண்ணியமுடையோர்‌ யாவர்‌? நமது புண்ணியமே புண்ணியம்‌. இத்தகைய 
புண்ணியவானின்‌ தேகத்துக்கு ஓர்‌ கெடுதியும்‌ வாராது யாம்‌ பாது காக்கவேண்டு 
மென்று எண்ணுகின்றனள்‌. இவ்வாறு பிறக்குஞ்‌ சாம்பவராகிய ஆன்மாவுக்குப்‌ 
பிறந்தது முதல்‌ ஸ்ர மஹா தேவபூஜையிலேயே விருப்பமுண்டாகும்‌. அவன்‌ 
பாலியத்திலேயே ஞான சம்பன்னனாய்‌ மானசபூஜை செய்ய விரும்புவான்‌. 
தத்‌ வக்யான்‌ முதித்து விஷயத்திலுள்ள விருப்பர்‌ தொலைந்து சிவார்ச்சனையில்‌ 
மிக்க சிரத்தையுடையோனாய்‌ நாமே தன்யர்‌ என்றெண்ணிக்‌ கவலையற்று 
ஆனந்தபரவசனாகிய மனத்துடன்‌ மஹேசன துநாமங்களையே பாலியத்திலும்‌ 
உரத்துக்‌ கூறுகின்றான்‌. பின்னர்ச்‌ சிவபூஜா சாமக்கிரியைகளைச்‌ 
சம்பாதித்துக்கொண்டு சிவலிங்கத்தைப்பூசிக்கின்றான்‌. பிறந்தது முதல்‌ மஹா 
தேவனைப்‌ பூஜிக்கவிரும்புவோனது புண்யத்திற்கு அந்தமேயில்லை. 
சிவகணங்களும்‌ மனிததேகம்பெற்றுச்‌ சிவபூஜா புண்யஞ்‌ செய்யவிரும்புகின்றனர்‌. 
உலகில்‌ எண்ணிறந்த பலகோடி புண்யங்களிருக்கின்றனவாயினும்‌ அவைகள்‌ 
சிவபூஜா புண்யத்திற்கு உபகரணமேயன்றித்‌ தத்பிரதானமாகிய புண்யங்களன்று. 
ஆதலால்‌ சிவார்ச்சனையின்‌ மஹிமை அபாரமாயுளது. சிவார்ச்சனா மஹிமை 
கூறினும்‌ முத்தி கிட்டுமானாலும்‌ அதன்‌ மஹிமையாரால்‌ கூற முடியும்‌? 
சிவார்ச்சனையில்‌ இவ்வளவுதான்‌ இதற்குமேலில்லை பென்று எவன்‌ 


424 














சிவரகசியம்‌ 





எல்லையிட்டுக்‌ கூறுவானோ அவனே வேதபாஹ்யனாவான்‌. சங்கரராலும்‌ 
சிவார்ச்சனையின்‌ பயனிவ்வளவென்று கூற முடியாது. அவ்வருச்சனையின்‌ 
பயனிவ்வளவென்று முனிவர்களும்‌ அறிந்திலர்கள்‌. அநேக கோடி சன்மங்கள்‌ 
புண்யம்‌ புரிந்தவனுக்குச்‌ சிவார்ச்சனையில்‌ மனமுலாவுகின்றது. சிவார்ச்சனையே 
சிறப்பினும்‌ சிறப்புற்றது. மதுரத்திலும்‌ மதுரமாகியது. அழகினும்‌ அழகுபெற்றது 
என்றனர்‌. மனிதர்களுக்கு ஜன்மசாபல்லியமுண்டாவதற்கு அவ்வாறருள்‌ 
புரிவோனும்‌ புண்யஸ்வரூபனும்‌ பவபஜனஞ்‌ செய்வோரது தாபபாவங்களை 
யகற்றுவோனும்‌ ஸ்ரீ மகாமேருவை வில்லாகவுடை 

யவனுமாகிய அவ்விறைவளை நமஸ்கரிப்பாம்‌. 


நாற்பத்து நான்காம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





425 














சிவரகசியம்‌ 





உ 
றக்திதராயி நம: 


நாற்பத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌. 
ஜனகன்‌ சிவோபாஸனை செய்யாமைக்‌ கிரங்கல்‌. 


வியாசர்‌:- ஓ முனிவர்களே! யாக்ஞவல்கியருடைய வாக்கென்னும்‌ அமிர்த 
சாகரத்தால்‌ அகில தாபங்களும்‌ தொலைந்துவிட்டன. தேவகங்காப்‌ பிரவாகத்தின்‌ 
அலைபோல விளங்கும்‌ யாக்ஞவல்கிய முனிவரின்‌ வாக்கானது மகா கோர 
பாபங்களையெல்லாம்‌ ஓர்‌ நொடிப்போதில்‌ தொலையச்‌ செய்வதாகையால்‌ அதைக்‌ 
கேட்ட சனகன்‌ யாம்‌ செய்த பாவங்களெல்லாம்‌ தொலைந்து பரிசுத்தமானோம்‌. 
எத்தனை கோடிச்‌ சன்ம மெடுப்பினும்‌ எக்கதி வந்தாலும்‌ சிறிதும்‌ பயமில்லை. 
இப்போது சாம்பவசகவாசம்‌ நேர்ந்தமையால்‌ புண்யம்‌ கடல்போல்‌ பொங்குகின்றது. 
எனது சீவனம்‌ தன்யத்திலும்‌ தன்யமாகின்றது. இதனை விட்டூ அன்னம்‌ அன்னம்‌ 
என்று புலம்பிக்கொண்டு திரியும்‌ ஜீவனத்தாலென்ன பயன்‌? இப்போது சிவபூஜை 
செய்வதில்‌ நமக்கோர்‌ பேருறுதிவந்துவிட்டது. இனி அப்பூசையினாலேயே 
பொழுதைக்‌ கழிக்கவேண்டும்‌. அவ்வர்ச்சனையின்‌ பயனையும்‌ நன்கு கேட்டோம்‌. 
தமது சந்தானமும்‌ இனி அபயத்தின்‌ பொருட்டாம்‌. இது மிக்க ஆச்சரியமே. பாபராசி 
மலைக்கு வச்சிராயுதமாயுள்ளது நமக்குக்கிடைத்துவிட்டது. ஓ சங்கரா! ஸ்மரஹா! 
உம்மைச்‌ சேர்ந்தவனாகிய அடியேனைக்‌ காப்பாற்றும்‌. அடியேனை விட்டுவிட்டுத்‌ 
தேவரீர்‌ மந்தரகிரியில்‌ வசிக்க விரும்புவதுந்‌ தகுதியோ? சிவலிங்கார்ச்சனையில்‌ 
விருப்பமெனும்‌ புண்ய தீர்த்தத்தால்‌ எனது சித்தத்தைச்‌ சுத்திசெய்தருளுங்கள்‌. 
எனக்குச்‌ சிவபூஜா சிரத்தையானது உறுதியாயிருந்தால்‌ அஃதே சகலதுக்கங்களையுந்‌ 
தொலையச்செய்வதாகும்‌. இப்போதெனக்குள்ள தனமெலாவற்றையும்‌ சிவபூஜா 
வுபயோகமாகவே செய்யவேண்டும்‌. அப்படிச்‌ செய்தால்‌ என்ஜன்மம்‌ பயன்‌ பெற்றதே. 
செயலாலும்‌ மனத்தாலும்‌ வாக்காலும்‌ எப்போதும்‌ மஹேஸ்வர பூசைக்‌ கன்னியமாய்‌ 
எதையும்‌ நினைக்கக்கூடாது. இஃதே எனது பிரார்த்தனை. மங்கையின்‌ தேகமே 
சிறந்தது என்று மயங்கிச்‌ செய்யும்‌ சங்கமங்களாலும்‌ குமாரனே சகலமு மென 
நினைத்து அவனை விட்டுச்‌ சிறிதும்‌ விலகச்‌ சம்மதியாது செய்யும்‌ 
சம்பாஷணங்களாலும்‌ யானை குதிரை பசு முதலியவைகளை மேன்மேலுஞ்‌ 
சம்பாதித்துப்‌ போஷிப்பதே புருஷார்த்தமென்ற வெண்ணத்தாலும்‌ யாது பயன்‌? 
எப்போதும்‌ சங்கரார்ச்சனை யன்றோ முக்யம்‌? அந்தோ! கொடிய யமன்‌ செய்யும்‌ 
யாதனைகட்குட்பட வேண்டிவருமே. அதுமகாதுக்க மன்றோ? அதனை எதனால்‌ 
தொலைப்பது? சங்கரார்ச்சனையினாலேயே தொலையக்கூடிய தன்றோ? 
இஃதுண்மையாயிருக்க யாம்‌ செய்யவேண்டிய காரியம்‌ சிவபூசையே. சங்கரனே 
எமக்குக்‌ கதியாயுள்ளவர்‌. சங்கரனை விடுத்து விரும்பத்தகுந்த தொன்றுண்டோ? 
மோக்ஷத்தை யளிப்பவன்‌ அச்சிவனே. அவனையே யாம்‌ ஸ்மரிக்கவேண்டும்‌. 
மங்களா பதியின்‌ பாதாரவிந்தார்ச்சனை சகல மங்களச்‌ சிறப்பிற்கும்‌ சாதனமாயுள்‌ 
ளது. இறைவன்‌ அவனது சாணாரவிந்தத்தைத்‌ தியானிப்பதற்கன்றோ மனத்தைச்‌ 
சாதனமாயமைத்திருக்கின்றனர்‌? இனி நமது மனம்‌ அஃதொழிந்த ஏனைய காரியங்‌ 


426 














சிவரகசியம்‌ 





களில்‌ உதாசீனமாகுக. மிக்க ஜீரணமடைந்தும்‌ நாம்‌ சங்கரார்ச்சனையை 
விரும்பாவிடில்‌ இச்சீவனம்‌ வீணே. இஃது முனிவர்‌ மொழியால்‌ நன்கு 
புலப்படுகின்றது. அந்தோ! எத்தனையோ எண்ணிறந்த பிறவிகளைப்‌ பெற்றனம்‌, புண்‌ 
யத்தைச்‌ செய்திலம்‌, இறைவனை நினைந்திலம்‌, சாம்பவர்களைச்‌ சேவித்திலம்‌. 
இச்சீவனம்‌. முழுதும்‌ வீணாய்‌ மடிந்ததே! சாம்பவர்களோடு சங்கஞ்‌ செய்தாலன்றோ 
சிவலிங்க பூசையில்‌ விருப்புண்டாகும்‌. ஆஹா! நமது துரதிர்ஷ்டம்‌ இவ்வளவு 
வலியுடைத்தா? வயதுசென்று ஜரையடைந்து சரீரம்‌ தளர்ந்தபின்னர்ச்‌ 
சங்கரார்சசனை செய்ய விருப்பம்‌ வந்ததனால்‌ யாதும்‌ பயனில்லையே? 
தேகத்தளர்வா லுள்ள துக்கத்தையே யனுபவிக்கவேண்டியிருக்கின்றது. இப்போது 
சாம்பவர்‌ கூறும்‌ மொழியைக்‌ கேட்டல்‌ மாத்திரமேயன்றி அதன்படி 
நடப்பதற்கில்லையே. சங்கரனை யர்ச்சிக்காமல்‌ கர்ப்பவாசங்களில்‌ 
கூறவொண்ணாத்‌ துக்கத்தை யனுபவித்தாளமே! அப்படித்‌ துக்கத்தை நுபவித்தபோது 
சங்கர பூசை செய்ய இயலுமா? மலமூத்திரங்களாலும்‌ புழுக்களாலும்‌ மஹா 
பீடையை யநுபவிக்குங்காலத்தில்‌ சிவத்தியானங்‌ கிட்டுவதெங்ஙனம்‌? அந்தோ! 
எத்தனை கோடி தடவை ரேதஸுகளிற்புகுந்து சுரோணிதங்களோடூ கலந்தனம்‌. 
எவ்வளவு இழிவாகிய யோனிகளில்‌ பிறந்தனம்‌, பன்றிமுதலிய பற்பல இழிய 
யோனிகளிற் புகுந்திருந்து அந்தந்தக்‌ கர்ப்பவாசத்திலுள்ள துக்கங்களை 
யனுபவித்துத்‌ தபித்தனம்‌. அந்தந்த சரீரத்துக்குள்ள மலமூத்திராதிகளால்‌ சூழப்பட்டு 
மிகக்‌ கொடியதுக்கங்களை யெல்லாம்‌ விஷத்தைப்‌ புசிப்பதுபோல்‌ புசித்தனம்‌. 
அந்தோ! கர்ப்பவாசத்திற்குட்பட்டவர்க்குத்‌ துக்க நிவாரணஞ்செய்வது யாது? 
புழுக்களாய்ப்‌ பலகோடி காலம்‌ பிறந்துழன்றனம்‌. அப்பொழுது இப்படி 
யுழலுகின்றோமே இதற்குக்‌ காரணம்‌ யாது என்று நினைத்தோமா? அப்படி 
நினைத்தாலும்‌ எப்படிப்‌ புலப்படும்‌? எந்தப்‌ பிறவியாயிருப்பினும்‌ ஓர்‌ கணப்போது 
இறைவனை நினைந்தால்‌ பிறவியென்னும்‌ விபத்து நீங்குமென வுபநிடதங்கள்‌ 
கூறுகின்றனவே. மோகாமாகாந்தகாரத்தினால்‌ மயங்கி நமது மனம்‌ அதனைச்‌ சிறிது 
மறிந்திலம்‌. அதற்குக்‌ காரணம்‌ பாபகர்ம பரிபாகமே. சாம்பவரோடு சம்பாஹணஞ்‌ 
செய்வது சகல பாபங்களையும்‌ நசிக்கச்‌ செய்கின்றது. யமயாதனைகள்‌ 
தொலைகின்றனவென்பது பாபான்‌ மாவுக்குத்‌ தோன்றுவதில்லை. இதற்கு முன்‌ 
எண்ணிறந்த மானுடப்‌ பிறவியைப்‌ பெற்றனம்‌. செல்வமும்‌ ஏராளமாய்க்‌ 
கிடைக்கப்பெற்றனம்‌. அவைகளால்‌ ஒருகணப்போதில்‌ தொலையும்‌ இத்துச்சமாகிய 
தேஹ சுகத்தையே கருதி மனைவாசல்‌ முதலியவைகளில்‌ உபயோகப்படுத்தினோம்‌. 
மரித்தபின்‌ அதன்‌ பயனைச்‌ சிறிதுங்‌ கண்டிலம்‌. அந்தோ! கிடைத்த பொருளைக்‌ 
கொண்டு சிரத்தையுடன்‌ சிவமந்திரத்தின்‌ பொருட்டு உதவினோமா? பொக்கிஷம்‌ 
வளரவேண்டு மென்பதையே யன்றோ மிகச்‌ சிரத்தையுடன்‌ வெகு துக்கத்தை 
யநுபவித்துக்‌ கொண்டு மேன்மேலும்‌ சம்பாதிக்க முயன்றனம்‌? அதனைக்கொண்டு 
சிவார்ச்சனைசெய்திலமே. பாபத்தில்‌ கிடந்துழலும்‌ இப்பாழுந்‌ தேகத்துக்கு 
விலையுயர்ந்த பட்டு முதலிய வஸ்திரங்களைச்‌ சம்பாதித்து அணிந்து பார்த்தனமே. 
அவைகளில்‌ ஒன்றையாவது சாம்பவர்களுக்குதவினமா? எண்ணிறந்த 
ஆனிரைகளுக்கு இறைவனா யிருந்தோமோ. அவைகளைப்பக்தியுடன்‌ 
சாம்பவர்சளுக்‌ குதவினமா? நமக்கெனவும்‌ நமது மனைவி மக்களாதியர்க்கெனவும்‌ 
பசுவின்‌ பாலை அபாரமாயுபயோகப்படுத்திக்கொண்டோமே. சாம்பவர்க்களித்தோமா? 
சம்புவுக்கும்‌ அபிஷேகஞ்‌ செய்திலமே. ஆவி னெய்முதலியவைகளைச்‌ சம்புவுக்கு 


427 














சிவரகசியம்‌ 





அர்ப்பணஞ்செய்திலமே. கம்பளி முதலியவைகளால்‌ சம்புவை அலங்கரித்திலமே. 
தயிர்ப்பிரவாகத்தையும்‌ சர்க்கரைக்‌ குவியலையும்‌ சிவனுக்கு நிவேதனஞ்‌ 
செய்திலமே. பரிமளமிகுந்த தீர்த்தங்களாலும்‌ புஷ்பம்‌ குங்குமம்‌ கனி இவைகளாலும்‌ 
பூசிக்க வில்லையே. தீபமாலா வரிசைகளால்‌ சிவோபசாரஞ்‌ செய்திலமே. தூபம்‌ 
உதவவில்லையே. சங்கரார்ச்சனையை யுபதேசித்த சாம்பவ குருவை 
அர்ச்சிக்கவில்லையே. பூதிபுண்டரமணிந்து ருத்திரனை நமஸ்கரித்தோமா? சிரசு 
நெற்றி கை கண்டம்‌ முதலியவற்றை விபூதியால்‌ பூஷித்துக்கொண்டோமா? 
மனத்துக்குத்‌ தோன்றிய ஆபரணங்களைத்‌ தரித்துக்‌ காமவேதனைக்குச்‌ 
சாதனங்களாகிய வண்டு குயில்‌ முதலியவைகளால்‌ பிரமித்து மங்கையின்‌ சுவர்ன 
கங்கணங்களின்‌ துவனியையே செவிக்‌ காபரணமாய்ச்‌ செய்வித்துக்‌ காமினியின்‌ 
கண்களைக்‌ கமலமென நினைத்து யெளவனத்தால்‌ உன்மாதங்கொண் டுழன்றோமே. 
சிவபாதாரவிந்த பூசையின்றிச்‌ சன்மத்தை வீணாக்கிக்கொண்டோமே, ஆனந்தபரவச 
னாய்ப்‌ பக்திர மொழுகக்‌ கண்களாற்‌ சிவனைத்‌ தரிசித்திலமே. காமனது 
இல்லத்தைக்‌ காண்பதே சிறந்ததெனக்‌ கருதிப்‌ பற்பல பாதகங்களைச்‌ செய்தோமே. 
மங்கையின்‌ அங்கங்களிலும்‌ சங்கமுடையமனத்தோடூ செய்யத்தகுந்தவை 
இவையெனும்‌ பகுத்தறிவின்றிச்செய்யத்தகாத பலகாரியங்களைச்‌ செய்தோமே. 
சுருதி கூறியபடி விபூதி யெடுத்துத்‌ தேகமுழுதும்‌ பூசிச்‌ சம்புலிங்கத்தைப்‌ பூசித்தோ 
மா! சந்தனாதிகளைக்‌ காமசுகசாதனமாக நினைத்துப்‌ பூசிக்‌ கண்டபடி பாபங்களைச்‌ 
செய்துழன்று இழிந்த பன்றி முதலிய யோனிகளிற்‌ சென்று பலகோடி ஜன்மங்களைப்‌ 
பெற்றனம்‌. லிங்க பூஜா சாதனமாகிய பில்வபத்திரத்தை யெடுத்தோமா? அழகிய 
பில்வபத்திரங்களாலும்‌ தாமரை மலர்களாலும்‌ தருணேந்து சேகரனைப்‌ 
பூசித்தோமா? சிவார்ச்சனையின்‌ அங்கமாகிய தூபங்களின்‌ புகையாலும்‌ சங்கர 
நிவேதனங்களின்‌ பரிமள வாசனையாலும்‌ இல்லத்தைப்‌ பாவனஞ்‌ செய்திலமே. 
நிர்மலமாகிய சீதள தீர்த்தத்தால்‌ சிவாலயத்தைச்‌ சுத்திசெய்திலமே. சிலேஷ்ம 
வுருவமாகிய இழிந்த தன்‌ முகத்தைக்‌ கண்ணாடியில்‌ பார்த்துக்கொண்டோமே 
யன்றிச்‌ சங்கரனையுபசரிக்கவில்லையே, சுவர்ணத்தால்‌ ஜ்வலிக்கும்‌ அழகிய 
குடையால்‌ சில சிரசை அலங்கரித்தோமா? அழகிய சாமரைக்காற்றால்‌ மஹேஸ்வர 
ரை உபசரித்தோமா? சிவாலய மண்டபத்தில்‌ சிவத்யானஞ்‌ செய்து கொண்டு நடனஞ்‌ 
செய்திலமே. சிவலிங்கத்தை யபிடேகித்துத்‌ தீர்த்தத்தைச்‌ சிரசால்‌ தரித்தோமா? மகா 
பாதகங்களை நசிப்பிக்கும்‌ சிவ தீர்த்தத்தை யருந்திலமே, சங்கரனுக்கு நிவேதித்த 
பலப்‌ பிரஸாத தீர்த்தங்களைப்‌ பக்தியுடன்‌ புசித்திலமே. சாம்பவர்களை இல்லத்தில 
ழைத்‌ துபசரித்திலமே. அஷ்டமூர்த்தியினருளால்‌ இஷ்ட சித்திபெற விரும்பிச்‌ 
சாம்பவர்களைப்‌ பூசை செய்திலமே. சங்கரார்ச்சனையால்‌ கிடைக்கப்படாத பொரு 
ளொன்று மில்லையே. சங்கரரது சரித்திராமுதப்பெருக்கால்‌ காதுகளில்‌ நிறம்பச்‌ 
செய்தேனும்‌ மகா புண்யத்தைச்‌ செய்திலமே. சிவபூசை செய்வதாலடைந்த நமது 
மகிமையைச்‌ சாரணர்களும்‌ தோத்திரஞ்செய்யப்‌ பெற்றாலன்றோ நாம்‌ தன்யரா 
வோம்‌? நமது குணகணங்களைச்‌ சங்கரரும்‌ வர்ணிக்கப்‌ பெற்றிருக்கலாமே. 
அவ்விறைவன்‌ நம்முடையவன்‌ இவன்‌ என்று நினைந்தால்‌ பிறகு நமக்குப்‌ பிறவிப்‌ 
பிணியினாலுண்டாகும்‌ பயத்திற்கு ஆளாய்விடுவோமா? மகா பாதகராசிகளை 
மலைமலையாய்ச்‌ சம்பாதித்திருப்போமாயிலும்‌ சங்கரரது சரணாரவிந்தத்தில்‌ மனத்‌ 
தைச்‌ செலுத்தியிருந்தோமானால்‌ அப்பாதகக்‌ கூட்டங்களெல்லாம்‌ நசிக்குமென்பதில்‌ 
ஐயமில்லையே. ஸ்ரீ காலகாலனைப்‌ பஜித்திருந்தோமானால்‌ காலனிடம்‌ பயப்பட 


428 














சிவரகசியம்‌ 





வேண்டிய துண்டா? இதுகாறும்‌ யாம்‌ காலபயத்துக்குட்பட்டிருந்தோம்‌ ஸ்ரீ கால 
காலனைப்‌ பஜிப்பதில்‌ இப்போது ஆவலுண்டாயிருக்கின்றது. இனி நமக்குக்‌ கால 
பயமேது? இது நமக்கோர்‌ நல்லபாக்யம்‌. காலகாலனது சரணாரவிந்தங்களை 
யர்ச்சிக்கும்‌ பெரியோராகிய ஸ்ரீ யாக்ஞவல்கிய மாமுனிவர்‌ நமது இல்லம்‌ 
வந்ததனால்‌ மகா பாக்யம்‌ பெற்றனம்‌. சாம்பவர்கள்‌ சிவனுக்கு ஆலயமன்றோ? 
இன்றே நமதில்லம்‌ சிவசங்கம்‌ பெற்றது. தீனனிடம்‌ கருணையுடையோராகிய 
அச்சங்கரரே சாம்பவராகிய யாக்ஞவல்கியரென்னு முருவத்துடன்‌ நமதில்லம்‌ 
வந்தனர்‌. நாம்‌ செய்திருந்த சகல பாபங்களும்‌ தொலைந்தவென்பதில்‌ இனி யென்ன 
சந்தேகம்‌! இத்தினமே சுதினமாகியது. சிவத்தியானத்தில்‌ மனமின்றே சம்பந்தப்‌ 
பட்டது. இதுகாறும்‌ இப்பாக்கியம்‌ பெற்றிலேம்‌. இன்று தான்‌ எமக்குச்‌ சொந்தமென்று 
நினைத்திருந்த தனதானிய யானை குதிரை அரண்மனை மற்றுமுள்ள பாக்யங்களை 
யெல்லாம்‌ சிவனுக்கு நிவேதனஞ்செய்தோம்‌. அப்படிச்‌ செய்ததினால்‌ இனி ஒவ்வொ 
ன்றும்‌ கோடிபங்கதிகமாய்‌ வளரும்‌. சாம்பவர்களது கைகளே தானத்திற்குப்‌ 
பாத்திரமென்‌ றறிந்து பொருளெல்லா வற்றையும்‌ அவர்‌ கையில்‌ இன்று தானுதவப்‌ 
பெற்றனம்‌. சாங்கரரிடம்‌ தனமுதவப்‌ பெற்றால்‌ காமதேனு கிடைத்தது போலாகும்‌. 
காமதேனு பாலைக்கொடுப்பதற்கு வலுவில்‌ வருவதுபோல்‌ சாம்பவராகிய இம்‌ 
முனிவர்‌ வந்திருக்கின்றார்‌. பசுவுக்குப்‌ பசையற்ற யவசமும்‌ வைக்கோலுங்‌ கொடுத்‌ 
தாலும்‌ அதனைப்‌ புசித்து அஃது அற்புதமாகிய க்ஷீரத்தையே கொடுப்பது போலச்‌ 
சாம்பவரிடம்‌ அற்ப பொருளாவது உதவுவோமாயின்‌ அவர்கள்‌ நமக்கு மகா 
பாக்யங்களையெல்லாம்‌ அருளுகின்றனர்‌. சாம்பவர்கள்‌ கிடைக்கப்பெற்றோனுக்குக்‌ 
காமதேனுவா லாக வேண்டுவது யாது? அவரது பாதாரவிந்தத்தை யனுசரித்துக்‌ 
கொண்டு சகல சித்திகளும்‌ வருகின்றன. விபூதிபூசி ருத்திராக்ஷ மணிந்திருப்பவனு 
க்கு விரும்பிய தெல்லாஞ்‌ சித்திக்குமன்றோ? எவன்‌ வழுவின்றிச்‌ சிரத்தையுடன்‌ 
சாம்பவர்களை அர்ச்சிக்க விரும்புகின்றானோ அவனே புண்யவான்‌. பர்க்கபீம்‌ 
பவசங்கர நீலகண்ட சிவ சர்வ காலகால கிரீச என்று கூறிக்கொண்டு ஓ சித்தமே! 
சிவனையே யடைவாயாக. சிருட்டி திதி லய காரணனும்‌ பரம சுந்தரலும்‌ விபூதி 
பூசிய மேனியனும்‌ ஆகிய சிவனையே நினைப்பாயாக. கிரிராஜனது கன்னிகையோடு 
சிருங்காரவிலாரஞ்‌ செய்யுமிறைவனைச்‌ சிந்திப்பாயாக. ஓ அம்பிகாரமணா! 
என்னைக்‌ காப்பாற்றுங்கள்‌. ஓ இறைவனே! யான்‌ கற்பகோடி காலங்களிற்‌ செய்த 
பாபங்களையெல்லாம்‌ தொலைபச்செய்யுங்கள்‌. நம்மவனாகிய இவனைக்‌ 
காப்பாற்றுங்கள்‌ என்று நினைத்து வேண்டுவாயாக. ஒ மனமே! பிறவிதோறும்‌ யான்‌ 
விபூதி பூஷிதனாகியிருந்து பக்தியுடன்‌ சகல சாதனங்களாலும்‌ சிவனைப்‌ பூசிக்க 
வேண்டுமென்ற வெண்ணத்தைச்‌ சிறிதும்‌ வழுவவிடாதை. ஓ ஈசனே! தேவரீருக்கு 
அழகிய ஆலயங்களிருந்தாலும்‌ என்னையும்‌ ஒ ராலயமா யெண்ணிக்கொண்டு 
என்னிடம்‌ வசிப்பீராகவென்று ஓ மனமே! நீ பிரார்த்திப்பாயாக. ஏனைய ஆலயங்கள்‌ 
சுண்ணாம்பு முதலியவை பூசப்பெற்று விளங்குகின்றன போல என்‌ மனமெனு 
மாலையமும்‌ பக்தியமுதம்‌ பூரப்பெற்று விளங்குகின்றது. நர்மதையிற்றோன்றியதும்‌ 
மிக்ககடினமாகியது மானலிங்கத்தில்‌ சுகமாய்வசிக்கும்‌ உமக்கு ம்ருதுவாகிய எனது 
மனத்தில்‌ வசிப்பது மிக்க சுகமேயன்றோ? தீனபந்து என்று உமக்கோர்‌ பிரசித்தியிருக்‌ 
கின்றதே அதனை யடியேனிடத்தில்‌ அ வலமாய்ச்‌ செய்து கொள்ளற்க. பசுபதியினு 
டைய கருணைபெற்றனம்‌ அவர்‌ நம்மை கருணாப்பிரவாகத்தோடு கூடிய 
கடாக்ஷத்தால்‌ நோக்குகின்றாரென்று ஓ மனமே! நீ பாவனைசெய்வாயாக, ஓ 


429 














சிவரகசியம்‌ 





சித்தமே! சிவனே யான்‌ என்று எண்ணுதலாகிய சோஹம்‌ பாவனையால்‌ சகல 
கல்யாண ராசிகட்கும்‌ நிதியாகிய மஹா தேவனை யெப்போதும்‌ பாவனை செய்‌. 
விபூதிருத்திராக்ஷந்‌ தரிசிப்பதிலும்‌ சிவபுரியில்‌ வப்பதிலும்‌ சிவாராதனஞ்‌ 
செய்வதிலும்‌ சிவமந்திர ஜபத்திலும்‌ சிவத்தியானத்திலும்‌ கற்பகோடி காலம்‌ நிலை 
பெற்றிருக்கும்படி அருள்புரிய வேண்டுமென்று இறைவனைப்‌ பிரார்த்திப்பாயாக. 


நாற்பத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





430 














சிவரகசியம்‌ 





உ 
குமாராய நம: 


நாற்பத்தாறாம்‌ அத்தியாயம்‌. 
யாக்ஞவல்கியர்‌ சிவக்ஞான ஹேது கூறியது. 


வியாசர்‌. இவ்வாறு சனகர்‌ கூறிய வார்த்தையையும்‌ மனோபாவத்தையும்‌ 
அறிந்து யாக்ஞவல்கியர்‌ ஆனந்த பரவசராயிருந்து மகாதேவனது பாதாரவிந்தத்தை 
நினைத்து மனம்‌ லயிருத்திருந்தனர்‌. ஸ்ரீ மஹாதேவனது அறுக்கிரகமும்‌ அவரிடம்‌ 
பக்தியுமுடையவனெவனோ அவனுக்கு ஆனந்தபரவசத்‌ தன்மையுண்டு என்பதற்கு 
யாது சந்தேகம்‌? இவ்வாறு அவ்வனுபவம்‌ பெற்ற அம்முனிவர்‌ சனகனைப்பார்த்து 
மீண்டுங்‌ கூறியதாவது: ஓ சனகனே! எங்களுக்குச்‌ சகலபாக்யங்களும்‌ சந்திர 
மெளளி பின்‌ தியானத்தினாலேயே கிடைத்தன. சின்மயனும்‌ ஆனந்தவுருவனு 
மாகிய இறைவனை ஸ்மரித்தால்‌ அவன்‌ மகானந்தமளிக்கின்றான்‌. ஓ சனகனே! 
எமக்கு அநாதியாயிருந்த அவித்தை இலயமடைந்தது. அவித்தை தொலைந்ததா 
னால்‌ மிஞ்சுவது சிவரூபமொன்றே யன்றோ அவித்தையின்‌ காரியமே மனமும்‌. 
திடமாகிய மனமும்‌ சுவயம்பிரகாசமாகிய அச்சிவத்திற்‌ கெதிரில்‌ எங்ஙனம்‌ 
விளங்கும்‌. சூரியன்‌ சந்திரன்‌ அக்னி நக்ஷத்திரம்‌ மின்னல்‌ இவைகளும்‌ 
அவனுக்கெதிரில்‌ விளங்குவவல்லவே. மனோ விருத்தியுருவமாகிய அவித்தையும்‌ 
அதனைதிரில்‌ விளங்காது. இவ்வாறு சுயஞ்சோதியாய்‌ விளங்கும்‌ அச்சிவத்தைச்‌ 
சிலர்‌ ஓங்காரமென்கின்றனர்‌. அவனே இயற்கையாய்‌ விளங்குகின்றவன்‌. அவனை 
விளக்கிவைப்பது யாதொன்றுமில்லை யென்பதாம்‌. அதனைக்கேட்டு சனகன்‌ மிக்க 
விநயத்துடன்‌ யாக்ஞவல்கியரை வணங்கி, ஓ ஸ்வாமி! சிவக்ஞானம்‌ எதனாலுதிக்‌ 
கும்‌? அதனை யருள வேண்டுமென்று பிரார்த்திக்க முனிவர்‌ கூறுகின்றார்‌. ஓ 
அரசனே! நன்கு வினாவினிர்‌. இவ்வுண்மையைக்‌ கூறுகின்றேன்‌. சிவனே 
பரப்பிரமமென்றறிந்திடுக. அவனே சிவக்யானமளிப்போன்‌. இஃது மகாதேவனைச்‌ 
சிவலிங்கத்தில்‌ ஆராதிப்பதினா லறியலாகும்‌. ஸ்ரீ மஹா தேவரே பரப்பிரமமாயினும்‌ 
அவர்‌ பக்தானுக்கிரக நிமித்தம்‌ லிங்கத்தில்‌ நிலைபெற்றிருக்கின்றனர்‌. அவரிடம்‌ 
பக்தியோடு லிங்கார்ச்சனை செய்தால்‌ பக்தியுறுதியாகும்‌. ஸ்ரீசாம்பசிவப்‌ பிரீதியின்‌ 
பொருட்டுக்‌ கன்னிகாதான முதலியவைகளால்‌ சாம்பவர்களை எவன்‌ அடிக்கடி 
சந்தோஷிக்கச்‌ செய்திருக்கின்றானோ அவனாலேயே உறுதியாகிய பக்தியடைப்படு 
வதாம்‌. எவன்‌ சாம்பவர்களை யானை குதிரை கோக்கள்‌ வெண்பட்டு திவ்வியான்‌ 
னம்‌ முதலிய தானங்களால்‌ சந்தோவிக்கச்செய்து அவ்வாறு சம்புவையும்‌ பூசித்‌ 
திருக்கின்றானோ அவனுக்கே உறுதியாகிய பக்தி யுதித்திருக்கும்‌. எவன்‌ ரதோற்‌ 
சவம்‌ முதலியவைகளாலும்‌ சிவனைத்‌ திருப்தியடையச்‌ செய்திருக்கின்றானோ 
அவனுக்கே யுறுதியாகிய பக்தி யுதிக்கும்‌. சிவபூஜையுடன்‌ கூடிய மற்ற கர்மங்க 
ளெல்லாம்‌ பயன்படுமே யன்றிச்‌ சிவபூஜையை விடுத்துச்செய்யும்‌ ஏனையகர்‌ மங்க 
ளுக்கு யாதும்‌ பயனில்லை. அங்கத்துடன்‌ கூடிய கிரியையே பயன்படுமாதலால்‌ 
லிங்கார்ச்சனத்துடன்‌ கூடச்‌ செய்யுங்‌ கர்மமெல்லாம்‌ பயனுடையன. இனி அவ்வர்ச்ச 
னையின்‌ பயன்‌ யாதெனின்‌ சகலத்துக்கும்‌ அரசனாயிருத்தலாம்‌. ஒவ்வொரு 


431 














சிவரகசியம்‌ 





கர்மத்தின்‌ பயனை முதலில்‌ நிச்சயித்துக்கொண்டால்‌ அதன்‌ பின்னர்‌ அவ்வக்‌ 
கர்மத்தைச்‌ செய்தற்கியலும்‌. உலகில்‌ பயனை விரும்பாது ஒருவனும்‌ எக்காரியத்‌ 
தையுஞ்‌ செய்யான்‌. லிங்கார்ச்சனையால்‌ பற்பல பயன்சளும்‌ பெறக்கூடியன. ஈண்டு 
லிங்கார்ச்சனையால்‌ என்று மூன்றாம்‌ வேற்றுமைப்‌ படுத்திக்‌ கூறியதால்‌ 
அச்சொல்லுக்குப்‌ பலபல பயன்களைக்‌ கொடுக்கச்‌ சக்தியுளதென்று சாமர்த்திய 
மெனும்‌ பொருள்‌ கொள்க. ஈதேகரணனப்படும்‌. கரணமாவது அறியப்படின்‌ அதன்‌ 
பின்னர்‌ எப்படியென்று ஓர்‌ ஆகாங்கை (கேள்வி விருப்பம்‌) பிறக்கின்றது. அதாவது 
உலகில்‌ பயனை விரும்பியே ஓர்காரியத்தில்‌ ஒருவன்‌ பிரவர்த்திக்கின்றான்‌. 
இனிப்பயனை யறிந்ததின்‌ பின்னர்‌ அதன்‌ சாதனம்‌ யாது என்று சாதன விருப்ப 
முண்டாகின்றது. அதன்பின்‌ அதை எப்படிச்செய்கிறதென்று ஓர்‌ விருப்பமுண்‌ 
டாகின்றது. இனி அதன்‌ அங்கங்கள்‌ யாவை என்று விருப்பமும்‌ உதிக்க அதனை 
விதிப்பதாகிய அங்கவிதிகளு முக்கிய விதியி லடங்கி விடுகின்றன. இனி 
அதனங்கத்தின்‌ விதியும்‌ முதலாவது அங்கவிதியிலடங்கும்‌. ஒவ்வொரு கர்மமும்‌ 
செய்தவுடன்‌ காணாமற்போகிறபடியால்‌ அக்கருமத்திற்கு அதற்குரிய பயனை 
அளிப்பது எங்கனமொவ்வு மெனின்‌ இஃ.தறிக, அக்கர்மம்‌ முடிந்துவிட்டாலும்‌ அதன்‌ 
பயன்‌ காலாந்தரத்தில்‌ பெறப்பட்டாலும்‌ அப்பயனுக்கும்‌ அக்கர்மத்திற்கும்‌ ஓர்‌ 
சம்பந்தம்‌ தொடர்பாயுளது. கர்மம்‌ முடியும்‌ போதே அதனைத்தொட்டுக்‌ கொண்டு 
பின்னர்ப்பயன்‌ தரும்வரையில்‌ அபூர்வமென்று ஒன்று கூறப்படுவது யாதோ அஃதே 
அச்சம்பந்தமுள்தாம்‌. இஃது முக்கிய கர்மத்துக்குத்தானே யுளது. இதற்கு அங்கங்க 
ளென சில கூறப்பட்டனவே அவற்றிற்கும்‌ முற்கூறியபயனுக்கும்‌ இருக்குந்‌ 
தொடர்புற்ற சம்பந்த முளதோ? அங்ஙனமாயின்‌ அதுயாது எனின்‌, அஃது அவாந்தர 
அபூர்வமெனப்படுவதாம்‌. அதாவது அங்கங்கள்‌ அவாந்தர ஆபூர்வமுடையனவாம்‌. 
அவ்வவாந்தர அபூர்வமும்‌ முக்கிய அபூர்வம்‌ சித்தித்தற்கேதுவாம்‌. இங்ஙனம்‌ 
பயனுக்கேதுவாகும்‌ கர்மத்தைச்‌ செய்தற்கு முக்ய காரணம்‌ பயனின்‌ விருப்பமே. 
அஃதிருந்தாலொழிய கர்த்திருத்துவம்‌ சித்தியாது. பலேச்சை யிராதவனுக்குக்‌ 
கர்மத்தில்‌ முயற்சி யில்லை. கர்மத்தை விட்டுவிட்டால்‌ விதி அவலமாகின்றது. 
இனி விதிக்கப்பட்ட கர்மத்தை விட்டு விடுவதால்‌ வருவது யாதெனின்‌ நரகமே 
வருமென்பதில்‌ சந்தேகமே யில்லை. தேகத்தையே ஆன்மாவென்று கூறுஞ்‌ சிலர்‌ 
விதிக்கப்பட்ட கர்மத்தைச்‌ செய்யாமல்‌ நரகவாசம்‌ பெற்றுத்‌ தபிக்கின்றனராதலால்‌ 
விதிக்கப்பட்ட  கர்மங்களிற்சிரத்தையின்றி அதனைச்‌ செய்யாதிருக்கின்றனர்‌. 
சிரத்தையாவது யாதெனின்‌ இக்கர்மமானது விதிக்கப்பட்‌ டிருக்கின்றமையால்‌ இதை 
நாம்‌ செய்தால்‌ நமக்கு நன்மையுண்டு என்கிற நம்பிக்கையே. அது சிரத்தை 
யெனவும்‌ விஸ்வாசமெனவும்படும்‌. இஃ.துடையவனே 'கர்மத்துக்கதிகாரி யென்றறிக. 
இஃது குன்றியவன்‌ மஹா தூர்ப்பாக்கியவான்‌. சிவார்ச்சனையால்‌ விரும்பிய பயன்‌ 
நமக்குச்‌ சித்திக்கு மென்பதில்‌ சந்தேகமே யில்லை யென்ற நம்பிக்கையுடைய 
பாக்யவானே அக்கர்மத்தின்‌ பயனைப்‌ பெறுவான்‌. கர்மங்கள்‌ சாமானியமாய்‌ 
ஒன்றாயினும்‌ நித்தியம்‌ நைமித்திகம்‌ காமியமென மூவகைப்படும்‌. இவைகளுள்‌ 
காமியமொன்றுக்கே பயனுண்டு, நித்ய நைமித்திகங்களுக்குப்‌ பலனில்லை யெனக்‌ 
கூறுவாரும்‌ சிலருண்டு. அவர்கள்‌ பாவனை யென்பதின்‌ மணத்தையும்‌ மூகராதவரெ 
ன்பதிற்‌ சந்தேகம்‌ யாதுமில்லை. விதியென்பது அதாவது விதியினுருவ மின்னதெ 
தன்று அறியாதவரே அப்படிக்‌ கூறுகின்றனர்‌. விதிக்கு மூன்றம்சங்களுள. 
அவைகளில்‌ முதலாவதம்சம்‌ பலன்‌. இரண்டாவது அம்சம்‌ சாதனம்‌. மூன்றாவ 


432 














சிவரகசியம்‌ 





தம்சம்‌ அதனங்கம்‌ என்றறிக. இவைகளுள்‌ முதலாவதம்‌ சமாகிய பயனை 
இல்லையென்று புலம்பினால்‌ விதியுருவஞ்‌ சித்தியாமல்‌ விதி அவலமாய்‌ விடும்‌. 
விதித்வங்கெடின்‌ அதனில்‌ யாருக்குப்‌ பிரவர்த்தியுண்டாகும்‌? இனிச்‌ சில விதிகளில்‌ 
பயன்‌ கூறப்படக்கண்டிலமே எனின்‌ அங்கும்‌ பயனைக்‌ கற்பித்துக்கொள்வதே 
அவசியமென்க. விதியானது முதலில்‌ பயனைப்பற்றியே நடைபெறுகின்றது. 
இங்கனம்‌ நடைபெறுதல்‌ சகல கர்மங்களுக்கு முளதாதலால்‌ விதித்தன்மைக்கு 
முக்யஹேதுவாகிய பயனெனும்‌ அம்சத்தை நித்ய நைமித்திக கர்மங்களுக்கில்லை 
யெனின்‌ அக்கர்மங்களுக்கு விதிக்கப்படுந்‌ தன்மையியலாது. ஆதலால்‌ நித்யமாய்‌ 
விதிக்கப்பட்ட விபூதி உத்தூளன முதலிய சிலகன்மங்களுக்கும்‌ அபாரமாகிய 
பயனுளதென்று மந்திர லிங்கங்கள்‌ கூறுகின்றன. ஒவ்வொரு கன்மங்களுக்கும்‌ 
பயனுளதென்பது நிச்சயமே. சில கர்மங்களுக்குப்‌ பிரதான வாக்கியங்களில்‌ பயன்‌ 
காணாவிடினும்‌ அங்க வாக்யங்களாற்‌ கூறப்பட்ட பயனையே அங்கும்‌ கொள்ள 
வேண்டும்‌. இனிச்‌ சில விதிகளுக்கு அங்க வாக்கியங்களிலும்‌ பயன்‌ கூறப்பட்டிலதே 
அதற்கு யாதுக்தி யெனின்‌, ராத்திரி சத்திரமெனும்‌ யாகவிதி நியாயமா யங்கும்‌ 
பயனைக்‌ கற்பித்துக்கொள்ளல்‌ வேண்டும்‌. இங்ஙனமே நைமித்திக கர்மங்களிலும்‌ 
அதனதற்குரிய பயனைக்‌ கற்பித்துக்கொள்ள வேண்டியதேயாம்‌. ஆதலால்‌ பயனற்ற 
கர்மம்‌ எங்கும்‌ கூறப்பட்டிலது. ஆருத்திரை முதலியவையோடு கூடியதினம்‌ ஓர்‌ 
நிமித்தத்தோடு கூடியது. அந்நக்ஷத்திர சம்பந்தமே சிவபூஜைக்கு நிமித்தமாகு 
மாதலால்‌ அன்று பூசிப்பது நைமித்திகமாம்‌. இஷ்ட சாதனத்வஞானம்‌ விரும்புவதை 
ப்பெறுதற்குச்‌ சாதனமான ஞானம்‌ யாண்டும்‌ பிரவர்த்தகமென்று கூறப்பட்டுளது. 
அங்ஙனமிருக்க அதனைத்‌ தடுப்பதற்கு எவரால்‌ முடியும்‌? இதுகாறுங்‌ கூறியதனால்‌ 
சகல கர்மங்களுக்கும்‌ பயனுளது என்பது பெறப்பட்டது. இனிப்பலம்‌ வ்யோகத்தைத்‌ 
தவிர வேறுயா துமில்லை யென்று கூறுவாருமுளர்‌. அவரை இங்ஙனம்‌ வினவ 
வேண்டும்‌. வ்யோக பலமென்றது அசத்துப்பொருளா? அல்லது சத்துப்பொருளா? 
என்று வினவ அவர்‌ பதில்‌ கூறவேண்டும்‌. ஒன்றுங்‌ கூறாவிடில்‌ உத்தரம்‌ சபலமாய்‌ 
விடும்‌. ஆண்டு விடை பயனுடைய தென்பதாம்‌. அசத்தெனில்‌ வஸ்து யாது மில்லா 
தாய்‌ விடும்‌. சத்தென்னில்‌ வ்யோகம்‌ பலமென்‌ றுலகில்‌ கூறுவாரில்லை. ஆதலால்‌ 
சகல கர்மங்களும்‌ பயனுடையனவே என்று சுருதி கூறுகின்றது. ஆயினும்‌ சிவபூஜை 
ஓர்‌ சிறப்புற்ற வைதிக கர்மமே. அதற்குப்‌ பயனும்‌ மிகவுளது. அதற்கங்கங்களும்‌ 
பலவுள்‌ . அவ்வங்கங்களோடு கூடிச்‌ சகல பலத்தையளிப்பதாகும்‌. முதலில்‌ பயன்‌ 
விருப்பமே முக்யமாகும்‌. அப்பல விருப்பமும்‌ முக்ய கர்மத்தில்‌ நிகழ்வதே 
பிரதானத்திலுளதே யன்றி அங்கங்களைக்‌ கொண்டே கர்மத்தில்‌ பிரவர்த்தியில்லை. 
ஆதலால்‌ முக்ய கர்மமே பலத்தைக்‌ கொடுப்பதாயினும்‌ அம்முக்யமும்‌ 
அதனங்கத்துடன்‌ கூடியே பலன்‌ தருகின்றது. அங்கங்கூடாவிடில்‌ முக்ய 
கர்மத்தினுற்பத்தியே இயலாதாதலால்‌ அங்கங்களும்‌ அவ்வங்காங்கங்களு 
முறையே கூறப்பட்டுள்ளன. லிங்கார்ச்சனத்தினால்‌ ஆயுளைச்‌ சம்பாதிக்கலா 
மென்பதாதி வாக்யங்களால்‌ லிங்கார்ச்சனம்‌ கரணமென்றும்‌ ஆயுள்‌ பலனென்றும்‌ 
விளங்குகின்றது. அங்கு அவ்விலிங்கார்ச்சன மெதனாலென நிகழ பில்வ பத்திர 
முதலிய சாதனங்களால்‌ என்பது அறிக. பில்வபத்திர முதலிய சாதனங்களில்‌ 
வைராக்யம்‌ வந்து விட்டால்‌ அதன்‌ கரணமே நிகழாது. தூபந்தீப்‌ முதலியவும்‌ 
பொருளைக்‌ கொண்டு நிகழவேண்டியதாதலால்‌ தனத்தில்‌ வைராக்யமும்கூடாது. 
ஆதலின்‌ சம்பாதித்த திரவியங்களை யெல்லாம்‌ சிறிதும்‌ அநாதரவு செய்யாது 


433 














சிவரகசியம்‌ 





சிவபூசையில்‌ செலவு செய்யவேண்டும்‌. அதனால்‌ பயன்‌ கிட்டும்‌. பஞ்சாமிர்த 
அபிஷேகங்களுக்கு வேண்டிய பால்‌ தயிர்‌ தேன்‌ நெய்‌ முதலியவை தனமிலாவிடின்‌ 
கிடைக்காவாகலான்‌ தனத்தினாலேயே சிவபூஜையினங்கம்‌ சாத்தியமாகும்‌. 
அன்றியும்‌ பக்குவமாகிய கனிரசங்களால்‌ லிங்கத்தை ஸ்நானஞ்‌ செய்விப்பதும்‌ 
நைவேத்யத்திற்கு வேண்டிய பரமான்ன முதலியவைகளும்‌ சிவனுக்கருகமாகிய 
சுவர்னாபரணமுதலியவைகளும்‌ பொருளிராவிடில்‌ நடவா ஆகையால்‌ தனம்‌ வேண்‌ 
டியதவசியமே. இனி பாரியை யிடத்தில்‌ பற்றில்லாமல்‌ வைராக்யம்‌ வேண்டும்‌. 
இஃது சிவபூஜைக்கு அங்கம்‌ என்பதும்‌ யுக்தமல்ல. ஏனெனின்‌ சிவநைவேத்ய 
அன்னபாகஞ்‌ செய்வதற்குப்‌ பாரியை யில்லாமல்‌ முடியாது. அஃதும்‌ யுக்தமேயாம்‌. 
சிவார்ச்சனையின்‌ பொருட்டு உபயோகப்‌ படுவதெல்லாம்‌ ஆதரிக்கவேண்டிய 
தவசியமே. பாரியையிடம்‌ வைராக்யம்‌ கொள்வது தகுதியல்ல. இதனால்‌ வைராக்ய 
மென்னுஞ்‌ சொல்‌ ஏதோ பரிபாஷையாய்க்‌ கூறும்‌ ஓர்‌ சொல்லென்றறிக. 
சிவார்ச்சனையி லுபயோகப்படும்‌ சாதனங்களுக்கும்‌ தனம்‌ வேண்டிய தவசியமாத 
லாலும்‌ அங்ஙனம்‌ தனத்தைத்‌ துச்சமாய்‌ நினைத்துச்‌ சம்பாதிக்காமல்‌ சும்மாயிருப்‌ 
பதே வைராக்யம்‌ என்பது தகுதியல்ல. மற்றியாதெனின்‌ சம்பாதிக்கும்‌ பொருளையெ 
லாம்‌ சிவபூஜையி னிமித்தம்‌ செலவழிப்பதே வைராக்ய மெனப்படும்‌. 


பூர்வம்‌ சதானந்தன்‌ என்று பிரசித்திபெற்ற ஓரரசனிருந்தனன்‌. அவன்‌ மகா 
தான்மிகன்‌. குணவான்‌. மிக்கபராக்கிரம்‌ முள்ளவன்‌. சிவபூசையையே பெரிதாகக்‌ 
கொண்டவன்‌. சிவபூசை முதலிய தர்மங்களையே மேன்மேலு மோங்கும்படிப்‌ 
பரிபாலனஞ்‌ செய்துவருவோன்‌. அவன்‌ எப்பொழுதும்‌ ஸ்ரீ மஹா தேவனை 
எங்கெங்கு பூசிப்போம்‌ எந்தெந்த முறையுடன்‌ பூசிப்போம்‌ என்பதாதி சிந்தனையே 
செய்வோன்‌. சாம்பவர்களிடம்‌ அபார சிரத்தையுடையவன்‌. அவர்களைப்‌ 
போஷிப்பதையே பெரிதாக நினைப்பவன்‌. சத்யமாய்ப்‌ பேசுகின்றவன்‌. சகலமுமறிந்த 
வன்‌. நீதிசாஸ்திரங்களி னுண்மையை நன்றாயறிந்தவன்‌. பிரஜைகளைப்‌ பரிபாலிப்ப 
திலும்‌ துஷ்ட நிக்ரஹஞ்‌ செய்வதிலும்‌ மிக்க திறமை பெற்றவன்‌. கீர்த்தியுடையவன்‌. 
வைராக்யமுடையோன்‌. அசூயையற்றவன்‌. யுத்தத்தில்‌ தேவர்களையும்‌ நடுங்கச்‌ 
செய்வோன்‌. சகல லக்ஷணங்களு முடையோன்‌. இப்படிச்‌ சகல குணங்களும்‌ 
பொருந்திய அவ்வரசனிடம்‌ ஓர்‌ சமயம்‌ ஆதிசேஷனும்‌ குருவும்‌ வந்தடைந்தனர்‌. 
அப்படி வருததைக்கண்ட அரசன்‌ எதிர்‌ சென்றோடி சாஷ்டாங்கமாய்‌ நமஸ்கரித்துப்‌ 
பூசித்தான்‌. பினனர்‌ அவர்கள்‌ ஒருவரோடொருவர்‌ குசலவினா செய்து பேசிக்‌ 
கொண்டிருந்தனர்‌. அப்போது அரசன்‌ குருவைப்பார்த்து குருமூர்த்தியே ஓ ஸ்வாமி! 
தர்மங்களுக்குள்‌ சிறந்தது யாது? சகலமுமறிந்த தேவரீரே தர்மரகசியமுமறிந்தவர்‌. 
சகல தேவருள்ளஞ்‌ சிறந்தவர்‌ யார்‌ என்று சுருதி கூறுகின்றது? என்று கேட்க, 
அப்போது குரு ஓ அரசனே சகல தர்மங்களிலும்‌ சிவதருமமே சிறந்தது. 
அதனாலேயே சகல காமங்களும்‌ பயன்‌ படும்‌. சிவபாதாரவிந்தத்தைப்‌ பூசிப்பதனால்‌ 
கிடைக்கும்‌ பயன்‌ உக்ரமாகிய தவத்தாலும்‌ பெறல்‌ அரிது. எண்ணிறந்த கோடி 
யாகங்களைச்‌ செய்வதாலும்‌ அங்ஙனமே. ஸ்ரீ மஹா தேவகிருபை யொன்றி 
னாலேயே அடையப்படுவதாகும்‌. ஸ்ரீ மஹா தேவரிடம்‌ உறுதியாகிய பக்தி அனந்த 
கோடி புண்யங்களாலேயே யுண்டாக வேண்டியது. ஓர்‌ க்ஷண காலம்‌ அவனை 
ஸ்மரித்தாலும்‌ சகல பாதங்களினின்றும்‌ விடுபடுகின்றான்‌. என்னைப்‌ பூசிப்பதும்‌ 
மகாதேவ பாதார விந்தத்தைப்‌ பூசிப்பதாகும்‌. மகா பாதகமெனும்‌ பஞ்சுப்பொதியானது 


434 














சிவரகசியம்‌ 





சிவநாமமெனும்‌ அக்னியின்‌ லேசத்தால ஓர்‌ கணப்போதில்‌ பஸ்மமாய்‌ விடும்‌. 
எவனுக்குச்‌ சாம்பவர்களைப்‌ பூசிப்பதில்‌ மிக்க விஸ்வாஸ்‌ முளதோ அவனுக்கே 
மகா பாதகமெனும்‌ சமுத்திரம்‌ வற்றி வறண்டு போவதாம்‌. சிவபூஜா மஹிமை 
யானது சகல சுருதிகளாலுங்‌ கொண்டாடப்‌ படுகின்றமையால்‌ அது என்னாலும்‌ 
இச்சேஷனாலும்‌ அல்லது யமனாலும்‌ மற்றெவனாலுங்‌ கூறமுடியாது. பூர்வம்‌ 
சிவதருமத்தை யறிவதின்‌ பொருட்டு இச்சேடன்‌ பதினாயிரம்‌ யுகம்‌ தவஞ்செய்தும்‌ 
அதன்‌ மஹிமை யறிய முடியவில்லை. சிவனொருவராலேயே அறிதற்கியலும்‌. 
சிவனே தர்மக்ஞான சிரோமணி என்று முழங்குகின்றமையால்‌ அவரே அதன்‌ 
தத்‌ வத்தையறிவார்‌. பலகோடி காலம்‌ தவம்‌ செய்தும்‌ காணக்கூடாத அத்தரும்‌ 
மானது சிவனுக்கும்‌ அம்கைக்கும்‌ குமாரருக்கும்‌ நந்திகேசர்‌ முதலிய வர்க்கும்‌ 
விளங்கும்‌. என்போன்றவரும்‌ ஒருவாரறிவார்‌. ஆனாலும்‌ அதனை முழுதுமறிதற்கு 
ஒருவராலு மியலாது. ஆனால்‌ சம்பு தர்மத்தைச்‌ சாம்பவரே யறிவார்‌. அது நம்‌ 
போன்றவர்க்‌ கெட்டாது என்பது நிச்சயம்‌. இனிச்‌ சிவபூசையை விதிக்கும்‌ விதிகள்‌ 
பற்பல விருக்கின்றன. அவைகளையும்‌ நாமறிதற்கில்லை. சிவனே சிவதர்மங்களை 
ரகசியமாயிருக்கச்‌ செய்திருக்கின்றனர்‌. ஆதலால்‌ மற்றவர்களுக்கும்‌ நமக்கும்‌ அது 
விளங்காதன்றோ? அப்படிப்பட்ட தர்ம ரகசியத்தை அவனது பேரருளாலறிந்திருக்கும்‌ 
பெரியோர்‌ பரம்‌ சாம்பவராவர்‌. அவர்களை அவ்விறைவனாகவே நினைக்கின்றேன்‌. 
அப்படிப்பட்டமகா சாம்பவரது பாதத்தை நமஸ்கரிக்கின்றேன்‌. வேதாந்தங்களாலும்‌ 
முகுந்தராலும்‌ தேவர்களாலும்‌ வணங்கப்படுகின்றவர்‌ அவரே. அவரைத்‌ தரிசிப்பது 
பிறவி யெனும்‌ பிணியை நீங்கச்செய்து முக்தியைத்‌ தரும்‌. சாம்பவ தர்மமறிந்த 
சைவோத்தமரே தன்யர்‌. அவரது பாதாரவிந்தத்தை யர்ச்சிப்போரும்‌ தன்யர்‌. அவரது 
பாததூளியைச்‌ சிரசினால்‌ தரிப்பவருக்குக்‌ காலபயமு மில்லை. ஆதலால்‌ நாம்‌ 
சிவபூசை செய்வோரும்‌ சிவாசார விரதமுடையோரும்‌ சிவதர்மம்‌ அறிந்தவருமாகிய 
பெரியோரைத்‌ தியானித்தாலும்‌ சகல பாபங்களுந்தொலைந்து யமயாதனையுங்‌ 
காணாமல்‌ முக்தியெனும்‌ பேரானந்தமடையலாம்‌. 


நாற்பத்தாறாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





435 














சிவரகசியம்‌ 





உ 
கிரவுஞ்ச தாரணாய நம: 


நாற்பத்தேழாம்‌ அத்தியாயம்‌ 
குரு ஸதாநந்த ஸம்வாதம்‌. 


வியாசர்‌ கூறுகின்றார்‌: - இவ்வாறு பிரகஸ்பதி கூறியதைக்கேட்டுச்‌ 
சதானந்தர்‌ அளவிலடங்கா வானந்த முடையோராய்‌ மீண்டும்‌ பிரகஸ்பதி 
பகவானைப்‌ பார்த்து ஒ ஸ்வாமி! சிவார்ச்சனை செய்ய விரும்புவோர்‌ தினந்தோறும்‌ 
செய்ய வேண்டிய காரியம்‌ யாது? அதனை முறையோடுரைத்தருளுங்க ளென்று 
பிரார்த்திக்க குரு கூறுகின்றார்‌. ஓ அரசனே! அருணோதயத்துக்கு முன்னெழுந்து 
செளச முதலியதை முடித்துச்‌ சுத்த தீர்த்தத்தில்‌ ஸ்நானஞ்‌ செய்து விபூதி பூசித்‌ 
திரிபுண்டரமணிந்துருத்திராக்ஷந்தரித்துச்‌ சந்தியா வந்தனஞ்‌ செய்து சிவாராதனை 
க்கு வேண்டிய ஆசனமாவது குசம்‌ அல்லது புலித்தோல்‌ அல்லது சித்ராசனம்‌ 
வெள்ளைக்‌ கம்பளம்‌ அல்லது நீலம்‌ மஞ்சள்‌ அல்லது கர்ப்பூரம்‌ போல வெண்ணிறம்‌ 
பொருந்திய ஆசனத்திலுட்கார்ந்து தனது ஹ்ருதய கமலத்தில்‌ வீற்றிருப்போனாகிய 
இறைவனைத்‌ தியானிக்க வேண்டும்‌. உமையால்‌ தழுவப்பெற்ற தேகத்தோடும்‌ 
கர்ப்பூ மலைபோல்‌ விளங்கும்‌ வெண்பட்டணிந்தோனும்‌ ரத்னாபரணங்கள்‌ 
தரித்தோனும்‌ முடிவற்ற (எல்லையற்ற வைபவ முடையோனும்‌ சைதன்னிய 
கனனும்‌ அத்வைதனும்‌ சகல தேவர்களாலும்‌ பூஜிக்கப்படுகின்றவனும்‌ 
முக்கண்ணனும்‌ நீலகண்டனும்‌ சூலமேந்தியவனும்‌ இடக்கையில்‌ மகாமேருவாகிய 
தனுசைப்‌ பிடித்தவனும்‌ சடாமுடி தடத்தில்‌ சந்திரகலை தரித்தவனும்‌ திரிபுண்டர 
மணிந்து ஜ்வலிக்கும்‌ நெற்றியுடையோனும்‌ சுவர்ண மேனியனும்‌ அழகிய முகமு 
டையோனும்‌ மலர்ந்த மந்தார மாலையணிந்தோனும்‌ பில்வத்தளிரால்‌ ஜ்வலிப்ப 
வனும்‌ சுவர்ணமயமாகிய கடகமணிந்தவனும்‌ காலிலணிந்த நூபுரத்தின்‌ ஒலியால்‌ 
சேவிக்கப்பெற்றவனும்‌ முனிவரது மனதாகிய வண்டுகள்‌ சம்பந்திக்கப்‌ பெற்ற பாதார 
விந்த முடையோனும்‌ மான்‌ வரதான முத்திரை அபயதான முத்திரைகளைத்‌ தரித்த 
கையனும்‌ மன்மதனை யெரித்தவனும்‌ கருணாப்பிரவாகம்‌ ததும்பும்‌ கடாக்ஷமுடை 
யோனும்‌ விரூபாக்ஷனும்‌ விமலனும்‌ விங்வேசனுமாகிய ஜகதீசனைத்‌ தியானிக்க 
வேண்டும்‌. பின்னர்‌ அவ்விறைவனைச்‌ சிவலிங்கத்தில்‌ தியானித்துக்‌ கமல முதலிய 
அமலமாகிய மலர்களாலும்‌ பில்வபத்திரங்களாலும்‌ அந்த லிங்கத்தி லர்ச்சிக்க 
வேண்டும்‌ அது சகல காமங்களையுந்‌ தந்தருளுமென்று உபநிடதங்கள்‌ கூறுகின்றன. 
இவ்வாறு பூசித்து இறுதியில்‌ தன்னை இறைவனுக்கு நிவேதிக்க வேண்டும்‌. இதுவே 
ஆத்ம நிவேதனமெனப்படும்‌. பூஜா நிவேதனம்‌ செய்து பன்முறை நமஸ்கரித்து 
எழுந்து நின்று ஓ இறைவனே! தேவரீரது சரணாரவிந்த அர்ச்சனத்தின்‌ 
பொருட்டெனது மனம்‌ மலராகவும்‌ எனது சரீரம்‌ தூபமாகவும்‌ எனது வாக்கு 
நிவேதனமாகவும்‌ எனது கண்கள்‌ தீபமாகவுமாக, அன்றியும்‌ எனக்குள்ள ஏனைய 
பொருள்களும்‌ உமது பாதாரவிந்தபூஜைக்கு யோக்கியமாகுக. ஓ முக்கண்ணனாகிய 
இறைவனே! எனது சரீரம்‌ பவித்திரமாய்ச்‌ சிவலிங்கார்ச்சனையின்‌ பொருட்டு யோக்‌ 
கியதையுடையதாகுக, பரமசாம்பவர்களாகப்‌ பெற்ற பத்தினி புத்திரர்களோடு கூடச்‌ 


436 














சிவரகசியம்‌ 





சிறிது மிடையூறின்றித்‌ தேவரீரது பாதாரவிந்தத்தை அழகியக மலங்களால்‌ பூசிப்பதி 
னாலேயே காலஞ்‌ செல்லவேண்டும்‌. எனக்கு நூற்றுக்கணக்காயும்‌ ஆயிரக்கணக்‌ 
காயும்‌ ஜன்மங்கள்‌ வரட்டும்‌. அவைகளால்‌ எனக்கோர்‌ குறையுமில்லை. திரிலோசன 
னாகிய தேவரீரது கருணைக்கு ஏதுவாகிய திடபக்தி யொன்று மாத்திரம்‌ எடுக்குஞ்‌ 
ஜன்மங்ளெல்லாஞ்‌ சித்திக்குமாயின்‌ அவைகளெல்லாம்‌ தன்யங்களே யென்பது 
நிச்சயம்‌. ஓ ஸ்வாமி! தேவரீரது பாதாரவிந்தத்தைப்‌ பூசிப்பதொன்றே என்னால்‌ 
விரும்பப்படுவது. தேவரீர்‌ அதனை யருள வேண்டும்‌. அஃதே சகல சித்தியுமடையச்‌ 
செய்யும்‌. பிறவி தோறும்‌ பரசிவ பக்தியும்‌ பொன்களில்‌ விரக்தியும்‌ சிவக்ஷேத்ர 
யாத்திரை செய்வதற்குச்‌ சக்தியும்‌ லிங்கார்ச்சனை செய்வதில்‌ பிரியமும்‌ உமாநாத 
ரது கதைகளில்‌ யுக்தியும்‌ (வார்த்தையும்‌) வேண்டுமென்பதே எனது வரம்‌. இது 
முதல்‌ பிரளயகாலம்‌ வரையில்‌ சிவநாமமே எனது நாவினில்‌ நடனஞ்‌ செய்ய 
வேண்டும்‌. ஸ்ரீ கூலபாணியின்‌ சரணத்தையே எனது கைகள்‌ பற்ற வேண்டும்‌. அநேக 
யாகங்களாலும்‌ சகல யோகங்களாலும்‌ தானதர்டங்களாலும்‌ ஆகவேண்டியது 
யாதுமில்லை. ஓ கெளரி ரமணா! தேவரீரது சரணத்தையே பஜிக்க வேண்டும்‌. அபார 
செல்வங்களாலும்‌ அளவிறந்த யானை குதிரை கோ கோடிகளாலும்‌ எனக்காக வேண்‌ 
டியது யாதுமில்லை. கர்ப்பத்தில்‌ வாசஞ்செய்யும்‌ போதும்‌ விவேக சூனியனாய்த்‌ 
தேவரீரது பாதாரவிந்தத்தை நினையாது உதாசீகானா யிருக்கும்படி நேர்ந்தது. அது 
மீண்டும்‌ வரக்கூடாது. பால்யத்தில்‌ தேவரீரை மறந்து வயிற்றுக்காரியத்தையே 
பெரிதென நினைத்துக்‌ கெட்டேன்‌. பின்னர்‌ யவ்வன பருவத்தில்‌ அப்பருவமெனும்‌ 
மகாவனத்திற்புகுந்து உன்மத்தனாய்‌ யாதுந்தெரியாதவனா யுழன்றேன்‌. தேவரீரைச்‌ 
சிறிதும்‌ ஆராதித்திலேன்‌. மங்கையின்‌ விலாசத்தால்‌ வஞ்சிக்கப்பட்ட சித்தத்தோடு 
யாதுந்தெரியாமல்‌ மயங்கினேன்‌. மனைவியின்‌ லீலா மயக்கமெனும்‌ சிறைச்‌ 
சாலையில்‌ புகுந்து பரவசனாய்‌ யாதுஞ்செய்தற்கியலாதவனாய்க்‌ கலங்கினேன்‌. 
இத்தகைய கேடுகள்‌ இனி எக்காலத்தும்‌ வாராதிருக்கப்‌ பிரார்த்திக்கின்றேன்‌. ஓ 
கெளரீ ரமணா! மன்மதன்‌ கணையா லடியுண்டு தருணியின்‌ காலில்‌ வீழ்வதாலேயே 
பலதினங்கழித்தேன்‌. சம்சாரமெனும்‌ படுகுழியில்‌ வீழ்ந்தேன்‌. சாம்பவர்களுக் 
குபகாரஞ்செய்வதில்‌ என்‌ மனஞ்‌ சிறிதும்‌ சென்றிலது. மந்தாரம்‌ முல்லை பில்வதள 
முதலிய பூஜோபகரணங்சுளைச்‌ சம்பாதிப்பதில்‌ சிறிதும்‌ யத்தனஞ்‌ செய்திலேன்‌. 
ஹாவிசாரம்‌ சிறிதுமற்ற பிரதிதினமும்‌ பிரளயம்‌ போல்‌ ஜீவித்தேன்‌. ஓ இறைவனே! 
என்னை நம்மவனென்று தேவரீர்‌ நினைத்தருளக்கூடாதா? அப்படி நினைப்பதால்‌ 
தேவரீருக்கு வந்தஹானியாது? தேவரீர்‌ தீனபந்து என்று சுருதி கூறுகின்றன. 
ஆதலால்‌ யான்‌ ஓ கெளரீமணாளா! உம்முடைய சரணாரவிந்தத்தைப்‌ பஜிக்கின்‌ 
றேன்‌. என்றிங்ஙனம்‌ மகாதேவனைப்‌ பிரார்த்தித்துப்‌ பன்முறை நமஸ்கரித்துப்‌ பில்வ 
முதலியவைகளால்‌ அருச்சித்து நிவேதனஞ்‌ செய்யப்பட்டதனைப்‌ புசிக்கவேண்டும்‌. 
சிவநைவேத்ய சேஷத்தைப்‌ புசித்தாலும்‌ சங்கரர்‌ சிவபதந்தருகின்றனர்‌. அப்படிப்‌ 
புசிக்கும்‌ போது கவளந்தோறும்‌ மஹா தேவனைச்‌ சிந்தித்துக்கொண்டே புசிக்க 
வேண்டும்‌. அப்படிப்புசித்தால்‌ அவன்‌ செய்த பாதகங்களெல்லாம்‌ ஓர்‌ கணப்போதில்‌ 
நாசமாகும்‌. சிவநிவேதன அன்னத்தை யெடுத்துச்‌ சிவத்தியானஞ்‌ செய்து புசிப்பவனு 
முக்தியடைகின்றான்‌. சிவதிவேதனத்தைத்‌ தரிசித்தாலும்‌ சகல பாபங்களினின்றும்‌ 
விடுபடுகின்றான்‌. சிவநிவேதனஞ்‌ செய்த சேஷத்தைக்கண்டவுடன்‌ ஹர ஹர 
வென்று எவன்‌ உரத்துக்கூ.வுகின்றானோ அவனிலும்‌ உத்தமன்‌ யாருமில்லை. 
அவன்‌ வசிட்டாதி முனிவர்களிலு முத்தமனாவான்‌. சிவநைவேத்திய போஜனத்தில்‌ 


437 














சிவரகசியம்‌ 





பக்தியுதிப்பது அபார புண்ணியத்தினாலேயே யாம்‌. சிவநிவேதனமான சேஷத்தைப்‌ 
புசித்து ஆனந்தமடைந்திருக்கும்‌ பெரியோரைத்‌ தூரத்தினின்று தரிசித்தாலும்‌ முக்திப்‌ 
பேற்றுக்காளாகின்றான்‌. சிவறைவேத்யத்தைப்‌ புசித்து அதனால்‌ சோகமற்றுப்‌ 
பேரானந்த மெய்திய பெரியோரைச்‌ சரணமடைகின்றவரே தன்யர்கள்‌. ஏனெனின்‌ 
அவரது பாதாரவிந்தத்தை ஸ்ரீ மஹா விஷ்ணுவும்‌ பூகிக்கின்றனர்‌. அதனையே 
முனிவர்களும்‌ எல்லாவற்றுக்கு மேலானதென்கின்றனர்‌. ஆதலால்‌ அவ்வாகாரத்‌ 
தைப்‌ பரமபக்தியுடன்‌ புசித்துச்‌ சிவனைச்‌ சிந்தித்துக்கொண்டும்‌ சிவநாம கீர்த்தனஞ்‌ 
செய்து கொண்டும்‌ நடனஞ்செய்து கொண்டும்‌ விளங்கும்‌ பெரியோர்களே பெரியோ 
ர்களாவார்‌. அவரது சமீபம்‌ அந்தகனுஞ்‌ செல்லானெனின்‌ மற்றெதனிடம்‌ 
அவர்களுக்குப்‌ பயமுளது? அவர்‌ மங்கையாதி பற்றின்றி ஒப்பற்றவராய்‌ விளங்கு 
வார்‌. ஓ காதே! சிவசரித்திரத்தைக்‌ கேட்பாயாக. ஓ நாவே! சிவநாமாமுதத்தைக்‌ 
கூறு. ஓ கைகளே! சிவார்ச்சனையையே செய்வாயாக. ஓ கண்களே! சிவலிங்கத்தை 
யே தரிசனஞ்‌ செய்‌. மஹேஹ்வரனை விடுத்து இதர தெய்வத்தினிடத்திற்‌ சிறிதுஞ்‌ 
செல்லற்க. ஓ சித்தமே! சங்கரனையே யாஸ்ரயிப்பாயாக. அவரது வாசற்காப்போனது 
வாசலில்‌ மகா ஆதரவோடு கூடி நிற்கும்‌ விஷ்ணு முதலிய ஏனைய தேவர்களைத்‌ 
தூரத்தில்‌ தள்ளிவிடு. சுவப்பனத்திலும்‌ நினையாதே. உனக்கு நலம்‌ வேண்டுமானால்‌ 
அம்பிகை பாகனாகிய சிவனைச்‌ சேவிப்பாயாக. ஓ சித்தமே! சங்கரனைத்‌ 
தியானிப்பாய்‌. ஓ கையே! அழகிய பில்வ தளங்களால்‌ சிவலிங்கத்தை யர்ச்சித்துச்‌ 
சிரசில்‌ அஞ்சலி செய்து போற்றுவாயாக. உனது சொந்தநடனம்‌ (அபிநயம்‌) விட்டுச்‌ 
சிவநடனாபிநயஞ்‌ செய்வாயாக. அடா! மனமே! சிறிதுந்‌ தாமதிக்காமல்‌ நான்‌ 
சொல்லுகிறபடி செய்வாய்‌. விஷ்ணு பிரம்ஹா முதலியோரது மனதில்‌ விளங்கும்‌ 
சாம்ப சிவ பாதாரவிந்தத்தையே பஜி. அந்தக (யம) னெனும்‌ வேடனிடம்‌ சிறிதும்‌ 
பயப்படவேண்டாம்‌. இதனைச்‌ செய்தால்‌ நிச்சயம்‌ சுகம்பெறலாம்‌. அடே சித்த 
மெனும்‌ வண்டே! ஏன்‌ வீணாக ரசமும்‌ மணமுமற்ற சம்சாரமெனும்‌ பெரும்‌ பாலை 
வனத்தில்‌ சுற்றுகின்றனை. மிகக்‌ களைத்துவிட்டனை. இப்போதாவது பிரம்ஹானந்த 
மெனும்‌ மலர்த்தேனையுடைய கெளரீசனது பாததாமரை மலரைப்‌ பஜித்தால்‌ மிக்க 
சுகமடையலாமே? ஓ தலையே! சிவாலய மண்டபத்திற்‌ சென்று அடிக்கடி 
நமஸ்கரிப்பதினால்‌ தன்யமாகக்‌ கடவாய்‌. அடா! அவனது பாதாரவிந்த தூளி 
யென்னும்‌ ஹம்ஸ தூளிகா மஞ்சத்தில்‌ பொருந்துவாயாக. சம்சாரமெனும்‌ ஓர்‌ விஷ 
விருக்ஷத்துக்குப்‌ பெருங்கோடரியாயுள்ளது சிவாராதனமொன்றே யென்பது நிச்சயம்‌, 
சம்சாரமாகிய பெருங்கடலினின்றுந்‌ தாண்டுவதற்கு ஈதே வுபாயம்‌. இதனையே 
செய்வாயாக மடையச்‌ செய்கின்றவர்‌ என்பதைச்‌ சிறிது மறியாமல்‌ மயங்கிவிட்டே 
னே. எனது பிழையைப்‌ பொறுத்தருள வேண்டும்‌ என்று வீரேற்வரரைப்‌ பலவாறாகத்‌ 
துதித்து அவரது ஆக்ஞையால்‌ காசியில்‌ வசித்துக்கொண்டு பூசித்திருந்தனர்‌. 
இங்ஙனம்‌ நீரும்‌ புத்திரன்‌ பாரியை முதலியோரிடமுள்ள மோகத்தைவிடுத்துச்‌ 
சிவபெருமானிடம்‌ அபார பக்தியுடன்‌ சிவதரும சிவதத்வ விசாரங்களிலேயே 
சித்தத்தைச்‌ செலுத்திவந்தால்‌ இறைவனருளைப்‌ பெறலாம்‌. 


நாற்பத்தேழாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





438 














சிவரகசியம்‌ 





உ 
ஸேநான்யே நம: 


நாற்பத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌. 
சூரசேன சரித்திரம்‌. 


யாக்ஞவல்கியர்‌: - இப்படிக்‌ கூறிய சரித்திரத்தைக்‌ கேட்டதும்‌ சதானந்தர்‌ 
சங்கரரிடம்‌ மிக்க சிரத்தையுடையவரானார்‌. எவர்‌ சங்கரத்தியானத்தில்‌ விருப்புற்றவ 
ரோ அவர்களுக்கு மங்கைமுதலியவர்களிடமுள்ள பற்றுமுண்டோ? ஜகதீற்வரனா 
கிய இறைவனது பாதாரவிந்தத்தில்‌ அபாரபக்தியுடையவர்களாய்‌ எப்போதும்‌ சிவபா 
தாரவிந்தத்திலே மனஞ்சென்றவர்களாய்ப்‌ பிறப்பிறப்‌ பென்னும்‌ பிணி நீங்கிச்‌ 
சுகிப்பார்கள்‌. முகுந்தன்‌ முதலிய தேவர்களால்‌ போற்றப்படு மவ்விறைவனது 
கருணையினும்‌ பெரிதொன்றுண்டோ? அவனது திவ்ய சரித்திராமுதங்களைப்‌ பானம்‌ 
பண்ணின பிறகும்‌ பாதகசம்பந்தமான சரீரசம்பந்தமெப்படி நிகழும்‌? மஹேங்வரரது 
அபாரமாகிய கதையெனு மமுதம்‌ ஓர்‌ லவமாவது கிடைக்குமாயின்‌ அவனே 
முக்தனாகின்றான்‌. ஓ அரசனே! சிவார்ச்சனையின்‌ மஹிமையைக்‌ கூறமுடியுமா? 
அது ஓர்‌ மஹாசமுத்திரம்‌ போன்றது. அங்குள்ள ரத்னங்களெல்லாம்‌ விலை மதிக்கத்‌ 
தக்கவல்ல. சாம்பவர்களே அத்தகைய ரத்னங்களாம்‌. அவ்விரத்தினங்களது 
ஒளியாலேயே இருணிங்குகின்றது. அக்ஞானமெனு மிருளை நாசஞ்‌ செய்வதற்கா 
கவே இறைவன்‌ சாம்பவரெனும்‌ ரத்னங்களைச்‌ சிருட்டித்தார்‌. அவர்களின்றி அநேக 
கோடி சூரியர்களுதிப்பினும்‌ இவ்விருணீங்காது. உலோகோபகாரத்தின்‌ பொருட்டு 
அவர்கள்‌ சிருட்டிக்கப்பட்டிருக்கின்றார்களாதலால்‌ அபாரபுண்ணியத்தினாலேயே 
அவர்களை யடையக்கூடும்‌. அவர்களது பாதாரவிந்த தூளியே உலகிற்குச்‌ சீவனாதா 
ரம்‌. அவர்கள்ளிடம்‌ பேசுவதும்‌ அவர்களைத்‌ தரிசிப்பதும்‌ மூவுலகையும்‌ பாவனமா 
கச்‌ செய்யும்‌. அவர்களது தேகசம்பந்தமான காற்றின்‌ சம்பந்தத்தாலும்‌ சகல 
பாபங்களும்‌ நாசமடையும்‌. மனோவாக்குக்‌ காயமென்லு முக்கரணங்களால்‌ எவர்‌ 
சம்புலிங்கார்ச்சனை செய்வதில்‌ ஆவலுடையவரோ அவரே சாம்பவரெனப்படுவார்‌. 
அவர்களைத்‌ தொட்டாலுந்‌ தரிசித்தாலும்‌ பேசினாலும்‌ சகல பாபங்களுந் 
தொலையும்‌. பூர்வம்‌ திராவிட நாட்டில்‌ மணிமுத்தாநதி தீரத்தில்‌ விருத்தாசல 
க்ஷேத்திரத்தில்‌ கரசேனனென ஓரரசனிருந்தான்‌. அவன்‌ மிக்க புண்யவான்‌. அவன்‌ 
அந்நதிக்கரையில்‌ ரத்ன மயமான சிவாலயங்களை நிர்மித்து ரத்ன மயமான 
சிவலிங்கங்களைத்‌ தாபித்து விருத்தாசலேய்வரரது ஆலய மண்டபத்தில்‌ ரத்ன தீப 
நிரைகள்‌ சமர்ப்பணஞ்‌ செய்து வந்தான்‌. அருணோதய காலமுதல்‌ தினமீறாக 
அவனுக்குச்‌ சிவார்ச்சனையிலேயே பொழுது போவதன்றி இல்லற வாழ்க்கைக்‌ 
குரிய சிற்றின்பத்தில்‌ ஓர்கணப்போதும்‌ விருப்புற்றவனல்லன்‌. ஜாமந்தோறும்‌ அவன்‌ 
அபாரமான பூஜாத்திரவியங்களைச்‌ சேகரித்துக்கொண்டு பூசித்து வருதல்வழக்கம்‌. 
அவனுக்கு ஐஸ்வர்ய மளவிலடங்காதோங்கியது, நற்குணங்களும்‌ அங்கனமே 
வளர்ந்தோங்கின. அவன்‌ சிவநாமமெனும்‌ அமுதப்பெருக்கையருந்தி மிக்க சந்தோஷ 
மெய்தி யிருந்தான்‌. அவனோர்‌ சமயமாவது லெளகீகமாகிய மொழியை 
மொழிந்ததேயில்லை. தனது வேலைக்காரரெல்லோர்க்கும்‌ சிவநாமங்களையே 


439 














சிவரகசியம்‌ 





பெயரிட்டனன்‌. வேலைக்காரர்‌ ஒவ்வொருவரும்‌ அரசனிட்ட பெயரை வழங்கிக்‌ 
கொண்டே தீர்த்தம்‌ தீபம்‌ தூபம்‌ விசிறி குடை முதலியவைகளை யுதவிக்‌ 
கொண்டிருந்தனர்‌. அவனிடம்‌ பழகும்‌ சகலரும்‌ சாம்பவராயினர்‌. அவன்‌ தினந்‌ 
தோறும்‌ ஏராளமான அன்னத்தைச்‌ சுவாமிக்கு நிவேதித்துப்‌ பின்னர்‌ சகலத்தையும்‌ 
சாம்பவர்க்குத்தானஞ்‌ செய்தல்‌ வழக்கம்‌. அதனால்‌ அவனுக்கு அன்னபதியெனும்‌ 
பெயர்‌ வந்தது. வனபதி என்றொருவனுக்குப்‌ பெயரிட்டு அவனால்‌ புஷ்பவனத்தைப்‌ 
பாதுகாத்துக்கொண்டிருக்கச்‌ செய்தான்‌. விருக்ஷபதி யென்றொருவனுக்குப்‌ பெயரிட்‌ 
டிருப்பானாயின்‌ அவன்‌ செய்யவேண்டிய காரியம்‌ வில்வமுதலிய விருக்ஷங்களைப்‌ 
போஷணலஞ்‌ செய்யவேண்டியதேயாம்‌. கக்ஷபதி என்றால்‌ அவன்‌ புஷ்பவரிசைககளப்‌ 
பாதுகாத்துச்‌ செய்யவேண்டிய காரியங்களைச்‌ செய்வான்‌. பத்திபதி எனின்‌ அவன்‌ 
சைனியங்களோடூ கூடத்‌ தன்றொழிலைக்‌ கவனிக்க வேண்டும்‌. அவனெப்பொழுது 
விஷங்கி என்பானோ அப்போது அம்பறாத்தூணியைக்‌ கொண்டுவந்து கொடுக்க 
வேண்டும்‌. அரண்யபதி என்றோர்‌ சமயம்‌ கூறுவான்‌. அப்போது அவனுடைய 
வேலைக்காரர்களெல்லாம்‌ கானகம்‌ புகுந்து பாலனஞ்‌ செய்யவேண்டும்‌. 
ஹிரண்யபதி என்று கூறினால்‌ சுவர்னத்தைப்பற்றிச்‌ செய்ய வேண்டிய காரியத்தில்‌ 
அவனது வேலைக்காரர்‌ முயலவேண்டும்‌. சரஸ்யன்‌ என்று கூறும்போது 
வேலைக்காரர்கள்‌ தடாகஞ்சென்று அதன்‌ சம்பந்தமான காரியத்தில்‌ முயல 
வேண்டும்‌. இப்படிச்‌ சிவ நாமங்களைக்‌ குறிப்பாய்‌ வைத்துக்கொண்டு சகல 
காரியங்களையும்‌ நடாத்தி வந்தான்‌. மஹான்மாவாகிய அவ்வரசன்‌ பகலில்‌ 
போஜனத்தை விரும்பான்‌. சாயங்காலமும்‌ அநேக சாம்பவர்களுடன்‌ கூடிச்‌ 
சிவபூஜை செய்யவிரும்பிக்‌ கால்‌ முதல்‌ தலையீறாகத்‌ தேகமுற்றும்‌ விபூதிபூசி 
முப்புண்டரம்‌ ருத்திராக்ஷமணிந்து ருத்திராகஷங்களாலேயே கிரீட்மமைத்து 
அவ்வாறு ஏனைய சாம்பவர்களையுந்‌ தரிசிக்கச்செய்து பசுவின்பால்‌ சந்தனம்‌ 
புஷ்பம்‌ பில்வ தளம்‌ தீபம்‌ தூபம்‌ அன்னராசிகள்‌ முதலிய சகல சாதனங்களையு 
மேராளமாய்ச்‌ சேகரித்துக்கொண்டு அபாரபக்தியுடன்‌ சிவபூஜை செய்வான்‌. சிவபூசை 
யினிறுதியில்‌ தூரிய முதலிய வாத்தியங்கள்‌ முழங்க நடனஞ்‌ செய்து 
மஹேஹ்வரனைத்‌ திருப்தி செய்விப்பான்‌. சாம்பவர்களோடு சேர்ந்து இறைவனைத்‌ 
தோத்திரஞ்செய்வான்‌. பின்னர்ச்‌ சிவநிவேதனஞ்செய்த அன்னத்தைச்‌ சாம்பவர்களுக் 
களித்துத்‌ தானும்‌ புசிப்பான்‌. பிரதோஷகாலத்தில்‌ அபாரமாகிய பூசை புரிந்து உமா 
மஹேஸ்வரர்களது பாதாரவிந்தத்தை விட்டகலாத மனமுடையோனாவன்‌. 
அக்காலத்தில்‌ சகல சித்த கந்தர்வர்களும்‌ அவ்வாறு பூசித்து மகிழ்வார்கள்‌. கந்தர்வ 
நகரத்தில்‌ தேவகன்னியர்களும்‌ ஆனந்பரவசர்களாய்க்‌ கூத்தாடி மகிழ்வர்‌. சாயங்‌ 
காலத்தில்‌ நான்முகன்‌ முதலியோரும்‌ மந்தாரங்‌ குந்த முதலிய மலர்களால்‌ 
தேவதுந்துபி நாதமுழங்கச்‌ சிவலிங்கத்தை யர்ச்சிப்பார்கள்‌. ரம்பை முதலிய தேவதா 
சிகளும்‌ மஹேச பூகா முடிவில்‌ இறைவனது பிரீதியின்பொருட்டு நடனஞ்‌ 
செய்வார்கள்‌. வேர்வையாவழிந்த புண்டா முடையோர்கம்‌ தேவகங்கையில்‌ மூழ்கிப்‌ 
பரிசுத்தமாய்‌ மீண்டுந்‌ திரிபுண்டாமணிந்து சங்கராலயங்களில்‌ நடனமாடுவார்கள்‌. 
அவ்வரசனது பக்திப்பெருக்கானது உலகிலுள்ளோரெல்லோரையும்‌ பிரதோஷ 
காலத்தில்‌ அபார சிவபக்தியுடன்‌ சிவபூசை செய்யும்படி ஏவலாயிற்று ஸ்திரீகளும்‌ 
விபூதிமுப்புண்டா மணிந்து உருத்திராக்ஷமாலை தரித்துப்‌ பில்வ முதலிய மலர்க 
ளால்‌ சிவலிங்கத்தைப்‌ பூசிப்பார்கள்‌. பிரதோஷகாலத்தில்‌ செய்யும்‌ சிவபூசைபின்‌ 
மஹிமை யாவரால்‌ கூறமுடியும்‌? கர்ப்பூர தீபத்தின்‌ காந்தி யெங்கும்‌ பரவத்‌ 

440 














சிவரகசியம்‌ 





தூபங்களில்‌ புகை எத்திசையும்பரவி நறுமணங்கமழத்‌ தேவசித்த முனிவர்‌ 
திசைப்பாலகர்‌ முதலிய சகலரும்‌ சிவ பூசை செய்யுஞ்‌ சிறப்பை யெங்கனங்‌ 
கூறுவாம்‌? ஸ்ரீ நாராயணர்‌ மருதங்க மெடுத்து வாசித்து வேர்வை தேக முழுதும்‌ 
பிரவாகமாயோட அதனைச்‌ சிறிதுங்‌ கருதாது சிவபூஜார்த்தமாய்‌ ம்ருதங்கம்‌ 
வாசிக்கும்‌ பாக்கியத்தை நாம்‌ பெற்றோமேயென்று கருதி ஆனந்தபரவசராகின்றனர்‌. 
இலக்குமியும்‌ தேவகங்கா தீர்த்தம்‌ கஸ்தூரி அகர சந்தனம்‌ புஷ்பம்‌ வில்வபத்திர 
முதலிய சாதனங்களால்‌ பிரதோஷ காலத்தில்‌ சிவபூஜையை முடித்துப்‌ பின்னர்‌ 
தன்னோடொத்தமங்கையர்களோடூ ருத்திர வீணையையெடுத்துச்‌ சிவநாம விசேஷ 
ங்களை வாசித்துக்‌ கானஞ்செய்து நடனஞ்‌ செய்கின்றனள்‌. கங்கையும்‌ பாவன 
மாகிய திவ்விய தீர்த்தப்‌ பிரவாகத்தால்‌ சிவனை யபிஷேகித்துச்‌ சாஷ்டாங்கமாய்‌ 
நமஸ்கரித்துப்‌ பரமானந்த முறுகின்றனள்‌. பிரமதேவரும்‌ சிவார்ச்சனையை முறை 
பிறழாது பிரதோஷத்திற்செய்துப்‌ பிரணவத்துடன்‌ கூடிய பஞ்சாக்ஷரத்தை ஜபித்து 
ஆனந்தபரவசமெய்துகின்றனர்‌. சரஸ்வதியும்‌ சங்கரபாதாரவிந்தத்தைப்‌ பூசித்துச்‌ 
சுபகரமாகிய தோத்திரங்களால்‌ தோத்திரஞ்செய்து விபூதி பூசிய மேனி விளங்க 
நடனஞ்செய்கின்றனள்‌ தேவர்களும்‌ அமிர்தத்தைப்‌ பெரிதாய்‌ மதிக்காது ஸ்ரீ காலகால 
னது பூசையையே பரமெனக்கருதிப்‌ பிரதோஷகாலத்தில்‌ அப்பூசையினின்றுஞ்‌ 
சிறிதும்‌ வழுவுவதில்லை. உலகில்‌ சிவபூஜையினமுதத்தினின்றும்‌ எவனுக்கொழிவு 
ண்டாகும்‌? உலகில்‌ கிடைப்பதற்கரிய பிராமணப்பிறப்பையும்‌ பெற்றுப்‌ பிரதோஷ 
காலத்தில்‌ சிவபூஜை செய்வதை அநாதரவு செய்வோனுமுண்டா? அப்படி அநாதரவு 
செய்யும்‌ மனிதர்களைச்‌ சண்டாளர்களும்‌ மகாபாவங்களுக்கிடமானவர்களும்‌ 
துர்முகர்களும்‌ துர்வீரியர்களும்‌ துரதிர்ஷ்ட முடையோர்களும்‌ 
விபசாரிக்குப்பிறந்தவர்களும்‌ புருஷாதமர்களும்‌ மனிதக்‌ கழுதைகளும்‌ 
கட்குடியோனது குலத்திற்‌ பிறந்தோர்களுமா மென்றே எண்ணுகின்றேன்‌. எவன்‌ 
பிரதோஷகாலத்தில்‌ சிவலிங்கபூசையை விடுத்து வேறு காரியங்களில்‌ செல்லுகின்‌ 
றானோ அவனது சித்தம்‌ பித்த முடையதென்றும்‌ அவனது தந்தை கொடியவனெ 
ன்றும்‌ அவனது தாய்விபசாரியென்றும்‌ அவன்‌ நாய்க்குப்பிறந்தவனென்று மறிக. 
பிரதோஷ காலத்தில்‌ பக்தியுடன்‌ சிவபூஜை செய்வோர்‌ சகல உலகங்களையும்‌ 
பாவனமாக்குவோர்‌. அவனது தந்தையே புண்யவான்‌. அவனது தாய்‌ மகாபதிவிரதா 
சிரோமணி. அவனது சந்ததி மேன்மேலும்‌ வளர்ந்தோங்கும்‌. அவனே 
சகலபாக்யங்களு நிறைந்தவன்‌. அவனது சரணார விந்தத்தின்‌ பொருட்டு நான்‌ 
நமஸ்கரிக்கின்றேன்‌. எவன்‌ ஹரா! சங்கரா! ஸ்மரஹர! என்னைக்காப்பாற்றுங்கள்‌ 
என்று பிரார்த்திக்கின்றானோ அப்புண்ணியவானோடு எப்போதும்‌ பழகுவதையே 
விரும்புகின்றேன்‌. எவர்‌ சாயங்காலத்தில்‌ சிவார்ச்சனை செய்தும்‌ விபூதி 
ருத்திராக்ஷந்தரித்தும்‌ சிவநாமாமுதத்தைப்‌ பராயணஞ்செய்து கொண்டு மிருக்கின்றா 
ரோ அவரது இல்லத்கிலேயே யான்‌ எப்போதும்‌ வசிக்கவெண்ணுகின்றேன்‌. பாதாள 
வுலகில்‌ ஸ்ரீநாகராஜன்‌ முதலியோரும்‌ ஸ்ரீ ஆடகோனைத்‌ தினந்தோறும்‌ சாயங்‌ 
காலத்தில்‌ தூப தீபாதி சகல சாமக்கிரியைகளாலும்‌ பூசித்து மகிழ்கின்றனர்‌. 
சாயங்காலத்தில்‌ செய்யும்‌ சிவார்ச்சனையின்‌ மஹிஎவராலுமறியப்பட்டிலது. சிலர்‌ 
மோகத்தால்‌ சிவாராதனத்தைவிடுத்துக்‌ கும்பிபாக முதலிய நரகிற்‌ புகுந்து பல்லூழி 
காலங்கஷ்டப்பட்டுக்கர்ப்பவாசாதிதுக்கங்களை யனுபவித்துச்‌ சம்சாரமஹாசாகரத்‌ 
தில்‌ மூழ்கிக்க தறுகின்றனர்‌. உலகில்‌ சாயங்காலந்தோறும்‌ சிவ ஆராதனமும்‌ 
தியானமும்‌ சாம்பவ சங்கமமே சகலராலுஞ்‌ செய்யத்தக்கது. சாயங்காலத்தின்‌ 


441 














சிவரகசியம்‌ 





பாக்கியமீதே. இதனாலேயே நெற்றிக்‌ கண்ணர்‌ திருப்தியடைகின்றார்‌. கற்பகோடி 
காலம்‌ பற்பல தர்ம கோடிகளைச்‌ செய்து சிவபூஜையைச்‌ செய்யாது வீணாகக்‌ 
காலங்கழிப்பதனால்‌ யாதுபயன்‌? சிவாராதனமென்பது பதிவிரதாதர்மத்துக்குச்‌ 
சமானமானதர்மம்‌. சாயங்காலத்தில்‌ சிவபூஜையைச்‌ செய்து பகவானுக்குத்‌ திருப்தி 
செய்விப்பது மகா பாக்யவான்களுக்கே கிட்டும்‌. அவ்வாறு பூசித்த புண்யவான்‌ 
மாகபாக்யங்களையும்‌ பெற்று முக்தியெனும்‌ பெருஞ்‌ செல்வத்தையு மடைகின்றான்‌. 


நாற்பத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





442 














சிவரகசியம்‌ 





உ 
அக்னிஜன்மபவே நம: 


நாற்பத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌. 


பிரதோஷ பூஜாமஹிமை. 


யாக்ஞவல்கியர்‌:- ஓ ஜனகரே! சூரசேனனெனும்‌ அவ்வரசன்‌ சிவபூசை 
முதலிய தர்மங்களினாலேயே இவ்வாறு காலங்கழித்து வருவோனாயினும்‌ 
பிரதோஷ பூசையில்‌ அபாரபக்தி சிரத்தையுடையவன்‌. ஓ அரசனே! அதன்‌ 
மகிமையை வேதங்கள்‌ அபாரமாய்க்‌ கூறுகின்றன. அதற்கீடாகிய புண்ணிய விரதம்‌ 
வேறு யாதுமில்லை. சாயங்காலத்தின்‌ பயனையும்‌ அதனையியற்று முறையையுங்‌ 
கூறுகின்றேன்‌. காலையிலும்‌ மத்யான்னத்திலும்‌ சாயங்காலத்தினும்‌ சிவபூசை 
செய்து பின்னரே புசிக்கவேண்டும்‌. சூரியாஸ்த மனத்துக்கு ஒரு முகூர்த்தத்திற்கு 
முன்னெழுந்து தேகசுத்தியைச்‌ செய்து கொண்டு சிவ தீர்த்தத்தினாலேயே ஆசமனஞ்‌ 
செய்ய வேண்டும்‌. அப்படி ஆசமனஞ்‌ செய்வதற்கு முன்னரும்‌ விபூதி தரித்துக்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌, அதனை த்தரிக்காமல்‌ ஆசமன மாவது அல்லது ஏனைய 
எக்கர்மமுமாவது செய்யக்கூடாது. ஆதலால்‌ அந்தணன்‌ விபூதி தரித்தால்‌ சகல 
கர்மங்களுக்கும்‌ அதிகாரியாகின்றான்‌. விபூதி தரிக்காமல்‌ சலபானஞ்‌ செய்தால்‌ 
சேதலைப்புசித்த பாவமுடையோனாவன்‌. விபூதியின்றி எக்காரியமுஞ்‌ செய்யக்‌ 
கூடாதென்று சுருதியால்‌ கூறப்பட்டுளது. எப்பொழுதும்‌ எழுந்ததும்‌ விபூதி தரித்த 
பின்னரே முகங்கழுவிப்‌ பின்னர்‌ ஸ்நானஞ்‌ செய்ய வேண்டும்‌. ஸ்நானஞ்‌ செய்வ 
தனால்‌ அழிந்து போகாதிருக்கும்‌ வண்ணம்‌ விபூதியை நன்கு பூசிப்பின்னர்‌ ஸ்நானஞ்‌ 
செய்ய வேண்டும்‌. ஸ்நானகாலத்தில்‌ பக்தியுடன்‌ தீர்த்தத்தை ஈஸ்வரனுக்கு 
நிவேதனஞ்‌ செய்த பின்னரே அத்தீர்த்தத்தையே ஆசமனஞ்‌ செய்யவேண்டும்‌. 
ஆசமனத்திற்கு மாத்திரம்‌ இங்ஙனமென்பதல்ல. இவ்வாறே ஸ்நானமும்‌ சிவநிவேத 
னஞ்‌ செய்து அத்தீர்த்தத்தினாலேயே செய்யவேண்டும்‌. மந்தமாகிய உஷ்ணமுடைய 
தனால்‌ அல்லது அபிஷேக தீர்த்தத்தாலாவது ஸ்நானஞ்‌ செய்து உடனே விபூதியால்‌ 
அபிமந்திரிக்கப்பட்ட தீர்த்தத்தால்‌ பின்னும்‌ ஆசமனஞ்‌ செய்திடுக. அதன்பின்‌ 
வஸ்திரந்தரித்துப்‌ பின்னும்‌ ஆசமனஞ்செய்து விபூதியைத்‌ தேகமுழுதும்‌ பூசி 
முப்புண்டரமணிய வேண்டும்‌. பின்னர்‌ ருத்திராக்ஷந்தரித்து விதிப்படிச்‌ சந்தியா 
வந்தனமுடித்துச்‌ சிவ மந்திரஞ்செல்க. முன்னரே அவ்வாலயத்தைக்‌ கழுவிச்‌ சுத்தி 
செய்திருக்கவேண்டும்‌. அங்கு சென்று வடக்கு நோக்கியாவது கிழக்கு நோக்கியாவது 
உட்கார்ந்து கொள்ளவேண்டும்‌. இவ்விரண்டிற்கும்‌ செளகரியமில்லையாயின்‌ 
மேற்குமுகம்‌ நோக்கி உட்காருக. பின்‌ சிவலிங்கத்தில்‌ சிவனைத்‌ தியானஞ்‌ 
செய்திடுக. அர்த்த சந்திரனும்‌ ஜ்வலிக்கும்‌ சடைமுடியோனும்‌ முக்கண்ணனும்‌ 
நீலகண்டனும்‌ வரனளித்தல்‌ அபயதானஞ்‌ செய்தலெனும்‌ இவ்விரண்டினையும்‌ குறி 
க்கும்‌ கைகளையுடையோனும்‌ சகலாபரணங்களைத்‌ தரித்தவனும்‌ விலையுயர்ந்த 
வெண்பட்டாடை உடுத்தினவனும்‌ ஆகிய திவ்ய திருமேனியைத்‌ தியானித்து 
நமஸ்கரித்து அவருக்குப்‌ பக்தியுடன்‌ ஆசமனஞ்‌ சமர்ப்பிக்கவேண்டும்‌. பின்னர்ப்‌ 
பஞ்சாமிர்தங்களால்‌ அபிஷேகம்‌ தனித்தனியும்‌ செய்து பின்னர்‌ ருத்திரசூக்த 
முதலிய மந்திரங்களை ஜபித்துக்கொண்டு சுத்த தீர்த்தத்தால்‌ இடையில்‌ தாரை ஓய்‌ 


443 














சிவரகசியம்‌ 





வில்லாமலிருக்கும்‌ வண்ணம்‌ ஒரே தாரையாய்த்‌ தீர்த்தம்‌ விழும்படி அபிஷேகஞ்‌ 
செய்ய வேண்டும்‌. பின்னர்‌ ஆசமனங்கொடுத்துச்‌ சிவமந்திரங்களால்‌ மந்திரிக்கப்‌ 
பெற்ற விபூதியைச்‌ சமர்ப்பித்து அதன்‌ பின்‌ குங்கும கஸ்தூரி முதலிய 
பரிமளத்திரவியங்களுடன்‌ கூடிய சந்தனத்தைச்‌ சமர்ப்பித்து அதன்‌ பின்னர்ச்‌ சுத்த 
தீர்த்தத்தாலலம்பிய பில்வ பத்திரங்களாலும்‌ திலாக்ஷதைகளாலும்‌ மந்தாரம்‌ 
மல்லிகை முதலிய மலர்களாலும்‌ அர்ச்சனை செய்க. பின்னர்த்‌ தூபதீபங்களால்‌ 
உபசரித்து மதுரமாகிய திரவியங்கூடிய பரமான்ன முதலிய பல நிவேதன 
வகைகளும்‌ கனிவகைகளும்‌ இன்னும்‌ ருசிகரமாகிய வகைகள்‌ யாவையோ 
அவைகளும்‌ கூடிய றைவேத்தியங்களை நிவேதித்துப்‌ பிறகு கர்ப்பூர தீபங்களால்‌ 
நீராஞ்சனஞ்‌ செய்து, பின்னர்த்தீபமாலைராதித்து அதன்பின்னர்ப்‌ பிரதக்ஷிண 
நமஸ்காரஞ்‌ செய்து லெளகிக வைதிக மந்திரங்களால்‌ அவ்விறைவனைத்‌ 
தியானித்துக்‌ கொண்டே தோத்திரஞ்‌ செய்க, தேவர்‌ கோனே! சரணம்‌. பிரமதகணநாத 
ரே! சரணம்‌, கிரிஜாநாதரே! சரணம்‌, சடைமுடியிற்றரித்த சந்திராபரணனே! சரணம்‌ 
சரணம்‌ சம்சாரமெனும்‌ சர்ப்பத்தால்‌ கடிக்கப்பட்டு மிக்க கிலேசமுற்றவனும்‌ 
உம்மைச்‌ சேர்ந்தவனும்‌ மிக்க தீனனுமாகிய என்னைத்‌ தேவரீர்‌ காப்பாற்றுங்கள்‌. ஓ 
வில்வநாதரே! தேவரீரது பாதாரவிந்தத்தைப்‌ பஜிப்பதற்காக எனது மனம்‌ 
விரும்புகின்றது. அதனைத்‌ தேவரீர்‌ நிறைவேற்றி அருள வேண்டும்‌. ஓ இறைவனே! 
எனது சித்தம்‌ தேவரீரது சரணத்தை ஸ்மரிப்பதிலேயும்‌ எனது நா உம்முடைய 
திவ்ய கதையைக்‌ கூறுவதிலும்‌ காது அவ்வாறு கேட்பதினாலும்‌ கைகள்‌ தேவரீரை 
அர்ச்சிப்பதிலும்‌ பிரவர்த்தித்திருக்கின்றன. யானே தன்யன்‌. யான்‌ பூர்வம்‌ அபாரபுண்‌ 
யங்கள்‌ செய்திருக்கின்றேன்‌. ஆதலால்‌ இப்பாக்யத்தைப்‌ பெற்றேன்‌. ஓ ஈற்வரரே! 
தேவரீரது சரணார விந்தத்தைப்‌ பூசிப்பதற்குக்‌ கற்பகோடிகளிற்‌ செய்த புண்ணியமே 
யன்றோ காரணமாகும்‌? ஓ சங்கரா! ஸ்மரஹா! அமரவீர! தீர கெளரிமனோஹர! 
அஞ்ஞானமெனும்‌ மகாசமுத்திரத்தில்‌ முழுகிச்‌ சம்சாரமெனும்‌ கோரசர்ப்பத்தின்‌ 
வாயில்‌ அகப்பட்டுக்கொண்டவனாகிய என்னை கரையேற்று வித்தருள வேண்டும்‌. 
கருணைக்கடலே! காசீபதே! தேவரீர்‌ தீனசரண்ய ரென்று சுருதிகளில்‌ கோஷித்திருக்‌ 
கின்றன. ஓ சூலபாணே தேவரீர்‌ உதாசீனராயிருந்தால்‌ அடியேனுக்கு எக்கதியுளது? 
தேவரீர்‌ எனது சஞ்சித பாதகங்களை யெலாமொழித்துக்‌ கர்ப்ப வாசத்திற்கேது 
வாகிய துர்‌ அதிர்ஷ்டத்தைத்‌ தொலையச்‌ செய்யுங்கள்‌. யோனிமார்க்கத்தில்‌ 
அகப்பட்டுக்கொண்டு அல்லற்படுதற்கு ஹேதுவாயும்‌ மலமூத்திரங்களுடைய 
துர்நாற்றத்தால்‌ மகா கஷ்டஹேதுவாயுமுள்ள சம்சார துக்கத்தைத்‌ தொலையச்‌ 
செய்யவேண்டும்‌. விற்வேசனது நாமாமுதத்தைப்‌ பானஞ்செய்தும்‌ அவரது திவ்ய 
சரணார விந்தத்தைத்‌ தியானஞ்செய்தும்‌ ஆனந்தபரவசனாயிருக்கும்‌ படி அடியேனுக்‌ 
கருள வேண்டும்‌. ஓ காமாந்தகரே! எனது காமனையைத்‌ தந்தருளும்‌. இறைவனே! 
தேவரீரது சரணாரவிந்த பக்தி ஒன்றையே விரும்புகின்றேனே யன்றி மற்றியாதை 
யும்‌ விரும்புவதில்லை. ஆதலால்‌ அதனையே தேவரீர்‌ தந்தருள வேண்டும்‌. 
லிங்கார்ச்சனமும்‌ சிவலிங்க நைவேத்யபோஜனமும்‌ ஆகிய இவைகளில்‌ விருப்பு 
ற்றிருக்கின்றனனே யன்றிப்‌ பிரமலோகம்‌ வைகுண்ட முதலிய உலகவாசம்‌ யாதும்‌ 
வேண்டியதில்லை. பிரதோஷ சமயத்தில்‌ சகல சாதனங்களுடன்‌ சிவபூஜை 
செய்வதையே எனது மனம்‌ விரும்புகின்றதேயன்றிச்‌ சுவர்க்க லோகாதி 
பத்தியத்தையும்‌ விரும்புவதல்ல. மரணாந்த காலத்திலும்‌ யான்‌ சிவபூஜை செய்து 
கொண்டிருக்கவே யான்‌ வேண்டுகின்றேன்‌. ஓ ஜகதீங்வரனே! தேவரீரைப்‌ பில்வ 


444 














சிவரகசியம்‌ 





முதலியவைகளால்‌ பூசிப்பதாலும்‌ கங்கை முதலிய புண்ய தீர்த்தங்களால்‌ 
அபிஷேகிப்பதாலும்‌ அடையப்படாத பயன்‌ யாதுளது? அது காமதேனுவன்றோ? 
இங்ஙனம்‌ பூசிப்பதற்கு மறுமையில்‌ பயனுளதன்றி இம்மையில்‌ பயனில்லை 
யென்று கூறுவது பிரமத்தினாலேயேயாம்‌. சகல காமனைகளையும்‌ வேண்டும்‌ 
போதே கொடுத்தருளும்‌ இயல்புடையது என்பதேயுண்மை. ஆதலால்‌ இம்மை 
மறுமைப்‌ பயனை யளிப்பது ஈதன்றே? யான்‌ பாபஞ்‌ செய்திருப்பது பற்றித்தேவரீர்‌ 
அருள்‌ புரியாதிருப்பீராயின்‌ அது உசிதமா? ஓ தீனபந்தோ! இதுகாறும்‌ யான்‌ 
இவ்வாறு புலம்பியது தேவரீருக்குக்‌ கோபத்தை யுண்டாக்கியதோ? அகில 
சாரசரங்களுக்கும்‌ தேவரீரே தந்தையன்றோ? குழந்தை கடூரமாய்‌ மொழிந்தால்‌ 
தந்‌ைத கோபித்து ரக்ஷிக்காமலிருக்கின்றாரா? ஒ இறைவனே! ஏதோ யான்‌ புலம்புகி 
ன்றேனென்‌ றெண்ணாமல்‌ தேவரீர்‌ எனக்கு இச்சம்சார துக்கம்‌ சிறிதுமில்லாமல்‌ 
செய்து சுபமுந்தந்து அருள வேண்டுமென்று இவ்வாறு கவுரீசனைப்‌ பிரார்த்தித்து 
அவ்விறைவனெதிரில்‌ சிவநாமத்தை யுச்சரித்துக்கொண்டு நிற்க வேண்டும்‌. 
இவ்வாறே தினமும்‌ பூஜிக்கவேண்டும்‌, பிறகு ஹோமம்‌ வைஸ்வதேவ முதலியவை 
களை அக்னியில்‌ சிவநைவேத்யசேஷத்தால்‌ செய்யவேண்டும்‌. பவதேவ என்பதாதி 
மந்திரங்களால்‌ சுவா: என்று கூறி ஹோமஞ்‌ செய்ய வேண்டும்‌. பிறகு பத்தி 
என்னுஞ்‌ சப்தத்தைப்‌ பின்னரமைத்து சுவா: என்பதைக்‌ கூறி ஹோமஞ்‌ செய்ய 
வேண்டும்‌. பிறகு பிதுர்ப்ய அவத அஸ்து என்று தர்ப்பணஞ்‌ செய்துப்‌ பிறகு 
சாம்பவர்களோடு கூடப்‌ புசிக்கவேண்டும்‌. பிறகு சிவகதாவசனங்களால்‌ இரவைப்‌ 
போக்க வேண்டும்‌. இஃதே தினந்தோறும்‌ பூசை செய்யுமுறை. சாயங்காலத்தில்‌ 
செய்யும்‌ சிவபூஜையின்‌ புண்யத்தைப்‌ பிரமனாலுங்‌ கூற முடியாது. இவ்விரதம்‌ 
சாம்பவராகிய பிராமணர்களுக்கு முக்யமாயுளது, இதற்குச்‌ சமானமாகிய விரதம்‌ 
கேட்டதில்லை. 


உலகில்‌ பிரம்மாவர்த்தகம்‌ என்னு மிடத்தில்‌ பூர்வம்‌ இராஜேந்திரனென்று 
ஓரரசனிருந்தான்‌, அவனது ஜங்வர்யத்துக்கு அளவில்லை. அவனைச்‌ 
சிவபக்திச்சிறப்பினால்‌ சகலரும்‌ வணங்குவார்‌. அப்படிப்பட்ட அம்மகா பக்தனை ஓர்‌ 
சமயம்‌ வியாசர்‌ பார்க்க விரும்பி வந்தனர்‌. அப்படி வரும்‌ வியாசரை அரசனும்‌ 
விதிப்படிப்‌ பூஜித்து வணங்கி நின்று ஓ சுவாமி! தத்வக்யானிகளுக்கெல்லாம்‌ 
சிரோமணியாயும்‌ சம்சார கிலேசத்தை நாசஞ்‌ செய்வோராயும்‌ ஞான சமுத்திரமா 
யுமுள்ள ஓ பகவானே! வேதமயராகிய தேவரீர்‌ அடியேனுக்குப்‌ பிறவிப்பயம்‌ நீங்கும்‌ 
படி அருளவேண்டுமென்று பிரார்த்தித்தான்‌. உடனே வியாசர்‌ ஓ அரசனே! நன்கு 
வினாவினாய்‌. உனக்கு அபார தர்மவாசனையுளது. தர்மவாசனையுடையோருக்கே 
வைராக்யமுதிக்கும்‌. தர்மவாசனையே யரிது.  வைராக்யமில்லாதவனுக்குத்‌ 
தர்மங்களில்‌ வாசனையிருப்பினும்‌ அல்லது தர்மவாசனை யில்லாதவனுக்கு 
வைராக்ய முதித்தாலும்‌ அது நிலைத்திராது. ஓர்‌ நொடிப்போதில்‌ தொலைந்துபோ 
மன்றோ? ஓ அரசனே! தர்மா தர்மங்களை யறிதல்‌ மிக்க வரிது. எப்போதும்‌ 
தர்மத்திலேயே புத்தியுடையோர்‌ சம்சாரத்தினின்றும்‌ விடுபடுவார்‌. தர்மங்களு 
முலகிற்‌ பலவுள்‌ . ஆயினும்‌ தர்மங்களுக்கும்‌ தர்மமாயுள்ளது ஒன்றிருக்கின்றது. 
அஃது தர்ம தர்ம மெனப்படும்‌. அ..தின்றி ஏனைய தர்மங்கள்‌ பயன்படா. தர்மதர்மம்‌ 
இன்னதென அறிவது மிக்க வரிது. அதனையறிவதில்‌ யாவருக்கும்‌ முயற்சியுண்டா 
வதில்லை யென்றார்‌. அதனைக்‌ கேட்டதும்‌ அரசன்‌ முனிவரை நோக்கி ஓ ஸ்வாமி! 


445 














சிவரகசியம்‌ 





தாங்கள்‌ கூறியது மிக்க ஆச்சரியமாயிருக்கின்றது. யான்‌ இது காறும்‌ எச்சாத்திரத்தி 
லுங்‌ காணாத தர்மதர்மம்‌ என்னு மொரு சொல்லை இன்று சொல்லக்கேட்டேன்‌. ஒ 
ஸ்வாமி! அது எங்குளது? அது யாது? அதனைத்தேவரீர்‌ உரைத்தருள வேண்டு 
மென்று பிரார்த்தித்தான்‌. அதற்கு வியாசமஹாமுனிவரும்‌ சந்தோஷங்கொண்ட 
வராய்‌ அரசனை நோக்கி ஓ அரசனே! தர்மதர்மமின்னதென்பதைச்‌ சங்கர ரொருவரே 
யறிவர்‌. மற்றவரறியார்‌. தர்ம தர்மமென்பது சிவபூஜையேயாம்‌. சகல தேவர்களிலும்‌ 
தேவதேவ னாகிய மகாதேவரே சிறந்தவரென்பதுபோலச்‌ சகலதர்மங்களிலும்‌ சிறந்த 
தாயுள்ளது சிவபூஜையே! ஆதலால்‌ அதனைத்‌ தர்ம தர்மமென்பதாம்‌. தேவர்களிற்‌ 
சிறந்திருப்பது பற்றித்‌ தேவதேவ எனும்‌ விவகாரம்‌ போலத்‌ தர்மங்களுட்‌ 
சிறந்திருப்பது பற்றித்‌ தர்ம தர்ம மென்பதாம்‌. அது சிவார்ச்சனையே. அனந்தகோடி 
ஜன்மங்களில்‌ யாகாதி புண்யங்களால்‌ பரிசுத்தமடைந்த மனமுடையோருக்கே 
சிவார்ச்சனையில்‌ பிரவர்த்தியுண்டாகின்றது. அவர்களுக்கே பக்தியும்‌ முக்தியும்‌ 
சித்திப்பதாம்‌. பக்தியுடன்‌ சிவார்ச்சனை செய்யின்‌ முக்தியடையலாம்‌. காலை 
மத்யான்னம்‌ இக்காலங்களில்‌ ஈசனை யர்ச்சிக்கவேண்டும்‌. ஆயினும்‌ 
மத்யான்னத்தில்‌ விசேஷமாய்ப்‌ பூசிக்க வேண்டுமென்று கூறினார்‌. அரசன்‌ மீண்டும்‌ 
வியாசரை நோக்கி ஓ ஸ்வாமி! சந்ததபூசையின்‌ முறையாது? அதனால்‌ வரும்பயன்‌ 
யாது? உரைத்தருள வேண்டுமென்று வேண்டினான்‌. வியாசரும்‌ ஓ அரசனே! 
சந்ததபூசையின்‌ மஹிமையையும்‌ அதன்‌ முறைமையையும்‌ கேட்டமாத்திரத்தினால்‌ 
அபாரபுண்யமாம்‌. மனோகரமாகிய சிவலிங்கத்தில்‌ சுத்த தீர்த்தத்தை இடைவிடாது 
தாரையாய்விழும்படி அபிஷேகித்தலே சந்தத பூசையெனப்படும்‌. சந்ததபூசையினால்‌ 
சகலபாபங்களுந்தொலைகின்றன. இடைவிடாது செய்துள்ள பாபங்களெல்லாம்‌ 
இடைவிடா பிஷேகிக்கும்‌ தாரையால்‌ நசிக்கின்றன. ஆதலால்‌ அதனைச்‌ செய்ய 
வேண்டும்‌. பரிமளத்திரவியத்துடனும்‌ பத்திரபுஷ்பபலங்களுடனும்‌ அறுகுகளோடு 
கூடிய சுத்தமான நீரோடும்‌ சகல முனிவர்களும்‌ சந்ததபூசை செய்கின்றனர்‌. அதன்‌ 
பயனை யெவனால்‌ கூறமுடியும்‌? சகல காமங்களும்‌ முக்தியும்‌ அப்பூசையினாலே 
யே பெறப்படுவதாகும்‌? சங்கரர்‌ அபார கருணாநிதியன்றோ? அவருக்கு யாம்‌ 
சமர்ப்பிக்கும்‌ தீர்த்தம்‌ பத்திரம்‌ புஷ்பம்‌ பழம்‌ முதலியவைகளாலேயே ஆகவேண்டிய 
சுகமுளது என்பதுந்ததுமோ? சகல காமசம்பூர்ணரும்‌ நித்தியானந்தருமாகிய 
அவ்விறைவனுக்கு இவை யெற்றுக்கு? அங்ஙனமாயினும்‌ யாம்‌ நற்கதியடைவத 
ற்கெனவே சகல பூஜைகளும்‌. ஆதலால்‌ யாம்‌ காய்ந்ததாயினும்‌ பில்வ பத்திரங்க 
ளைப்‌ பக்தியுடன்‌ சமர்ப்பிப்போமாயின்‌ நம்மை யனுக்கிரகிப்பதற்காகவே ஈங்வரன்‌ 
அதனைக்‌ கிரகிக்கின்றனர்‌. பக்தனுக்குச்‌ சகல பாக்கியங்களையுமளிக்கின்றனர்‌. 
கருணைக்கடலாகிய சிவனது மஹிமை அபாரமன்றோ? அவனைத்‌ தீர்த்தம்‌ பத்திரம்‌ 
முதலியவைகளால்‌ அர்ச்சிக்காதவர்‌ சம்சாரசாகரத்தைத்‌ தாண்டுவதில்லை. விபூதி 
பூசிப்‌ பக்தியுடன்‌ செய்யும்‌ பூசையைப்‌ பெற்று பவானிபதியாகிய இறைவன்‌ 
பாக்கியங்களையெல்லாந்‌ தந்தருள்வானென்பதில்சிறிதும்‌ சந்தேகமில்லை என்றனர்‌. 


நாற்பத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 





446 














சிவரகசியம்‌ 





உ 
விறாகாய நம: 


ஐம்பதாம்‌ அத்தியாயம்‌. 
தர்மதர்மங்‌ கூறியது. 


யாக்ஞவல்கியர்‌ கூறுகின்றார்‌. இவ்வாறு கூறிய வியாசரது வசனத்தைக்‌ 
கேட்டு அவ்வரசனானவன்‌ வியாசரைப்பற்பலவாகத்‌ துதித்து மீண்டும்‌ ஓ பகவானே! 
தர்மதர்மத்தின்‌ அதிகாரத்தையும்‌ தர்மதர்மத்திற்கு அதிகாரியையும்‌ அதன்‌ 
பயனையும்‌ அதற்குள்ள அங்கங்களையும்‌ விரிவாய்க்‌ கூறியருளுங்கள்‌ என்று 
வேண்டினன்‌. அரசனை நோக்கி வியாசரும்‌ ஓ அரசனே! தர்மதர்மத்தில்‌ பிரம்ம 
க்ஷத்திரிய வைசிய சூத்திரர்‌ ஸங்கரர்‌ ஆகிய இவர்களெல்லோரும்‌ அதிகாரிகளே. 
ஆயினும்‌ இங்கு அங்கபேதம்‌ சிறிதுளது. இருபிறப்பாளர்கள்‌ வேதத்திற்கூறிய 
மந்திரங்களைச்‌ சொல்லிக்கொண்டு பூசிக்கவேண்டும்‌. மற்றவர்கள்‌ லெளகிகங்களா 
கிய மந்திரங்களால்‌ பூஜிக்கவேண்டும்‌. ஸ்திரீகளும்‌ சிவலிங்கபூசை செய்ய வேண்டி 
யதவசியமே. யாவரும்‌ சிவலிங்கபூசையை விட்டிருத்தல்‌ கூடாது. சிவலிங்கார்ச்‌ 
சனையை விட்டுத்தீர்த்தத்தைப்‌ புசித்தாலுங்கூட ரேதசையுண்டவனாவான்‌. 
யாதொருவன்‌ விங்கார்ச்சனத்தை விடுத்துப்‌ போஜனஞ்‌ செய்வானோ அவன்‌ 
மலத்தைத்தின்ற பாபத்தைப்‌ பெறுவான்‌. பூர்வம்‌ சாத்தகி என்னுமரசனிருந்தான்‌. 
அவன்‌ ராஜ்ய பரிபாலனத்திலும்‌ அவ்வளவாக விருப்பின்றி மங்கையே பெரிதென 
நினைத்து அவளுடன்‌ கூடி ஏகாந்தமாயிருப்பதிலேயே இரவும்‌ பகலும்‌ கழித்து 
வந்தான்‌. அவனுக்கு எப்போதும்‌ யெளவன முடையோர்களாகிய மங்கையர்களிடத்தி 
லேயே மிக்க மயக்கம்‌. அவன்‌ நித்திராகாலத்திலும்‌ அவர்களை விட்டிரான்‌, இப்படிக்‌ 
காலங்கழித்து வரும்போது அவனது அழகிய எண்ணிறந்த ஸ்திரீகளுள்‌ ஒருத்தி ஓர்‌ 
சமயம்‌ உத்யான வனஞ்‌ சென்று அங்கு ஓர்‌ சிவலிங்கத்தைத்‌ தரிசித்து அன்றியும்‌ 
அதனருகில்‌ மேனிமுழுதும்‌ ருத்திராக்ஷந்தரித்து சிவபூஜை செய்ய விரும்பி நிற்கும்‌ 
ஓர்‌ மஹா சாம்பவரையுங்‌ கண்டு அம்மங்கை ஓ ஐயா! நீர்‌ யார்‌! எங்கிருந்து வந்தீர்‌? 
உம்முடைய குலம்‌ யாது! உம்பிதாவின்‌ பெயர்‌ யாது? உனது தாய்‌ யார்‌? உமக்கு 
மனைவியுண்டோ? என்று வினவினள்‌. அதனைக்‌ கேட்டு அவ்வரசன்‌ மிக்க 
அழகினளாகிய அம்மங்கையைப்‌ பார்த்துச்‌ சிறிது தலைகுனிந்து விநயத்துடன்‌ 
பெண்ணே! அங்க ராஜகுலத்தில்‌ என்‌ தாய்‌ பிறந்தவள்‌. என்‌ தகப்பன்‌ வீரேசன 
மஹாராஜன்‌. என்‌ மனைவி கமலலோசனை எனும்‌ பெயரினள்‌. இரதகஜ 
துரகமுதலிய எண்ணிறந்த சைனியங்களுடன்‌ பின்னும்‌ பற்பலபாக்கியங்களுடன்‌ 
பசுக்கள்‌ எண்ணிறந்தகோடிக்‌ கணக்காயிருக்கின்றன. ரத்னங்களும்‌ சுவர்ணங்களும்‌ 
கணக்கு வழக்கில்லாமலிருக்கின்றன. எமது இல்லங்களின்‌ உயர்வையும்‌ சிறப்பை 
யுங்‌ கூறுதற்கு எவராலு மியலாது என்றனன்‌. அதனைக்‌ கேட்ட அந்தச்‌ சுந்தரி ஜயா! 
இங்ஙனமாயின்‌ நீவிர்‌ தனியாயேனிங்குற்றீர்‌? தனது பந்து ஜனங்களெல்லோரையும்‌ 
விட்டுத்‌ தனியாய்‌ வந்து ஏவும்‌ வேலை கேட்பதற்கு யாருமின்றித்‌ தவஞ்செய்கிறவர்‌ 
போல்‌ வந்திருக்கின்றீரன்றோ? மஹா ஐஹ்வர்யமுதலிய பாக்கியங்களுடன்‌ கூடிச்‌ 
சுகபோகங்களைப்‌ புசிப்பதைவிட்டு இவ்வாறு வைராக்கியமடைவதற்கு யாது 


447 














சிவரகசியம்‌ 





காரணம்‌? ஓ அரசே! சீக்கிரமாய்ச்‌ சென்று உமது மங்கையுடன்‌ கூடிச்‌ 
சுகமாயிருப்பீராக. யெளவனமானது நிலையற்ற தன்றோ? அந்தோ! நீவிர்‌ விருத்தாப்‌ 
பியத்‌ தன்மையடைந்தால்‌ அப்போது தருண மங்கையுடன்‌ கூடிச்‌ சுகிப்பதற்குத்‌ 
தகுமோ! இவ்வளவு அழகையும்‌ பெற்று மன்மதனைப்போல்‌ விளங்கும்‌ நீவிர்‌ சகல 
சுகத்தையும்‌ வெறுத்து இங்ஙனம்‌ இருப்பது தகுமோ? ஓ சுந்தரரே உம்மை 
மன்மதனென நினைக்கின்றேன்‌. இல்லாவிடின்‌ இவ்வழகும்‌ இக்காந்தியும்‌ 
இருப்பதற்குக்‌ காரணமில்லை. நும்செளந்தர்யமும்‌ யெளவனமும்‌ காந்தியுமாகிய 
ஒவ்வொன்றும்‌ பார்ப்பவர்களை உன்மாதங்கொள்ளச்‌ செய்யுமாபின்‌ இம்மூன்றுங்‌ 
கூடியிருப்பது சகலலோகங்களையும்‌ வசியஞ்செய்து மயக்குறுவிப்பதில்‌ சிறிதுஞ்‌ 
சந்தேகமில்லை. எவனோ உம்முடன்பழகி உமது புத்திமயங்கும்படி வஞ்சித்து 
விட்டான்‌ என்பது நிச்சயம்‌. அங்ஙனம்‌ வஞ்சித்தவன்‌ யாவன்‌? அல்லது தந்தையிடம்‌ 
யாதேனும்‌ விரோதமுளதா? தாயினிடம்‌ மனஸ்தாபமுளதா? மனைவியோடு 
கலகஞ்‌ செய்து கோபித்துக்கொண்டு வந்தீரோ? அங்ஙனம்‌ யாதேனுங்கலகம்‌ இருக்கு 
மானால்‌ அவர்களை விட்டுவிடுவது உசிதந்தான்‌. அதற்கு இவ்வாறு வைராக்கியங்‌ 
கொண்டிருப்பதும்‌ தகுமோ? என்னோடு கூடச்‌ சுகமாயிங்கு வசிப்பதில்‌ யாதேனுந்‌ 
தடையுளதோ? என்னோடு வசிப்பதனால்‌ நீவிர்‌ மகா பாக்கியவானாவீர்‌. எனது பெயர்‌ 
நாரீரத்னமென வழங்கும்‌. என்னோடு கூடிச்சுகமாயிருப்பதால்‌ காலத்தை இங்கு 
கழிக்கலாமே. இவ்விராச்சியமுழுவதும்‌ உம்முடையதாகும்‌. அதுவும்‌ இப்போதே 
யன்றிக்‌ காலாந்தரத்திலல்ல. ஓ பிரத்தியக்ஷமன்மதனான அரசனே! யானும்‌ எனது 
கணவனை விடுத்துவந்திருக்கின்றேன்‌. இனி நீ என்னுடனிருப்பதில்‌ விசேஷசுகம்‌ 
பெறலாம்‌. விரைவில்‌ சென்று தந்திரமாய்‌ விஷங்கொடுத்து என்‌ கணவனைக்‌ 
கொன்று விடுகின்றேன்‌. பிறகு இவ்விராச்சியாதி பத்ய மும்முடையதே. எனது லீலா 
விலாச மாளிகைகள்‌ ரத்னமயமாய்ச்‌ சுவலிக்கின்றன பாரும்‌. அதன்‌ மேல்‌ 
விலையுயர்ந்த நவரத்னங்களிழைத்துச்‌ சுவலிக்கும்‌ ஓர்‌ மாளிகை காணப்படுகின்றது. 
சந்திர மண்டலமோ எனத்தோன்றும்‌ சயனமஞ்சங்களிருக்கின்றன. அங்குயாம்‌ 
சுகமாயிருப்போமாயின்‌ நமது பாக்யத்துக்‌ கீடான பாக்யமுமுண்டோ? தாசிதாச 
ஜனங்களின்‌ மிகுதியையும்‌ அங்குள்ள கஸ்தூரி முதலிய பரிமளக்‌ திரவியங்களின்‌ 
வாசனையையும்‌ யாது யாது விரும்பப்படுமோ அவ்வப்பொருளின்‌ சிறப்பையும்‌ 
கூறவியலாது. நமக்குள்ள உத்யானவனத்தின்‌ சிறப்பும்‌ அவ்வாறே, வஸ்திரமண்‌ 
டபங்களும்‌, உப்பரிகைகளும்‌ ஓரிடம்‌ வெண்பட்டூ மெத்தையடுக்கு மஞ்சமும்‌ 
ஒரிடம்‌ மலரடுக்கு மெத்தையும்‌ மற்றுமோரிடம்‌ திய்வ ரத்னமயமாய்ச்‌ சுவலிக்கும்‌ 
வஸ்திரமெத்தையும்‌ பின்னும்‌ இவைபோற்‌ கூற வொண்ணாத பற்பல விசித்திரமா 
கிய சயன ஆசன மண்டபங்களுமிருக்கின்றன. என்னுடன்‌ கூட வருவதில்‌ உமக்குச்‌ 
சிறிதும்‌ அச்சம்‌ வேண்டுவதில்லை. இனித்தாமதிப்பதுந்‌ தகுதியல்ல. அவ்வுத்தியான 
வனமும்‌ சமீபத்திலுளது. அங்கு புருஷர்கள்‌ செல்லக்கூடாது. வேலைக்கார 
ஸ்தீரிகள்‌ மாத்திரம்‌ அதனுள்‌ பிரவேசிக்கலாம்‌. ரம்பைக்கு நிகராகிய தாசிவர்க்கங்‌ 
கள்‌ கோடிக்கணக்கா யிருக்கின்றனர்‌. அவர்களும்‌ அவ்வச்சமயங்களிற்‌ செய்ய 
வேண்டிய காரியங்களை விடுத்து மற்ற விஷயத்தில்‌ சிறிதும்‌ மனத்தைச்‌ 
செலுத்தக்கூடாது. ஓ ராஜநாதரே என்னைச்‌ சற்று ஆதரவுடனோக்குங்கள்‌. 
என்னுடன்‌ கூடிச்‌ சிருங்கார ரசிக ராகுங்கள்‌. எனது சவுந்தரியத்தைக்‌ கண்டு 
களிப்பதற்கு லக்ஷமி ரம்பை முதலிய தேவ மாதருடன்‌ கூட அடிக்கடி வந்து 
போகின்றனள்‌. தேவர்களுக்கும்‌ என்னிடத்திலேயே பேராவலுளது. என்னைப்பார்த்த 


448 














சிவரகசியம்‌ 





பிறகு எனக்காதீன மாகாத புருஷர்களுமுண்டோ? மங்கை மாத்திரத்தினாலேயே 
புருஷர்களுக்கு மகா மயக்க முளதென்பது நிச்சயம்‌, மங்கை ரத்னமாகிய என்னிடம்‌ 
அவ்வாவல்‌ ஏனுண்டாகாது? யெளவனத்தினால்‌ புஷ்டியுடன்‌ கூடிய எனது தேகம்‌ 
உம்மால்‌ பார்க்கப்பட்ட பொழுதே யானும்‌ உம்மைப்‌ பார்த்தேன்‌. யான்‌ எப்பொழுது 
வெளிப்படுவேன்‌, என்னைப்பார்க்குங்‌ காலமெது வென்று தேவர்கள்‌ எப்போதும்‌ 
ஆவலுட னெதிர்பார்த்‌ திருக்கின்றனர்‌. என்னைப்‌ பார்த்த மாத்திரத்தில்‌ நபும்ஸகனும்‌ 
புருஷத்தன்மை யடைவான்‌ என்பது நிச்சயம்‌. அரசனே! எனது தேகத்தினழகைப்பார்‌. 
செளந்தர்ய நிதியாயுள்ள உமக்குத்‌ தகுதியான மங்கை என்னைத்‌ தவிர வேறு 
யாரிருக்கின்றனர்‌? எனது செளந்தர்ய மென்னுந்‌ தன்மையானது உம்மைக்கண்ட 
மாத்திரத்தில்‌ உமது வசமாய்விட்டது. இதுபோல உம்முடைய செளந்தர்ய மென்னும்‌ 
பொருளும்‌ என்‌ வசமாக வேண்டியதன்றோ? ஓ அரசனே! உம்மிடமுள்ள செளந்தர்ய 
மெனும்‌ நிதியை யானனுபவிக்காது விடேன்‌. அழகற்றவனும்‌ குரூபனுமாகிய 
புருஷனிடத்லும்‌ மங்கையர்கள்‌ பண நிமித்தம்‌ செல்கின்றனர்‌. , மஹா செளந்தர்ய 
வானாகிய உம்மைப்பார்த்து அழகுற்ற எனக்கு ஏன்‌ விருப்பமுண்டாகாது? ஓ 
அரசனே! யான்‌ ஐஸ்வர்யத்தை விரும்பி இவ்வாறு கூறுகின்றவளல்லள்‌. எனக்கு 
இருக்கும்‌ ஸ்வர்னபொக்கிஷங்கள்‌ கோடிக்கணக்கிலு மடங்கா. . சுவர்னங்களிலும்‌ 
ரத்னங்களிலும்‌ விருப்பற்றவ ளாயினும்‌ தனத்திற்குத்‌ தனமும்‌ ரத்னங்களுக்கு ரத்ன 
முமாகிய உமது செளந்தர்யத்திலேயே பேராவலுற்றேன்‌. உம்முகத்தைத்‌ தூரத்தில்‌ 
பார்த்த மாத்திரத்தில்‌ மயங்கி விட்டேன்‌. பிறகு மன்மத (காம பரவசையாய்‌ 
உம்மருகில்‌ வந்தேன்‌. இனி நான்‌ உம்மை விடுவேனோ? நீவிர்‌ எங்கெங்கு 
செல்கின்றீரோ அங்கங்கு யானுங்‌ கூட வருவேன்‌. உம்மைவிட்டிரேன்‌ என்றனள்‌. 


இப்படி அவள்‌ கூறியதைக்கேட்டதும்‌ அவ்வரசன்‌ பயமும்‌ லச்சையுமீறித்‌ 
தலை குனிந்து மனத்தினில்‌ மஹேஸ்வரனைத்‌ திடமாய்த்‌ தியானித்துக்கொண்டு 
பின்னர்‌ அவளைப்பார்த்து ஓ அம்மா! ரதிகேளிக்குச்‌ சிறிதும்‌ தகுதியற்ற தேகமுடை 
யோனும்‌ சம்சார தாபத்தால்‌ மிக்க வருந்தியவனும்‌ இச்சம்சார பாசத்தைத்‌ 
தொலைக்குங்‌ காலங்‌ கிட்டவில்லையே யென்று நினைத்துத்‌ துக்கித்துக்‌ 
கொண்டுமிருக்கும்‌ என்னிடமும்‌ சிருங்கார கேளியை விரும்புவதுசிதமோ? எனதில்‌ 
லத்தில்‌ எனக்கெனச்‌ செளந்தர்ய ஸார நிதிகளாயும்யெளவனத்தால்‌ விம்மி மதன 
பர வசைகளாயும்‌ என்னோடு எப்போதும்‌ கூடியிருப்பதையே விரும்புகின்றவர்‌ 
களுமாகிய மங்கை மணிகள்‌ கணக்கிலடங்‌ காதிருக்கின்றனர்‌. அவர்களையுந்‌ 
துச்சமென்று நினைத்துத்‌ தள்ளி ஐஸ்வர்ய மெல்லாம்‌ நஸ்வர மென்னக்கண்டு 
வைராக்யத்தடனிங்குவந்தேன்‌. இச்சரீரம்‌ நிலையாததன்மையுடையதன்றோ? 
அதனை விரும்புவதுசிதமோ? ஓர்‌ கணப்போதில்‌ நசிக்கும்‌ தேகத்தினில்‌ நிச்சயபுத்தி 
கொள்வது தகுதியல்லவே. அந்தோ! இச்சரீரத்தினாலும்‌ சிலகாலம்‌ நின்று இந்திர 
ஜாலம்‌ போல்‌ மறைவதாகிய யெளவனத்தினாலும்‌ பயன்‌ யாது? மிக்க செளந்தர்ய 
நிதியாயுள்ளதென்று மயங்குதற்கேதுவாயுள்ள சரீரத்தைச்‌ சற்றாராய்ந்து பார்த்தால்‌ 
மாம்சமாயும்‌ எலும்பாயும்‌ மச்சையாயு மன்றோ விளங்குகின்றது? அந்தோ! 
மாம்சத்திலும்‌ எலும்பிலும்‌ மச்சையிலும்‌ செளந்தர்ய முண்டோ? அவைகளும்‌ 
வினஸ்வரமே. அதனிடம்‌ பிரீதி வைப்பது தகுதியோ? நிலைத்துள்ள பொருளை 
விரும்புவதே உசிதமாகும்‌. ஓர்‌ கணப்பொழுது கூட இருப்பதில்‌ நிச்சயமற்ற 
பொருளை விரும்புவது துக்கத்துக்கே ஹேதுவாகும்‌. ஏனெனின்‌ அவை 


449 














சிவரகசியம்‌ 





நசித்துவிடுமாயின்‌ அந்தோ நிச்சயமாய்‌ நினைத்து விருப்பம்‌ வைத்திருந்தோமே 
யென்று துக்கமுண்டாவதிற்‌ சந்தேகமுளதோ? பாக்ய மற்றவர்களுக்கே சரீரத்தில்‌ 
விருப்பமுண்டாகின்றது. அதனால்‌ இம்மையில்‌ மாத்திரம்‌ துன்பமென்பதல்ல. 
மறுமையிலும்‌ மிக்க துக்கானுபவங்களுக்‌ கேதுவாகும்‌. சரீரம்‌ செளந்தர்ய நிதியென 
மயங்கினையே, ஒ பெண்ணே! இச்சரீரத்தைச்‌ சற்றாலோசித்துப்‌ பார்ப்போம்‌. மல 
மூத்திரங்களாலும்‌ ரேதஸுகளாலும்‌ புழுக்களாலும்‌ துர்க்கந்தமான வாயுவினாலும்‌ 
நிறைந்துளதே? அழகிய வயிறு இடை எனப்படுவவும்‌, அன்றியும்‌ முகமென்பதும்‌ 
விசாரித்துப்‌ பார்க்குங்கால்‌ சிலேஷ்யத்திற்கிருப்பிடமாயும்‌ லாலாஜலத்தினாலும்‌ 
பரிபூரணமாயுள்ளன. அன்றியும்‌ மூக்கு காது கண்களெனும்‌ சளி குறும்பை பூளை 
முதலியவை நிறைந்த மூன்று பாத்திரங்களுக்‌ காதாரமாயுள்ளது. இனி மற்றுமுள்ள 
அவயவங்களைக்‌ கவனிப்பின்‌ மாம்சம்‌ உதிரம்‌ மஜ்ஜை ரேதஸ அஸ்தி எனும்‌ 
இவைகளாயும்‌ மல பாத்திரமாயுங்‌ காணப்படுகின்றது, மலம்‌ நிறைந்த பாத்திரத்தில்‌ 
விருப்பங்கொள்வதுந்‌ தகுயோ? ஒ பெண்ணே! அழகிற்‌ சிறந்ததெனக்‌ கூறினையே. 
மலபாத்திரத்துக்கும்‌ அழகுண்டோ! உளதெனின்‌ மலத்துக்கும்‌ அழகுள தென்று 
கூறலாகும்‌. அந்தோ! இதென்ன விந்தை! மலத்தைப்‌ பார்த்து இது மிக்க அழகியது 
என்று கூறுவாருமுண்டோ? அமேத்ய மத்தியிலுண்டாகும்‌ கிருமியை அழகெனக்‌ 
கூறலாமா? அமேத்யத்தோடு கூடவே தோன்றி அத்துடன்‌ கூடவே வளர்ந்து 
அத்துடனே வெளியிலேயும்‌ வந்து அது நிறைந்த பாத்திரமாகவே யிருந்து நசிக்கும்‌ 
சரீரம்‌ அழகுக்‌ கெங்கனமிடமாகும்‌? அமேத்யத்துடன்‌ கூடக்‌ கர்ப்பத்தில்‌ வசித்துக்‌ 
கோரமாகிய பற்பல துக்கங்களைப்‌ புசித்துக்கொண்டிருந்ததே இச்சரீர மென்பதிலைய 
முண்டோ? அங்ஙனங்‌ கர்ப்பத்தில்‌ வசிக்கு நாளில்‌ கிருமிகளால்‌ சூழப்பட்டு 
மிருந்ததும்‌ யோனிக்குட்‌ சென்ற ரேதஸால்‌ தோன்றியதுமாகிய இச்சரீரத்துக்‌ 
கழகுமுண்டோ? அந்தோ! யோனிவாய்ப்‌ பட்டுள்ளதும்‌ மல மூத்திர புழுக்களாற்‌ 
சூழப்பட்டதுமாகிய ஓர்‌ ரேதஸின்‌ விகாரத்தை யழகுடைய தெனின்‌ வேப்பஞ்‌ 
செடியைப்‌ பாரிசாதச்‌ செடியெனலாம்‌. இங்ஙனம்‌ கூறுவதுசிதமோ? ஆதலால்‌ 
சரீரத்தைச்சவுந்தர்ய முடையதென்று கூறுவதுசிதமல்ல. உலகில்‌ சவுந்தர்ய 
வான்களாகிய பலர்‌ மரிப்பதற்குச்‌ சமீபித்தவர்களாயிருக்கின்றனர்‌. மரித்தால்‌ 
அச்சவுந்தரியமும்‌ அத்தாருண்யமும்‌ எங்குற்ற வெனலாம்‌. அந்தோ! இதிலும்‌ சிறந்த 
கஷ்டம்‌ யாதுளது? அறிவுடையோர்க்கும்‌ மாம்ச விகாரமாகிய சரீரத்தில்‌ அழகெனும்‌ 
புத்தியுண்டாகின்றது! இஃ.திங்ஙன மிருக்க இத்தகைய அசுசி பாண்டமாகிய ஸ்திரீ 
சரீரத்தோடு போகிக்க விரும்புவதிலும்‌ துர்ப்பாக்ய மொன்றுண்டோ? சரீரத்துக்குள்ள 
துச்சமாகிய தன்மையைச்‌ சிறிது மறிகின்றாரில்லை. மலம்‌ மாம்சம்‌ அஸ்தி மஜ்ஜை 
இவைகளில்‌ பிரியமுண்டாகுமானால்‌ அவைகளின்‌ விகாரமாகிய சரீரத்திலும்‌ பிரிய 
முண்டாகலாம்‌. ஓ பெண்ணே! இனியாவது பாதகமதியை விடுத்து இவ்விடம்‌ விட்டு 
வீடு செல்வாயாக. நீ யமலோக பயத்தைக்‌ கேட்டிலையோ? அன்னிய மங்கையோடு 
அல்லது அன்னிய புருஷனோடு சம்மந்தித்தவர்களுக்குக்‌ கும்பி பாகமெனும்‌ நரசம்‌ 
விதிக்கப்பட்டிருக்கின்றதே. பிறன்‌ மனைவியின்‌ முகத்தை விருப்பங்கொண் டோர்‌ 
தடவை நோக்கினால்‌ அவனுக்குக்‌ கோரமாகிய நரக யாதனையினின்றுங்‌ 
கற்பாந்தத்திலும்‌ விடுதலையில்லை. தராசாரர்களாயும்‌ பாபிகளாயு முள்ள 
மனிதர்களே பரஸ்தீரீகளோடு ரமிக்கின்றனர்‌. அந்தோ! பன்றியின்‌ யோனி போல்‌ 
சகல ஸ்திரீகளுக்கும்‌ யோனி காணப்படுதலே யன்றி எந்த மங்கைக்‌ காவது வேறு 


450 














சிவரகசியம்‌ 





விதமாய்க்‌ காணப்படுவதில்லை. இப்படிப்புட்ட யோனியில்‌ விருப்பம்‌ கொள்வதைக்‌ 
காட்டிலும்‌ மடமையாதேனு முளதோ? 


இதனால்‌ பன்றிக்கும்‌ மனிதஸ்திரீகளுக்கும்‌ பேதமில்லை யென்றேற்படுகின்‌ 
றதே யெனின்‌ கூறுவாம்‌. சகலமும்‌ சமமாயினும்‌ ஒர்‌ விசேஷமுளது. பன்றி 
முதலிய தேகங்கள்‌ உட்பார்வையிலும்‌ வெளிப்பார்வையிலும்‌ அசுத்தமாய்க்‌ 
காணப்படுகின்றன. மானுடதேகமானது உட்பார்வையில்‌ அசுத்தமாய்க்காணப்படினும்‌ 
வெளிப்பார்வையில்‌  சுத்தமாய்க்காணப்படுகின்றது. மாநுடதேகத்திலும்‌ இரு 
பிறப்பாளன்‌ தேகம்‌ மிக்க சுசியாயுள்ளது. அவற்றிலும்‌ பிராம்மண தேகம்‌ 
சுசியாயுளது. அதிலும்‌ சாம்பவர்தேகம்‌ மஹாபரிசுத்தமாயுள்ளது. ஆதலால்‌ அஃது 
அரிதினுமரிது. சாம்பவராகிய அந்தணதேகம்‌ விபூதியாலும்‌ முப்புண்டரத்தாலும்‌ 
ருத்திராகூஷ தாரணங்களாலும்‌ பரம பரிசுத்தமாயுளது. மஹாபுண்யமகிமையால்‌ 
பிராமணப்‌ பிறவி கிடைக்கும்‌. அதனிலும்‌ அபாரபுண்ணியஞ்செய்தவரே சாம்பவரா 
ய்ப்பிறப்பார்‌. சாம்பவப்பிராமணருடைய தேகசம்பந்தம்‌ மகாமங்கள ஹேதுவாயுளது. 
யான்‌ சகல ராஜ்யசுகத்தையும்‌ மற்றுமுள்ள சுகத்தையுந்‌ துச்சமென்று தள்ளிச்‌ 
சம்சாரம்‌ துக்கமென நினைத்து அதனைத்தொலைக்க இங்ஙனம்‌ வந்ததும்‌ 
சாம்பவர்களது சங்கத்தினாலேயே கிடைத்தது. இறந்தால்‌ ராஜ்யம்‌ மங்கை முதலி 
யன கூடவருவதில்லை. சிவதருமமொன்றே சகாயமாய்க்கூடவந்து பகரிக்கின்றது. 
தான்‌ பெற்றீன்ற கன்று பசுவைப்‌ பின்றொடர்ந்து வருவதுபோல்‌ செய்த சிவதர்மமே 
சீவனைப்‌ பின்பற்றி வரும்‌. சம்பத்திருக்கும்போது புத்திரர்‌ மித்திரர்‌ பெளத்திரர்‌ 
முதலியவர்கள்‌ தன்னை விட்டகலாமல்‌ கூடியிருப்பதுபோல்‌ தர்மமும்‌ எப்போதும்‌ 
கூடியிருக்கிறது. மரித்துவிட்டால்‌ மனைவி புத்திரர்‌ பெளத்திரன்‌ மித்திரன்‌ பந்து 
செல்வம்‌ ரதகஜதுரக பதாதிகளாகிய சகலமும்‌ பின்பற்றிவராமல்‌ நின்று 
விடுகின்றன. அன்றியும்‌ பிராணன்‌ போகுங்காலத்தில்‌ களத்திர பெளத்திர 
புத்திராதிகள்‌ அருகில்‌ வந்து நாதனே! அப்பா! தாதா! இதுகாறும்‌ சம்பாதித்த 
பணத்தை எங்கு வைத்திருக்கிறீர்‌? பேசமுடியாவிடினும்‌ கொஞ்சம்‌ கஷ்டப்பட்டாவது 
சொல்லும்‌, அதற்கும்‌ மாளாவிடில்‌ ஜாடையாவது காட்டுமென்று கேட்பார்களேயன்றி 
ஐயா! உம்மோடு யாங்களும்‌ மரித்து விடுகிறோமென்று கூறுவாரும்‌ அவ்வாறே 
செய்வாருங்‌ காண்பதில்லை. புத்திரன்‌ சற்று ஆண்மையுள்ளவனானால்‌ தந்தையிறக்‌ 
கட்டும்‌ அவனிறந்தால்‌ சகலபொருள்களின்‌ சுதந்தரம்‌ நமக்குவருமென மனமகிழ்‌ 
வான்‌. வெளிக்கு வருந்துவது போல்‌ காட்டுவான்‌. கணவனிறப்பின்‌ மனைவி 
யானினியாரோடு சுகிப்பேன்‌? எனக்குயார்கதி? என்னை ரக்ஷிப்பவர்‌ 
யாவருமில்லையே என்றழுவாளேயன்றி நாதன்போய்விட்டாரே, அவர்‌ பரலோகத்‌ 
தில்‌ எக்கதியடைவாரோ என்றும்‌ யாம்‌ இறந்தபின்‌ எக்கதியடைவோமோ என்றும்‌ 
நினைத்தழுவாளில்லை. சிசுக்களும்‌ வேலைக்காரர்களும்‌ மற்றுமுள்ள பந்து 
வர்க்கங்களும்‌ தங்களை யாதரிப்பாரில்லை யென்று கதறுகின்றார்களே யன்றி 
இறந்தவரின்‌ பரலோகசாதனமான காரியம்யாதுஞ்செய்கின்றதில்லை. எத்தனை 
கோடி பாக்கியங்களிருந்தாலும்‌ யமனுக்கெதிரில்‌ : அவைகளொன்றும்‌ நின்று நமக்கு 
தவுவதில்லை. யமனிடம்‌ நின்று காப்பாற்றுவோன்‌ உலகினில்‌ யமாந்தகனுக்கு 
அன்னியமாய்‌ யாரிருக்கின்றார்‌? அக்காலத்திலுதவுவது காலகாலனது 
கயிலைநாதனது கருணையேயன்றோ? அவனது கருணைக்காளாகவேண்டுமானால்‌ 
அவனைப்‌ பூசிப்பதவசியமன்றோ? காலகாலனும்‌ கலாதரனுமாகிய அவ்விறைவனே 


451 














சிவரகசியம்‌ 





எக்காலத்துமுதவும்பந்துவும்‌ தயாசிந்துவு மாவர்‌. அவனை நினைப்பினும்‌ கால 
பயமில்லை. யவ்வனத்தினாலுன்மாதங்‌ கொண்டு மஹேஸ்வரனை ஸ்மரிக்காமலும்‌ 
அர்ச்சிக்காமலும்‌ தரிசிக்காமலும்‌ பாராட்டாமலுமிருப்பவர்களே மகா பாபிகள்‌. 
மனிதர்கள்‌ மரணகாலத்திலாவது அச்சூலபாணியை நினைப்பாராயின்‌ யமயா 
தனையின்றிப்‌ பரமானந்த சுகமாகிய மோக்ஷத்தையும்‌ பெறலாமன்றோ? அதனை 
விடுத்து ஒரு க்ஷணத்திலோ இருக்ஷணங்களிலோ மரித்துப்போவோம்‌ என்பது 
தீர்மானமாயிருந்தும்‌ மங்கையைப்‌ பார்த்து ஜயோ! இவளை விட்டுப்‌ போகின்றனமே 
யென்று நினைக்கின்றனனே யன்றி மஹேஹ்வரனை நினைக்கின்றா னில்லை. 
பில்வ பத்திரங்களாலர்ச்சிக்கப்பட்ட சிவலிங்கத்தை அந்த க்ஷணத்திலாவது 
தரிசித்தால்‌ முக்தியெனும்‌ கன்னிகையின்‌ கையைப்பற்றலாம்‌. பிராணன்‌ நீங்கும்‌ 
வேளையிலாவது சிவநாமத்‌ துவனிகேட்கப்படுவதில்லை. கிலேசத்தை விளைவிப்‌ 
பதாகிய ஜீவ ஹிம்சையாலேயே காலம்‌ வீணே செல்கின்றது. அவனது சுற்றத்தாரும்‌ 
உயிர்‌ நீங்கும்‌ போதாவது அவனது பரலோக சுகத்தில்‌ முயலலாம்‌. ஆனால்‌ 
அதனைச்‌ செய்யாது எல்லோருமொருங்கு கூடி முகத்திலும்‌ மார்பிலும்‌ வயிற்றிலு 
மடித்துக்‌ கொள்ளுகிறார்கள்‌. இதனால்‌ அவனது பரலோகத்துக்கு யாதாயினும்‌ சாதக 
மாமோ? சாதகமானது சிவகதையைச்‌ சிரவணஞ்‌ செய்விப்பதாலும்‌ விபூதியைத்‌ 
தரிசிக்கச்‌ செய்வதாலும்‌ நிர்மால்ய பில்ல பத்திரத்தைச்‌ சிரசில்‌ தரிப்பதனாலும்‌ 
சிவாபிஷேக தீர்த்தத்தை முகத்தில்‌ சம்பந்திக்கச்‌ செய்வதாலும்‌ இவை முதலிய 
மற்றுமுள்ள சிவபுண்யங்களைச்செய்வித்தால்‌ இறப்பவனுக்கு மறுமையில்‌ 
சாதனமாகும்‌. அந்தோ! அக்காலத்தில்‌ சுற்றத்தார்‌ இதனைச்‌ செய்து உதவுகின்றனரா? 
விபூதி ருத்திராக்ஷங்களை த்தரித்து மரணகாலத்தில்‌ சிவனுக்கும்‌ ரிஷபத்துக்கும்‌ 
நடுவிலிருந்து மரித்தால்‌ சிவன்‌ அப்படி மரித்தவரைக்‌ கைலாயம்‌ வரவழைத்துத்‌ 
தனது மடிமீது வைத்துக்கொண்டு அம்பிகையும்‌ தானும்‌ அவனது குணங்களைச்‌ 
சிலாகிக்கின்றனர்‌. யான்‌ யாதேனும்‌ விரும்பேன்‌, இப்பூமண்டல மெல்லாம்‌ 
பரிபாலிக்கப்‌ பெற்ற சக்கரவர்த்தித்‌ தன்மையையும்‌ யெளவன மங்கையர்களையும்‌ 
ரத்ன சந்தனாதிகளையும்‌ சிறிதும்‌ விரும்ப வில்லை. வாழ்‌ நாண்‌ முழுதும்‌ 
சிவலிங்கார்ச்சனை செய்திருந்து பிராணன்‌ போங்காலத்தில்‌ சிவ சிவ ஹர போ! ஸ்ரீ 
மஹாதேவ சம்போ! விங்வேசா! மகேசா! மகாதேவா! சம்போ! திரிணேத்ரா! ஸ்ரீ 
கண்டா! அம்பாசகாய! திரிபுர ஹா! ருத்ர! காலாந்தக! கலாதர கலாதா! என்று 
கூறிக்கொண்டிருக்கவேண்டும்‌. அதுதானெனது பிரார்த்தனை. இதனையே சகலரும்‌ 
கவனிக்கவேண்டும்‌. இது தான்‌ மறுமையில்‌ காப்பாற்றுவது என்றா னென்றனர்‌. 


ஐம்பதாம்‌ அத்தியாயம்‌ 
முற்றிற்று. 
மூன்றாம்‌ அம்ச பூர்வபாகம்‌ 
முற்றிற்று. 





452 








